4 


ITHTHASA MANIJARI SHRIHS. 


௨ 


வெற்திவேலுற்றதுணை. 
கந்தபுராணவசனம்‌. 


க்‌ 


உற்பத்திகாண்டம்‌; அசுரகாண்டம்‌, 
மகேந்திரகாண்டம்‌ 
ஆகிய 


முதன்மூன்றுகாண்டங்கள்‌. 


சென்னபட்டணம்‌: 
வித்வான்‌ - இ- சண்முகம்பிள்ளையவர்களால்‌ 
'வசனரூபமாக எழு அவித்து 
ப - மு - செல்வராஜமுதலியாரவர்களால்‌ 
அமத 
அமரிக்கள்‌ அச்சுக்கூடத்தில்‌ 


்‌ பதிப்பித துப்பிரசுரிக்கப்பட்டன, 


Copyright-reserved. 


cg 


1890. 


| உ. 


திருச்தெறம்பலம்‌. 


| [கு 

நடேசா துதி. 

கரர்மளி பொழிற்புலி யூர்க வின்பெற 
சிர்மலி கான்மறைச்‌ செல்வர்‌ செய்கிற்கும்‌ 
ஈரர்மலி பூசனேல்‌ ரெங்கி நாடொறும்‌ 
ஏர்மலி ஈடஞ்செயு மிறைவற்‌ போற்றுவாம்‌. 


திராவிடபாஷியகாரர்‌ அதி. 


OT tt க 
ge 


<< pM NGS அஞ்னெழுப்‌ பொருள்பெரி துணர்த்திப்‌ 
A பாசவேர்களைம்‌ தென்றனைப்‌ பரிவினி னுண்ட 
i 
| * ஜேசுபூத்ததென்‌ நுறைசையிற்‌ திகழ்சிவ ஞான 
on தேரிகெத்தமன்‌ சேவடி தொழுூருள்‌ செகுப்பாம்‌. 
“தி 
Or YAS ஞானப்பிரகாசர்‌, 
LL. இருட்ட வருக்கன நூயசே வடிகள்‌ 
வல்விரைக்கடி. யேன்முடி. வயங்‌கடச்‌ குட்டிக்‌ 
கல்லினைக்கனி வித்தருள்‌ காஞ்டியின்‌ மேய 
ஈல்லஞானப்‌ பிரகாசனை ஈயந்‌இருள்‌ களைவாம்‌. 


மெய்கண்டதேசன்‌ இருவடிவாழ்க. 


அ.ட்டவவ 


கந்தபுராணத்தில்‌ 


உற்பத்நிகாண்டம்‌, அசரகாண்டம்‌, மகேந்திரகாண்டம்‌. 


முதல்மூன்றுகாண்டங்களும்‌, அடங்கியிருக்கின்றன. 


அசுரகாண்டம்‌ a ௧௧௩ 
உற்பத்திகாண்டம்‌ 1 ௩௪ 
மகேந்திரகாண்டம்‌ : . ... ௨௧௧௪ 
அகத்தியபடலம்‌ ie ௧௭௫ 
அசமுபெடலம்‌ ப்பட ௧௯௧ 
அசமு௫சோகப்படலம்‌ ... ௧௬௪ 
அசமுெகர்காண்படலம்‌ ௧௯௮ 
அசமுபுலம்புபடலம்‌ ... ௧௯௯ 
அசுரர்தோற்றுபடலம்‌ ... ௧௨௨ 
அசுரயாகப்படலம்‌ க ௧௪௨ 


அசுரேந்திரன்‌ மகேக்‌இரஞ்செல்‌ ' 


படலம்‌ ... க ௧௦௭ 
அதிவீரன்வதைப்படலம்‌ ௨௧௪ 
அயன்ரசிறைர்க்குபடலம்‌ ௯௧ 
அயிராணீசோகப்படலம்‌ ௧௮௬ 
அண்டகோசப்படலம்‌ ... கடுக 
அமரர்சிறைபுகுபடலம்‌ ௨௦௫ 
அவைபுகுபடலம்‌ i ௨௨௪ 
ஆற்றுப்படலம்‌ டர எ 
இந்திரன்‌ அருச்சனைப்படல்ம்‌ ௧௮௪ 
இக்திரன்கயிலைசெல்படலம்‌ ௧௮௯ 
இந்திரன்கரர்‌ தறைபடலம்‌ ௧௭௧ 
இந்திரன்‌ மீட்பெ்படலம்‌... ௧௯௬ 
இக்திராணிமறுதலைபடலம்‌ ௧௯௨ 
உருத்திரர்கேள்விப்படலம்‌ ௧௯௬௫ 
எதிர்கொள்படலம்‌ ர்‌ ௧௬௪௫ 
கணங்கள்செல்படலம்‌ .... ௬௦ 
கயமுகன்வதைப்படலம்‌ ௨௧௭ 
கயிலாயப்படலம்‌ ல்‌ ௩௪ 
காபெனுபதேரித்தபடலம்‌ ௧௨௪ 
காடபென்புலம்புறுபடலம்‌ ௧௧௯ 
காமதகனப்படலம்‌ .... ௪௨ 
காவலாளர்வதைப்படலம்‌ ௨௩௧ 
காவிரிநீங்குபடலம்‌ ri, ௧௮௦ 


இரவுஞ்சப்படலம்‌ 
குமாரபுரிப்படலம்‌ 
குற்றாலப்படலம்‌ 
சகத்திரவாகுகள்வதைப்பட 

லம ட 
சதமுகன்வதைப்படலம்‌ 
சயர்‌தன்கனவுகாணபட.லம்‌ . 
சரவணப்படலம்‌ வ 
சுக்கரனுபதேசப்படலம்‌ 
சுரம்புருபடலம்‌ 50௦ 
சூரனமைச்யெற்படலம்‌ 
சூரனரஇருக்கைப்படலம்‌ 
சூரன்‌ தண்டஞ்செய்படலம்‌ 
சூரனகர்புகுபடலம்‌ 
தே 


CEL} 


ரேறுபடலம்‌ 
தவங்காண்படலம்‌ 
தாரகன்வதைப்டலம்‌ 
திக்குவிசயப்படலம்‌ 
திருக்கலியாணப்படலம்‌ 
திருச்செர்‌, இற்‌ ற்படலம்‌ 
திருவவதாரப்படலம்‌ ,.. 
திருவிளையாட்பெபடலம்‌ 
தேவகிரிப்படலம்‌ த 
தேவர்புலம்புறுபடலம்‌... 
தேவரையேவல்கொள்பட லம்‌ 
துணைவர்வருபடலம்‌ ஃ. 
நகரழிபடலம்‌ ,.. 
நகர்செய்படலம்‌ 
ஈகர்புகுபடலம்‌,. 
ககரப்படலம்‌ 
நாட்டுப்படலம்‌ 
படையெழுச்ிப்படலம்‌ 
பாயிரப்படலம்‌,, . 
பாயிரவுரை 


௪0௭ 


0 


| [ES 


பார்ப்பதிப்படலம்‌ க 
புத ல்வரைப்பெறுபடலம்‌ 


மகேர்‌இிரஞ்செல்படலம்‌ 


மணம்பேசுபடலம்‌ ட 
மாகாளர்வருபடலம்‌ .., 
மாசாத்தாப்படலம்‌  .,.. 
மாயைப்படலம்‌ க 
மாயையுபதேசப்படலம்‌ 

மாயைறீங்குபடலம்‌  ... 
மார்க்கண்டேயப்படலம்‌ 

மேருப்படலம்‌ க 


மோனரறீங்குபடலம்‌  ... 

யாளிமுகன்வதைப்படலம்‌ 
வச்ெவாருவதைப்படலம்‌ 
வாம்பெறுபடலம்‌ 


அட்டவணை 


பக்கம்‌, 
௩௫ 
௧௬௮ 
௨௧௫ 
௫௭ 
௧௯௩ 
௧௮௭ 
லக்க 
௧௪0 
௧௫௪௧ 


௨௩௭௬ 
௨௩௩ 
41௭ 


வரைபுனை படலம்‌ ய 
வழிஈடைப்படலம்‌ 1 
விடைபெறுபடலம்‌ ie 
விக்தகிரிப்படலம்‌ RE 


விர்தம்பிலம்புகுபடலம்‌... 
வில்வலன்வாதாவிப்படலம்‌ 
வில்வலன்வாதாவிவதைப்பட 
லம vos 
வீரசிங்கன்வதைப்படலம்‌ 
வீரவாகுகந்தமாதனஞ்செல்‌ 


படலம்‌ ப 
விரவாகுசயந்தனைத்தேற்று 
படலம்‌ ௦ 


வீரவாகுமீட்டுப்படலம்‌,., 


௨௨௪ 


௨௩௮ 


டே 


வேஓுமயிலுக்‌ துணை. 


ஆந்கபுராணப்‌ பாயிரவுரை, 


ண ளப 


இகட சக்கரச்‌ செம்முக மைந்துளான்‌ 
சகட சக்கரத்‌ தாமரை நாயகன்‌ 

அகட சக்கர வின்மணி யாவுறை 

விகட சக்கரன்‌ மெய்ப்பசம்‌ போற்றுவாம்‌. 


இ-ள்‌. இகழ்‌ - விளங்கும்‌, தசக்கரம்‌ - பத்‌ துக்கைகளையும்‌, செம்முகம்‌-செப்பமாயெ 
முகங்கள்‌, ஐம்‌ தளான்‌ - ஐக்தையுமுடையானாயெ சிவபிரானது, சகடம்‌-(நிலமாகிய) தே 
ரிற்பூட்டப்பட்ட, சக்கரம்‌ - உருளையாகியெ, தாமரைகாயகன்‌ - தாமரைக்கு நாயகனா 
யெ சூரியன்‌, ௮கடு-வயிற்றினிடத்ததாக, ௮சக்கு - அசங்கச்செய்யாநிற்கும்‌, அரவின்‌ 
மணியாய்‌ - உதரபந்தனமாயெ அரவின்மணிபோல, உறை - உறைகின்ற, விகடசக்க 
ரன்‌ - விகடசக்கரவிராயகருடைய,மெய்ப்பதம்‌ - மெய்ம்மையான பாதங்களை, போற்று 
வாம்‌ - துதிப்பாம்‌ என்றவாறு, 


இகழ்தசக்கரமென்பது திகடசக்கரமெனப்‌ புணர்த்தமையை, வீரசோழியத்‌ தச்‌ சம்‌ 
இப்படலத்‌.த “£ சான்கொடு மூன்றொன்ப தாமுயி ரின்பின்பு ஈவ்வருமே, லேன்ற ஞகா 
ரம தாகும்‌ பதினைந்தொ டெண்ணி ரண்டாய்த்‌, தோன்றுடற்‌ பின்னர்த்‌ தகாரம்‌ வரினி 
ரண்‌ டுந்தொடர்பா, லான்றவைக்‌ தாமுட லாமுன்பி லொற்றுக்‌ கழிவுமுண்டே.”” என்ற 
தீனால.றிக, 

ஐந்து இருமுகங்கட்கேற்பத்‌ தசக்கரமென்றார்‌.ஐந்துதருமுகங்களாவன.- ஈசானம்‌, 
தற்புருடம்‌, அகோரம்‌, வாமனம்‌, சத்தியோசாத மென்பனவாம்‌, அவை முறையே 
பளிங்கு, கோங்கு, கறுப்பு, வெட்சிப்பூரிறம்‌, பானிறமென்ப, செம்முகமைந்துளான்‌ 
சகடமென்றாராகலின்‌ நிலமாயெ தேரெனப்‌ பொருளுரைத்தாம்‌. என்னை ? இவர்‌ மூவெ 
யில்‌ பொருதஞான்று நிலனே தேராகவும்‌, நான்மறையே அத்தேரிற்பூட்டிய பரிகளாக 
வும்‌,பரிதியு மதியு முருளையாகவும்‌, மற்றைத்தேவர்‌ முதலியோர்‌ ஏனைப்போர்க்குரிய உறு 
ப்பாகவும்‌ கொண்டமையானும்‌, தாமரைக்கு நாயகனாகிய பரிதியங்கடவுளே உருளையா 
கவின்‌ இவ்விகாயகக்கடவுள்‌ விச்சுவரூபங்கொண்டஞான்‌ றுஇவரிடையான ௮ பரிதிமண்ட 
லத்து இயைதலின்‌ ௮. ஞான்று ௮க்கடவுள்‌ அவரதுதரபந்தனமாயெ அரவின்‌ மணி 
போற்றோன்றலான்‌ “ அரவின்மணியா” யென்றதென்க, மணியாயென்புழி ஈண்டாக்கச்‌ 
சொல்‌௨வமப்பொருள்‌ குறித்‌ துகின்றது. இக்கருதியே ££ ஆள்வாரிவிமாடாவேனோ? என்‌, 
புழி ஆக்கச்சொல்‌ உவமப்பொருள்‌ குறித்து நின்றதெனக்‌ கொண்டார்‌ இவஞானமுணிவ 
ரும்‌. இனி ௮கடசக்கரவின்‌ என்பதை ௮கடசக்கரம்‌ வில்‌எனக்கொண்டுவிரிப்பாருமுளர்‌. 
விகடசக்கர விராயகரொன்றத, அத்தலவிநாயகரை, இவரது ஆலயம்‌ திருவேகம்பத்தில்‌ . 
ஆயிரக்கான்‌ மண்டபத்தருகேயுள்ள து. அவர்கீடுப்பெயர்வர்தமையை *: ஏக்கறவானவ 
னியற்றும்‌ விசகடாட நெடம்போதெம்‌ பெருமானோக்9, மாக்கருணை சுரந்தருளி யாழிய 
வன்‌ றனக்களித்தான்‌ வரத்தான்‌ மிக்சர்‌, போக்கறுமிக்‌ காரணத்தா லன்றுமுதற்‌ காஞ்சி 
யினப்‌ புழைக்கைத்தேவை, பூக்கமுறு்‌ இறல்விகட சச்கரவி நாயகனென்‌ அுலகக்‌ 


2. க£கபுராணப்‌ பாயிரவுரை. 


கூறும்‌” எனக்‌ ப்‌ ரணய்‌ கூறுதலானு மநிக, போற்றுவாம்‌ தனிச்தன்மைப்பன்‌ 
மை, இது அனவழ. நான்கா னமைதஸலில்‌ கலிவிருத்தத்தின்பாற்பட்டசென்க, என்னை? 
£ காடவ. சான்டி கலிவிருச்சம்மே' என்றாராகலின்‌. 

இருப்பரங்‌ குறைத்திடு மெஃக வேஓுடைப்‌ 

பொருப்பரங்‌ குணர்வுறப்‌ புதல்வி கன்மிசை 

விருப்பரங்‌ கமரிடை விளங்கக்‌ காட்டிய 

இருப்பரங்‌ குன்றமர்‌ சேயைப்‌ போற்றுவாம்‌, 

இ-ள்‌. இரும்பு - இரும்பினாற்செய்யப்பட்ட, அம்குறைத்திடும்‌-௮7ச்தாற்முறைக்க 

ப்படும்‌, எல்கவேலுடைய - எஃகமாயெ வேலையுடைய, பொருப்பர்‌-குறவர்‌, புதல்விதன்‌ 
மிசைவிருப்பு - தம்புதல்வியாயெ வள்ளிகாயயொர்பால்‌ வைத்தவிறாப்பத்சை, அரங்கு 
அமரிடை - அழிவி% னயுடைய போர்க்களத்தில்‌, அங்கு உணர்வுற-அங்கேய றியுமாறு; 
விளங்கக்காட்டிய-தோன்றக்காட்டிய, திருப்பரங்குன்ற மர்சேயை- ிருப்பரங்குன்றமென்‌ 
னுக்இிருப்படைவிட்டிலெழுக்கருளிய பிள்ளையாரை, போத்றுவாம்‌-துஇப்பாம்‌. எ-று, 


இரும்பு எ,தகைகோக்க வலித்‌ தின்ற த. எஃகவேல்‌ என்பது இருபெயரொட்டுப்‌ 
பண்புக்சொகை, இனி எஃனாற்செய்த வேலெனக்கொண்டு முன்றுவதன்றொகை யெ 
எரிறுமாம்‌, உடைய என்னும்‌ குறிப்புப்பெயரெச்சத்‌ தகரவிறு தொகுக்கப்பட்டது, ௮ 
ங்கு முதனிலைத்‌ தொழிற்பெயர்‌: காட்டியவென்னும்‌ பெயரெச்சஞ்‌ சேய்‌ என்னும்‌ வினை 
முதற்‌ பெயர்கொண்டது. இப்படைவீடு பிள்ளையார்‌ சரவணப்பொய்கையிற்‌ ப.தமப்பா 
சடையிற்‌ பசுங்கு! ழவியாக்டெப்ப உலகன்னை இறைவனொகஞ்‌ சென்று ஞானபோனக 
முட்ட வுண்புழி௮து தெற ஆங்குச்‌ சாபவசத்‌இனராய பராசரன்‌ மதலையரறுவர்‌ மீனாயி 
ருக்ருநர்‌ அருந்தி, அங்கு ௮ச்சாபமொழிச்‌ அ பிள்ளையாரையிறைஞ்சுத லும்‌, நாஞ்குூர்த்தழி. 
யத்‌ இிருப்பரங்குன்றுக்கு வருதும்‌, ஆண்டுச்‌ சக்தையுமொழியுஞ்‌ செல்லாநிலைமைத்தாய 
அக்தமிலின்ப நிலையையருள்வோமென்‌்றவாறே யருளித்‌ தெய்வயானையாரைமணம்புரிக்த 
கலமென்க. இதனை முற்கூறினார்‌ ; ** மலையுருக்கொண்ட வுடல்வாளரக்கர்‌, வெள்ள 
முஞ்சுரும்‌ புள்ளியற்பொருப்பும்‌, கெடுங்கடற்‌ டங்கு மொருங்குயிர்பருயெ, மணிவேற்‌ 
குமரன்‌ முதனிலைவாழுங்‌ குன்று? எனக்‌ கல்லாடனார்‌ கூறுவதுநோக்‌ி, இத மதுரை 
யின்மேற்றிசை எல்லைக்கண்ணதென்பதனைத்‌ திருமுருகாற்றுப்படையுள்‌ “கூடற்‌ குடவ 
யிற்‌ குன்று”? என்பனாற்‌ காண்க, செய்யவன்‌ சேயென விகாரத்தானீண்ட .தென்றுமா 
மென்றாள்‌ ஈச்னார்க்கனியரும்‌, 
கலை வாயிடை தொலைத்து மார்புண்‌ 
உரலை வாயிடு மெஃக.மேக்தஇியே 
வேரலை வாய்தரு வெள்ளி வெற்பொர்‌இச்‌ 
சீரலை வாய்வரு சேயைப்‌ போற்றுவாம்‌, 
இ-ள்‌. சூர்‌ அலைவாயிடைதொலைத்‌ து - குசபதுமனைக்‌ கடலிடையொழிதச்‌ ௮, மார்பு 
ண்டெமார்பைப்பிளம்‌ த, ஈரலைவாயிடும்‌ எஃகமேந்தி - அவனிருளை வாயிற்பெய்யும்‌ வேற்‌ 
படையைத்தாங்‌ வேரலைவாய்தரு - பிரப்பங்காடடர்க்த, வெள்ளிவெற்பு ஓரி - வெள்ளி 
வெற்பினையகன்‌ ௮, செலைவாய்வரு - இருச்சரலைவாயென்னுக்‌ திருப்படைவீட்டி லெழும்‌ 
தழுவிய, சேயை - பிள்ளையாரை, போற்றுவாம்‌- வணங்குவாம்‌. எ-று, 
கொன்றது குசபதுமனை. வேலைவாய்‌ தரு என்பதற்கு வேரல்‌ ஐவாய்தருவெனக்‌ 
கொண்டு பிரப்பங்காடழகாயமைக்த எனக்கோடலஓமொன்று, ஓரிஇ சொல்லிசையள 
பெடை. இத்தலத்தைச்‌ செயக்தககரமெனவும்‌, சக்தனாசலமெனவும்‌, சரலைவாயெனவும்‌, 
செதிலெனவும்‌அத்தலபுமாணங்‌ கூறும்‌, அபின்‌ இருமுருசாற்றுப்படையுள்‌ ஈச்‌சனார்க்‌ 


கந்தபுரராணப்‌ பாயிரவுரை. 1h. 


னியரும்‌ “£ நாமனூரலைவாயென்பர்‌, இக்காலத்தில்‌ இருச்செர்தரரென வழங்கப்படு 
ன்றது. ஈருள்‌ என்பது ஈரலென மரிஇயது. அலையென்றது ஆருபெயராய்ம்‌ கட 
லையுணர்த்இற்று, அலைவாயிடை, என்புழி உருபின்மேலுருபு பெற்றமையை “* நிலவார்‌ 
நிலமிசைமேல்‌'? என்பகனானு முணர்க, வெள்ளிவெற்பு கயிலாயவரை. 


காவினன்‌ ருடி.லுறு காமர்‌ பொன்னகர்‌ 

மேவினன்‌ குடிவர விளியச்‌ சூர்முகல்‌ 

பூவினன்‌ குடிலையம்‌ பொருட்கு மாலுற 

ஆவினன்‌ குடிவரு மமல்ற்‌ போற்றுவாம்‌. 

இ-ள்‌. காவினன்‌ - தருக்களின்‌ கூட்டங்கட்‌ றைவனாிய இக்திரன்‌, குடிலுறு- 

வடுக்ின்ற, காமர்பொன்னகர்‌ - ௮ழயெ பொன்னகரை, மேவி - அடைந்து, நன்குடி 
வர - கல்லகுடியேறப்பெறவும்‌, சூர்முதல்விளிய - குரபதஅமனாயெ முதல்வன்‌ இறக்‌ 
கவும்‌, பூவினன்‌ - தாமரையில்‌ வசிக்கும்‌ பிரமன்‌, குடி.லையம்பொருட்கு - பிரணவப்‌ 
பொருட்கு, மாலுற - மயக்கமடையவும்‌ - ஆவினன்குடிவரும்‌, இருவாவினன்‌ குடி. 
மென்னும்‌ இருப்படைவீட்டி. லெழுர்தருளிய, ௮மலன்‌ போற்றுவாம்‌ - மலரகதெராயெ 
பிள்ளையாளைத்‌ துஇப்பாம்‌, எ-று. 


காவினன்‌ என்பதற்குக்‌ காவின்கூட்டங்கட்‌ இறைவனெனக்‌ கோடலுமன் றிக்‌ 

காவினன்‌ என்புழி இன்‌ என்பதனை சாரியையாகக்‌ கொண்டு கற்பகச்‌ சோலைக்றைய 
னெனவும்‌, மேவினன்குடி வரவென்பதற்கு மேவிக்குடிவரவென வினைமுற்றை வினை 
யெச்சமாகவுங்கொண்டு பொருள்கூறுவாருமுளர்‌, ஐந்தரறாவாவன - கற்பகம்‌, மந்தாரம்‌, 
அரிசக்தனம்‌, பாரிசாதம்‌, சக்தானம்‌ என்பனவாம்‌. முன்னர்க்காமர்‌ பொன்னகானும்‌ 
குரப துமன்மகனாசிய- பானுகோபனால்‌ தீச்கொளுச்சப்பட்டு இஞ்ஞான்று பிள்ளையா 
ரால்‌ இந்திரனார்‌ குடியேறச்செய்தலிஸ்‌ வாளாகுஉவரவென்னாது ஈன்குடிவரவெண் 
மூர்‌. பிள்ளையாரையும்‌ 'அமலனென்ற த ; இறைவனோடுபிள்ளையார்க்கு வேறுபா டின்‌ 
மையானும்‌, அவரேநாமுஞ்‌ சுப்பிரமணியனுமொன்றேயெனக்‌ கூறலானுமென்க. இக்‌ 
கருதியன்றே காஞ்சிபுசாணத்துக்குமரகோட்டப்படலத்‌.தும்‌ “பூந்தே - னக்கஈறுந்தொ 
டையிதழிக்கடவுளவர்தமைகோக்ககவில்வானென்னே; அ௮க்கமலன்விளம்பியவாகம்‌ 
மையுகம்புகல்வனைபுமன்றேமான - மிக்கபுகழ்ச்சுருதியெலாம்பிரணவத்தின்பொருளாக 
விளம்புமாறே”” எனவும்‌, “எக்கலைக்கும்‌ பூதங்களெவற்தினுக்கும்‌ பிரமனுக்கு மீசனெ 
ன்னத்‌ - தக்கமுதல்‌ பரம்பிரமஞ்‌ சசாசவனோமென வேதஞ்சாற்றுமல்லான்‌; முக்கன்‌ 
ல்ருழ்‌ வேள்வியிற்சுப்‌ பிராமணிய னோமெனவுமுக்காற்கூறும்‌? எனவும்‌ கூறுதலானு 
முணர்க, இருமுருகாற்‌றுப்படையுள்‌ கச்சினார்க்ணெியரும்‌, இதனைச்‌ சித்தன்‌ வாழ்வெ 
ன்று சொல்லுஇன்ற வேர்‌; இக்காலத்து ஆவினன்குடியென்‌ று பெயர்பெற்றதென்றும்‌ 
கூறப்பட்டதென்றார்‌. ௮? “நல்லம்பரஈல்ல குடியுடைத்துச்‌ சித்தன்‌ வாழ்வு” என 
ஒளவையார்‌ கூறலானுமதிக. இக்காலத்துப்‌ பழரியெனப்படுகின்ற ஐ. சதெசன்‌ என்‌ 
ஐது பிள்ளையாருக்குச்‌ இருகாமமென்க. சூர்முதல்‌ குரபதுமனாய முதல்வனென்றார்‌ 
குர்முதறடிந்த சுடரிலை என்பதற்கு ஈச்னொர்க்னியரும்‌, 

நீரகத்‌ தேதனை நினையு மன்பினோர்‌ 

பேரகத்‌ தல்மரும்‌ பிறவி நீத்திடும்‌ 

தாகத்‌ துருவமாக்‌ தலைமை யெய்திய 

ஏரகத்‌ தறுமுக னடிக ளேத்தவாம்‌, 

இ-ள்‌. நீரகத்‌து-நற்குணம்‌ அமைந்த நெஞ்சன்கண்‌, தனை தன்னை, நினையும்‌-நினேல்‌ 

கும்‌, அன்பினோர்‌ - அன்பினையுடையார த, பெரு அகத்து - பெரியரெஞ்னெிடச்‌ அ, 
அலமரும்‌ - சழலச்செய்யும்‌, பிறவிரத்‌இடும்‌ - பிறப்பினை நீக்குன்ற, தாரகத்து உருவம்‌ 


டி. பூ டி 
ர்‌ கர்தபுராணப பாயிரவுரை, 


ஆம்‌ - குடிலைப்பொருளின்வடி. லமாயெ, தலைமை எய்திய - தலைமைப்பாட்டினை யமை 
ந்த, ஏரகத்து அறுமுகன்‌ - இருவேரகம்‌ என்னுக்இருப்படைவீட்டி. லெழுந்தருளிய 
அறுஇருமுகங்கொண்ட பிள்ளையாருடைய, அடிகள்‌-இருவடிகளை, ஏத்துவாம்‌ - அதிப்‌ 
பாம்‌, எ-று. 


அகம்‌ மனம்‌ நெஞ்சுமுதலியன ஒருபொருள்குறித்த பலசொல்‌, நீரகமெனவும்‌ 
பேரக்மெனவு மடைகொடுத்தோதினர்‌ நிறைமொழி மாந்தராதலின்‌, ௮வர்‌ ஐம்பொறி 
யடக்கலமைக்து வெரேயத்‌ தூடே யருளே துணையாகச்‌ செந்நெறிப்படர்தனோக்‌டி, 
இக்‌ டட ட ௮வாடிக்கண்ணதாய சர்மிமகையென்பர்குமுளர்‌, இனித்‌ இரு 
முருகாற்‌, றுப்படையுள்‌ “'ஏரகத்‌துறைதஓமுரியன்‌”” என்புழிரச்னொர்க்கனியரும்‌, “௮.௮ 
மலைநாட்ட்கத்தோர்‌ திருப்பதி? என்முராதலானும்‌, இன்னோரன்னவர்‌ கூறியவை 
மரபதியார்‌ கூற்றென்றொழிக, இக்காலத்து உகெகைச்சுப்பிரமணியமென வழங்கப்படு 
சின்ற,து. அலமரும்‌ என்பதில்‌ அலமாபகுதி ;. அஅகுறுக்கல்பெற்று ருவ்விரிக்கப்பட்டு 
உம்விகுதி ௮டைந்து உகரக்துவரக்கெட்டு முடிக்‌ தநின்ற செய்யுமென்னும்‌ வாய்பா 
ட்டுப்‌ பெயரெச்சம்‌ தன்‌ காரணமாயெபிறவியென்னுஞ்‌ செயற்பெயர்கொண்டது. 


ஒன்றுதோ ருடலை யொருவி யாவிமெய்‌ 
துன்றுதோ ரூடலைச்‌ தொடங்‌ யைவகை 
மன்றுதோ மூடிய வள்ளல்‌ காமுறக்‌ 
குன்றுதோ ராடி.ய குமரற்‌ போற்றுவாம்‌. 


இ-ள்‌. ஆவி - உயிர்கள்‌, ஒன்‌றுதோறு - சங்காரத்தொடுங்குந்தோறும்‌, ஆடலை 
யொருவி- இரு௩டனஞ்‌ செய்யாத நீங்யும்‌, மெய்தன்‌ றுதோறு - அவை உடம்பிற்‌ 
பொருர்தஞ்ரெட்டிதோறும்‌, ஆடலைத்தொடங்- திரு௩டனஞ்‌ செய்யாநின்றும்‌, ஐவ 
கைமன்றுதோறு ஆடியவள்ளல்‌ - பஞ்சசபைகளினு ஈடனஞ்செய்யாநின்‌ ற இறைவன்‌, 
காமுற - விரும்ப, குன்றுதோறாடிய குமரன்போற்றுவாம்‌ - குன்றுதோருடிய . குமர 
னென்னும்‌ இருநாமத்தையுடைய பிள்ளையாராக்‌ அதிப்பாம்‌, எ-று, 


தோறு என்பது ஏழாவதன்‌ பொருண்மையின்‌ வந்த பன்மையிடைச்சொல்‌. 
ஜவசைமன்றாவன இல்லையில்‌ பொற்சபையும்‌, மதுரையில்‌ இரசதசபையும்‌, இருவாலங்‌ 
காட்டின்‌ மாணிக்கசபையும்‌, இருநெல்வேலியில்தாம்பிர சபையும்‌, திருக்குற்றாலத்‌ இல்‌ 
ஓத இரசபையுமென்க, காமம்‌ உறு என்பன காமுறுவென ௮ம்‌ குறைக்கப்பட்கொமுறு 
என கின்றது. காமரு என்புழியுமிதொக்கும்‌, இனிச்‌ லெப்பதிகாரத்்‌தச்குரைசெய்த 
அடியார்க்கு ஈல்லான்‌ காமம்‌ வரு என்னும்‌ தொடர்மொழியின்‌ நிலைமொழிமீற்று 
மகரமும்‌ வருமொழிமுதல்‌ வகரமுந்‌தவரக்கெட்டு முடிந்ததென்பர்‌, ஒன்‌ றுதோறுஎன்‌ 
புழி ஒன்றுஎன்னும்‌ வினைத்தொகை பெயலாக்கொண்டு முடி. தன்மரபேனும்‌ ஈண்டை 
யிடைச்சொற்‌ கொண்டது ௮௮ பெயரோடொருபுடை யொப்புமையா னென்க. 
பெயாச்சமு மிவ்வாறுகொண்டு முடிவதுூஉமாம்‌; இவற்றைத்‌ இருவாசகத்தும்‌ 
சாண்டொறும்‌ பேசுக்தொறும்‌?? என்பதனானுமநிக, அன்றுதோறென்புழியு மீதொக்‌ 
கும்‌. மன்றின்கண்‌ இறைவராடுதல்‌ பஞ்சூருத்திய கடனமாதலின்‌ சிருட்டி தொடங்‌ 
இய ஞான்று இரு௩டனஞ்செய்தஓம்‌, அஃதொழிக்தஞான்று ௮ங்கனஞ்செய்யாமையுங்‌ 
கருதி “ஓன்றுதோறாடலை யொருவியாவி மெய்‌ அன்‌.று தோருடலைத்தொடங்கி” என்ற 
அஉமென்க, வள்ளல்‌ என்பதற்குத்‌ **தற்பயன்‌ குறியாது வேண்வொர்‌ வேண்டி 
யவாறே ஈல்கு மருளுடைமைகோக்‌கி? அவ்வாறு விரிப்பார்‌ வெஞான முனிவரும்‌. 
வள்ளல்பண்பாகுபெயர்‌, ஆவிசாதியொருமை, 


கந்தபுராணப்‌ பாயிரவுரை, டு 


எழமுதி ரைப்புனத்‌ இறைவி முன்புதன்‌ 
ழெமுதி ரிளகலங்‌ டை.ப்ப முன்னவன்‌ 
மழமுதிர்‌ களிறென வருதல்‌ வேண்டிய 
பழமுதிர்‌ சோலையம்‌ பகவற்‌ போற்றுவாம்‌, 


இ-ள்‌. இறைவிமுன்பு முதிலாப்புனத்தெழ-வள்ளிகாயயோர்‌ தாமுன்னரே பயறு 
விளையும்‌ புனத்தி லெழுந்தருளலும்‌, தன்இுழமுதிரிள ஈலங்டைப்ப - தாங்கொ 
ண்ட மிக்கழைப்படிவத்தேயே இளமைப்பருவக்திற்குரிய காம.நுகர்ச்சி அய்க்கும்படி, 
முன்னவன்‌ - மூத்தபிள்ளையாரை, மழமுதிர்களிறென - இளமைவாய்ந்த களிற்றைப்‌ 
போல, வருதல்வேண்டிய - வருகையைவிரும்பிய, பழமுதிர்சோலையம்பகவன்‌-பழமு 
இர்சோலையி லெழுந்தருளியஅழயெ பகவனென்னும்‌ திருநாமத்தையுடைய பிள்ளை 
யாரை, போற்றுவாம்‌ - ததிப்பாம்‌, எ-று, 


முஜினைப்‌ புனத்தெழ என்றொட்கெ. இதபிள்ளையார்‌ வள்ளிகாயயாலா வேட்‌ 
டாங்குச்‌ சென்றுழி ஒர்‌ முதப்பார்ப்பனப்படிவங்கொடு போந்து ௮வரைத்‌ இனைமா 
முதலியவற்றைத்‌ தாமிசையக்கேட்பவும்‌ நல்கப்பெற்று, வேட்கையான்‌ அயர்வார்‌ 
போன்று வள்ளிமலைச்சாரற்கண்ணதாயதோர்‌ சுனைவயிற்‌ கொடுசெல்ல, அவர்‌ தமக்கு 
முன்னேகுழி,அண்டுத்தம்முன்‌ னோனைக்கூவியிறைஞ்ச ௮வஹோர்‌ கட ஈத்தபுழக்கையாக 
அவன்‌ முன்னிற்றலும்‌ இறைவி அச்சுற்றுத்தழிஇக்கொள்ள; ஆங்கே அறுமுகக்கடவு 
ளாகத்தாக்‌ தோன்றி ௮வரின்னலக்‌ இய்த்தார9ன்ப.து. அற்முகலினன்றே “இறைவி 
முன்புதன்ழெமுதிரிள மலங்டைப்ப?? என்றார்‌. இதனை இப்புராணத்‌,தும்‌ ன பொன்னே 
யனையாண்முன்‌ போகும்‌ இறனோக9, என்னே யினிச்செய்வ தென் திரங்கி யெம்பெ 
ருமான்‌, தன்னேரி லாதமரும்‌ தந்திமுகத்‌ தெந்தைதனை, முன்னே வருவாய்‌ முதல்வா 
வெனரினைத்தான்‌?? என்றும்‌, £அர்தப்பொழுதிலறுமாமுகற்இரங்கி, மூந்திப்படர்‌ 
சன்றமொய்குழலாண்‌ முன்பாகத்‌, தந்திக்கடவுட்டனிவாரணப்பொருப்பு, வந்துற்ற 
தம்மாமதிகடலேபோன்முழங்?'? என்றும்‌ ; தணிகைப்புராணத்தும்‌ “மும்மதத்த 
னென்ஜொருபெயர்தனக்குமொய்கூந்தல்‌, கொம்மைவெம்முலைக்கோற்றொடிக்கொடிச்‌ 
சியையிலைவேற்‌, கைம்மலர்த்தனியிளவற்குங்கஃஃறெனுங்கானத்‌, தம்மமுந்துபுக்குறுத்‌ 
தவன்‌”? என்றுங்கூதியவாற்றானுமுணர்க, , பகவன்‌ அறுகுணமுடையவன்‌ ; இதனை 
ஆதிபகவனென வள்ளுவனார்‌ கூறுதலுங்காண்க, ௮வ்வறுகுணமாவன$ ஐசுவரியம்‌, 
வீரியம்‌, புகழ்‌, இரு, ஞானம்‌, வைராக்கியம்‌ என்னுமாறுக்கும்‌ பகமென்னும்‌ பொரு 
ளுண்மையான்‌ அ௮வ்வாறோதப்பட்டன. பழமுதிர்சோலையை இக்காலத்துச்சோலைமலை 
யென்ப, 
மூவிரு முகங்கள்‌ போற்றி முகம்பொழி கருணை போற்றி, 
' யேவரும்‌ துதிக்க நின்ற விராறுதோள்‌ போற்றி காஞ்ச, 
மாவடி. வைகுஞ்‌ செவ்வேண்‌ மலரடி. போற்றி யன்னான்‌, 
சேவலு மயிலும்‌ போற்றி இருக்கைவேல்‌ போற்றி போற்றி, 


முற்றிற்று. 


ஸ்ரீவெஞானயோககள்‌ சேவடிவாழ்க, 


நேரிசையாகிரியப்பா. 


மணி கைரள்பஃறலைச்சூட்டு மாசுணம்பொறுத்‌ த 
அணிகொள்முர்மீர்ரு மூுவனியின்மாட்டிவ 
ணெனைத்துமறிவென்ப இலலாவெழையேன்‌ 
மனச்துயர்களைவான்‌ வாவெனக்கூஉ 
யைம்தியலொபேவேள்‌ ளூவரெழிற்கம்பா 
அருளியசெய்யு ளார்களிபருகுவி;த்‌ 
சாண்டருருசாய னருங்கலைவிகோகன்‌ 
இராசகோபாலனா மியற்றமிழாரியன்‌ 
இரசவெபதமல ரிறைஞ்சு.தூஉங்கந்த 
புராணம்புகன்மூ விருகலச்‌.துஇக்கும்‌ 
விமாவுமோருரையை விளக்கெனச்லெலோர்‌ 
விரிச்கசொலென்றலை மேற்கெரடேபுகன்றனேன்‌ 
வழுவெனக்‌ கொள்ளா துலக 
மழ்லைசொற்காமுறு மாண்பினினினிகே 


இசெனாற்‌ குருவணக்கமும்‌, அவையடக்கமு முமைக்கப்பட்டவாறென்க, 


[.: அத்ன்‌ 


வெற்றிவேலுற்ற துணை. 
ல்‌ 0 
க மல்யுராண விச்னம்‌- 


ஆற்றுப்‌ படலம்‌. 


்‌ 

“ கிலமீர்கெருப்புயிர்நீள்விசும்புகிலாப்பகலோன்புலனாயமைக்‌ தனோடெண்‌ 
வகையாய்ப்‌ புணர்ந்து கின்றான்‌?” எனப்படும்‌ சகண்டபரமூவன்பால்‌ மெய்‌ 
யன்புடையாரும்‌, ஐம்புலனைவென்ற அருந்தவரும்‌ வகெகின்ற இருக்தொண்‌ 
படையன்னாடென்றோர்‌ காடுள்ள.து. ௮.௮ தெய்வப்புலமை ஒளவையாரராற்‌ “சான்‌ 
ரேருடைத்‌அ? என்று சிறப்பித்துக்‌ கூறப்பட்டுள்ளது. அதன்வளம்‌ பலவற்‌ 
அள்‌ சில கூறுகின்றேன்‌. 


இருமகள்‌ காயகனாயெ விஷ்ணுமூர்த்தி பள்ளிகொள்ளுஜின்ற பாற்கடல்‌ 
போன்ற மேகங்கள்‌ ஆழ்கடலிற்‌ படிங்து அதனைக்‌ குறைபடுத்து மீண்டும்‌ அக்‌ 
கடலேபோல, ஓய்யெனப்‌ படர்க்து மின்னி இடித்தார்த்‌து அழகுமிக்க வயிர 
வக்கடவுள்‌ மதயானை யுரித்துப்போர்‌த்து நின்ற காட்டியின்விளங்கிெர்தவரைச்‌ 
சாரலினையடைர்‌ அ,அவ்வரைச்சாரலில்‌ உள்ள மூங்கிலில்தோன்றிய முத்தினை 
யொத்த நீர்த்திவலையைச்தெறி யாழ்கரம்பேபோல மழைத்தாரையை யொழு 
க்கிக்‌ கார்காலமட்டுங்‌ கருங்கடல்‌ வானில்தோன்தறிப்‌ பொழிவது முன்னர்‌ 
வேட்டுவக்குலத்‌ திண்ணனார்‌ ௮ருட்பெருங்கடவுளாகிய பரமஏவனை வாயினீர்‌ 
கொண்டு இருமஞ்சனமாட்டுர்‌ தன்மையையொத்திருக்‌த அ. அவ்வெள்ளம்‌ பர 
ந்து காட்டுத்தியை அவிக்குங்காட்சி வலியார்‌ எதிர்ந்த பொழுஅ மெலியார்‌ 
நடடுங்கியொடுங்கிய தொத்திருந்த அ. மேகங்கள்கடலின்‌ உவரைக்‌ கெடுத்துப்‌ 
பொழ்ியும்‌தன்மை தம்மையடைந்து இருவினையொத்து மலபரிபாகப்‌ பட்டுச்‌ 
சக்திரி பாகழுநுடையாரை அவரது மலவலிகெடுக்து ஈன்னெதியித்‌ செலுத்‌ 
அம்‌ ஞானதேசிகரையொத்திருக்௪.த. ஒன்றுணர்ம்‌ திரண்டுகடர்து மூன்றுகெ 
டுத்து சான்கடக்க யைந்துவென்று ஆறகற்றி யெழுமெய்‌ யறிவுடையார்‌ எண்‌ 
குணமுடைய கவந்தருபேதத்து நாதனைகாடித்‌ தவஞ்செய்யுமிடமென க்தி 
மலையான அ பலபுலவரால்துதிக்கப்பட்ட பான்மையுடையதாகலின்‌ அதனைச்‌ 
சூழ்ந்தவெள்ளம்‌ முதிர்ந்‌துகாய்ந்த பசுவின்பால்‌ ௮க்குடத்தினின்றும்‌ பொங்கி 
யெழுதல்போலத்‌ தோன்திப்‌ பார்முழுதும்‌ பரக்தது பண்பெ£ரதன்‌ தவத்‌ 
தாற்‌ பரமசிவன்‌ சடை முடியின்கண்‌ விளங்குங்கங்கையை அவ்வரசன்வேண்டு 
கோளால்‌ அமலன்‌ இமையவரைக்கருகில்‌ ஒருதிவலையைச்சிதற அதுவெள்ள . 
மாய்ச்‌ சூழ்ந்த கங்கையைப்போலு மிருர்தது. அப்படி ஈந்திமலையினின்று . 
மிழிக்த அருவி அருந்தவத்தையுடைய வட்டமுனிவ னாச்சரமத்தில்‌ உள்ள 
“ஆவிற்கருமுனியா? எனச்‌ சிறப்பித்துக்‌ கூறப்பட்ட காமதேனு ஒருகாலத்திற்‌ : 


அ அற்றுப்யடலம்‌. 


பால்சுரக்து வெள்ளமாகப்‌ பொழிய அக்காரணக்குலியாற்‌ பாலாறு என்னும்‌ 
பெயரிற்‌ பொலிர்கதெனக்‌ கூறக்கிடிக்ததுபோனு மிருக்தது. ௮து சன்னிலமா 
இய குறிஞ்சத்திணையில்‌ வரிக்கும்‌ வேடரைப்‌ பெண்டுபிள்ளைகளூடன்‌ வாரிச்‌ 
இறுகுடில்களை யெடுத்தெறிர்‌ தும்‌, சந்தனமுதலிய விருக்ஷங்களை வேருடன்‌ 
கல்லியு மெறிவது கொடிய சூரபதுமன்‌ முன்னாளில்‌ சேவரைச்சிறைகொண்டு 
செல்வதொத்அும்‌,காக்கைகூழ்க்துவர மகயானைகளை வாரிக்கொண்டுவருவ அ 
மேகங்கள்‌ மேற்திசைக்கடலை வாரியுண்டதமையா அ 8ழ்த்திசைக்கடலையுங்‌ 
கலக்கப்போவதுபோலவு மிருந்தது. பின்னும்‌ அத்திணையின்க௧ணுள்ள புலி, 
கரடி.,மான்‌ முதலிய விலங்குகளையும்‌ அலைத்து, இலுப்பை ம௫ழ்‌ேதலிய மர்‌ 
ங்களையுமுறித்து மீதி ஆறலைக்கும்மறவர்டற்‌,நாரைக்கலக்கிப்‌ பாலையிற்சென்று 
காலைவெம்பகல்‌ மாலையிரவு வைகறை யென்னு மைந்து இதிபொழுதஇனும்‌ 
இடைவிடாமற்‌ கனற்கொழுக்து விட்டெறிந்து கடலையுஞ்‌ சுவறச்செய்யும்‌ 
வெம்மையையோட்டி.க்‌ குளிர்ச்சியையீட்டி அதன்‌ வடிவக்‌ தோன்றாமற்‌ கா 
ட்டி, முல்லையை யடைந்து கொன்றை, வில்வம்‌, கூதாளம்‌, வெட்டு முதலிய 
மரங்களைச்சாடி. ஆனிரைகளையலைத்‌து ஒழுகும்‌ பாலிமுன்‌ தான்தோன்றிய 
காமதேனுவின்‌ சம்பர்தத்தைகாடி அவைகளைக்‌ கரையிலொ அக்கியோடி, மரு 
கஞ்சென்று பலகால்களாக வயன்முழுதுக்‌ தழைத்துச்‌ சென்று “கிலத்துக்‌ 
கணியென்ப நெல்லுங்கரும்பும்‌? என்றபடி. ரெல்லையுங்‌ கரும்பையு மோங்கச்‌ 
செய்து நெய்தற்‌ கருப்பொருளாலிய சோற்றைவிரிக்கும்‌ மடல்களையுடைய 
காழையையும்‌, எல்லா ,நால்களையு மெழுதுவதற்குக்‌ கருவியாகிய மடற்பனை 
யையும்‌ களைக்துசென்று தரையாகயகையால்‌ தன்னாயகனாகய கடற்கரசனைத்‌ 
தழுவி யொன்றுபட்டது. 


மேலும்‌ வில்வம்‌, கொன்றை,குரா, சண்பகம்‌, பாடலம்‌, புன்னை இவை 
களை யலைகளிலைக்தி வருவதனாற்‌ பரமசவனையொத்தும்‌, ஆறலைப்‌ போராயெ 
மறவருடைய குடிலைக்கெடுத்‌த வில்‌, வேல்‌, இ௫ரி, சங்க முதலியவைகளைக்‌ 
கொண்டு செல்வதனால்‌ திருமாலையொக்தும்‌ ; தேன்பொழியும்‌ தாமரை மலர்‌ 
மீறுபாய்க்தும்‌, கான்குமுகத்தினு முழங்கிப்‌ பெருகி மான்மரைகளையலைத்தும்‌ 
வருவதனால்‌ படைப்புத்தொழில்செய்யும்‌ ஈான்முகக்கடவுளையொத் தும்‌; சரி 
முகச்சங்கங்களை வானத்தில்தோன்றும்கட்சத்திரவிதியைகெருங்கஅலைகளால்‌ 
விழியும்‌ 'பல்லுபிரையுமழித்துமளித்தும்‌ வருவதனால்‌ திரிசங்கு என்னும்‌ அர 
சனை விண்குடியேற்றிய விசுவாமித்திரனையொத்தும்‌ ; யானைக்கோகெள்‌ பா 
யக்கூடுகள்‌ இதைவுண்டுபெருகிய தேனையலைத்துவருவசனால்‌ வெண்ணிறங்‌ 
கொண்டு பாயுங்கங்கைகருகிறமுடையயமுனையைக்கலக்ததோத்றத்தையொத்‌ 
அம்‌ ; சங்கங்கள்‌ ஒலிக்கத்திரைகளையெறிவ அ சூரியனைகோக்‌ச நீயெஞ்ஞான்‌ 
அம்‌ உடல்முழுதும்‌ வெம்மையடைந்து திரிசின்தனை, சந்து நீர்தோய்ந்து 
போதியாயின்‌ அக்கொடுமை தணிந்து பலரும்‌ புகழப்‌ பெறுவையென்று 
அழைப்பதொத்தும்‌; சகலவேதங்களும்‌, உபகிடதங்களும்‌ அணிக்தமுமுமுதற்‌ 
பொருளே பரமவெமென்றுணராத பேதையருணர்வேபோற்‌ கலங்யெ தொத்‌ 


கந்தபுராணம்‌. க 


அம்‌; தெய்வலொகமுதலியவை துலங்கப்பெருறும்‌ அர்கதி முன்னாள்‌ இறைவி 
யார்‌ தருவேகம்பத்திறைவனைமாவடியிற்‌ பூரிக்கத்சொடங்கியகாலையில்‌ அவர்‌ 
சவ த்தைச்ரொதில்க இறைவன்‌ சுருதிக்கம்பையை யெவியகொரத்தும்‌, வந்தி 
யம்மை பம்திமை௰்பிரங்கி வைகையாற்றின்‌ மண்ணோ மதிமுடியிற்‌ கொண்ட 
சொமசுர்தரேசரது திருவருளால்‌ பிள்ளையார்‌ சமணரோடு வாதிட்ட பச்சேட்‌ 
டைப்‌ போல மச்சவகைகளெர்க்தும்‌,சறுமையனை த்தம்‌ பெ /ருமையினொடுங்கு 
மென்பதுபோல பவளமரக தம்தில்விளங்முவதகொச்நுப்‌ பாரிலைடுவேபூத்திருக்‌ 
கும்‌ செல்தாமரை மலர்கள்‌ பெருக சடாகங்கள்‌ மலிச்தபாலாற்றுவெள்ளத்தால்‌ 
சிதைக்கழிபவும்‌, விளைவடர்க்தவயல்கள்‌ ஓங்கிய மருதநில க்தில்வர்‌து அவ்விட 
தீதிலிருக்மும்‌ பொய்கைகளி லலர்ச்ததாமரைகளை யதன்வேர்‌ கொடி யிலை 
யுடன்‌ பதித்துப்போவது ஒருவன்‌ சன்பகைவன்‌ மிக்க ஆற்றலுடையானாய்‌ 
இருப்பது கருதிக்‌ காலமறிர்‌து உபாயத்தாற்‌ களைவதொத் தும்‌, கழிசூழ்க்த கெ 
ய்தற்திணையிற்பாய்க்‌து கழியர்‌ உப்பைப்போசாக வாரிவாரிக்குவித்த மச்சக்‌ 
குவியலைபும்‌உப்பின்குவியலையும்‌ அலைத்‌ துக்கொண்டு செல்வதனால்திரையெறி 
யும்‌ கடல்‌ மேகங்களுடன்கலக்து வானிற்சென்றாராய்‌க்‌ து பூமியிலிறங்கிச்‌ சோ 
இத்தத்‌ தன்வளங்களைக்‌ கவர்வதொத்அமிருக்கது. 


இவ்வகைச்‌ சிறப்படைர்‌து பெருகியபாலாறு உயிர்களை முடி.வில்தத்தம்‌' 
வினை ப்பயனுக்குச்‌ தக்ககதிகளிற்சேர்ப்பதொ,த்‌ தும்‌, குலபரம்பரை யொதத்தும்‌, 
மரத்தினதுகுலைகளையொத்தும்‌ ; பலகால்களிற்பாய்க்து பவளம்போலு மித 
மும்‌,கலசம்போனு முலைகளும்‌,சேற்சண்டையினினம்‌ பிறழ்வ.துபோலக்‌ கறுத்‌ 
அச்‌ சுழலுங்கண்களும்‌, பிறையைப்பழிக்க நுதலும்‌, கிளியைப்போலு மொ 
மியும்‌, அரவைப்போலப்‌ பரந்துவிளங்கும்‌ அல்குலும்‌, மயிலைப்போலுஞ்‌ சாய 
னும்‌, அன்னத்தைப்பழிக்கு உடையும்‌, கருமணலைப்போன்று கடைகுழன்று 
கறுத்துப்‌ பூவைமுடித்த கூந்தலும்‌ பெற்று, புருடரைமயக்கித்‌ தனித்தனி 
யே பொருளைக்கவர்க்‌தும்‌ நிலைபெறாத உருத்திரகணிகையர்‌ கெஞ்சத்தை 
யொத்தும்‌ பலதிசையினும்பரக்தவெள்ளமே பாம்புகள்புற்தில்‌ துறழைவதுபோ' 
லக்‌ கால்வாய்வழியாய்‌ ஏரிகளிற்பாய மந்திரமொழிகளால்‌ பாம்புகள்‌ தடை 
பட்டுகிற்கச்‌ செய்வாரைப்போலப்‌ புறத்திற்கயெவொட்டாமல்‌ அணைகள்போ 
ட்டும்‌ தடுக்கும்பள்ளங்களில்‌ உண்டாகும்‌ ஓசைகடையுகத்தின்முடிவுபோலச்‌ 
சத்திக்கவும்‌, அக்காலத்தில்‌ கொட்டும்முரசனோசையும்‌, உழவர்கள்‌ ஆரவார 
மும்‌, அலைபெருகிப்பாயும்‌ வெள்ள,ச்தனைச்றைசெய்யும்‌ ஓசையும்‌, மேகமா 
யும்‌ ஒலிப்பதைத்தேவர்கள்‌ காதுசெவிடுபடக்கேட்டுச்‌ தெவலோகத்தி லுண்‌ 
டாகிய அதிர்ச்சிக்குமாறாக மண்ணுலகத்திலும்‌ உண்டாயிற்றோவென மருள 
வும்‌, மதயானைகள்‌ பிரிக்தகால,த்தில்மீளவும்‌ தம்மினத்தினை த்தேடி.க்‌ கூடுவது 
போலும்‌, புறத்திற்பெருகிய தடாகங்களிலும்‌, குளங்களிலும்‌, மடுக்களி லும்‌, 
வயல்களிலும்‌ கலக்துகளிப்புஓழியாத ஆட.வர்போல அலைந்திருக்கும்‌. 


இவ்வகையான பாலாற்றுப்பெருக்கு ஈகரத்தின்‌ இடங்களிலும்‌, புறத்த 
அம்‌ பெருகியிருப்பது உலசைச்குழ்க்த சமுத்திரம்போன்‌திருக்கும்‌. ஏரிகள்‌ 
6 2 


52, 


ய அ ற்றுப்படலம்‌. 


முதலிய இடங்களிலேபாய்க்‌ து மிகுக்த நீர்‌ ஐம்‌ [லன்களையும்‌ வென்ற பெரி 
யோர்‌ ஈன்னெதிகளையுணர்த்தினாலும்‌ சற்றும்‌ அறிம்துகொள்ளாத மூடர்கள்‌ 
தம்மனத்திற்கேற்ப டைப்பதபோலக்‌ கடலைரோக்கிச்சென்ற து, அப்பெருக்கில்‌ 
மின்கள்முசலியவை உலாவுவன வாள்‌, வேல்‌; சங்குமுதலியவைகளைப்‌ பேச 
லத்‌ சோன்றும்‌, ஏரிகள்கிறைக்துமேலிட்ட நீரைப்போக்கும்‌ ஆண்தன்மை 
ப்‌ 

யைப்பெற்ற உழவர்கள்‌ தம்‌ இருப்புக்குமேல்வரும்பொருளை த்‌ தானம்கொடுக்‌ 
ரும்‌ இடைவள்ளல்களை யொரத்திருப்பார்கள்‌, 


நாட்டுப்படலம்‌, 


மிக்கவலிபெற்ற உழவர்கள்‌ திரண்டு கடல்குழ்ர்‌தஉலக,த்தின்வளங்களைப்‌ 
பெறும்படி.யெண்ணி , றுக்கிலங்களின்பருவத்தைரோக்கீப்‌ பருத்தமுசுப்பையும்‌ 
இவர்‌ தகண்களையும்‌ உடையனவாமிப்‌ பலகிறங்களைப்டெ ற்றுள்ளஎருஅகளையும்‌, 
உண்ட கொம்புகளுள்ள கடாக்களையும்‌ ஏர்களிற்‌ பூட்டிக்‌ தாற்றுக்கோலால்‌ 
கரண்டி. ௮ணியணியாய்‌உழுது மிலமகளுக்கு மணிமாலைபோன்றும்‌; வாய [வேக 
ததினும்‌, மனோவேகத்தினு மிகுர்‌.து உழவர்குறிப்பி ன்வழியேயொழுகும்‌ காளை 
கள்‌ கரலேப்பெயர்‌ த்‌ அவைக்குக்தோறும்‌ திரண்ட சேற்கண்டைகள்‌,பறவையின்‌ 
கூட்டங்கள்‌ மருண்டோட விண்ணிலேபரய்க்‌ து மீண்செலக்கென்றுவிமும்‌. 
அதுவும்ன்றி நிலம்‌ பெயரும்படி. சால்வளைக்து வரும்போது அவ்வயல்‌ 
களி லிருக்கும்‌ சங்குக்கூட்டங்கள்‌ பயந்து ஈண்கெள்‌ கருப்பங்கொண்டு 
ஓக்கும்‌ வளைகளிற்‌ புகுவது அறிவுடையோர்‌ விலைமாகரை விரும்பிச்‌ சேர்‌ 
* வதையொக்கும்‌ ; கற்றாண்போலும்‌ வலியதோளையுடைய உழவர்‌ பொன்‌ 
விளையுங்‌ கனிகளைப்பார்க்கிலும்‌ இறக்க வயல்களில்‌ செலுத்தும்‌ கலப்பைக்‌ 
கொழுநுவிகளிற்பட்டுப்‌ பளிர்பளிரொன்று தெறித்து எழுகின்ற செம்மணி 
வள்யாக குண்டத்தில்‌ விளங்கும்‌ காருகபத்தியம்‌, ஆகவனியம்‌, தக்ஷணாக்கனி 
யென்னும்‌ மூவகைத்‌ இயின்‌ ஒளியைப்போன்று விளங்கும்‌. இவ்வாறாக 
உழுதுகலல்கிச்‌ சேடைசெய்து பதமாக்கிப்‌ பதமாகுஞ்‌ சமயத்தில்‌ பள்ளர்கள்‌ 
இரண்டு, லெர்‌ விதைவிதைக்கவும்‌; லெர்‌ விரைப்பக்கத்திலோடு நீரையிறை 
இஅமீக்கியும்‌ ; லெர்‌ குதிரைகளின்‌ பிடர்மயிரைப்‌ பின்னிவிட்டிருப்பதுபோல்‌ 
அனித்சனியிருந்த காற்றைப்பிடுங்கி முடி.த்திருப்பதை வரிசையாக நடவு 
செய்துவரும்‌ தம, துமாதர்வருக்துதற்கிரங்கி மனகெக்குருகியும்‌, இவ்வாறுவயல்‌ 
களிலெல்லா ஈடவுசெய்த பின்னர்‌ சோலைகளிந்சேர்க்து மதுரமானகள்ளை 
வள்ளத்தி னிறைத்துத்‌ தமது மாதரழகைப்‌ பார்க்குங்‌ கண்ணடியினை யொத்‌ 
அத்‌ தோன்றுவதுகண்டு மகழ்க்து குடித்துக்‌ களியேதியோடியும்‌, லெர்தத்‌ 
தங்‌ கடவுளரைப்‌ பாடியாடியும்‌, லெர்மயக்கமிகுந்‌து ஊடியும்‌, சிலர்‌ நெட்டுயிர்‌ 
ப்பெலிக்து வாடியும்‌, லெர்கைக்‌ கோத்தாடியும்‌ திரிவார்கள்‌. 
சிலர்‌ ஆகாயத்திற்‌ பறக்கும்‌ பறவைகளும்‌, வண்டுகளும்‌ போலத்‌ தம்‌ 
சுற்றத்தோடு சூழவிருர்து இந்தரதெய்வதக்‌ தொழுது கள்ளுண்பது. வாமசம 
யத்தார்‌ அப்பூசனைக்‌ குரியாரோடு வேற்றுமையில்லாமல்‌ ஒருங்கு கட்குடிப்‌ 


கந்தபுராணம்‌, ௧௧ 


த 


பதைக்‌ காட்டியும்‌, லெர்‌ மயக்கமிமுர்‌து காணமில்லாமல்‌ உடுத்த ஆடை சோ 
ர்க்துவிழ வாயிலிக்கள்‌ மொய்க்கும்படி. விழுந்தும்‌ புரள்வார்கள்‌. இதுகள்ளி 
னும்‌ களிப்பைச்‌ செய்வதுவேதில்லை யென்பது தெரிவித்து கின்றது. இதுவ 
மல்லாமல்‌. வரப்பி லும்‌, திடாலப்படியிலும்‌, மரச்செஜிவிலும்‌, கால்களிடதிப்‌ 
போம்‌ தன்மை இறந்த ஒழுக்கத்தைப்‌ போதிக்கும்‌ ஆசிரியரில்லாமல்‌ காமிக 
ளாகச்‌ இரிவார்களும்‌ மெய்க்கதிகிட்டவே டிட்டாமல்‌ சனனவேதனையிற்‌ பட்‌ 
டலைவதையே யொத்திருக்றாம்‌. இவ்வாறு களியாடலைக்செய்து தெளிவுற்றுப்‌ 
பழைய பக்கா அஅவர்தவுடன்‌ கற்றாண்போலத்‌ திரண்ட புயங்க 
ளையுடைய தங்கணவரேவலால்‌ அவர்களோடுகலர்‌ அ எங்கும்‌ சூழ்க்து இனிய 
மதுரமாயெ மழலைச்சொற்களையுடைய பள்ளப்பெண்கள்‌ சுவாசம்‌ விடுக்தோ 
அம்‌ அவர்கள்‌ குடித்த கள்மணம்பரவி வெளுத்த ஆம்பற்பூவும்‌ ; அர்காற்ற 
ததைவிசச்‌ சிரேகவாஞ்சை யுள்ளவர்களை மூர்க்கர்‌ சத்துருக்களைப்போல 
ச்சோக்து ஒறுத்தலை நினைந்து தருணத்திற்‌ கண்டிப்பதொத்தும்‌, தழைத்‌ 
தோங்கி வரு நெற்பயிருக்குமாராக அடர்க்திருக்கும்‌ களைகளைக்‌ களைந்தெதிர்‌ 
அம்‌, காலங்களில்‌ நீரைக்கட்டியும்‌, போக்கியும்‌, மிருகமுதலியவைகள்‌ மேய்‌ 


ந்து மழித்து ம்‌ விடாமற்‌ காத்தும்‌ வருவர்‌, 


அவ்வாறு காத்துவருகையில்‌ பிரகாரிக்கும்‌ வயிரக்கணைகளை மின்னு 
ன்ற  அம்பின்கூடுகளைப்போன்று வரிசைவரிசையா யடுக்கியிருப்ப. அ பசிய 
மூங்கிலின்‌ குழையுச்சியில்‌ வயிரத்தால்‌ அவை டக க ட்‌ சேர்த்த 
காலத்தில்‌ ஒளிவிசுவதையொத்தும்‌, வயலின்கண்‌ நெற்பயிர்கள்‌ தலைகிமிர்ப்‌ 
பது இளகாகங்கள்‌ தலைநீட்டெதஅபோலவும்தோன்றும்‌.கள்ளமன முடைய விலை 
மாதர்‌ கண்ணுமனமுமகிழப்‌ பொய்யுபசரணைசெய்வதுபோல பயனில்லாத 
இளங்கதிரைக்காட்டிய நெற்பயிர்கள்‌ தங்கணவனைக்‌ கண்டவிடத்துத்‌ தலை 
வணங்கி உபசரணைசெய்யும்‌ கற்புடைய மாதரேபோலக்‌ கதிர்களாகய தலை 
சாய்‌,த்து வணங்கஇிபு மிருப்பதுகண்டு உழவர்கள்‌ தங்கள்‌ மருதநிலக்‌ கடவு 
ளாகிய இந்திரதெய்வதம்‌ கொழ வெண்ணிப்‌ பொங்கலிட்டுப்‌ பூசித்து திரண்ட 
செல்விளைவை யறுத்து அணியாய்ப்போட்டுப்‌ பின்பு சுமைகள்‌ கட்டி.க்கொ 
ண்டுபோய்‌ உயர்வாகிய நிலங்களிற்‌ பூமிதேவி யுடல்வருர்தவும்‌, அனந்தன்‌ 
உடல்கெளிக்து வாடவும்‌ ; மேருமலையையொத்‌தஅு வானமளாவிய பலபோர்க 
ளிட்டுப்‌ பின்பவற்றைத்தள்ளிக்‌ குண்டைகளையும்‌,கடாக்களையும்‌, பிணை கட்டி. 
யடித்துப்‌ பலவிசைஇரும்புங்‌ காலத்திலெல்லாம்‌ பரமேஸ்வரனையும்‌, தம்‌ 
இஷ்ட .தேவதையையும்‌ தொழுதுவாழ்த்தி நெற்குவை விருத்தியாகுகவெனத்‌ 
அதித்து வைக்கோலை நீக்கிப்‌ பதர்தூற்றி யொப்படி. செய்வர்‌. பின்பு அவற்‌ 
றை மலைமலையாகக்றாவித்துக்‌ குடிகள்‌ ஏவலாளரால்‌ அளக்து இரவலர்க்கு 
தானம்‌ வழங்கி ௮டிமைகளாகிய பண்ணையாட்களுக்கும்‌ கொடுத்துக்‌ களத்‌ 
தில்‌ வந்தியர்‌ மு. சலானோர்க்கும்‌ .வேண்டியமட்டும்‌ அளித்து ஆறிலொருகட 
மை யரசனுக்கு முதவி மிகுந்த தானியங்களையும்‌ புன்செய்ப்‌ பயிர்களையும்‌ 
வண்டிகளில்‌ ஏற்தி வீடசேர்‌த்துத்‌ தமது குடும்பத்திற்கு வேண்டி.யமட்டும்‌ 


கட: நாட்டுப்படலம்‌. 


a 1 
' எக கட்டட ப்‌ ட £7 உச உளூ கபடு ட 4 . 
வைக்துக்கொண்டுமிறாக்கவற்றைக்‌ தங்களஞ்யெத்தினும்‌ சேர்ப்பர்‌, பின்னர்‌ 
த்‌ _ CL EN . DD "கல்‌ ப்பி நனி 
தாம்‌ துமதுபர்துவர்க்கங்களுக்கும்‌ அதிதிகளுக்கும்‌ வெறுக்கக்கொடும்து முப 
ட்‌ ப்‌ ன்‌ தற்‌ கட ° ட ய்‌ . ப ல ie 4 ்‌ ர 
ஏரிப்பார்கள்‌, புன்செய்ப்‌ பயிர்‌ விளைவு ய்ஞு மத்தியில்‌ ஈன்செய்ப்பயிர்கள்‌ விளை 
லம்‌ இடம fs ல கர்‌ த்க்‌ 
வது அசெகர்‌ இரண்டிருக்கும்‌ சபைக்கு மத்தியில்‌ பேரறிவுடையார்‌ கூடி.யிரு 
ப்ப தொத்திருக்கும்‌. இதுநிற்க. உலகத்தில்‌ மனிதர்‌ பிறப்பதும்‌, இறப்பதும்‌ 
அத்திரு கும. இதற்‌, உலக ததில்‌ மலத்‌ பையதும்‌, 4) அ 
இபல்பாகலின்‌ பயிர்விளைப்பதும்‌ விளைந்தபின்பறுப்ப, தும்‌ சாகாரணமாகவே 
ரு ய்‌ . » ப்‌ ஆ க க mp 3 ப்ர: ம்‌ 
தொன்றும்‌. மேலும்‌ பேரிகை, மிருதங்கம்‌, டங்கா, முரசு முதலிய வாத்தி 
யங்கள்‌ இடையறாமல்‌ காது செவிடுபட்டுப்போக ஒலிக்க பிரமாலயம்‌, 
டம்‌ ்‌ - ்‌ அகல்‌ 9 $ 
விஷணுவாலயம்‌, வொலயமுதலிய விடங்களில்‌ கிச்திப நைமித்திக மென்பன 
எம்பிபாமமாக மாறாமல்‌ கடம்துவரும்‌. 


ஒருபுறத்தில்‌ மருககிலப்‌ பறை யோசையும்‌, ஒருபுறத்தில்‌ சிறுவர்‌ இறு 
தேருருட்டு மோசையும்‌, வண்டுமுகலியவை பாபெமாசையும்‌, கடையர்‌ 
பாடும்‌ வள்ளைப்பாட்டி. னோசையும்‌, உழவர்‌ ஓசையும்‌, மிகுக்திரு்கும்‌, 
ஆகாயமளாவிய மலர்ச்சொலைசளினும்‌, கடாகங்களினும்‌ நீர்ப்பூ,கிலப்பூ, கொடி. 
ப்பூ, கொட்டுப்பூ என்னும்‌ நால்வகை மலர்களும்‌ பூச்அச்‌ கேன்சொரியம்‌ 
கருப்பம்‌ கொட்டங்களுஞ்‌ செழிச்‌ இருக்கும்‌. இவைகள்‌ காமனுக்கு ஆயுதசா 
லையெனல்‌ காட்டுயின்‌ விளங்கும்‌ தன்மையுடையன. கரும்பையிறுக்கி யாலை 
யிலிட்டு ஆ டுவது கல்லொழு க்கம்‌ தவிர்ந்த கொடியவர்‌ இறக்கால்‌ அவர்களை 
ஈமன்நமர்‌ செக்கிலிட்டரைக்காட்வெ செரத்திருக்கும்‌. அதினின்றும்‌ சாது 
ஒழுஃப்பெருகுவது உலோபிகளைக்‌ கண்டித்து அவருக்குக்கொடுப்பது போலி 
றுக்கும்‌, அச்சாற்றைக்‌ குடங்களில்‌ நிரப்புவது கருப்பஞ்சாற்றுக்டலை யொத்‌ 
அக்‌ தோன்றும்‌, அதைக்‌ காய்ச்சும்போது எழுந்தபுகை மேகமஷ்டலம்‌ 
போல விளங்கும்‌, அங்கே யடர்ந்திருக்கும்‌ பூர்சொலைகளில்‌ வண்டினம்‌ பாடு 
வரு ஏழிசையால்‌ பாடுவதை நிகாக்கும்‌. மேலும்‌ குயில்கள்‌ பாடுவொராகவும்‌, 
மயில்கள்‌ சிறைவிரித்தடிப்பது பறைமுழக்கமாகவும்‌; கொடிகள்‌ அசைய [ர்‌ 
கீன்மை காடகமாதராகவும்‌, காரைகள்‌ ஒலிப்பது புகழ்வோராகவும்‌, தருக்கள்‌ 
அசைவது வேடிக்கையை மதித்துக்‌ தலைபசைப்போராகவுக்‌ தோன்றும்‌, பூக்‌ 
களும்‌, களிர்களுமுடைய மரக்கிளைகளில்‌ இருந்து குயில்கள்கூவுவன தம்மி 
டத்தில இருக்கும்‌ பொருள்களைக்கொடுக்க ஈகையுடையோர்‌ யாசகரைஅழை 
ப்பகொல்கும்‌, வாழை, மா, பலா இவைகள்‌ கம்மைவக்‌ தடுக்தோர்க்குக்‌ கொ 
டிக்குக்கன்மை பாத்திரமதிக்து வழங்கும்‌ தலைவள்ளல்கள்கொடுக்கும்கொடை 
யையொத்திருக்கும்‌. 


மடஃவிரிந்ததாமை சூரியனை யடுத்து நிற்பது நிலமகள்‌ தன்கரநீட்டி. சம்‌ 
இரனைப்போல மாசடையாமல்‌ துடைப்பதொரத்திருக்கும்‌. மேலும்‌ தாழை 
கள்‌ ஓங்கி விசம்‌ பராகப்பிதிரால்‌ பசும்பொன்‌ மேடைகளில்‌ அமைத்திருக்கும்‌ 
தாமிரம்‌ குடங்களை வெள்ளிகிறமாக்கியும்‌, அக்தகாட்டி. னிடமெல்லாம்‌ பள்‌ 
ளர்கள்‌ சம்மனைவிய3ராடும்‌ அடர்க்து உலாவுவதனாலும்‌, வயிறுளைம்‌ து சங்கு 
கள்‌ கால்களில்‌ இடறுவகனாலும்‌, வெண்பட்டுக்கொடிகளசைக்து தாக்குவத 


கந்தபுரரணழ்‌. ௧௩ 


oc லெ அஆ 


அவ்அவம மய தவை யய வ வை பக வைய வவ ழவய்‌ அப்பப்ப அ அபக வதையை வ வயதை வைக லஷ வய வடைய 


னால்‌ கெண்டைமீன்கள்பாயத்‌ சென்னஞ்சோலைகளில்‌ குலைகள்புலுங்கி கெற்‌ 
துகள்‌ உதிர்வதனாலும்‌, கழுகம்பாளைகளில்வாளைமின்‌ தாவுவானாலும்‌ பாம்புக்‌ 
குலைகள்‌ கெறுவது ஆகாயத்தில்‌ இருக்கும்விண்மீன்கூட்டங்கள்‌ விழ்வசொடம்‌ 
இருக்கும்‌, கொடிகளில்‌ மயில்கள்‌ ஆடுவன இன்சொல்லையுடைய மாதர்கள்பொ 
ன்னூசலில்கம்மிடைவருந்தவும்‌, தம்மைகாடும்‌ இளம்பருவதீதையுடையகாளை 
கள்மனஞ்சு ழலும்படியாவெதுஓக்கும்‌,மேலும்‌ மாக்கருக்களில்‌ பூட்டியிருக்கும்‌ 
பொன்னூசலில்‌ மாதர்கள்விளையாவெ.அ.அவர்கள்‌ 'காதிலணிர்ககுழைகளைவெ 
ல்லும்‌ ஒளிபெறாஅதோற்றுப்போனமையால்‌ அவைகளைக்ஒழ்ப்படுக்கது போல 
வெகோன்றும்‌, கிளிகள்‌ ஒலிப்பது சும்மை யடூத்தாரை இப்படி.செய்வ அ தரும 
மல்ல வென்பதுபோலவிளங்கும்‌. குயில்கள்கூவுவது விழாமல்‌ கப்பீனோர்‌ இம்‌ 
மரங்கள்‌ குற்றஞ்செய்த து என்துநிக்திப்பதுபோலும்காட்டும்‌. வே& நிகர்‌ த்‌ துகி 
காகளவோடி.க்‌ கடைவெர்து அமுதமும்‌ விடமுமென்று சொல்லப்படும்‌ பார்‌ 
வைகளையுடைய குறிஞ்சிகிலமாதர்கள்‌ இனைப்புன த்தைக்‌ கரவல்செய்து கவ 
ணில்‌ மணிகளை யெறிர்‌து பறவைகளையோட்ட அவைகள்‌ தம்‌ நெகுகளினால்‌ 
விலக்கிக்‌ கூவியோடும்‌, கடனீரையுண்டு கறுத்த மேகங்களைப்போன்ற எரு 
மைகள்வந்து தடாகங்களில்‌ புகுந்து நீரைமுழுதும்‌ அருந்திக்கிடக்க வாளை - 
மீன்கள்‌ மடி.யித்றாக்க அதனால்‌ ஊரிலுள்ள கன்றினை நினைந்து மடி.சுரந்து 
பொழியும்‌ பாலாத்‌ குறைவில்லாமல்‌ நிரம்பச்செய்தும்‌, செங்குவளைகள்‌ அச்‌ 
ிடாகத்தில்‌ மலர்ந்திருப்பது ஈமிரந்தியடிகள்‌ முன்‌ சமணர்‌ காணத்‌ தருவா 
ரூர்க்‌ கமலாலய இர்த்தத்தில்‌ குளநீரால்‌ திருவிளக்கெரிச்சசை யொக்தும்‌ 
விளங்கும்‌. இவ்வாறு விளங்கிக்‌ கிடக்கும்‌ நாட்டில்‌ உள்ள மலைபடு ருள்‌, 
கடல்படுபொருள்‌, காபெடுபொருள்‌ விரும்பாமே தங்கள்‌ காட்டில்‌ விளையும்‌ 
பொருள்களையே கொண்டும்‌ விற்றும்வருவர்‌. ஏழிசைவழாமல்‌ யாழைமீட்டி, 
அத்தமுதலிய குரலோசைகாட்டில்‌ கின்னரிப்பறவை நாணப்பாடுவதுகேடடு 
ம௫இழ்க்து அர்காட்டார்‌ இம்புரிப்‌ பூணணிர்த யானைகளைக்கொடுத்து வருவார்‌ 
“கள்‌. அழகமைக்தமாதர்‌ அதிற்கட்டையின்‌ மணம்கீசுக்ற ஆடைகள்‌ 
வண்ணார்‌ ஒலிப்ப. தனால்‌ தேயும்‌, கொங்கைச்‌ சுமையால்‌ வல்லிசாதக்கொடி 
போன்ற இடைதேயும்‌, பாதங்கள்‌ செம்பஞ்சிக்குழம்‌ பூட்வெதனால்தேயும்‌. 
அவர்கள்‌ ஊடியுதைப்ப ஆடவர்சகைதேயும்‌. இவ்வாறு தேய்வதன்தி வேறு 
வகையே கஇடையாது, கண்ணடி.போல்‌ விளங்கும்‌ கருவிழி சவக்கவும்‌, தேகக்‌ 
துவண்டு வியர்வை அரும்பவும்‌, கணவரோடு களிக்கும்‌ மாதர்களும்‌, நாயக 
ருடன்‌ ஊடிக்கொண்டிருக்கும்‌ மாதர்களும்‌ அளவற்திருப்பர்‌. இதுகிற்க, 
நாயகனைப்‌ பிரிந்து வருர்‌தஅனெற தலைவியைப்பாங்கிபார்த்து அம்மே ! நீயேன்‌ 
வருக்துகின்றாய்‌ ; உன்கணவர்‌ இன்றுவருவார்‌ ; நீவருர்தாதை என்று கை 
கூப்பி வணங்கும்‌ பெண்கள்‌ பலர்‌. கடாகங்களில்‌ வாளைகள்‌ சண்டையிட்‌ 
டுப்‌ பரய்க்து அருகில்‌ இருக்கும்‌ சமுகம்‌ பாளையில்‌ தாக்க அதனால்‌ 
தாமரை முதலிய மலர்களின்‌ மணம்‌ விசிக்கொண்டிருக்கும்‌. மன்மதனும்‌ 
விரும்பும்படி. விழிகளை யிமைக்கு மாதர்கள்‌ ௮ணிந்த கலவைச்சாக்து முத 


கரா நாட்டுபபடலம்‌. 


்‌ a ரூ உரு . ட. ௪ . - 4 
வியலை அவர்களொடுடிக்கொணட பிணக்கொழியச்‌ தமமைவணங்கும்‌ 
காளையா ருடுமியிலும்‌ கைகளிலும்‌ கமழ்க்துகொண் டிருக்கும்‌. மசயானைகள்‌ 
கரும்புருகலியவற்றைத்‌ இன்று தமதிருக்கையையடையும்‌. இலக்குமி 
க்ரும்புமுசு BLE க ிம்த்ருல ல்‌ [ம இல கும்பா 

ப்‌ க்‌ ட்டா & E 1 ட்‌ 

சரமரையில்‌ மகிழ்ந்து வரிப்பள்‌. வண்டினம்‌ செனுண்டுறங்கும்‌, கணிகையர்‌ 
முறை பி நடிப்பா, இதச்தன்மைய இறப்புவாய்க்‌ து பொலி 

ஏதிமுறை பிறழாது நடிப்பா, இச்தனமைய இறப்புவாய்க்து பொன்மயமான 

| ட ர. f டிய fe} ஜி 5 ட சர்ப . ச 
கோபுரம்‌, மதில்‌ மாடமாளிகைகள்‌, ௮ணியணியாக விளங்கும்‌ கோபுரங்கள்‌, 
மண்டபங்கள்‌, கடைகிதிகள்‌, பாடல்மண்டபம்‌, நிருத்தமண்டப முதலிய 


(9 ] 


பிறவும்‌ அத்தொண்டை காட்டிலெங்கும்‌ செழித்திருக்கும்‌. 


நகரப்‌ படலம்‌. 


இதுவரையுக்‌ கடல்சூழ்ந்த நெடிய வுலகத்தில்‌ சம்புத்திவிலுள்ளதாய்‌ 
தொண்டைமான்‌ என்னும்‌ அரசர்‌ பெருமானால்‌ புரக்கப்பட்ட மேழிக்கொடி 
உடைய வேளாளராற்‌ குடியேறப்பட்ட தொண்டைராட்டின்‌ பெருமிதமெடுத்‌ 
அச்‌ சொன்னோம்‌ ; இனி அதன்கணுள்ள்‌ ஈகர்வளங்‌ கூறுகின்றோம்‌ ; கிலவுல 
குமே மலர்பொதுளிய தகடாகம்போலும்‌, குடிவளனும்‌, வயலின்‌ இறப்பும்‌ 
அமைக்க தண்டகநாடு ' தாமரை மலர்போலும்‌, அர்காட்டிற்கிராசகானியா 
பை காஞ்சி ஈகரமானது அத்தாமரையில்‌ வாசஞ்செய்யும்‌ இருமகள்போலும்‌ 
விளங்கும்‌. கருடவாஎனனாயெ திருமாலும்‌, அன்னவாகனனாயய நான்முக 
னும்‌ அர்ககரத்தில்‌ என்றும்‌ விளங்கித்‌ தோன்றுவதனால்‌ அர்ககரம்‌ முறையே 
வைளஞுக்தத்தையும்‌, மகொவதியையு மொத்திருக்கும்‌. சகலசாஸ்‌இர நிச்சய 
முணர்க்க வியாழபகவானுடன்‌ இந்திரன்‌ சன்‌ பரிவாரமாகிய தேவர்கள்‌ சூழ 
விற்திருப்பகால்‌ அது இந்திரன்‌ அரசுசெய்யும்‌ அமராவதியை யொச்து விளங்‌ 
கும்‌. இன்னார்‌, சித்தர்‌, கருடர்‌, காக்கருவர்‌ முதலாயினோர்‌ வ௫ிப்பகால்‌ அவர்‌ 
கள்‌ தங்கியிருக்கும்பகவிகள்போலும்‌ தோன்றும்‌. ஆதிசேடன்‌ முதலிய நாகரா 
சர்கள்‌ உறைவதனால்‌ காகலோகம்போலும்‌ விளங்கும்‌, இக்குப்பால ரனைவரும்‌ 
வாசஞ்செய்வகனால்‌ அவர்கள்‌ பதங்கள்‌ எனத்‌ தோன்றாரிற்கும்‌. வானில்‌ 
தொன்தி விளங்கும்‌ சூரியன்‌, சக்திரன்முதலிய சரகங்கள்‌ வடிப்பதனால்‌ இரக 
கிலைபோலும்‌ பிரகாடுக்கும்‌ எனப்‌ பெரியோர்கள்‌ புகழ்வார்கள்‌. இப்படிப்பல 
ரும்‌ அவ்விடத்தி லிருக்குங்‌ காரணத்தால்‌ ஒப்பனை யொன்றைக்‌ குறிக்கப்ப 
டுவகாமோ! அந்ககரம்‌ தனக்குத்தானே ஓப்பல்லது பிறிதொரு ஈகரம்‌ அதற்‌ 
கொப்பெனப்படுவதோ, அப்படிப்பட்ட காஞ்செகரம்‌ சோதிவடிவா யெப்பொ 
ருளையுக்‌ தான்ஈடி.த்‌தலினால்‌ அசைப்பிக்கும்‌ பரம்பொருளாகிய இருவேகம்பத்‌ 
தொருவன்‌ ஓப்பின்‌ நிச்‌ தழை த்தோங்யே மாநீழலில்‌ விற்திருப்பானேல்‌ அக்க 
ரச்தக்‌ கொப்பாகப்‌ பிரமன்‌, திருமால்‌ முதலியோர்‌ பதங்களை ஓப்பாயுரைக்க 
வொண்ணுமோ. ஊழிகாலத்தில்‌ எழுகடலும்‌ பெருகி அப்பதியி னெல்லையை 
யணுூ அலைகள்‌ கொந்தளித்து கிற்க எப்பொருட்கு மிறைவன்‌ அதனடுவில்‌ 


நிற்பது கருவிகள்‌ சூழவிருக்கும்‌ ஆன்மாவையொத் த விளங்கும்‌. சக்கரவாள 


கிரியில்‌ அலைமோதும்‌ பெரும்புறக்‌ கடல்சூழ்ந்த பலவுலகங்கள்‌ அடங்யெ 


கந்தபுராணம்‌, கடு 


_——— 


அண்டங்கள்‌ இற்றுருக்கொண்ட சொச்துத்சோன்றும்‌. சக்கவாகமுதளிய 
பறவைகள்‌ ஓலித்துகிற்க அர்ககரத்துக்கு அரணாக விளங்கும்‌ மதிற்புறத்தே 
யடர்க்ச அகமானது பிரளய காலத்தில்‌ வளைந்த கடல்வெள்ளமொச்்‌.து இரும்‌ 
கும்‌. முன்னாளில்‌ பிரமன்‌ உலகைச்‌ சிருஷ்டித்து அதன்பொறையைச் தாங்க 
ஆதிசேடன்‌ முதலியோரை யமைத்தப்‌ பின்பு அண்டத்தின்‌ பொறையையுக 
சாங்க அரைச்‌ சுவரொன்றை யெழுப்பியதைப்‌ போன்று வானையளாவி,ம்‌ 
தோன்றும்‌. அது இரிபுசாரியாகிய பரமவென்‌ மேருமலையை வீல்லாகத்தம்புய 
வலியால்‌ வளைக்கவே யண்டவடுக்குக்குலைய நான்முகன்‌ கோக்கி அதைச்‌ 
தாங்கப்‌ படைத்தது என்றுசொல்ல விளங்கும்‌. பாலம்‌ வரையும்‌ ஆழ்ந்து 
சென்று ஆகாயமட்டும்‌ அளாவியுயர்க்து விண்ணுலகினுக்கும்‌, வித்தியாதரர்‌ 
உலகினுக்கும்‌, பிரம விஷ்ணுக்கள்வாழும்‌ ச,த்தியலோகம்‌ வைகுக்தங்கட்கும்‌, 
ஆதிசேஷன்‌ முதலிய காகராசர்கள்‌ வாழும்‌ பாதலத்துக்கும்‌ ' ஆதாரமாக 
எழுப்பிய பொன்மதிலை நிகர்‌த்‌ அத்‌ தோன்றும்‌. பெரும்புறக்‌ கடல்சூழ்ந்த சக்‌ 
கரவாளமிரியும்‌ அதற்கு உறையுளாக விளங்கும்‌ அண்டச்சுவரும்போலச்‌ சிறகு 
கீங்கிய மலைவரிசைகளுக்கு ஒப்பாகச்‌ சித்திர விதிகள்தோறும்‌ பொன்மயமாய்‌ 
மணிகள்‌ பொதிர்து பிரகாசிக்கும்‌ மாடமாளிகை, உப்பரிகை யிருமருங்கும்‌ 
தோன்ற ஓங்கிநிற்கும்‌ அம்‌ மதிளிடத்திலுள்ள லெ பொறிகளை யெடுத்தும்‌ . 
கூறுவோம்‌. 


நாற்கடலும்‌ வளைக்கதுபோல யானை, தேர்‌, குதிரை, காலாள்‌ என்னும்‌ 
நாற்படையுடன்‌ தன்னை யெதிர்ந்தபகைவர்‌ முதுகிட்டோட முடுகி மின்னலை 
யொத்த வாளை விதிர்க்கும்‌, எழுவினாற்‌ கண்டிக்கும்‌, சேனைகளை வாரி வாரி 
வீசும்‌. இசைகளில்‌ விட்டெறியும்‌. விழுங்கும்‌. பற்றி வலிக்கும்‌. பெருங்காற்‌ 
திற்பட்ட காற்றாடிபோலஅரிக்கடையாகத்தள்ளும்‌. கன்மழைபெய்யும்‌. வில்லை 
வளைத்துச்‌ சரமழைபொழியும்‌, உருக்கிய வங்கமும்‌, செம்பும்‌ நெய்யோடு 
இறைக்கும்‌.சக்கரப்படையையும்‌ வீசும்‌.வயிரப்படைகளைச்‌ செலுத்தும்‌. தாழா 
நிற்கும்‌. உலகை யளரந்த இரிவிக்ரெமன்போ லோங்கும்‌. மிக்க ஓலியையுடைய 
பறை, முரசமுதலிய வாத்தியங்களைக்‌ காதுகள்‌ செவிபெட முழக்கும்‌, வட்ட 
ணைவரும்‌. வானிற்பறக்கும்‌ பறவைக்கூட்டங்களை வருத்தம்‌. மதிலிடமெங்கு 
மோடாரிற்கும்‌. இரும்பாநிற்கும்‌. சூரியனையும்‌ தடைபடச்செய்யும்‌, சரக்‌ 
கூடங்கட்டும, சூலப்படையைச்‌ சுழற்தி வீசும்‌. தோமரங்களை யெதியும்‌. சுடு 
தின்ற மணலை வாரியிறைக்கும்‌. வலைகளை வீரி யகழியில்‌ எதியும்‌. கொடிய பூக 
ங்கள்போல்‌ உலாவி வரும்‌. வெங்கனல்‌ சொரியும்‌. பகைவர்‌ விடுகின்ற பாண 
ங்களைக்‌ கவளங்கொள்ளும்‌. பட்கெளைப்போலப்‌ பறக்கும்‌. அவையன்தி அர்‌ 
நகரத்தை இகழ்கன்றவர்‌ நாவையும்‌, மனத்தையும்‌ வாட்டுமென்று சொல்‌ 
வோ மெனின்‌ அம்மதிலிற்‌ இடக்சையாயுள்ள இத்திரித்த யந்திரத்தின்‌ வல்ல 
மையை இலவ்வளவென்று சொல்ல வல்லமோ 2 அம்மதிலினின்று அசையும்‌ 
கொடி விளங்கத்‌ தோன்றுவது இறைமைக்‌ குணமுடைய பரமசிவன்‌ சோதி 
வடிவா யுலகத்தை ஊடுருவித்‌ தோன்றிய தோற்றம்போல விளங்கும்‌. அது 


ப நகரப்படலம்‌, 


த இட அகத்‌ 


பறப்பது கொயபுர தியங்களைச்‌ தே டி.ப்பார்க்க அன்னவுருவங்கள்‌ பலவெடுமக்‌ துப்‌ 


பறக்காற்பொற்‌ றென்றும்‌. குளிர்ந்த ரெணங்களையுடைய சந்திரன்‌ களங்க 


; 
மடைக்‌ இருக்கின்றுனென்று இவ்வுலகம்‌ சொல்வதுசரியன்று பொன்மயமான 
இத்திரப்பொறிகள்‌அமைத்க அம்மதிலின்‌ அடர்க்க கொடிகளின்‌ செறினைக்‌ 

ட » ச் . . ச டி ட 2 டர a 
கடக்கப்‌ பெறாமையரல்‌ சூரியன்‌ அவற்றின்‌ இழ்ப்புறவெளியில்‌ நுழைர்‌து செல்‌ 


ர ட ்‌்‌ 24 ட டி 6 ரூ = [4 
வானெனின்‌ அவன்‌ பெருமிதத்துக்‌ முலப்புண்டாமோ ! 


ஓப்புர வொழுகு” 


என்றபடி. உயர்க்கொர்‌ நெறியினொழுகும்‌ அதிஞனொருவன்‌ வகைமோசமாகக்‌ 


2 


௦ கடிவழிய மை ்தொழுகின்‌ அவனைக்‌ கூற்ற ங்கூறவகையறிர்திலர்‌. இவ்வகைச்‌ 


றெப்பீினையமைக்கு சுவர்ச்தலத்தின்‌ ராற்புறத்தும்‌ விசாலமாகிய நிலைகளைப்பெ 


3] 


ற்று ஆகாயமளவி யுபர்்திருக்மும்கொபுரங்கள்‌ மணிவிளக்கைப்போன்று விள 
. ‘ . +. ரஸ ரய ட . Cg} ட ‘ ட . + 
ங்கும்‌, அசன்‌ சிழ்ப்புற த்தின்‌ வாயில்கள்‌ கொன்றும்‌ காட்டு செர்திவண்ணரா 
யெ பரமிிவெனனது திருமுடியைப்‌ பிரமன்‌ ஒருமுகங்கொண்டு காணப்படாதெ 
னர்‌ கருதி கான்குமுகங்களைப்பெற்றதுபோல விளங்கும்‌, இதுவன்றி சூரிய 
உண டட ௬ ட ஆ டட அதப்‌ : ய்‌ க . . 
சர்திரர்‌ முதலிய நவக்கிரகங்கள்‌ தமது கதியிற்செல்‌ லுங்காலையில்‌ வட இசையி 
சத்‌ டி ட ரூ ட . ட . ட 
ணும்‌, சென்றிசையினும்‌ மாமேரு வரைக்கொப்பாக விளங்கும்‌ கோபுரங்களைக்‌ 
வடக்கமாட்டாமையால்‌ அவைகளின்‌ வாயில்வழியே சென்று தத்தம்‌ தொழி 
ல்களைச்‌ செய்யம்‌ துணிவர்‌. 


' கோடுடையசெவிபனெனப்படும்‌இரிபுராக்ககனாயெபரமவென்‌ இருவா ணை 
யால்‌ சிறர்துள்ள கரஞ்கெகரை வளைக்திருக்கும்‌ அளவற்ற ஓப்பனைகளைக்‌ 
கொண்டு நிற்கும்‌ மதிலின்மேல்‌ உள்ளகொடி.கள்‌ புரத்தோடுபொருக்தியவைக 
ளாய்‌ அக்காளில்‌ அமைத்தாற்போல அக்கோபுரங்களிற்‌ கொழுக்‌ அபோல 
விளங்கிக்சோன்றும்‌, மாடமாளிகைகளும்‌, மண்டபங்களும்‌, கொபுமங்களும்‌, 
விதிகளும்‌, அரேகமாம்‌. அவற்றினை யார்‌ அளவிட்டுரைக்கவல்லவர்‌. அக்கோ 
புரங்களால்‌ சடையெய்திப்‌ போக ஏலாத பறவைகளைப்போல அக்கொபுரங்‌ 
கஸில்‌ காட்டப்பட்ட கொடிகளு மவ்வாறே யளவிடப்படாதன. பல கெரங்‌ 
களையுடைய மலைகளைப்போலத்‌ தோன்றும்‌ மாளிகைகடோறும்‌ காட்டப்‌ 
பட்ட மகரகோரண ங்களும்‌, நிலைக்கண்ணடிகளும்‌ ஒருங்குசேர்க்து தோன்‌ 
அம்‌ காட்சி சூரியசர்இரரிருவரும்‌ தத்த மொளிவடி.வங்கரர்‌ அ அவ்விதிகளின்‌ 
ஹெப்பினல்‌ காணவக்காற்போலுமிருக்கும்‌. செம்பொன்னாற்‌ செய்யப்பட்ட 
உருளைகளையுடைய தேர்கள்‌ அழைக்கூத்த்ர்‌ சித்திரக்கோலினுச்ியிற்‌ பம்பர்‌ 
தைச்‌ சுழற்தியதபோலும்‌ விளங்கும்‌. பளிங்னொற்செய்யப்பட்ட இத்தாம்‌. 
தெற்திகளில்‌ முத்துவடங்களும்‌, இரத்தினவடங்களும்‌ தொங்கவிட்டு பாலி 
கைகளு மிருப்பன குளங்களி ல்‌ பூத்த தாமரைப்பொகுட்டென்றே சொல்ல 
வமையும்‌. பச்சைரத்தினத்தால்‌ ஓப்பனைசெய்த சித்திரப்‌ பீரதிமைகளடர்ந்த 
ர பாடங்கள்‌ ன்‌ மேல்கி லப்‌ பரப்புகளில்‌ முத்தினா லும்‌, மாணிக்கத்தினா 
வும்‌ அலங்கரித்திருப்பது மேகங்கள்‌ சோமஞரியாக்கினியென்னு முச்சுடர்க 
ளின்‌ ஓளி கொண்டு கிற்பதொல்கும்‌. மன்மதனையொத்த ஆடவரை மாதருஞ்‌ 
சொத முத்துகளால்‌ ஒப்பனைசெய்ச மாளிகைகளின்‌ புறத்தேசெல்லும்‌ 


கந்தபுராணம்‌. கபா 


பொன்மயமான இறைகளையுடைய அழயெ மயிலினங்களின்கோற்றம்‌ ௪ம்‌ 
இரன்‌ மேகத்தினுழைவதையொக்கும்‌. தண்டாகாரமாய்ப்‌ பூமியிலுள்ளபணி 
களெல்லாந்கழுவி அண்டத்தின்மேற்புறத்தில்‌ சூரியனஞ்‌ சர்திரனும்‌ அடை. 
வதுகண்டு மாளிகையின்‌ அ சூளிகையின்பால்சென்று அவரைக்கவரக்‌ கோபத்‌ 
தினால்‌ நாவைரீட்டியத போலும்‌ தோன்றும்‌. கொடிகளின்‌ தோற்றமாவது 
கேனைப்பழிக்த சொல்லையுடையமா தரும்‌ஆடவரும்நீராடி வருமீன்களையுடைய 
மஞ்சனவாவிபோல்‌ சிெந்தபடிகத்தாலாயெ விடுகளின்‌ மேல்தொன்றும்‌ மாட. 
மானது ஆகாயத்தினிற்ரும்‌ தெய்வவிமானம்போல்‌. விளங்கும்‌. தேவரும்‌, 
தானவரும்‌, இத்தரும்‌, இன்னரரும்‌, கருடரும்‌, மற்றையேனையோரும்‌ 
சத்தம்பதிகளையேவிடுத்‌ து அர்ககரில்‌ தனித்தனி யிருக்கைகொண்டு வாழ்வார்‌ 
கள்‌. கையில்‌ கமண்டலமுடையராய்‌, இரேசக பூரகமுகலியவைகளைச்செய்து 
நாசிமேல்‌ விழிவைத்துப்‌ பதுமாசனத்தில்‌ ஸ்ரீபஞ்சாக்கரத்தை யுருச்செபி 
தீது அனாதிமலமுத்த சித்தருவாகிய பரமேசுவரனுடைய சீபாதங்களைச்‌ இக்‌ 
தைவைத்துப்பெருர்‌தவஞ்செய்வார்சாலைகள்‌ அகேகமுண்டு, முன்னர்‌ தன்னால்‌ 
தேடப்பட்ட பரம்பொருள்‌ மீண்டுமிவ்வகையே யிங்கெழுர்தருளினனோவெ 
ன்று கான்குழுகங்களையுடையபிரமதேவனுகினைக்க நான்குவேதங்களையு மைய 
மறக்‌ கற்றுத்தெளிர்க பிராமணர்‌ வேள்விகளைச்செய்ய அதனால்‌ உண்டாகிய 
புகை யண்டமுழுதும்பரவி அதனையும்‌ கடந்துகிற்கும்‌.. நான்கு வேகமுணர்க்‌ 
தாரும்‌, குற்றமற்ற தோற்றத்தையுடைய ஊன்மறைத்த உயிரேபோலக்‌ காக்‌ 
குமொழுக்கமுடையாரும்‌, மேன்மையானமுறைமையால்‌, சத்தம்‌, பரிசம்‌, 
உருவம்‌, இரதம்‌, கர்தமென்னும்‌ ஐம்புலனையும்வென்ற வொழுக்கமுடையாரு 
மாகிய பிராமணருடைய ஆகாயமளாவிய தஇருமாளிகைகள்‌ அமைந்த அக்கிர 
காரமொருபுறமுண்டு, ஏவுகின்றபலபடைகளின்‌ வன்மையையுடை.யாரும்‌,கொ 
டியபகைமையாற்‌ போர்ச்செய்கைகட.ந்தாரும்‌, காவால்‌ கான்மறைபயில்பவரு 
மாகிய மன்னர்‌ வாசஞ்செய்யும்‌ இராசவிதிகளில்‌ எங்கும்‌ அழயெமணிச்சிக 
ரம்விளங்குதல்‌ தேவருடைய அமராவதி£கரமே யென்றுசொல்லும்படி. இறக்‌ 
இருக்கும்‌. பலவகையான ஆபரணமாகிய மலைகளும்‌, ஈவரத்தினராகெளா£கிய 
குவியல்களும்‌,ஏனையஉலோகக்‌ குவியல்களுமாகத்தழைத்‌ துக்‌ கணிக்கக்கூடா 
மையாற்‌ கணிதர்களுகாணமடையக்‌் கற்பக த்தருவேபோலக்‌ கரட்சியையுடைய 
வணிகர்‌ கடைவிதிகளின்‌ வரிசை யொருபுறத்தேயிருக்கும்‌. கங்காகுலத்தவ 
சென்று சொல்லப்படுவோரும்‌, கிலமடக்சை மைர்தரெனப்படும்‌ வழக்குடை 
யாரும்‌, திருமாலினைப்போலும்‌ பெருஞ்செல்வமுடையாரும்‌, பிரமதேவன்‌ 
திருப்பாதத்தில்‌ தோன்தினா।ாமாயெ சற்குத்திரரென்னும்‌ வேளாளர்வீதியும்‌ 
அம்முக்மால,த்தவர்வீதிகளோடு மெண்ணிலமைமர்‌தருக்கும்‌. 

கண்டுகேட்‌ பண்யியிர்த்‌ அற்றுணரு மைம்புலனையு மிகந்த மென்றெண்டு 
வன்றொண்டென்னு மிருவகைத்‌ கொண்டுசெய்வார்‌ திரளும்‌, கண்ணின்வழி. 
யே தொடுமணற்‌ கேணியிற்றோன்றும்‌ ஆனந்த பாஷ்பம்பொழிய நின்ற தேவர்‌ 
கூட்டமும்‌, இருவேகம்பமுதலிய ஆலயங்கள்தோறும்‌ நீங்காம லும்‌; கான்கு 
' முகங்களையுடைய பிரமனதூர்தியாயெ அன்னத்தினடிச்சுவடும்‌, இறைவன்‌ 


௧௮ ககரப்படலம்‌. 
இருமெனியிற்‌ செம்பாதிகொண்ட இருமாலி னூர்தியாயெ கருடனடிச்சுவடும்‌, 
மேகவாகனனாயெ இந்திரலூர்தியாயெ ஜராவதத்தி னடிச்சுவடும்‌, என்றும்‌ 
எவ்விதி மருங்கும்‌ யாருங்காணத்‌ தோன்றிக்‌ டெக்கும்‌) குதிரைப்‌ பந்தியி 
ஜஞொசையும்‌, களிற்தினோசையும்‌, தேரினோசையும்‌, கவிகைபோல்‌ தழைத்த 
சோலைகளில்‌ மன்னர்செல்லும்‌ றெப்பினோசையும்‌,ஒலிக்கன்ற தேவதுக்‌ பியி 
ஜோசையும்‌ நீங்காமல்‌ அத்தெருக்களிலிருக்கும்‌. பின்னரும்‌ அர்ககரின்‌ நாட்‌ 
டியச்‌ செயலனைத்தும்‌ அருமறைமுதலியாகிய அம்மையப்பன து ஆனந்த ட 
னமெயாம்‌, இசையோடுகூடிய பாட்கெளனை த்தும்‌ அவ்விறைவன்‌ ஒர்த்தியே 
யாகும்‌, அர்ககரத்தார்‌ கேட்கப்பவென எல்லாம்‌ அவனது கேள்விச்‌ செல்வங்‌ 
களெயாம்‌, அங்குள்ளாரனைவரும்‌ அப்பெருமானுக்கு மென்றொண்டு, வன்‌ 
ரறெண்டென்னும்‌இருவகைத்தொண்டுசெய்யும்‌ தொழும்பரேயாம்‌. பால்‌, தயிர்‌, 
கெய்‌, தேன்‌ இவைகளினிருக்கை யனைத்தும்‌ அழயெ அந்ககரின்கண்‌ கூவல்‌ 
போலக்‌ இடக்கும்‌. அட்டிற்‌ சாலையனை த்தம்‌ இறைவி அருட்பெருஞ்‌ சோதி 
யாகிய இறைவன்பால்‌ ஈராழிநெற்பெத்று முப்பத்திரண்டு தருமங்களையும்‌ வழு 
வாது செய்த அறப்பெருஞ்‌ சாலையெயாம்‌, பலகாள்‌ தம்மைவிட்டு அயல்நாட்‌ 
டி.ற்சென்று பின்னர்‌ தம்பால்வக்து எய்திய உறவினரைக்கண்டு எழுக்து 
எதிர்சென்றழைத்து முகமன்கூதியுபசரித்து அவர்க்கு அறுசுவையோடுகூடிய 
இனியஉணவைடுட்டி. யுண்பிப்பதுபோல ஆதுலர்வர்‌ அழி அவர்‌ எளிதினுண்ண 
இடம்பெறக்‌ டெக்கும்‌ ௮ன்னதருமச்‌ சாலைகளும்‌ பலவுண்டு. மேலும்‌ 
மாடங்களையுடைய மாளிகைகடோறும்‌ முற்றங்களில்‌ கழைக்கூத்தர்போன்று 
இடைவிடாமல்‌ கின்று ஆடுகின்ற பொற்பாவைகளை த்‌ தேவருகாடிக்கண்டு 
விருப்பத்தால்‌ அசைவற்திருப்பர்‌; வளமுள்ளககரில்‌ விரஞூர்க்து செல்லும்‌ சட 
சினையுடைய தேர்கள்‌ சூரியர்பலர்‌ தூண்டிச்செலுத்‌ தம்‌ இல்லியென்னு முறுப்‌ 
பினையுடைய தேர்களையொத்திருக்கும்‌. வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, 
வஞ்சிப்பா என்னு காற்பாவும்‌ ; அவற்றி னினமாகிய வெண்டாழிசை, வெண்‌ 
டுறை, வெளிவிருத்தம்‌ ; ஆசிரியத்தாழிசை, ஆசிரியத்‌ அறை, ஆரிரியவிருத்‌ 
கம்‌ ; கலித்தாழிசை, கலித்துறை, கலிவிருத்தம்‌ ; வஞ்சித்தாழிசை, வஞ்சித்‌ 
அறை, வஞ்சரிவிருத்தம்‌ என்பனவும்‌ நன்றாகப்‌ பாடவல்ல செக்தமிழ்ப்பாவ 
ரும்‌; அவர்கள்‌ ஈவரசாலங்காரமாகக்‌ கருத்துவிரித்‌ அரைக்கக்கேட்டு மகழ்க்‌ 
அதவும்‌ ஈகையாளரும்‌ கழகங்கடோறுங்‌ கூடியிருப்பர்‌. 

யானைத்தக்தத்தனைப்‌ பொருதுவென்ற கொங்கையையுடையமாதர்‌ தங்‌ 
குழலைப்‌ புலர்‌,தத ஊட்டும்‌ அடிற்புகைக்கும்‌, வானினை யளாவிய மாடங்களை 
யுடைய மாளிகைமே லுப்பரிகையில்‌ அடர்ந்த மேகங்கட்கும்‌ இதிதேனும்‌ 
வேற்றுமை தோன்றாமற்‌ கடக்கும்‌. இதுவேயுமன்றிப்‌ பண்ணினோசையும்‌, 
நீலோற்பல மலர்போன்ற கண்ணினார்‌ களிப்பினையுதவு ஈடனவோசையும்‌, 
தண்ணிய ஈரம்பினானிபன்று முறுக்காணியாலமைத்த விணையோசையும்‌, தே 
வர்கட்கு விருக்துபோலத்‌ தோன்றும்‌, அழகு அமைக்க அரமகளிரும்‌ அங்கக 
சத்திற்‌ காளைபோல்வார்தோளைவிரும்பவும்‌ விண்ணவரு மயங்கிக்‌ கணிகைமா 
தரை விரும்பவு மேவலால்‌ இக்காஞ் ககரம்‌ மன்மதனுக்கு அரரிருக்கை 


கந்தபுராணம்‌. ௧% 


யென்றே சொல்லத்தகும்‌. கூற்தினைப்போலச்‌ செல்லுங்‌ சொலைத்தொழிலை 
யுடைய யானைமதமும்‌, இடபத்திற்செல்லும்‌ ஆயர்பாடி.யில்‌ கற்றா ஊற்திற்‌ 
பொழியும்பிப்‌ லும்‌இடைவிடாமல்‌ கலம்‌ அஅக்கடைகிதிகளி னெம்மருங்கும்‌.ஆற்‌ 
தினைப்போற்‌ பெருக்கெடு, த்தோடா நிற்கும்‌. விணைவாடப்போர்‌ பாணிக்கெற்பக்‌ 
கணிகைமாதர்‌ தம்மினத்தோ டாடலும்‌, கழைக்கூத்தராடலும்‌, காமனாட 
லும்‌, தேவராடலும்‌ யாவரும்‌ வெறுக்கப்‌ பொருந்தும்‌, மாதரும்‌ ஆடவரும்‌ 
புனைந்து நீக்கிய ஆடையாபரணங்களே இருமகள்‌ காதலிக்கும்‌ செல்வமெனின்‌ 
அர்ககரமாந்தர்‌ செல்வ மிவ்வகைத்தென்று கான்முகங்கொண்ட. பிரமனாலும்‌ 
அளவிடப்படுவதோ. இதுகிற்க, மாறுபட்டு இராசகுமாரர்‌ எ.லிர்தாடி.ய கத்தூரி 
யால்‌ சேறாுடப்பட்டும்‌, பொற்சுண்ணத்தாற்‌ புலர்க்தும்‌, பனிநீர்சிந்த ஆறாகப்‌ 
பெருக்கெடுத்தும்‌, கர்ப்பூரத்தால்‌ மணற்றிடரும்‌, முக்குணவசத்தால்‌ மாந்‌ 
தர்க்குக்‌ குணவேற்றுமை யமைதல்போல்‌ அந்ககரிலுள்ள விதிகளில்தோன்றக்‌ 
கடக்கும்‌. மாதர்‌ தடாகத்தின்மலர்ந்திருக்கும்‌ தாமரையொத்திருப்ப, ஆடவர்‌ 
வந்து செந்தேன்‌ பருகிக்களித்தாடிய வண்டுகளைப்போல்வாராயினர்‌. மே 
லும்‌ எண்ணத்தக்க கருகிறங்கொண்ட மன்மதன்‌ நாளத்தொடுகூடிய இர 
ண்டு வெண்டாமரை மலர்களைக்கையிலே பிடித்தமையால்‌ குரியனையொத்‌ 
இருந்தான்‌ எனக்கூறப்படும்‌. பொன்னாலாகிய முரசவா,த்திய முழங்க, மணங்‌ 
கமழும்‌ மலர்மாலை.தூக்கி யிருக்கின்ற பந்தரில்‌ தம்மரபுக்குரியவோமஞ்செய்து 
அர்ககரமாந்தர்‌ மணம்புரியும்‌ தன்மையே மிகுந்திருக்கும்‌. 

ஆகாயமளாவிய அநிற்புகைகமழு மாடமீதில்‌ குளப்பானெப்போலுஞ்‌ 
சொல்லினையுடைய மாதர்‌ கட்டிளேமையுடையஆடவர்மேல்‌ விசிறியால்‌ பனி£ீ 
ர்‌. திவலை சசதச்சோனைமழைசிதறும்‌ பெயலேபோல அவ்விதிவிளங்கித்தோன்‌ 
அம்‌. சூதாடு கருவியையொ,த்த கொங்கையையுடையமாதரும்‌, கட்டிளமை 
யுடையாரும்‌ மாடங்களினின்றும்‌ ஒருவர்மேல்‌ ஒருவர்‌ எதிந்தாடும்பொற்சுண்‌ 
ணமும்‌, மலர்த்‌ தாதுகளும்‌ ஆகாயத்திற்பொலிய அதனால்‌ , பொன்முலலாய்ப்‌ 
பனிநீரை மேகஞ்சொரியாரிற்கும்‌. மாலையணிக்துதோன்றும்‌ தோளையுடைய 
வீரர்‌ நீங்காமற்செல்லுர்‌ தேரொலியும்‌,கான்றவாயையுடைய யானைகளின்‌ பிளி 
நறேசையும்‌, காலாட்படையி னாரவாரமும்‌, அழகுமிக்க அந்ககரமாந்தர்‌ ரெருங்‌ 
இச்செல்கையில்‌ அதட்டிச்செல்லுமோசையும்‌,மேககர்ச்சனையையும்‌ கடலொலி 
யையுமடக்கிகிற்கும்‌. அக்ககரம்வானைகோக்கிகிந்கு முலகேபோலும்‌, அரசன்‌ 
செங்கோலை ரோக்கிரிற்கும்‌ குடிகளேபோலும்‌,விண்‌, மண்‌,பாதலமென்னு கூவு 
லகத்தினர்க்கு ஈடு௩கராகியிருக்கும்‌. கோடுதின்ற நெறியும்‌, பகையும்‌, மனக்கோ 
ட்டமாயெ கேடும்‌, பிணியும்முதலாகிய குற்றமெல்லாம்‌ அங்குவிரும்பி வசப்‌ 
பாரிடத்து நீங்குதலினால்‌ விட்டுலகமஎன்பதே அர்ககரமென்னின்‌ வேறே 
ருவமை யெடுத்துச்சொல்லுந்தன்மை௮ச்ஈகருக்குண்டோ சிதி. தமில்லையாகும்‌. 
இதுநிற்க, பொன்னேதருவும்‌, அதன்கிளையும்‌, இளந்தளிரும்‌ இலையும்‌ அழகிய 
பவளமும்‌,பூக்கள்நீலகிறமாகவுமுதி த்த வொருகாஞ்சிவிருட்சத்தில்‌ கண்ணரோ 
வர்முன்கண்டு இனிதாக அருள்கின்ற பொய்கையின்பாங்கர்‌ தன்னிழல்பிரியா 
இருத்தலினால்‌ நிலவுலகமெண்ணும்‌ காஞ்செகரமெனப்படும்‌, பிரமன்‌ கித்திரிக்‌ 


௨௦ ககரப்படலம்‌: 


இன்ற இரவுகொறுமுடி.கின்றத கற்பக்தோறும்விரைந துவர்‌ நுலகை யழிக்கின்றகட 
லான அஅப்பதியினெல்லையிற்‌ இதிதுமடையவஞ்டிப்புறத்தில்‌ குழும்படி.ஒருச;த்‌ 
இகாப்பதனால்‌ பிரளய9ித்‌அஎன்றும்‌,கயிலைவெற்பிற்வெபெருமானைப் பூங்காவிற்‌ 
கண்களைமூடின மையால்‌ உலகைதிருள்கமூட அஅகாரணத்தால்‌ மாகிழலின்கண்‌ 
உமைஏகம்பவாணனை., அருச்ச னைசெ ய்யஅப்பூசனையைக்கெடுக்கக்‌ கம்பைவிரை 
க்துவரக்கண்டு தாம்முலைத்தழும்பும்‌ வளை,த்தழும்பும்பட இறைவனை த்தழுவக்‌ 
குழைக்ககனால்‌ வெபுரமென்றும்‌ ; இக்திரனூர்தியாயே ஐராவதம்‌ விரும்பிச்‌ 
செய்ததவத்தால்‌ முன்னே புண்ணியகோடி இரியாய்க்‌ தன்னைத்தாங்கவும்‌, 
அதனருறிற்பெருகும்‌ வேகவதியாற்றங்கரையில்‌ பிரமன்‌ வேள்விசெய்யத்‌ 
இருமகள்காயகன்‌ எழுர்சருளியளித்தலால்‌ விண்டுபுரமென்றும்‌; கார்போலுக்‌ 
இருமெனியையும்‌; தண்ணிய அவளமாலையணிர்‌்த இரீடத்தையுமுடைய திரு 
மாலும்‌, சாமரைப்பூவிலிருக்கன்ற பிரமனும்‌, ஒலிக்குமியல்புள்ள அலையையு 
டைய கங்கைதரித்கமுடியையுடைய பரமசிவனும்‌,முறையேதமக்குரிய மநோ 
வதஇி,வைகுர்‌கு ம்‌கயிலாயமென்னும்‌ பதங்களைவிட்டு எஞ்ஞான்றும்‌ இங்கே எழு 
க்தருளியிருக்கையால்‌ திருமூர்‌,த்திவாசமென்றும்‌; உலகமுழுதும்‌ படைத்தற்‌ 
ஜொழில்செய்யும்‌ பிரமன்‌ சன்மனமாசு இரத்‌ இருமகள்கணவனாயெ விஷ்ணுமூர்‌ 
தீதி கமடமாகப்பூரித்த கச்சபாலயத்தில்‌ அமலனையருச்சனைசெய் தகொண்டு 
அங்கிறாந்தமையால்‌ பிரமபுரமென்றும்‌ ; விடுபேறு, மறுமை; இம்மைஎன்‌ 
னும்‌ இவற்றை வேண்டி.வந்தடைந்தாருக்கு அவர்கள்வேண்டிய வேண்டியாங்‌ 
குதவுஞ்றெப்பினால்‌ காமகோடிபீடமென்றும்‌; பிரமன்முதலிய தேவர்கள்வக்து 
அடைந்து சவஞ்செய்யுஞ்‌ றெப்பினல்‌ தபோமயமென்றும்‌ ; உலகமுழுதினும்‌ 
புண்ணியபூமியென்று சொல்லப்படுவது நாவலர்‌திவென்றுசொல்லப்படும்‌ சம்பு 
கீஇவு; அகனினும்மிக்ககாய்‌ அறத்‌ தின்பயனைமுழுதும்பயந்தேவிடுஞ்‌ நெப்பால்‌ 
சகற்சாரமென்றும்‌ ; அணிமா, இரிமா, லகிமா, மா, பிராத்தி, பிராகாமியம்‌, 
ஈசத்துவம்‌, வரிக்துவம்‌ என்னுமெட்டுச்செஇகளையும்மாதவஞ்செய்வார்‌ பெறச்‌ 
செய்தலாற்‌ சகல$ூத்திபுரமென்றும்‌ ; கயிலைக்கிறைவனாயெ விமலையொருபங்‌ 
குடைய வித்தகன்‌உமையை நீலியென்றுரைப்பஅவ்வுமையும்‌ தன்காளிமகிறங்‌ 
கழிக்க அதிற்காளிதோன்றலும்‌ அவளை நீயிர்ககரை யொழியா'தவடிக்கவெ 
ன்அசொல்ல அவள்வரிக்கையால்‌ கன்னிகாப்பென்றும்‌ ; வகணத்தில்‌ அண்‌ 
உரனென்பான்‌ மாலதியிடம்‌ காமவிருப்பங்கொள்ளஇறைவன்‌ அவளோடுநீபிறச்‌ 
தின்பமடைர்து எம்பால்வருகவென அவ்வாறே, அக்கணத்தலைவனும்‌ அரசர்‌ . 
மரபிற்றோன்தி ௮ம்மாலதியு மன்னர்மகளாகவர அவளுடன்‌ இன்பமுற்று இக்‌ 
ஈகரிலரசுசெய்தமையால்‌ அண்டீரபுரமென்றும்‌;தன்னையே அருச்செக்கமலர்கொ 
ய்யத்‌ தடாகத்திற்சென்று முதலைவாய்ப்பட்டுத்‌ தன்னையேமூலமென்றுகினைக்‌ 
தழைத்த யானையாகிய கஜேக்திரனைக்காத்தருளிய திருமாலே எனக்கருளவே 
ண்டூமென்று அடைந்த தண்டகனென்பானுக்கு எட்டுத்திக்கனும்‌ அவன்செ 
ங்கோல்செல்லக்‌ கருணைசெய்தககரமாதலின்‌ தண்டகபுரமென்தும்பெயர்கொ 
ண்டிருப்பது காஞ்நெகரமாகும்‌. அயோத்‌இ, மதுரை, மாயை, அவக்‌இ, காச, 
காஞ்சி, துவாரகையென்று கடல்புடைசூழ்க்க காசினியில்‌ விளங்குமுத்தி 
யூ. 


கந்தபுராணம்‌. ௨௧ 


கெதத்திர. மெழனுள்ளுஞ்‌ இற்‌, ச, சாவது கரஞ்யென்று முற்காலத்தில்‌ இறை 
வன்‌ அமலைக்கருள்செய்ததெனில்‌ இர்தககரம்போலுஞ்‌ இர்‌. தகர மெர்தாகர 
மென்று சொல்லலாம்‌. 

மேலும்‌ வடக்கண்‌“ஆவிற்கருமுனியா”எனச்றெப்பித்‌ தக்கூறப்பட்ட காம 
கேனுபொழிகின்ற பாலியும்‌, தெற்கட்‌ சாட்குணப்பிரமமாயெ சண்முகத்தெள்‌ 
ளமுகைப்‌ பிரமன்முதலிய தேவர்‌ இருமஞ்சனமாட்டுக்‌ இருகஇியுமிருக்க அவற்‌ 
தினிடையே, தருவேகம்பமுதலிய திருத்தலங்கள்‌ கங்கைகாளிர்தி நடுவேறெக்‌ 
கும்‌ காசககரம்போல்‌ அர்தர்வேநியாகச்றெக்திருக்கும்‌. முன்பொரு கற்பத்‌ 
இற்‌ பிரமனிறக்க உலகைச்‌ சமுத்இரஞ்சூழ்ச்‌ தது. அவ்வாறுசூழ அதன்மேல்‌ 
திருமால்செல்வதேபோற்செல்லுமார்க்கண்டேயர்கர,த்தில்திருவேகம்பதச்தைச்‌ 
சார்க்துகின்றவேசவுருவமாகிய மாமரத்திற்களைத்தகொம்பொன்‌ நகப்பட்டது. 
அதைப்பற்றிக்கொண்டு இழிர்‌ து போகமார்த்தபூண்முலைபூசத்த புனிதப்பெரு 
ங்கடவுளைவணங்கி அவனின்னருள்பெற்ற து மிர்ககரத்தேயாம்‌. அறுசமயங்க 
ளையுர்‌ தாயெனவளர்க்கும்‌ இறைவி சராசரங்கள்‌ எல்லாழுய்யும்‌ வண்‌ 
ணம்‌ “காடுடைய சுடலைப்பொடி.பூசி யென்னுள்ளங்கவர்கள்வன்‌” ஆகிய கருணை 
வடி.வாளனிடம்‌ ஈராழிநெற்பெற்று ஆதுலர்க்குச்சாலை, ஓ.துவார்க்குணவு, அறு 
சமயத்தார்க்குண்டி, பசுவுக்குவாயுறை, சிறைச்சோறு, ஐயம்‌, இன்பண்ட 
நல்கல்‌, அறவைச்சோறு, மகப்பெறுவித்தல்‌, மகவுவளர்‌ த்தல்‌, மகப்பால்வார்த்‌ 
தல்‌, அறவைப்பிணஞ்சுடுதல்‌, அறவைத்தூரியம்‌, சுண்ணம்‌, ரோய்மருர்‌ அ, 
வண்ணார்‌, நாவிதர்‌, கண்ணாடி, காதோலை, கண்மருக்து, தலைக்கெண்ணெய்‌, 
பெண்போகம்‌, பிறர்தயர்காத்தல்‌, தண்ணீர்ப்பர்தர்‌, மடம்‌, தடம்‌, சோலை, 
ஆவுரிஞ்சுததி,விலங்கிற்குணவு ,ஏஅவிடுத்தல்‌,விலைகொடு த்‌ தயிர்கா ததல்‌,கன்னி 
காதானம்‌ என்னுமுப்பத் திரண்டு தருமங்களையும்‌ வழுவா அசெய்‌.;சத்திபீடம்‌ 
அறுபத்துகான்கினுள்‌ ஆதிபீடமாகிய காமகோடி. பீடத்தி லெழுக்தருளியிருக்க 
அம்மரகதவல்லியைக்‌ கதிரவன்முதலிய ஈவக்கிரகங்களும்‌ சூழ்க்துவருவ 
தனால்‌ அர்ககரினைத்‌ தேவர்கள்கண்டு திசைதோன்றாமல்‌ மயங்காநிற்பர்‌, ஒரு 
வன்‌ பாவங்கள்‌ கோடி.செய்யினு மொன்றேயாம்‌ ; அன்பாகத்‌ தருமமொன்று 
செய்யின்‌ யாவரும்‌ வியக்க அதுகோடியேயாகும்‌. இத்தன்மையை நோக்கத்‌ 
தேவரும்‌,முனிவரும்‌ தத்தம்பதங்களைவெறுத்‌ அச்‌ சொர்ச்சனையை ஆகமவிதிப்‌ 
படி.இயந்திஅங்கேவிரும்பி யிருர்தவஞ்செய்திருப்பா ராயின்‌ அங்ககரின்‌ றெப்பினை 
யித்‌துணை யென்றெடுத்துச்‌ சொல்லவல்லமோ. காங்கேயனென்னும்‌ பெயரை 
யுடைய முருகக்கடவுள்‌ கையாந்குட்டுண்டுகுடிலைப்‌ பொருளினையுணர்க்த பிர 
மன்‌ உறங்கும்போதும்‌, இறக்கும்போதும்‌ உலகைஞுற்றுங்கொண்ட சலப்பிரள 
யத்தில்‌ இக்ககரம்‌ அழியாதிருகதமையால்‌ ஒற்றைக்கலையையும்‌, பாம்பையும்‌ 
பகைதீர்த்தணிர்ச கொன்றையஞ்சடைக்குழகன்‌, சர்வசங்காரகாலத்தில்‌ பிர 
மன்‌, மால்முதலியதேவர்கள்‌ என்பையவர்களுய்யுமாறு அணிந்த இறைவன்‌, 
விமலை யோர்பாலுடைய வித்தகன்‌ படைத்ததேயன்திப்‌ பிறந்திறர்‌ தழியும்‌ 
பிரமனால்‌ படைத்த ஈகரமென்றே சொல்லும்பகுதியதன்று, 


உ௨ நகரபபடலம்‌, 


அங்குள்ள பல இசைகளும்‌ வேதங்களேயாம்‌, நீரொல்லாம்‌ கங்கையே 
யாம்‌, சிலைகள்‌ எல்லாம்‌ வலிங்கமேயாம்‌, ஈகரமாக்கர்‌ எல்லாம்‌ தேவையாம்‌. 
தரு மக்களெல்லாம்‌ கற்பகமேயாம்‌, இன்பர்‌ துய்ப்பதுயாக்‌ இற்பெறப்படும்‌ அவி 
யேயாம்‌, உரையோசகஸ்திர காமார்ச்சனையை யொக்கும்‌, ஈடத்தல்‌ எல்லாம்‌ 
வலம்‌ வருதல்‌, உன்னுதல்‌ தியானம்‌, உறங்கல்‌ வெயோகம்‌; இவ்வகைச்‌ 
றெப்பு காஞ்டு ஈகருக்கல்லது எக்ககருக்குண்டு, இதுவன்றி செக்கர்வானம்‌ 
கருமேகத்தினைப்‌ போர்த்ததுபோலும்‌ கரியுரிபோர்‌,த்த வயிரவரும்‌, மணிகள்‌ 
பிரகாடுக்கும்‌ இம்புரிப்‌ பூணணிர்ச யானைமுகத்தினையுடைய விராயகரும்‌, சூர்‌ 
மாத்தடிர்த குகப்பெருமானும்‌, அயன்போற்றோன்றிய மாசாத்தாவும்‌, இரு 
மாலும்‌காளிய [ம்‌)விஜையைய [மாகிய இவர்களாற்‌ காக்கப்படுவ.தும்‌ இக்ககரமாம்‌; 
சமயமாறுக்கு மதிதமாயெ வைதிக சைவத்தினன்தி ஈதிலின்பர்‌ய்க்கும்‌ 
விடுபேறு இட்டாதெனத்‌ தெளிந்து பிறரறியாவண்ணம்‌ தாம்‌ கைக்கொண்ட 
சமணசமயத்தி லிறார்துகொண்டே செபெருமானிடத்தில்‌ பத்திமைகொண்டு 
கல்லையே மலராகப்‌ பாவித்து எறிந்த சாக்கியனாரும்‌, வெனடியார்‌ படிவங்‌ 
கொண்டுவந்த சிவபெருமான்‌ கொணர்ர்‌துகொடுத்த ஆடையையொலிக்கவே 
அதுமழையால்‌ ஈனைத லும்‌ தம்தலையையுமுடையொலிக்குஞ்லெயின்மோதிச்‌ 
சிவபதமடைக்க இருக்குறிப்புக்தொண்ட நாயனாரும்‌ ஆகிய மெய்யன்பர்‌ 
முத்தியடைந்கதும்‌ இக்ககரமேயாம்‌. 

இறைவனருளாற்‌ கயிலையை யிகந்து கருணைவடிவத்‌ தம்பிகை அறம்‌ 
புரிந்து காசியில்‌ முற்றுப்பெறாதுசென்று பொன்மயமான மாமர நீழலில்‌ 
பரம்பொருளைச்‌ வொர்ச்சனை கடைப்பிடித்துச்‌ செய்யக்‌ கம்பையாறு 
பெருக்கெடுத்துவரக்‌ கண்டஞ்சி அவரோமுலைத்தழும்பும்‌ வளைத்தழும்பும்‌ 
இறைவனுக்‌ குண்டாக்டி அவனின்னருள்பெற்று நோற்றலால்‌ அர்ககருக்கொப்‌ 
பரவதும்யாண்டெது. மூவகையணுக்களும்‌ விடுபேறடையப்‌ பரம்பரனைரோக்‌ 
இத்தவஞ்செய்யும்‌ பிலக்தில்‌ உள்ள காமகோடி. பீடத்தமர்க்து இருமகளையும்‌, 
காமகளையுங்‌ கண்ணாகவுடைய பெருமாட்டிவழிபாடு செய்வதை, விழைர்து 
இவக்கொழுந்து அனந்த கலைகளுடன்‌ அத்தலத்தைப்‌ பிரியாதிருப்பர்‌. அப்ப 
இயின்கண்‌ இறைவி இற்றைவரையும்‌ தவஞ்செய்தலாற்‌ பிறப்பினும்‌, இறப்பி 
னும்‌, இருப்பினும்‌, ஒருகணமேனும்‌ வ௫க்கினும்‌ மறையுருவமாய மாநிழலின்‌ 
கண்‌ இன்ப நடம்புரியு மிறைவன்‌ அடிமலரைல்‌ கருதினும்‌ தரிரிக்கனும்‌ அன்‌ 
னோர்‌ விடுபெறுவது இண்ணமேயாம்‌. இத்துணைச்‌ இறப்பினையுடைய 
“திசைமுகனா லஞ்9க்கப்பவதனாற்‌ காஞ்சயெனத்‌ இசைபோய்‌ மல்கும்‌”எனக்‌ 
கூறப்பட்டுள்ள அந்ககரையொத்த௩கரம்திரிவிதவுலகத்இனுமிருப்பதரித. அது 
சோமசூரியாக்கினி யென்னு மூன்றுகண்களையுடைய முதல்வனும்‌, தண்ணிய 
அளவமாலையணிக்க திருமாலும்‌, தாமரைப்பீடத்தி லெழுக்தருளிய பிரமனும்‌, 
விண்ணவர்கட்டுிறையாகியஇக்தரனும்‌, வெற்தியினையுடைய காளியும்‌; முன்னே 
காள்தோன்திய மனுச்சக்கரவர்‌த்தியும்‌, தண்ணளி யுயிர்கண்மாட்‌ டியற்றும்‌ 
அண்டீரனென்னு மரசனும்‌, பகைவரைப்‌ போரில்வென்ற தண்டகனும்‌, பெரு 
மிதமுள்ள கரிகாற்சோழலும்‌ பிறசோழராசரு மரசுபுரிக்த இராசதானி ககர 


டாட்‌ 


கந்தபுராணம்‌. 


மாய்‌ விளங்கும்‌. கடல்புடைகுழ்ர்‌த கானி முழுதும்‌ மறுமை, விடுபேறு வே 
ண்டிய வேண்டியாங்கு விரும்பினார்க்குதவும்‌ ஆலயம்‌ அங்கு.நாற்றெட்டேயாம்‌. 
அவற்றுள்‌ ஈசானம்‌, தற்புருடம்‌, வாமனம்‌, அகோரம்‌, சத்தியோசாதமென்னு 
மைம்முகத்திறைவன்‌ எழுக்தருளி யிருக்கும்‌ தலங்கள்‌ இருபதும்‌, திருமகள்‌ 
கொழுரனாகிய கள்ளமாயப்பிரான்‌ தலங்கள்‌எட்டமொக காலேழ்திருப்பதிக ளிரு 
க்கின்றனவெனின்‌ ஈம்மாற்புகழப்‌ படுவதாயெ வேறுகர்யாதுளது. மேற்கூறிய 
இவாலயங்கள்‌ இருபதாவன ; கச்சபாலயம்‌, திருவேகம்பம்‌, இருக்கச்மெயா 
னம்‌, காயாரோகணம்‌, இருக்கச்மொகாளம்‌; பச்சிமொலயம்‌, அகேகதங்கா 
வதம்‌, பணாதரேசம்‌, மண்ணீச்சரம்‌, வராகம்‌, சுரகரிசம்‌, இராமம்‌, வீரட்ட 
காசம்‌, வேச நூபுரம்‌, உருத்திரம்‌, வச்சிரககரம்‌ ; பிரமம்‌, திருமாற்பேறு, 
மறைசை முதலியனவாம்‌. திருவத்திிரி, தருவட்டபுயம்‌, திருவெஃகா, இரு 
வூசகம்‌,சகாளாங்கம்‌,கிராகாரம்‌;கிலாத்தங்கட்டுண்டம்‌, திருப்பாடகம்‌ இவையே 
திருமால்‌ வசிக்குந்‌ இருப்பதிகளாம்‌. இவையல்லது அறுபதினாயிரம்‌ தலங்க 
ளூள; அவைவெபிரான்‌ அருட்சத்‌ இ விநாயகர்‌ முருகக்கடவுள்‌ திருமால்‌ முத 
லானோர்‌ பலரும்‌ விற்திருப்பன. 

இது டக்க; திவிளக்கமொன்று, இடமிரண்டு, மூன்றுதெற்றி, கான்கர 
ணம்‌, ஐர்‌தரு, ஆறுபுள்‌; ஏழு£தி, எட்டுப்பொது, ஒன்பது வாசனையுள்ள 
பொய்கை, சிறந்த சிலைபத்து, பதினொருமன்று, இவைகளிருப்பதனால்‌ மிக௮ற்‌ 
பு தமாகவே விளங்கும்‌. இணி அவற்றை விரிவாக விளக்குதும்‌. உலதிற்சிறம்‌ து 
விளங்கும்‌ சூரியசந்திரர்‌ தம்மொளியிற்றாழஉலகனை த்‌ தந்தன்னொளிபரப்பிஅற 
ச்சாலை யிருக்கும்‌ காமகோட்டத்தில்‌ இறைவி எழுந்தருளியிருக்கும்‌ பிலத்திற்‌ 
கருகல்‌ தூண்டாவிளக்கொன்று. இறவாத கானம்‌, பிறவாக்கசானமெனஇறைவ 
னிருக்கு மிடமிரண்டு, தோன்றிய உடலுயிர்க்‌ குணவுதருவது ஒருதெற்றி, 
அவற்றைப்‌ படைப்பதொருதெற்தி, மூகருக்குச்‌ சொல்லைப்பயிற்றுவ தொரு 
தெற்றி. ஏனத்தெற்றிக ளொராமூன்றாம்‌. ஈகரினெல்லையோ நான்காம்‌. அவை 
வடக்கண்‌ வேங்கடம்‌, தெற்கட்பெண்ணையா றி, மேற்பால்‌ பவளமலை, இழ்ப்‌ 
பால்கடல்‌ என நான்கரணாக விளங்கித்தோன்றும்‌. வேதவுருவமாய்த்‌ தழைத்‌ 
தோங்கிய ஒப்பற்ற மா,மலர்‌ காய்முதலியவின்‌ திப்‌ பழங்களையுடைத்தாய்‌ அவ 
ற்றையுண்பார்க்கு எண்‌சத்திகளை யுதவும்புளி, வாசனையுடைய பலவகைமலர்‌ 
பூச்துத்தழைத்ச இலுப்பை, வானையே கோக்இப்பார்க்குமோர,த்தி. தன்னிழல்‌ 
புறத்தே செல்லாமல்‌ நிற்கின்ற காஞ்சி, இவை அக்ககரி லுள்ள ஐர்‌சருவேயாம்‌. 
அமுதருண்டியை யளிக்கும்‌ சாதகப்புள்‌, ஈவமணி களையுதவு மன்னம்‌, நூல்‌ 
களை வடித்துக்கூறிக்‌ கொம்பிலுறையும்கிள்ளை, - இனிவரும்‌ காரியம்பகரும்‌ 
ஆந்தை, குறையுகிற்‌ கூவாக்கோழி, இக்கிலவுலகச்தில்‌ பாவத்தினைத்‌ அடைப்‌ 
பதாகிய சக்கரவாகம்‌, இவைகளே யாறுபுட்களாம்‌. கம்பை, பம்பை, 
மஞ்சனி, பிச்சி, கலிச்‌ி, மண்ணி, வெஃகா எனகதிகளேழுளவாம்‌, நீர்‌ 
வேட்டோர்க்கு உதவியேதிரிகின்ற கூவலையுடைய பொது, கூதியபடிவமுள்ள 
மூயல்சென்று கரியினைத்தொடரும்‌ பொது, ஏழிசைப்பயனை விளைக்கும்‌ 
பொது, திருமகள்‌ காயகனாகிய விஷ்ணுமூர்‌ த்தி கண்படைகொள்ளும்பொது, 


[உப்பு நகரப்படலம்‌, 


வெற்றுருவமைக்கும்‌ பத்திொன்ளின்‌ 6 மறவேல்‌ மிடைவிடாதொலிக்கும்‌ 
பொது, திசைமயக்கங்காட்டும்பொது, எமது பெருமாட்டி. தவஞ்செய்யும்‌ 
பொது எனப்பொது எட்டும்‌ பொலிக த நிற்கும்‌. 


பின்னும்‌ பழயபிணிகளை நீக்கும்‌ பொய்கை, மனுவக்தரம்‌, பிரமகற்பம்‌, 
இவற்றைக்‌ தெரிவிக்கச்‌ செக்கிறமாய்த்தோன்றும்‌ பொய்கை; திரிகாலமுணர்‌ 
சூதும்‌ பொய்கை, நெற்றிமே லொற்றைகாட்டமுடைய இறைவனது இபாதங்‌ 
களைக்காட்டும்‌ பொய்கை, வேண்டிய வேண்டியாங்‌ குதவும்பொய்கை, மெய்‌ 
ஞ்ஞானத்தை யுதவும்பொய்கை, பொன்னிறம்‌ பயக்கும்பொய்கை, திருமகள்‌ 
விலாச மளிக்கும்பொய்கை; வகரம்‌ வழ ங்கும்பொய்கை, எனப்பொய்கைக -: 
ளெட்டாப்‌ பொலிவுபெற்திருக்கும்‌. விடத்தினை நீக்கும்கல்‌, ஆருயிர்கட்கு 
மெய்ப்பிணியை மாற்றுங்கல்‌, அடைந்காரை யெல்லாம்‌ தேவராக அளித்தி 
டுங்கல்‌, கொடியபடைகளால்‌ தடிந்திட வேருகத்துணிபடு முடலைச்சக்து 
செய்விப்பதொருகல்‌, வேந்தர்கட்கரசியலை யுதவித்‌ சஞ்சமதாக நிற்பகொரு 
கல்‌, கிதியைப்புதை, க்தோர்‌ காணாதுமயங்கிக்‌ கேட்டின்‌ இதுவெனக்காட்டி 
கிற்பதொறாகல்‌, மிக்கவினையெல்லாம்‌ போக்குவதொருகல்‌, பழவழக்கறுப்ப 
தொருகல்‌, நெடும்படைவரினு மதுபயந்தோட நிலைத்துகிற்பதொருகல்‌, 
இறக்காரை யெழுப்புவ கொருகல்‌ எனப்பச்துக்கற்கள்‌ இருக்கும்‌. பிறன்மனை 
கயர்தாரையும்‌, கணவனைப்‌ பிழைத்து ளாரையும்‌, ஆரியனையிகழ்க்‌து ளாரையு 
மூகராக்குவனவாகிய மன்றுகளொரு மூன்று, கள்வாமுன்னேகின்று சுழல்வ 
தொருமன்நு,பலகிறம்தோன்றச்செய்வதொருமன்று,விஞ்சைகள்‌ வழங்காகிற்ப 
தொருமன்று; இசைதெரியாது மயங்கனாரை அத்திசை மயக்ககற்றுவ தொரு 
“மன்று, நாகர்காட்டிற்‌ செலுத்துவகாகிய பிலத்தையுடைய தொருமன்று, ஈவ 
மணிகளை யுதவுவதொருமன்று, சேவருண்டியாய அமிழ்தமிருப்ப தொரு 
மன்று, வடிவினை மறைப்பதொருமன்று; மேககின்கிடைவிடா.து மழைபெய்வ 
௦ 'காருமன்‌ று, இரவுபகலாகவும்‌, பகலிரவாகவும்‌ ஆக்குவதொருமன்று எனமன்‌ 
றம்‌ ஓர்பதினொன்றாக ஆடப்‌ அங்கிவையேயன்திச்‌ இலைகளும்‌ தருக்களும்‌, 
இடங்களும்‌, கூவல்களும்‌, நதிகளும்‌, குளங்களும்‌, இர்‌,ததங்களும்‌, பிலங்களும்‌, 
வயல்களும்‌, சோலைகளும்‌, இன்னனபீறவும்‌ ஆங்கு அனந்தகோடியுண்டு ; ஒவ்‌ 
வொன்று மெடுத்துகூறுமிடத்து அளவிகந்த அற்புதமுடையதாம்‌, அவற்றை 
யுலகையேபடை த்த பிரமனே யெடுத்துச்‌ சொல்லினும்‌ அவனா லுமுடிவுபே 
தின்றாகவேவிளங்கும்‌. முன்னே தாமரைப்பீடத்தில்‌ எழுந்தருளிய கான்முகக்‌ 
கடவுள்‌ இந்க்கரத்தின்‌ இறப்பினை யெடுத்துக்கூற அவனடி வணங்டிக்கேட்ட 
சனகன்‌ வியாசமுனிவனுக்குச்‌ சொன்னான்‌. கேடில்லாத ெப்பினையுடைய 
அவ்வியாச முனிவனும்‌ குதமுனிவனுக்‌ கருளிச்செய்தான்‌; அச்குதமுனிவன்‌ 
கைமிசவனத்தில்‌ சவுனகர்முதலிய முற்றத்‌ அறக்‌தமுனிவர்கட்‌ கயம்பிய பாட்டி 
லடங்குறுத பெருமித முழுதும்‌ சொல்ல யான்வல்லேனோ ! சொற்கடங்காச்‌ 
இறப்பினையுடைய காஞ்செகரத்தின்‌ ஈடுவே கற்புருவப்‌ பெருமாட்டியாகிய 
இமயவல்லியார்‌ கருணையால்‌ எழுக்தருளித்‌ தவஞ்செய்யும்பொன்மயமான 


கழம்தபுராணம்‌, ௨௫ 


காமகோட்டத்தைப்போன்று , அதற்கோர்பால்‌ மிக்கவொளியுள்ள குமாகோ 
ட்டமென்றொரு இருத்தலம்‌ அந்ககரத்தே இறக்இருக்கும்‌. 

இக்குமர கோட்டத்தில்‌ அருட்பெருங்‌ கடவுளாகிய பரமவெத்தின்‌ 
நெற்றிக்கண்ணில்தொன்றி ஊன்தங்கிய வேற்படையேர்திச்சூரபஅமன்முத 
வியவர்களைச்சங்கரிச்‌அ தேவர்கள்‌ றையொழித்‌ அ, இந்திரனேவிண்குடியேற்‌ 
கிய எமது சண்முகப்பெருமான்‌ அங்குவிரும்பியெழுக்‌ தருளி யிருப்பான்‌. இக்‌ 
குமரகோட்டத்தில்‌ எழும்‌ தருளிய இறைவன்மதுரையின்‌ மேற்திசையிலுள்ள 
இருப்பரங்‌ குன்றிலும்‌, சீரலைவாயென்னுர்‌ திருச்செர்தூரிலும்‌, திருவாவினன்‌ 
குடியிலும்‌, பழமுதிர்சோலையிலும்‌, தணிகைமுதலிய குன்றுதோறும்‌, “சே 
யோன்மேய மைவரை யுலகமும்‌” என்றபடி. கூ.திஞ்? கில்‌. ஐத்‌ தெய்வமாயும்‌ 
வீற்றிருக்கும்‌. பின்னும்‌ வயிரப்படையையுடையடிர்‌திரன்‌ தனிஈகரத்திலும்‌, 
விஷ்ணுபதத்தினுக்‌ கப்புறத்ததாயெ தன்பதத்திலும்‌, கந்தகிரியிலும்‌, எழும்‌ 
தருளியிருப்ப அமன்‌ தி இத்திருப்பதியினும்‌ விரும்பி யெழுக்தருளியிருப்பான்‌. 
இவ்வுலகமெங்கும்‌, எல்லையில்லாத விண்ணுலகத்தும்‌, ஆண்டன்மையை 
யுடைய இர்திரன்‌ இறப்பும்‌, பிரமன்முதலிய தேவர்கள்‌ வாழ்வும்‌, பிறப்பிறப்‌ 
பில்லாது நிலைபேறுடைய விடுபேறும்‌, தம்மைத்‌ துதித்துவேண்டினோர்‌ வேண்‌ 
டியபடி.யேயுதவ மேகமண்டலத்தை யளக்கும்‌ மதிலையுடைய குமரகோட்டச்‌ 
தில்‌ எழுர்‌,சருளியசெவ்வேள்கண்டி. கையும்‌, செபமாலையும்‌, கமண்ட லமும்கரத்‌ 
இலேர்திப்‌ பண்டைக்காலத்தில்‌ பிரமனை மாற்றிப்‌ படைப்புத்தொழிற்‌ கடவு 
ர 


ளாய்‌ நின்றதுபோலவேடங்கொண்டு தேவர்கள்‌ யாவரும்‌ வணங்கவும்‌ ஏழுக்கு 


ருளி யிருப்பான்‌. 


அவ்வகைப்பட்ட குமரகோட்டத்தினையுடைய காஞ்சியின்௧கண்‌ தாமரை 
மலரிலெழுக்தருளிய பிரமன்‌ தன்மனம்‌ தூய்மையாகும்பொருட்டு பூர்வத்தில்‌ 
ஆமையுருக்கொண்டு வழிபடும்கச்சபாலயத்தில்‌ முக்கட்பெருமானாகய மஹா 
தேவனை அர்ச்சித்து காமகளோடு அத்தலத்தே. விக்க, இல்லறநெறிகடவா து 
நின்று அதற்குரிய செயல்களையெலலாங்‌ குறைவற நடத்தினோம்‌ என்று முனி 
வர்களெல்லாம்‌ அங்கெழுக்‌தருளிய பிரமனையணுகி அவனடி. தாழ்க்‌துவணங்டி 
இதனைச்சொல்வாராயினர்‌. இறைவனே இத்தனைகாளும்‌ இல்லதகெதியினை 
அற நூல்கூறியவண்ணம்‌ கடவாஅகுறைவறச்செய்தே இங்கிருந்தோம்‌. இனி 
யாம்‌ மனமொருவழிபட்டு ரோற்றுச்செய்கன்ற கடமையெல்லாம்‌ தங்க 
யிருக்தசெய்யு மெய்மையாகிய தவஞ்செய்வதற்குரிய வனமொன்றுகாட்டி. 
விடுத்தருளவேண்டுமென, அதற்கு அப்பிரமனும்‌ தருப்பையொன்று எடுத்து 
அதனையுருள்கின்ற சக்கரவடிவாகச்செய்‌அருட்டிப்‌ பூமிமின்கண்‌ இதன்பின்‌ 
னே ஈடந்துசென்று இச்சக்கரவடி.வமாகச்‌ சமைச்ச தருப்பை தங்கும்‌ வனமே 
நீங்கள்‌ தவஞ்செய்தற்குரிய தபோவனமாமெனக்கூஜினர்‌. அவர்களும்‌ அப்‌ 
பிரமனை வணங்கித்தாழ்ர்து விருப்பினல்விடைகொண்டுசென்று விரைந்து . 
அவன்விடுத்த தருப்பையினாலாகிய சக்கரஞ்சென்ற வழியேசென்று அதுதங்‌ 

கியவனத்தே அவர்களும்‌ அன்பினால்‌ இருப்பிடம்கொண்டி ருக்கனர்‌. 

4 ஒ 4, 


உச நகரபபடலம்‌. 


பிரமன்செலுக்திய தருப்பையினாலாகிய சக்கரத்தினால்‌ கைமிசவனம்‌ 
என்றெவனச்தில்‌ வரிக்கும்‌ அருர்தவரும்‌ சொல்லுதற்கரிய தவங்களெல்லாஞ்‌ 
செய்துமுடித்து கான்குவேதங்களா லும்‌ இறப்பித்‌ துக்கூறப்படும்‌ வேள்வியொ 
ன்‌.நுசெய்யலாயினர்‌. இவ்வாறு மெய்யுணர்ச்சிறெக்க அவ்வேள்விசெய்து ௮.து 
கைகூடச்‌ றெர்தபேரறிவுடையாராய்த்‌ தோன்றாகிற்கச்‌ சுகமுனிவனையொச்த 
மெய்யறிவினையுடைய சூகமுனிவன்‌ எழுர்கருளலும்‌, அவரை எதிர்கொண்ட 
ழைத்து அருக்கியபாத்தியமுகலிய சோடசோபசாரஞ்செய்து அடியற்றபனை 
போல்‌ அவன்பாகமலரைப்பணிக்து முற்ற,ச்‌.துறம்‌தமுனிவர்பெருமானே ! முன்‌ 
னைகாளில்‌ பிரமதேவர்கருணையால்‌ யாங்களனைவரு மிங்கேவரிக்கும்பாக்கியம்‌ 
பெற்றோம்‌ ; பின்பிங்கருர்‌ து நாங்கள்செய்தமகோன்பாலேதங்களை,த்தெரிசிக்கப்‌ 
பெற்றோம்‌; யாங்கள்‌ மனமூழ்ச்சியோபெத்ற தற்களவுகிடையா அ; பிறவியெடு 
ததபெரும்பய னின்றேபெற்றோம்‌ என்றுகூற, குதமுனிவர்கேட்டுச்சொல்‌ 
இன்றார்‌, நீங்கள்‌ ஆதிபாண்டரங்கனை காடிச்செய்க தவத்தால்‌ மனக்‌ தூயராய்‌ 
மெய்யுணர்ச்சியையடைர்து ெந்தர்‌ உங்கள்‌ கழகத்தில்யானடைக்த சவமெத்‌ 
தனைசிறக்கசென, முனிவரெல்லாம்‌ பெருங்களிறெர்து அருமறையனை த்‌ அம்‌ 
கான்கெனவகுக்க வியாசமுனிவருடைய மாணாக்கருட்றெர்தபெருந்தவனே! 
யாங்களோ சூர்மாத்தடிந்த சுடர்நெடுவேற்‌ குகப்பெருமான்கதை கேட்கமிக 
ஆசைகொண்டோம்‌; எங்கட்குஅதனை யனுக்ரெக்கவேண்டுமென்று இரந்து 
கேட்டனர்‌, அவ்வாறுகூறவேசூதரும்‌ அழலிடைப்பட்டமெழுகேபோலகெஞ்‌ 
அங்கு அருகி நெடுங்கணிர்வார மெய்ம்மயிர்பொடி.ப்பமொழிஞுழறப்‌ பரவசமா 
ய்த்சமதுஆரிரியராகெய வேதவியாசமுனிவர்‌ தாள்மலரைவணங்கிஅருக்‌ தவே ! 
அசசன்மகன்‌, ஆரிரியன்மகன்‌, தன்மகன்‌, சொற்கொண் டொழுகுவோன்‌, 
பொருளிவோன்‌, வழிபடுவோன்‌பன்தித்தகையோர்க்கே அறம்‌ பொரு ளின்‌ 
பம்விடென்னு காற்பயனையும்விளக்கு,நாலனை ச்‌.துங்கூறுவர்‌, உம்மைப்போல 
ஈன்னெறிப்படருஞ்‌ சிக்தையாளர்க்கே யான்கூறச்‌ தொடங்கினேன்‌ புராண 
மென்பதனைத்துமென்று சூதமுனிவரும்கூதி தன்னொப்பாரில்லாச்‌ சண்முகப்‌ 
பெருமான்பால்‌ கழிபேரன்புறெந்த பெருக்கவரோ சொல்வோர்க்கே யன்றிக்‌ 
கேட்போர்க்கும்‌ பெறலரும்‌ பேரின்பவீடுதவும்‌ காக்‌ தபுராணத்தின்‌ உண்மை 
தத்து விழை௩்திர்‌, நீரும்‌ கேளுமென அவர்க்கு ஆசையுடன்‌ கூறுவானா 

ஹி ்‌ 


இருககரப்படலம்‌ 
மூற்திற்று, 


_——— 


யாயிரப்படலம்‌. 


முன்னொருகாளில்‌ கூதவுலகத்திலுள்ள உயிர்கள்செய்த கன்மவசத்தூல்‌ 
அளவில்லாத வேதங்களும்‌ முறைதடுமாறி நிற்பதையதிர்‌ அதேவர்களும்‌ முனி 
வர்களும்‌ மதிமருண்டு கெற்றியில்‌ அக்கினிக்கண்ணேயுடைய இறைவனருளால்‌ 
அவ்வேதங்கள்தோன்றின ; ஆதலால்‌ தெளிவாக அவ்வேதங்களை யொழுங்கு 
படக்கூறுவதற்கு யாவசாலுமரிது ;அதனால்‌ நாமென்செய்வதென்று எண்ணிய 
தன்றி கடல்சூழ்க்தநிலவுலகக்திலுள்ள மனிதர்கள்‌ சிதிதேனும்‌ மனத்தினிடத்‌ 
தே ஞானமில்லாராதித்‌ இயவழியில்கடக்து வேதபாகியமாகிய பாஷண்ட 
நூல்களைச்செய்தகொண்டு அற.நூலில்விதித்த தருமங்களைத்‌ தீவினையென 
ஒறுத்‌.துக்‌ காலங்கழிக்கன்றன ரென்பதனை உலகமுண்டதிருமாலும்‌, தாமரை 
மலரிலெழுக்கருளிய கான்முகக்கடவுளுக்‌ அணிச்‌து எப்பொருட்கு மிறைவ 
னிய சிவன து திருவருளாலன்‌ நி யாதொருகருமமுஞ்செய்ய முற்றுப்பெறாத 
என்பதும்‌ அதிர்‌ த, பொன்னுலகைப்புரக்கும்‌இர்‌ திரனும்‌,வசுக்கள்‌எண்மர்‌ உருத்‌ 
இரர்பதினொருவர்‌, சூரியர்‌ பன்னிருவர்‌, அச்சுவினி தேவரிறாவர்‌ இவராலா 
யெ முப்பத்துமுக்கோடி. தேவரும்‌, தம்மைப்புடைசூழ உமையொருபாகத்‌ 
இறைவனது கயிலாயவரையை யணுசெசென்றனர்‌. அம்மலையினிடத்துச்‌ 
செம்பொன்னாலாயெ அழயெகோயிலின்கண்‌ முற்பட்டகோபுரவாயிலின்முன்‌ 
கடைசென்றடைர்‌தஅஅத்தலைவாயிலின்காவலாளராகிய௩க்திபெருமானைக்கண்டு 
வணங்க), தேவரீர்‌ எங்கள்‌ வருகையை ஈமதிறைவராகிய அழகனுக்கருளிச்‌ 
செய்யவேண்டுமென்றனர்‌. அதுகேட்டெர்திபெருமானும்தேவர்கள்வருகையை 
எடுத்துச்சொல்ல கொன்றையஞ்சடைக்குழகன்‌ இவ்விடத்தில்வரக்‌ கட்டளை 
யிடுமென்றருளிச்செய்ய, அவ்வாறே செய்கின்றேனென்று கந்திபெருமான்‌ மர 
கதவல்லிபாகனை வணங்கி விடைபெற்றுக்தேவர்களிடச்‌.தச்சென்றுஈன்னெதி 
யிற்சென்ற சர்தையையுடைய தேவர்களைகோக்கி, எம்மையாளாகவுடைய 
பரமவென து இருவருள்பெற்து விளங்கும்‌ ஈந்திபெருமான்‌ சொல்வாராயினார்‌. 


எம்பெருமான்‌ உங்களைவரக்கட்டளையிட்டனர்‌ இனிவாருங்கோளென்று 
விரைந்து கூவியழைக்க, அதுகேட்டு கண்களில்‌ ஆனந்தக்கண்ணீர்‌ பெருக்‌ 
கெடுத்தோட நெஞ்சம்‌ தழுதழுப்ப உடல்புளகரும்ப எம்பெருமான்‌ சர்கிதர 
னத்இல்‌ விடுக்கவென்று ஈந்திபெருமானோசென்றனர்‌. இவ்வாறுசெல்கையில்‌ 
பூதகணங்களால்‌ காக்கப்படும்‌ பலவரயல்களையுங்கடர்‌அ மன்மதனைநெற்றியின்‌ 
ஒற்றைகாட்டத்தெரித்த பரம்பொருள்‌ எழுந்தருளிய சக்கிதான த்தையடைக்‌ 
தார்கள்‌. அத்தேவர்கள்‌ இறைவன்‌ சக்கிதான த்தைரெருங்கெேவுடன்‌ வரன்‌ 
முறையாகவணங்தி அன்பாதியகடல்வசப்பட்டாராய்‌ எங்களைவருத்‌ அம்மும்ம 
லக்ழெங்கை இன்றோடே பேர்த்தெதிகன்றோமென்னுஞ்செருக்கடைம்‌அ அவ்‌ 
விறைவனது பாதமலரில்‌ காண்மலர்சொரிக்து பகலில்‌ நீங்கயசாயைகோக்‌இ 
யுருகும்‌ கன்தின்தன்மைபோல வர்தடைகின்றவராய்த்‌ தம்வாயில்வந்தபடி 
அஇத்துநின்றனர்‌, இறைவன தவ்டி வத்தை மனத்தினெண்ணுமிடத்து எல்லை 


2.9] கந்தபுராணம்‌. 


யில்லாத இன்பத்தைத்தருமெனின்‌ கண்ணின லேயே அவன்காட்டுயைக்‌ 
காண்பாராயின்‌ அவர்செயல்கூறவேண்டுமோ, தேவரும்‌இந்திரனும்‌ எமதிறை 
வனது சர்கிகானமடைக்தனர்‌. திருமாலும்‌, நான்முகனும்‌ வர்திருபாலுமாகி 
வணங்கிகித்க, அவர்கள்‌ வணங்யெபடி.தேவர்களும்‌ இறைவனை வணங்கித்‌ 
அதிக்கையில்‌ பொன்போலும்‌ முடியின்கண்‌ ஒற்றைக்கலையணிக்த பரம்பரன்‌ 
கருணையால்‌ இது சொல்வானாயினான்‌. 

சிறிதங்குறையில்லாமல்‌ உங்களுக்குரிய அரியல்‌ ஈடக்துவருகன்றன 
வோவென்றுமேருவில்லையுடைய இறைவன்தேவர்களைரொக்கிக்கேட்க, அதற்‌ 
குக்‌ திருமால்‌, பிரமன்‌ படைத்தற்றொழிலும்‌, என்காத்தற்றொழிலும்‌, எரு 
மைக்கடாவில்வரும்‌ எமன்‌ கொலைத்தொழிலும்‌, ஏனையசேவர்களுடைய 
குற்றமுடைய தொழிலும்‌ கண்ணுதற்பெருமானே நின்னருளாலேயே ஈடர்த 
வருனெறன. நீலமணிபோலுங்‌ கண்டத்தையுடைய இறைவனே ! இன்னுமெ 
ங்களுக்குக்‌ கருபைசெய்வதொன்றுண்டு. அதாவது உலகிலுள்ளமானிடரோ 
_ மாயையின்புணர்ப்பினால்‌ கின்னைப்பரம்பொருளென்‌ றெண்ணாதிருக்கின்றனர்‌. 
உனக்குரிய இறைமைக்குணங்களைப்‌ பிரமன்மேலும்‌, என்மேலுமேந்தி என்‌ 
னையும்‌ பிரமனையும்பரம்பொருளாகக்கருதிக்காலங்கழிப்பவர்லெர்‌, அவ்வாறன்‌ 
நதியும்‌ உன்னொடுபலரையும்‌ ஒன்றென்று எண்ணிச்சொல்வோரும்‌ லெருண்டு. 
ஆற்றுரீர்படிக்தும்‌ உடன்மா சனையொழிக்காமல்‌ சேந்திற்படிந்து புரள்வார்‌ 
போலவெச.நால்கூதியவிபூதி, கண்மணிமுதலியவெசாதனம்புனையாமல்வேறு 
சாதனங்களையுந்‌ தரிப்பவருஞ்‌ லெராயினர்‌. காமம்‌ வெகுளி மயக்கம்‌ என்‌ 
ஓும்கூன்‌ தினையும்தருவதனால்‌ வாமதந்திரமே பொருள்‌எனத்‌.அணிக்து காலங்‌ 
கழிப்பவருஞ்சிலருண்டு.குற்றமற்றமூவகைத்தொழிலும்வேள்வியும்தம்மைன்‌ 
மையடைவிக்கும்பொருளென எண்ணுவோருஞ்லெருண்டு, இலர்ச,த்தப்பிரம 
வாதமே மெய்யுணர்ச்சியென ச்‌.தணிவர்‌. விரதங்களால்‌ அடையப்படும்‌சத்தி 
களே பொருளன்திப்பிறிதில்லையென த்‌ .துணிஈ தவரும்‌ இலருண்டு. காற்குலங்‌ 
களிலும்பிறக்து அக்குலக்தொழுக்கமாகிய ஆசாரத்தைப்‌ பாதுகாத்தலேவினை 
கள்‌ நீங்கற்குரிய வழியெனச்சொல்வோர்‌ இலர்‌. பலமுறையதிக்து உயிர்‌ 
தொறுமதுவதுவாகிப்‌ பிறந்திறர்‌து உணர்வெல்லா மறப்பெற்றுகோன்புஅறந்‌ து 
கொன்றவற்றையேதன்று பஞ்சகர்‌ சம்கெடுவதே முத்தியென்பர்‌ சிலர்‌. மாதர்‌, 
சுகத்தைவிழைவதே பரமசுகமென த அணிச்தவர்லெர்‌, இவ்வகையான துறைக 
ஸில்‌ ௮மைந்துகிடர்‌அயாவரும்துன்பமடைக்துகின்றுபெருக்‌ துயராகய பிறவித்‌ 
அன்பநீங்கா தவராயினார்‌.எம்பெருமானே உலகமோ வரம்புகடர்‌ துகிற்கின்றஅ, 
யாவரும்‌ வேத நூல்மறந்தவராயினர்‌. பவகெதிமிகுக்‌ த நாடோறும்‌றெர்தன 
வாயின. அவற்றை யுயிர்கள்‌ செய்யாகிற்க, பழவினையையறிக்‌ தூட்டூின்றோன்‌ 
நீயேயாயினும்‌ அவ்வுயிர்கள்‌ போதமடைக்து முக்குற்றமகன்று மனச்சந்தேக 
மசன்று கின்‌திருவடியையடைய அனாதிமலமுத்தனாயெ இறைவனே நீடிதிது 
அருள்செய்யவேண்டும்‌, அடியேங்கள்பொருட்டென்று அவர்கள்‌ வெண்டிக்‌ 
கொள்ள, இறைவன்‌ இனி ஒருவகையுண்டென்று சொல்இன்தனர்‌. ஆருயிர்‌ 
அனைத்தையும்‌ காக்கும்‌ தொழிலையுடையவனாகையால்‌, அவர்வினைநீங்குநெதி 


பாயிரப்படலம்‌. ௨௧௯ 


யினைவேண்டுடின்றனை ! உன்மனக்கருத்தைவிட்டுவீடு, அன்பொடு உலகத்‌ 
தைக்காக்கும்‌ உன்கலைக்கூட்டங்களில்‌ஒன்‌ தினைக்கொண்டு சக்கரவாளமிரிசூழ்‌ 
கின்ற பூமியின்௧ண்‌ வியாசனென்று சொல்லப்படும்‌ ஞானசொரூபியாக அவ 
சரி,த்தச்சகலவேதங்களையும்‌ நீயாராய்வாயானால்‌ நால்வகையாகத்‌ தொகுத்த 
விவொய்‌; அவ்வா றுதொகஞுத்‌ து உன்னை மரபின்வழிபடு மாணாக்கர்களுக்கு உப 
தேத்து அவர்களால்‌ பரம்பச்செய்வாய்‌; நீவேதங்களைத்தொகுத் த கான்கா 
கச்செய்தும்‌ ஈன்றாய்ப்புலப்படாதிருக்கின்ற மக்காஇகாரிகளுக்கும்‌, வேதத்‌ 
அக்கு அதிகாரிகளல்லாத மரபினருக்கும்‌, மாதர்களுக்கும்‌, தறெப்பினையுடைய 
வேதங்களுக்கும்‌, யாம்‌ ஈசானம்‌ தற்புருடம்‌ அகோரம்‌ வாமனம்‌ சத்தியோ 
சாதம்‌ என்னும்‌ இருமுகங்களினால்‌ எம்மால்‌ அருளிச்செய்யப்பட்ட ஆகமங்‌ 
களுக்கும்வேறுபாடில்லாததாயும்‌, எமதியல்பினை முற்றும்‌ அதிவிப்பதாயுமுள்ள 
புராணங்கள்‌ பதினெட்டி னையும்‌ ஈந்திபெருமான்‌ அறியத்‌ இருவாய்மலர்க்‌ தருளி 
னோம்‌.ஆதியில்‌ யாம்‌ ஈந்திபெருமானுக்கு அளிக்க புராணங்கள்‌ ௮னை தனையும்‌ 
கிருபாவசத்தால்‌அவன்சொல்ல சனற்குமாரமுனிவன்தெரிர்‌ தகொண்டான்‌. 
அவனிடத்திற்சென்று கிலவுலகத்திற்‌ கேட்கவேண்டும்‌என்று அருளிச்செய்ய, 
அவ்வாறே செய்கின்தேனென்று மும்முறைவணங்கிரின்று பிரமன்முதலிய 
தேவர்கள்‌ தத்தம்‌ இருக்கையிற்‌ சேரத்திருமால்‌ தன்வைகுர்‌ தககரம்போய்ச்‌ 
சேர்ந்தான்‌. தருமகள்காயகனாகிய திருமால்‌ ஏங்கும்‌ பரவப்படுகன்ற பகவா 
ஞகையால்‌ பூமியின்கண்‌ அருளினால்‌ தன அ ச,ச்தியினொருகலைகொண்டுபிறக்க 
வெண்ணி, தாமரைமலர்மேல்வடிக்கின்ற பிரமனதுமரபில்‌ பராசரமுனிவன்‌ 
பனித்தூவலினால்‌ குரியகிரணம்‌ மறைக்கப்பட்ட பகற்காலத்தில்கங்கைக்கரை 
யில்‌ யோசனைகர்தியினிடமாகத்‌ திருவவதரித்தான்‌. அங்ஙனம்‌ அவதரித்த 
பின்‌ சிலகாள்‌ இலந்தைக்காடு எனப்பொருள்படும்‌ வதரிகாச்சரமத்தில்‌ விக்‌ 
கையினால்‌ வாதராயணனெனப்பட்டு எமதிறைவன்‌ சங்கற்பமாத்திரத்தால்‌ 
அனஙந்தவேதங்களையும்‌ ஓகாதுணாக்‌தான்‌. மெளனகெதிபெற்றுள்ள முனிவர்க 
ளுக்கு மேலோனாதிய வியாசபகவான்தான்‌ அதிர்த அம்மறைகளையன் றாகஆரா 
ய்ந்து அறிஞர்பெறும்படி. ஈான்காகத்தொகுத்தான்‌. அவ்வேதங்களை கான்‌ 
காகத்தொகுத்தமையால்‌ வேதவியாசனென யாவரும்சொல்லும்படி புகழ்‌ 
பெற்றுகின்றான்‌. வியாசபகவானோ குரவர்சகொமணியாகிய சனற்குமார பக 
வானிடத்தே பதினெண்புராணங்களையும்‌ மரபிற்கேட்டு அவைகளைத்‌ தன்‌ 
மனத்துட்கொண்டான்‌. வேதங்களினால்‌ எடுத்துக்கூறப்பட்ட மாட்சிமைப்‌ 
பட்டபொருளனை த்தையும்‌ பார்த்துணர்க்ததன்மையால்‌ வேதாக்த சூத்திர 
மெனப்பட்ட உத்தரமீமாஞ்சையென்னும்‌ பிரமமீமாஞ்சையையும்‌ அருளிச்‌ 
செய்தான்‌. ஞ்‌ 
குற்றமற்றபயிலவரும்‌, வைசம்பாயனரும்‌, சயிமினியும்‌, சுமக்துவுமாகய 
முனிவர்‌ நால்வருக்கும்‌றெந்த இருக்குமுதலாகியகான்குவேதங்களையும்பெருக்‌ 
தவத்தினையுடைய வியாசபகவான்‌ அருளிச்செய்த அவ்வேதங்களிஷட்பொ 
ருளாகத்தொகுத்து வேதார்தசூத்திரத்தையும்‌ மேன்மையையுடையசயிமினி 
முதலிய அறிவுடையேரர்கால்வருக்குழமுணர்த்தினான்‌. ஆலகிழலில்‌ அன்று கால்‌ 


௩-0 கந்தபுராணம்‌. 


வர்க்கும்‌ அருமறையினுச்சிப்பொருளா யெ உபகிடப்பொருளை யருளிச்செய்த 
ஈண்ணுதற்பெருங்கடவுளையொத்த வியாசபகவான்‌ பின்பு அம்முனிவர்‌ நால்‌ 
வரையும்‌ அழைத்து நீங்கள்‌ இனி உங்களுக்கருளிச்செய்த வேதகான்்‌னையும்‌ 
உம்மைவழிபடுவோர்க்கு அருளிச்செய்கவெனக்கட்டளையிட அவர்களும்‌ அதி 
காரிகளாவார்க்கு ௮அவைகளைப்பிரவசனஞ்செய்தனர்‌. இவ்வாறு அங்கான்றனா 
முகிவர்களுக்கும்‌ கட்டளையிட்ட.னுப்பிய பின்பு பதினெண்புசாணங்களென 
உலகஞ்சொல்லப்புகழ்பெற்றவைகளைத்‌ தன்சிருபாவசத்தால்‌ அடியேனுக்கும்‌ ' 
அருளிச்செய்த வேதங்களையெல்லாம்‌ மான்காகத்தொகுத்த வியாசபகவான்‌ 
தன்னை வழிபமொணாக்கனாயெ௮அடியேனையழைத்‌ அ உலகின்கணுள்ளஇருபிறப்‌ 
பாளரொழிம்த ஏனையோர்க்கும்‌ மாதர்களுக்கும்‌ உண்மைஞானம்விளங்க அறி 
விக்கவேண்டுமென்று கட்டளையிட யானும்‌ அவ்வாறே அதிவிக்கலானேன்‌. 


அளவமாலையணிக்க திருமாலின்‌ அமிசாவதாரமெனப்படும்‌ வியாசபக 
வசன்‌ அருளினால்‌ கான்குவேதங்களும்‌, குற்றமற்ற புராணங்களும்‌ கடல்‌ 
சூழ்க்கவுலகத்தில்‌ எங்கும்பரவின. அப்புராணங்களேர பரம$வனுக்குப்‌ 
பத்தும்‌, விஷ்ணுமூர்த்திக்கு நான்கும்‌, பிரமனுக்கு இரண்டும்‌, சூரியனுக்கு 
ஒன்னும்‌, அக்கினிக்கு ஒன்றுமெனவுங்கூறப்பட்டன. அச்வெபுராணங்களின்‌ 
பெயர்கள்‌ சைவம்‌, பெளடிகம்‌, மார்க்கண்டேயம்‌,இலைங்கம்‌, காந்தம்‌, வராகம்‌, 
வாமனம்‌,மச்யெம்‌,கூர்மம்‌, பிரமாண்டம்‌என்பனவாம்‌. விஷ்ணுபுராணங்களின்‌ 
பெயர்கள்‌ காருடம்‌, காரதியம்‌, விஷ்ணு, பரகவதமென்பனவாம்‌; பிரமபுரா 
ணங்களின்பெயர்கள்‌ பிரமம்‌, பதுமமென்பனவாம்‌; அக்கினி புராணம்‌ ஆக்‌ 
இனேயமாம்‌ ; சூரியபுராணம்‌ பிரமகைவர்த்தமாமெனக்கூறப்படும்‌; இப்படிப்‌ 
பட்ட பதினெண்புசாணங்களுள்‌ வெபுராணங்கள்‌ பத்‌ துள்வெற்திவேலைக்கையி 
லேந்‌இ.ப பிள்ளையார்‌ திருவவதாரம்‌, இருவிளையாடல்‌ முதலியவற்றைவிளக்‌ 
கும்‌ காந்தபுராணத்இனை,த்தொகை வகைவிரியாகச்‌ சொல்வேனெனச்‌ சொல்‌ 
லத்தொடங்கினார்‌. 


தாமரைமலரில்‌ எழுக்தருளியிருந்த பிரமன்பெற்ற புத்திரருள்‌ தக்கப்பிர 
சாபதிபெற்றுக்‌ தாக்ஷாயணியெனச்‌ சொல்லச்ெர்‌ அ பின்பு ஒருகாரணத்தால்‌ 
அப்பெபரோடும்‌ தான்‌ இக்கிலத்தில்‌ இருப்பதெவ்வாறென்று இறைவி இக்கதை 
கொண்டு தன்னைமகளாகப்பெறத்‌ தவஞ்செய்யும்‌ மலையரையனுக்கு மகளாகப்‌ 
பிறந்து வளர்க்‌ துகொண்டி ருந்த காலத்தில்‌ மாயையினிடமாகக்‌ காெமுனிவ 
னுக்குச்‌ சூரபதுமன்‌, சிங்கமுகன்‌, தாருகனெனமூன்‌அமைர்தர்தோன்தி,தம்‌ 
மொடு பல அவுணப்படை சூழ்க்துவரச்‌ வெபிரானை நோக்கித்‌ தவசெய்து 
அரும்பெருக்இருவும்பெற்னுர்‌. அவருள்‌ சூரபதுமன்‌ மகேந்திர மென்னும்‌ ௧௧ 
சத்தில்‌ இனிதுவிற்றிருக்து கொடுங்கோல்செலுத்தி ஆயிரத்தெட்டண்டங்களை 
யும்‌ தன்‌ ஆணை௩டக்க ஆண்டுவந்தான்‌. 

இவ்வாதிருக்க வெள்ளிமலையாயெ கயிலாயத்தில்‌ சீனகர்‌, சதானக்தா்‌, 
சனற்குமாரர்‌, சன.தனரென்னும்‌ கால்வருக்கும்‌ கல்லானிழலில்‌ எழுந்தருளி 
யிருர்து5$ரியைசரியாயோகமென்னும்‌ மூவகைகிலைமையுங்கூதி ஞான நெறியை 


பாயிரப்படலம்‌, ரக 


அனுக்கிரகிக்கும்படி எண்ணிமோனமாக எவ்வுயிர்க்கும்‌ இறைவன்‌ சொல்‌ 
லாமற்‌ சொல்லியருளியகாலத்‌ இல்‌,கொடி.ய சூரப,துமன்மு சலானோமிகுதியுங்‌ 
கொடுமைகளைச்‌ செய்பவராய்‌ தேவர்களிற்செரைப்பிடிக்துச்‌ ஈறைவைக்து 
வருத்த, இந்திரன்முதலியதேவர்கள்‌ இதனையதிம்‌ து தாங்கள்கரர்‌ துறைய, சங்‌ 
காரகருத்தாவாக நகின்றுயாவருக்கும்‌ சுகப்பேறு கரும்‌ இறைவன்‌ மோனநெறி 
கைக்கொண்டு நின்றமையைப்‌ பிரமதேவனுக்கு அறிவிக்க, அதுகண்டுபிரமன்‌ 
மன்மதனைச்செலுத்த, அம்மன்மதன்‌இறைவன்‌ நெற்றிக்கண்ணின்‌ தீயால்‌ 
வெந்துசாம்பராக அதனையுணரர்தபிரமன்முதலியோர்‌ வருக்திஅர கர,சம்போ, 
மாதேவாஎன்றுஇறைவனைவணங்க த்தாம்மோனநிலையைவிட்டு, அவர்களுக்குத்‌ 
திருவருள்செய்தபின்பு சத்தருவிகளைவரத்‌ திருவுளங்கொண்டு அவாகள்‌ வந்த 
வுடன்மலையரையனிடத்தே எல்லாவுலகையுமீன்றமுதல்வியினை த்‌ திருமணஞ்‌ 
செய்யப்பெண்பேசிவாருமெனக்‌ கட்டளையிட்டு இமயமுதல்வியினது அன்‌ 
பினையுமளவிட்ட றிக்‌ தசிகண்டபரமவென்‌ தமதுபூதகணங்கள்புடைசூழ இமய 
மலையைகோக்கிச்‌ செல்வானாயினான்‌. இவ்வாறுசெல்லவே சகலதேவர்களும்‌ 
ருஷிகளும்‌, மற்றுமுள்ளபலரும்‌ இமயமலையை வர்தணுகினர்‌. அதனால்‌ 
வடதிசைகாம்ஈது தென்புவியுயரக்கண்டு சமிழாரியராயே அகத்தியமுனிவ 
ரைக்கூவித்தென்றிசைக்கேகஆக்கனைசெய்‌ த, கிரிசாசகுமாரியைத்திருமணஞ்‌ 
செய்துகொண்டு, பின்பு மன்மதனைமீட்டு மெழுப்பி அவனை யாவருக்கும்‌ 
அருவமுடையவனாகவும்‌, தன்மனைவியாகிய . இரதிதேவிக்கு மாத்திரம்‌ உருவ 
முடையவனாகவும்‌ தோன்றவும்‌ அருள்செய்தான்‌: 

மலையரையன்‌ வருந்தித்‌ தவஞ்செய்து பெற்றெடுத்த பராபரையுடன்‌ கயி 
லாயவரைக்கு இறைவன்‌ மீண்டு முன்போல்‌ அமர்க்தருளி உயிர்கட்கெல்‌ 
லாம்‌ யோகியாயிருர்‌ த யோகங்களையுடையராக்கியவண்ணம்‌ போகியாயிருக்து 
போகத்தையும்‌ அளித்துக்கொண்டுதேவர்களெல்லாரும்‌ வேண்டத்‌ தன்பெரு 
மையமைக்த நதல்விழியிற்றோன்றக்குமாரசற்குருவையளித்‌ த, முடிவில்லாத 
திருவிளையாடல்களைச்செய்யும்‌ அப்பெருமானையளித்தபொழுதே அப்பெருமா 
னுக்குச்‌ சேனைத்தலைவராக வெற்றியையுடைய வீரவாகு தேவர்கள்முதலிய 
கவவீரர்களையும்‌, இலக்கத்தவரையும்‌, இறைவிகாந்சிலம்பினின்றும்‌ தெறிய 
சிலம்பின்‌ மணிகளாற்‌ ஜோன்றச்செய்தான்‌. பின்பு அருட்பெருங்‌ கடலாகிய 
குமாரசற்குரு அற்புதமாக்ய இருவிளையாடல்களைச்செய்து மண்ணுமதி 
கடலு மலையு முதலியவைகளைக்‌ தத்தம்‌ நிலைமைபெறச்செய்துத்‌ தாம்‌ 
ஒரு இறுகுகுந்தாக வெளியேதோன்ற அவரை மாபாவிகளாகிய அரக்கர்‌ செய்‌ 
. கையேயென்று எண்ணிப்போர்செய்ய அவர்களையெல்லாஞ்‌ செயங்கொண்டு 
கின்றுமீண்டும்‌ அவர்களைக்காக்கவேண்டுமென வியாழபகவான்வேண்ட, அத 
ற்கு அவர்‌ உயிர்பெற்றெழச்செய்‌ அபெருஞ்செல்வம்‌ அளித்த அமன்றித்‌ தமது 
இருவுருவக்காட்சியையும்‌ கருணைசெய்து ஈாரதமுனிவன்யாகத்திலே பிறக்‌ 
உலகைராசப்படுத்த£டந்த ஆட்டுக்கடாவைவாகனமாகக்‌ கொண்டு உளர்க்து 
இனி விற்றிருந்தருளினான்‌. வேதத்துக்கு முதற்காரணமாயெ பிரணவத்‌ 
தின்‌ மாட்சிமைப்பட்டபொருளை முறைமையின்‌ வினவ' மணங்கமழ்சன்றதாடீ 


(i. கந்தபுராணம்‌. 


ரைப்பூவிலிருக்றெ பிரமன்விடைகொடுக்க அதியாமல்மயங்கங்கண்டு அவனைக்‌ 
ருட்டி.ச்சிறையிலிட்டும்‌ தானே அவனது சிருஷ்டித்தொழிலை நடத்திப்பின்பு 
இறைவன்வந்‌ துவேண்ட அவனுக்குக்‌ குருமூர்த்தமாய்‌ எழுக தருளிஅதன்பொ 
ருளை உபதேசித்தத்‌ தமிழாசிரியர்‌ ஒருகாலத்தில்‌ தம்மைவக்கடைய அவருக்‌ 
குவேதாகமங்களின்‌ முடிவாயெ பொருளை யுபதேசித்தும்‌ இருந்தான்‌. 


அக்காலத்தொருகாள்‌ ஆறுமுகங்கொண்ட பிள்ளையாரைகோக்கி யாவ 
ராலும்‌ வெல்லுதற்கரிய சூரபதுமன்‌ முதலியோரைச்சென்று போர்செய்து 
வென்று பிரமன்‌ முதலிய சேவர்கள்படுக்துயாக்தை மீட்கவென்று கட்டளை 
யிட, அக்கட்டளையையேற்று குகப்பெருமான்‌ இலக்கத்தவரும்‌, வீரவாகுமு,ச 
லியஈவவிரரும்‌, இரண்டாயிரவெள்ளம்‌ பூதவெள்ளமும்‌ புடைசூழச்சென்று 
கசெளஞ்சகரியினைப்பொடி.படுக்‌ துச்‌ காருகனைக்கொன்றுபிரமன்்‌ முதலிய தேவ 
ர்கள்‌ வழிபாடுசெய்ய மேருமலையினையடைர்‌து அவர்கள்செய்த பூசனையை 
யேற்றுத்‌ தென்திசைரோக்கிடர்‌ அதமது பிதாவெழுந்தருளியதலங்களினெல்‌ 
லாஞ்சென்றுபூசிக்து, சண்‌ 2டசராகயெசேய்ஞலூர்ப்பிள்ளையார்மண்ணியாற்றங்‌ 
கரையில்‌ இறைவனைப்பூடிக்க அப்பதியினையடைர்‌ து ஆங்கு எப்பொருட்கு 
மிறையவனை, இமயமயிலிடத்தெர்தகையை, ஏ.நாருமெம்பரனைப்பூசித்துப்‌ 
போற்திப்பாசுபதப்படையை அப்பெருமானளிக்கப்பெற்றுக்கூடற்குடதிசைக்‌ 
குன்றாகியதருப்பரங்குன்‌ தினையடைக்‌து சரவணப்பாசடையின்‌ மீனாகவிருக்‌ அ 
கமதின்னருள்பெற்றுச்‌ சாபநீங்கிக்‌ தமதுகட்டளையால்‌ அப்பதியில்வந்திருர்‌த 
பராசரமுனிவன்‌ மக்களறுவரும்வரநாம்சூரனை ததடி.க அ இங்குவர்தருள்வோம்‌, 
அப்போதுஉமக்கு வேதாகமங்களின்‌ உச்சிப்பொருளைவழங்குவோமென்று 
விடைகொடுக்கனுப்பி, நாமனூரலைவாயென்னுஞ்செர்‌ திற்பதியையெய்திச்கூர 
பதுமன்வரலாற்றையும்‌, அவன்பெற்றஇருவையும்‌, அவன்பெற்றவரமுதலியவற் 
றையும்‌, இந்திரன்‌ குறையையும்‌ வியாழபகவானாலதிர்‌.து தமக்களெவலாமிய விர 
வாகு கேவரையழைத்துஅறத்தினை கினைதக்து அவ்விரவாகுதேவரைச்‌ சூரபது 
மன்கருத்தனை யதிர்துவாவெனக்‌ தூதனுப்பி,பின்புகாம்‌ மகேந்திரககரமடை 
து சூரபதுமன்‌ இளையைக்கொன்து வீழ்த்து, அவன்‌ இளவலாகிய இங்கமுகா 
குரனுடைய ஈராயிரம்கைகளையும்‌, அவன்பெற்றவரங்களையும்‌, கற்றமாயையை 
யும்‌ சிறப்பையும்‌ செல்வத்தையும்‌ அழித்து, ஆயிரத்தெட்டண்டத்தையும்‌ ஒரு 
குடைகிழலிலாண்டகுரனைத்‌ தமது வெற்றிவேற்படையால்‌ மார்பிரண்பெடக்‌ 
கண்டுிற்க, அச்சூரபதுமன்மயிலாகவும்‌, சேவலாகவும்‌ வடிவங்கொண்டுவர, 
அதனையதிக்துசேவலைக்‌ கொடியாசவும்‌,மயிலைவாகனமாகவும்‌ கொண்டருளிச்‌ 
செந்திலில்வர்து இதிதுகாள்தங்‌கத்திருப்பரங்குன்றமடைந்‌ அ, இந்திரன்‌ தனது 
மகளாகிய தெய்வகுஞ்சரியை மணம்புரியவேண்டுமென்துவேண்டஅதற்கிசை 
ந்து திருமணங்கொண்டருளி, பராசரன்மதலையர்‌ அறுவர்க்கும்‌ வேதாகமங்‌ 
களின்முடிவிலுரைக்கும்‌ உச்ப்பொருளை யுபதேெத்து, லெகாள்வதிர்‌ அ, இச்‌ 
திசனுலகஞ்சென்று பழையபடியே இக்நிரனை விண்குடியேற்தி, தாம்‌ தேவ 
சேனாபஇயென்னும்‌ இருகாமம்புனைர்‌ த தெய்வயானையோடு கயிலைவரையை 


பாயிரப்படலம்‌, ௩.1. 


யடைந்து, இம௰யவல்லிபங்கனை  இணையடிசகொழுஅ கந்தவெற்பிற்சென்று 
பின்பு ற்ற துக்காக லுள்ள முப்போதும்‌ செங்கழுமீர்‌ மலர்‌ முறையே 
பூக்குர்‌ இருத்தணிகைமலையை யடைர்தருளினான்‌. 


இவ்வாறு ஆநுதிருமுகக்கருட்பெருங்கடல்‌ தணிகைமலையில்‌ ஏழுர்தரு 
சாலும்‌ அப்பெருந்தகையை காரதமுனிவர்வர்‌ துவணங்கி வள்ளிமலையில்‌ மான்‌ 
வயிற்றிற்பிறக்து வேடரால்‌ வளர்க்கப்பட்ட வள்ளிகாச்சியார்‌ அழகுமுதலிய 
வற்றையெடுத்‌ தச்சொல்லஅதுகேட்டு அவரைமணய்புரியத்‌ திருவுளங்கொண்டு 
தாம்வள்ளிமலையையடைர்து, அங்குவள்ளிராச்சியார்க்குப்பலதிருவுருவங்கொ 
ண்டு நடர்துகாட்டி, தாம்களவியற்பொருளின்‌ உண்மையினைமெய்யென்று 
காட்டுவகற்ணெங்கக்‌ களவியலுக்கு இலக்கியங்காட்டச்‌.துணிர்து களிறுதரு 
புணர்ச்சியால்‌ வள்ளிராச்சயொரைக்கவர்ர்‌ துசெல்லவே வேடர்கள்‌ அம்மையைக்‌ 
காணாதவராய்த்‌ தேடி.வந்து போர்செய்ய, அவர்களைத்‌ தமது கொடியாகய 
சேவலொலியால்‌ திப்பிரமையோடுவிழச்செய்‌்து இறைவிவேண்ட. அவர்களை 
* யெழுப்பி அவர்கள்‌ வேண்டுகோளுக்கிசைக்‌ து வள்ளிகாச்சியாரைக்‌ திருமணங்‌ 
கொண்ட ரளி, சபூர்ணநிலயமாகய திருத்தணிகை மலையினையடைர்து லெ 
காள்‌ அங்குவள்ளிகாச்சியாசோடு மெழுமர்‌ தருளியிருர்‌ து, அவ்விறைவியுடன்கரந்‌ த 
கிரியைச்சோ்ங்‌ து, தன்னைப்பிரிக்திருர்‌ ததெய்வகுஞ்சரியைப்‌ பிரிவுநீக்இக்‌ கிரியா 
சத்தியாகிய அத்தெய்வகுஞ்சரியும்‌, இச்சாச,த்தியாயெ வள்ளிஈாச்யொரும்‌ 
இருபுறத்தே இனிதிருக்க, ஞானசத்தியாயெ வேலாயுதத்தைக்கரத்திலேர்திக்‌ 
கருணைகெடுங்கடலாகி எழுர்தருளியிருர்தனனென்று சூதமுனிவர்‌ சொல்லக்‌ 
கேட்டு, இதனைப்போலவேறொருகதையையுங்கேளோம்‌, எங்களுக்கோ அக்க 
தையினைச்‌ சுருக்கமாகச்சொன்னீர்‌, நாங்களோ அதன்விரிவைக்கேட்கமிகவும்‌ 
ஆசைகொண்டிருக்கன்றோம்‌ என்று அம்முனிவர்களெல்லாம்சொல்ல, சூத 
முனிவனோ? அவர்களுடையபேரவாவை யண்ணி அ்சனசையித வ 15 


சொல்லுகின்றார்‌. 


பாயிரப்படலம்‌ 


முத்தித்று, 


_———— 


டெ 


வேலஓுமயிலுந்‌ துணை, 
௦ 6 6 ட்‌ ௦ 
உறுபததுகாண்டம்‌. 
TA AD ஆவயயயவ யவன 


திருக்கமிலரயப்பட லம்‌. 


திருக்கயிலாயமல்‌ பஞ்சபா௪த்‌ தடைகளைநீக்கித்‌ தன்பால்தோன்றும்‌ 
கல்லபேரரருளையே இறைவன்‌ தருந்தன்மைபோலத்‌ தன்னையடைந்தவர்‌ 
ஒளியைமாந்திச்‌ றந்த தன்மெய்மையான பிரகாசம்வீசுவதுபோ லும்‌, கங்கை 
யை முடித்த இறைவன்‌ ஏறிவரும்‌ வெள்விடையும்‌, அப்பெருமான்‌ திருவெண்‌ 
ணிற்றுக்கோலமும்‌, அவ்விறைவனையுணரும்‌ மெய்யன்பர்‌சிக்தையும்போலும்‌, 
மோனநெறிபெற்றவருடைய ஞானப்பிழம்பினையொத்த தன்மையையுடைய 
சாகி உடம்பொடுகூடி.ய உயிர்வகைகளின்‌ குற்றம்போக்கித்‌ தானெங்கும்பரம்‌ 
சீஅபோலும்‌ தோன்றும்‌, பின்னும்‌ வாசனையுள்ள கொன்றையும்‌, வில்வமும்‌, 
உடையகாய்க்தேன்சொரியும்‌ மலர்ச்சோலைகூழ்க்தசெக்தனிடக்‌து ஆகாய 
கங்கையும்வருதலினால்‌ குற்றமற்ற ஞானகாயகனாயெ பரமசிவன்போலவும்‌, 
அளவமாலையணிக்க திருமால்‌ யோகநித்திரைசெய்னெற தருப்பாற்கடலான அ 
கண்ணு, சத்பிரானாயெ பரமிவனுக்கும்‌ ஒஓரழயெபீடமா யமைர்ததென்று 
சொல்லுகல்போலவும்‌, இனிய அமிர்தகலைகள்பொருக்இப்‌ பிரகாசங்கொண்டு 
களங்கநீங்கயெ கோற்றமாய்‌ ஆயிரங்கோடிசந்திரர்‌ உதயமானாற்போலவும்‌ 
விளங்காகிற்கும்‌. 


௮௮ நெற்றியின்மேல்விளங்கும்‌ கண்ணும்‌ அழகிய புயங்கணான்கும்‌ 
உடையாராய்‌ எமதிறைவனருளால்‌ திருவேத்திரப்படை கையிலே௩துக்‌ 
கொண்டு அன்பால்‌ ஈக்திபெருமான்‌ காக்குக்தன்மையுடையதாய்‌, இந்திரன்‌ 
முதலிய இறைவரும்‌, மற்றைத்தேவரும்‌, அளவில்லா தமாதவரும்‌, குற்றமற்ற 
காட்பினையுடையாராய்த்‌ தொக்கபூதகணங்களும்‌ என்றும்விரும்பிவணங்கி 
கெருங்குக்‌ தன்மையுடையதாகிவிளங்கும்‌, அரம்பையராடலும்‌, வித்தியா 
தரர்‌, கின்னரர்‌ ஆயெ தேவசாதியார்‌ பாடலும்‌, இந்திரன்முதலிய தேவர்கள்‌ 
வாழ்த்தொலியும்‌, தெய்வவாத்தியங்களும்‌ என்று நீங்காமலிருக்கும்‌. ௮ம்‌ 
மலையோ ழ்கிலைபெற்திருக்கன்ற கூர்மாண்ட உருத்திரர்‌ புவனமுதலிய 
புவனங்களெல்லாம்‌ £ீங்‌கக்‌£ழ்சென்றும்‌, மேலேயுள்ளசுவர்க்கமுகலிய எல்லாப்‌ 
பதங்களையும்கடந்து மேற்சென்றும்‌,மாட்சுமைப்பட்டஅண்டத்தினடியுமுடியு 
கெருங்கிக்காணத்‌ தாணுவாகிக்‌ கற்பாக்தகாலத்தி னிற்குக்கன்மைபோலவும்‌, 
சன்பஃ்கத்திலுள்ள மேருமுதலிய பருவதங்களழி தாலும்‌, உலகங்ளெல்லாம்‌ 
அழிக்தாலும்‌, பரந்து கெருங்ககிற்கும்‌ ௮ண்டவடுக்குகள்‌ குலைக்தாலும்‌, 
கொன்றைமலர்முடிச்த குழகனேபோலத்தனக்கொருகேடில்‌ லாமலிருப்டதும்‌; 
சன்மையமைந்த சந்திரனும்‌, குரியனுமாயெ இருசுடரும்‌, காககுலத தே 


பார்ப்பதிப்படலம்‌, ௩௫ 


கோன்லி உடற்குறைபெற்ற இராகு கேதுக்களாகிய சாயாரெகங்களும்‌, மற்‌ 
றையதிரகங்களும்‌, நஷத்இிரராகெளும்‌, தேவரும்‌, பிறரும்‌ வலம்வரும்படி. 
யிருப்பதும்‌ ; மேருமுதலிய மலைகளே மலையரணாகவும்‌, சழுத்திரம்சூழ்ச்‌ 
திருப்பசே நீரரணாகவுமிருக்கவிளங்கியிருக்கும்‌. அஅவல்லாமல்‌ உலகமுழுது 
முண்டும்‌ ஆதிவராகமாய்த்தாங்கியும்‌ ஒருகாலத்தில்‌ சன்னடி.யி னொன்றால்‌ 
அளந்து அகப்படுத்தியும்‌, தோண்டியும்‌, உலகத்தைதண்ணருள்செய்‌ தம்‌ 
கின்ற திருமால்‌ கற்பாக்தகாலத்தில்‌ இறைவன்‌ வடி.வமேயெனக்‌ காணுதற்‌ 
கரிகாயும்‌ தோன்றும்‌. 

அப்படிப்பட்ட கயிலாயமலையின்மத்தியில்‌ பொற்பிரகாசம்‌ பொருந்திய 
மலையொன்று குற்றமகன்றுவிளங்குவதுபோல மிக்ககாவலையடைர்‌ தமாணிக்க 
ராகெளின்‌ ஒளிக்கற்றைசுற்ற, பொன்னெடுங்‌ கோயிலொன்று பொலிவாய்‌ 
விளங்கும்‌. அதுவோ முத்தினாலும்‌, வயிரக்கல்லினாலும்‌, பதுமராகத்தா 
லும்‌, முழுநீலமணியினாலும்‌, மற்றையமணிகளாலும்‌, சாம்பூனதமென்னும்‌ 
பொன்னாலும்‌ வேலைகள்செய்துள்ளதாய்‌ அருளினாலேவிளங்கும்‌ இகரங்கள்‌ 
முதலியன அணிகளுக்கணியாய்விளங்கும்‌ அவ்வாலயத்தி னிடங்களெல்லாம்‌ 
என்றுமுடி.வில்லாமல்‌ விளங்கியிருக்கும்‌. கயிலாயமலையில்‌ பொன்னாலாகிய 
நகரத்தில்‌ கோள்களும்‌ நாள்களும்‌ நெருங்கயதன்மைபோலப்‌ பாடமமைர்த 
மாணிக்கராசிகள்குழ மண்டபமொன்று அழகினொடுபொருர்தியிருக்கும்‌. பிர 
காசமமைமர்‌,த அம்மணிமண்டபத்தின்மேலாகியசிங்கா சன த்தில்‌ கிரிராசகுமாரி 
யாகிய இறைவியோடுவேதகாயகனாகிய இறைவன்‌ எழுர்‌ தருளியிருக்க, பெருக்‌ 
தவத்தனையுடையாரும்‌, தேடுகின்றசிறப்பினையுடைத்தாகிப்‌ புகழைகாகின்ற 
அம்புருகாரதர்‌ வித்தியாதரர்கள்‌ முதலியோர்‌ தம்பாணியிற்பாடவும்‌, இறைவ 
னதுசடாமகுட,த்திலிருக்கும்‌ கங்கையைப்‌ பிரமன்‌, இக்திரன்முதலிய தேவர்‌ 
கள்‌ ஈகரத்திலிருக்கும்‌ கதிகள்‌ தாழ்க்ததபோலஅன்பால்வழிபடும்‌ அன்பர்கள்‌ 
கவரிவீசவும்‌, சர்திரசடாடவியைத்தேடிப்‌ பூமியினின்றும்‌ எழுக்‌,த காகரைப்‌ 
போல இறைவன அ கருணைததும்பும்‌ முகத்தினருகே யெங்கும்‌ ஆலவட்டப்‌ 
பணிசெய்வாரும்‌,இறைவனருளெய்தி அவன்பாததாமரைகளைச்குடி அவன அ 
சாரூபபதம்பெற்றுளாரும்‌ நெருங்கயடைந்தனர்‌. 

இருக்கயிலாயப்படலம்‌ 
முத்திற்று, 
பரர்ப்பதிப்படலம்‌. 

இப்படிப்பட்ட சமயத்தில்‌ இறைவனைப்பூவின்‌ மணம்போலும்‌, வண்ணம்‌ 
போலும்‌, அவனைப்பிரியா அ இருக்கும்‌ இறைவிதன்கருத்தி லொன்றெண்ணி 
வருந்தியெழுர்அ தனக்கு ஓப்பாருமிக்காருமில்லாகஇறைவனைவணங்கி௮வன்‌ 
சந்நிதானத்தில்‌ கற்பனையனை ததுங்கடர் த காரணனே ! நின்னைப்பரம்பொரு 
ளெனமதியாத தக்கனால்வளர்க்கப்பட்டஉடலொடும்‌ ௮வன்பெற்தமகளென்று 
சொல்லப்படும்‌ தா கதாயணியென்னும்‌ பெயரொடும்‌ இருக்கின்றேன்‌. இனி 


உசா உற்பத்திகாண்டம்‌. 


அப்பெயரையும்‌ உடலையும்பரிகரிக்கவேண்டும்‌ என்று விண்ணப்பிக்க, எல்லா 
முடைய தம்பிரான்‌, பத்திமை யெம்பாற்கொண்ட நெஞ்சனையுடைய அருட்‌ 
அத்தியே ! கின்னையொப்பார்‌ இவ்வுலகத்‌ பிறரில்லை, இவ்வாறு நீ எண்ணங்‌ 
கொண்டுமுயன்றது உன்புத்திரராயெ உயிர்கள்‌ விடுபேறு அடையும்பொருட்‌ 
டென்றேதுணி. நீகொண்டகருத்தமுற்றுப்பெவேண்டின்கான்‌் சொல்வதைக்‌ 
கேள்‌. மகாமேருமலையின்‌ கிளையென்றெண்ணப்படும்‌ மலையரசன்‌ தவஞ்‌ 
செய்கின்றான்‌. அவன்செய்யும்‌ தவம்யாதெனின்‌ பெண்ணருங்கலமே ! எவ்‌ 
வுயிரையும்‌ ஈன்றுங்‌ கன்னிகையாயிருக்கன்ற உன்னை மகளாகத்‌ தான்‌ பெற்று 
வளர்த்து எமக்கு மாதுலனாகவிருக்க எண்ணங்கொண்‌. டிருக்கின்னான்‌. 
ஆகையால்‌, நீ குழர்சையாகி அவனிடச்‌ தைந்தாண்வெரையிலும்‌ வளர்ந்து 
பின்பு பெரும்தவஞ்செய்தகொண்டிரு, ; அவ்வாறு தவஞ்செய்கையில்காம்‌ 
முனிவர்‌, தேவர்‌, பூதகணங்களாகிய . கூட்டத்துடன்‌ எழுரக்கருளி உன்னை 
மணஞ்செய்து இக்கயிலைமலைக்கு வருவோமென்று கடல்விடமுண்ட கருணை 
யங்கடல்கட்டளையிட அக்கட்டளையையேற்றுக்கயிலையைஙீங்கி இமயமலையை 
யடைக்கனள்‌. I 


அம்மலையோ மதச்சுவட்டினேயுடைய யானைபோலும்‌ சோனைமழை 


பொழிவதனால்‌ வெள்ளிமலைபோலவும்‌, மேகங்களடர்க்‌து தொன்றுவ னால்‌ 


௨௬ & பண்டக . . த த 
கடலிற்றேன் றிய காளவிடத்தினையும்‌, அக்காளவிட முண்ட கண்டத்தினையு 
முடைய இறைவனைப்பொலவும்‌, அம்மேகங்கள்‌ மின்னலோடுகூடி விளங்கு 


வதனால்‌ இருமால்‌ திருமகளோடும்‌ யோகநித்திரைசெய்கின்ற சர்ப்பசயனம்‌ 
போலவும்‌, அவை ஆரவாரத்துடன்‌ எழுகின்றதோற்றமுடையதாய்‌ மிக்கபணி 
யுடன்கூடி விளங்குவதனால்‌ வண்டினம்பண்பாடிக்கொண்டு சுந்திக்கொண் 
டிருக்க அரும்பவிழாத வெண்டாமரைபோலவும்‌, பூமிதேவி நிதிக்குவிபலைத்‌ 
கன்னாடையில்‌ முடிர்துகொண்டிருப்பதுபோலவும்‌ விளங்கிக்கொண்டி ருக்கும்‌. 
மேலும்‌ மேல்கடலும்‌ 8ழ்க்கடலும்‌ ஒன்றுகூடாதபடி ஒருபெரியவராகம்‌ 
கின்றுகடைசெய்வதுபோல்‌ அம்மலை அண்டமுகட்டையுங்கடந்திருப்ப தும்‌ 
அன்தி, தேவர்கள்‌ சயிர்க்கடல்கடையத்தோன்திய வெண்ணெய்பொலவும்‌, 
பாற்கடல்‌ கடையக்கோன்திபஅமுதம்போலவும்‌ விளங்கும்‌; அம்மலையில்‌ ஓர்‌ 
தடாகமுண்டு, அத்தடாகத்தில்மலையரசன்‌ ஓப்பாருமிக்காருமில்லாத இறை 
வியைமகளாகப்பெற்றுவளர்த்‌ து இறைவனை மருகனாகப்பெறகச் தவஞ்செய்து 
கொண்டுவக்கான்‌. இவ்வாறுதவஞ்செய்‌அவரும்‌ மலையசசன்கா ணும்படி.௮ப்‌ 
பொய்கையினிடத்து மலர்ந்திருக்கும்‌ ஒரு தாமரைமலரின்மேல்‌ ஒருபச்ளெங்‌ 
குழந்தையாய்‌ எல்லாவுயிரையுமீன்‌ றபராபரைஉருவங்கொண்டுஇருக்கக்கண்டு 
என்பொருட்டன்று!சோமகூரியாக்கியென்னும்மூன்றுகண்களையுமுடைய 
இறைவனைப்பீரிக்காள்‌ என்றுதுணிக்து தன்னோன்புபலித்ததாக எண்ணி, 
இவையனைத்தும்‌ எல்லாமுடையான்‌ பேரருளேயென்று மகிழ்ச்சியடைக்‌ ௮, 
கண்களில்‌ இன்பக்கண்ணீர்‌ மணற்கேணியின்‌ ஊற்றுப்பெருக்கேபோல்வார, 
மெய்ம்மமிர்பொடி.ப்ப அடியேனுய்க்தேன்‌; உய்க்தேனென்று குடந்தம்பட்டுக்‌ 


மேருப்படலம்‌. ௩.௦ 


கூதி அமாடி, அத்தாமரைமலர்மேற்கிடர்க இறைவியைசக்கொழுது இருகைக 
OL, ன்‌ ட ்‌ ச ்‌்‌ ப்‌ ன்‌ ய்‌ 
ளாலு மெக்இிக்கொண்டு தலைமேல்காங்கிவிராக்துசென்று தன்மனைவியா யெ 


டெக்தெகொடுத்து இறைவிவரலாற்றையுங்கூதினான்‌. அம்மெனையிரு 


மேனைய 
கையாலும்வாங்கி எடுத்துமாபோடணைத்துக்கொள்ளவே, இருகொங்கையும்‌ 
விம்மிப்‌ பால்க£க்கஉடல்புளகரும்ப உள்ளங்கவலையொழிய “முன்னைப்பிறவி 
யிற்செய்கமுதுசவம்‌, பின்னைப்பிறவியிற்‌ பெற்றாரதியலாம்‌” என்றபடி. பழவினை 
யொழிர்‌ கின்றாள்‌. 

இவ்வாறு மேனை தன்னிரண்டுகைகளா லும்‌ பரிக்தேற்ற மகளை காளொரு 
வண்ணமும்‌ பொழுதொருமேனியுமாகவளர்‌ தது ஐர்‌ காண்டெல்லையானபின்பு, 
பராபரை பிரமன்முதலியதேவர்கட்கும்‌ பரமபிசாவாகிய இறைவனைகினை த்து 
தவஞ்செய்யவேண்டி தன்பிதாவாகிய மலையரசனுக்கு இம்மலைச்சாரலில்‌ 
இறைவன்‌என்னைத்‌ திருமணஞ்செய்து கொள்ளத்தவஞ்செய்யக்‌ கருதினேன்‌, 
என்னை த்தோழிமாரோடும்‌ விடுக்கவேண்டுமென்றுசொல்லிவேண்ட, அம்மலை 
யரசனும்‌ அம்மா! பரல்மாறாக்குழக்தைப்‌ பருவமுடையவளா யிருக்கின்‌ 
நனை ! இன்னும்‌ ஐர்தாண்டே. முற்றுப்பெறவில்லை ; இக்கருத்தொழியென்று 
சொல்ல, அதற்கெப்பொருளையுமீன்‌ற இறைவிஎவ்வுயிரையுங்காப்பவன்‌ ஈசனல்‌ 
லதுவேறியாவர்‌ | பிறரால்தம்மைத்தாம்‌ காப்பதற்குமாமோ ! இங்கேபேயெ 
தன்மையும்‌ அவனையல்லதுமுற்றுப்பெறுமோ! எனதுவேண்டுகோளைச்‌ தடுக்க 
வேண்டாமென்று சொன்னாள்‌. அம்மலையரசனோ அப்படியே செய்கின்றே 
னென்று அம்மலையினோர்புறத்தில்‌ தவச்சாலையொன்றியற்றிக்கொடுத்து தன்‌ 
சுற்றத்தவரில்‌ தவத்தால்வந்த தன்மையையுடைய கன்னியர்பலரையும்வரு 
வித்துக்‌ கெளரியோடு துணையாகவிடுக்க விடைபெற்று, தன்‌, காயாயெமேனை 
யிடத்தும்‌ விடைபெற்றுப்‌ பலகன்னியர்புடைசூழ்க்‌ அவரப்‌ பரம்பொருளாகிய 
இறைவனைச்‌௫ந்தித்துப்‌ போற்றித்‌ தவஞ்செய்வாளாயினாள்‌. இவ்வாறு தவஞ்‌ 
செய்கையில்‌ மேனையும்‌ மலையரசனும்‌ அம்மையைப்போற்திச்செல்ல, இறை 
வியைப்பிரிர்த கன தழ்பெரு புன்‌ செய்ததன்மையைல்‌ கூறுகின்றேன்‌. 


பார்ப்ப்திப்படலம்‌ - முத்‌ திற்று. 


மேருப்படலம்‌: 


சொல்லுதற்கரிய நெப்பினையுடைய இறைவி மலையரசன்மகளாடி 'க்தவஞ்‌ 
செய்யாநிற்கையில்‌, காபெமுனிவனுக்குமாயையிடந்தோன்‌ றியகுரப தஅமன்பல 
அவுணவெள்ளம்புடைசூழ ஆயிரத்தெட்டண்டங்களையும்தன்னாணை செலுத்தி 
வந்தான்‌. அவன்‌ அரசாண்டுவரும்போது வேதங்களால்‌ அணிக்‌ கூ றப்படும்‌ 
முழுமுதற்பொருளாகிய பரமவெனைகோக்கி சனகர்‌ முதலியமுற்றத்துறக்த' 
முனிவர்கால்வரும்‌ பலகாலும்‌ மெய்யுணர்ச்சபெறத்‌ தவஞ்செய்‌. இ றவ 
னருளால்‌ கயிலைமலையையடைக்து முழுதொருங்குணர்க்த கந்திபெருமான்‌ 
காக்கின்ற முதல்வாயிலைச்‌ சென்றடைந்தனர்‌. அவர்கள்‌ வரவைக்கண்ட 


ஸ்ஸ்‌ ற ஆ இகாண்டம்‌. 


நந்திபெருமான்‌ தல்‌ தணக ண்ட்த்‌ விடுப்ப மாலும்‌ 
அயனுங்காணா,த மலரடிப்பெருந்ககையைக்கண்டு மொழிதடுமாற, உடல்புள 
கரும்ப, விழிகளில்‌ ஆனர்தபாஷ்பம்பொழிய, அழலிடைப்பட்ட மெழுக து 
போல கெஞ்சகெக்குருக, மறைகளு மமரருமதியமாட்டாவண்ணம்‌ வணங்கித்‌ 
அதித்து, பெருங்கடலில்‌ யாமத்தில்விசும்‌ சுழற்காற்தி லகப்பட்டாற்போல்‌ 
பொருட்பொலிவினையுடைய வேதமாகிய கடல்‌ புடைக்குக்தொறும்‌ அலைக்க 
இக்காள்‌ வருந்திரின்றோம்‌ ; அருட்பெருங்கடலே | உணர்ச்டிதிதிதும்‌ பெற்றி 
லோம்‌ ; எங்கள்மதிமருட்‌சி நீங்கும்வண்ணம்‌ அருளவேண்டுமென் றிரந்தனர்‌. 

. அதற்குக்கருணேவள்ளலும்‌ நீங்கள்‌ மெய்யுணர்ச்சி தலைநறெக்க மறைமுத 
லியகலைகளின்‌ அணிபைவிளக்குதின்றோமென்றுகூ றி ஈந்திபெருமானையோக்‌௫, 
மலரம்புகோத்‌துமயக்குமன்மதனையன்‌ நிகெவர்கள்‌எவர்வரினும்விடவேண்ட.ா 
மென்று கட்டளையிட, அவரும்‌அ௮வ்வாறேசெய்கின்றேனென்றுவிடை பெற்றுச்‌ 
சென்றபின்பு வேதாகமங்களில்‌ அணிச்‌ தகூறப்பட்ட சரியாபாதம்‌, இரியா 
பாதம்‌, யோகபாதம்‌ என்னும்‌ மூன்றுபாதங்களையும்‌ ஈன்குவிளக்கிக்கொண்டு 
வர, அவர்களும்‌ இறைவனே எங்களுக்குமனமொடுங்கிகித்குக்‌தன்மைவாய்க்‌ த 
ஞானபாதத்தை போதிக்கவேண்டுமென வேண்டினர்‌. அதுகேட்டு ஈகைத்து 
ன்‌ இர்மொழியொன்றும்சொல்லாமல்‌ அதுசொல்லுக்‌ சன்மையதேயன்று, இவ்‌ 
வாறுசும்மா இருப்பதேயாகும்‌ என்றுயார்க்குமேலாம்‌ பரம்பொருளாகிய பரம 
சிவன்‌ யானைக்கோடும்‌ யாமையோடும்‌, சிரமாலிகையுமணிக்தமார்பினிடத்தே 
சின்மு,த்திரையாகப்பிடி.க்‌,ச கையையமைக்து ஒருகணப்போது யோகஞ்செய்‌ 
பவர்போ லெழுக்தருளியிருக் கான்‌. 

பஞ்சகருத்‌இயஞ்செய்யும்‌ - ஆனந்தத்தாண்டவராசன்‌ இவ்வரறு எழும்‌ 
சருளியதனால்‌ சனகாமுதலிய அருந்தவர்‌ கால்வரும்‌ ஞானபாதமான னு 
வேதாகமங்கள்‌ எடுத்துக்கூறும்‌ அளவைகடந்ததென்று இறைவனருளே கண்‌ 
ஞகக்காட்டக்கண்டுணாக்து தம்புக்தியினொடுக்கம்பெற்று, இறைவன அதிரு 
மேனியைகோக்கியவண்ணம்‌ சத்திரப்பாவையினத்தகவு அசைவற்றிருந்தனர்‌. 
பரமூவன்‌ ௮வ்வாலகி! க ல்‌ அ அயேய்யுனா அவயம்‌ கதத 
எழுக்தருளியிருக்த அவ்வொருகணப்போதே பிரமன்முதலிய தேவர்கட்‌ 
கெல்லாம்‌அளவிதந்தயுகங்களாயின. ௮அ௭எவ்வா றுஇரும்‌ததெனின்‌ காஞ்சியில்‌ 
கம்பாகதியையேவஇறைவனை இறுகத்தழுவிக்கொண்ட இமயவல்லி அவன்‌ 
விழிபுதைத்தகாலம்போல விளங்கிக்கடர்தது. எப்பொருட்குங்காரணராகிய 
இமயவில்வாங்கியவிர்ஞ்சடைவாணன்‌ அன்றாலகிழலில்‌ அருக்தவருக்கு ஞான 
பாதப்பொருளையதிவித்‌ தலினால்‌ போகபூமியில்விக்கும்‌ தேவர்கள்‌ அனைவரும்‌ 
முற்றத்துறக்தமுனிவராபோலஅரம்பைமா கர்போகமேவிழையாமல்‌இருக்தனர்‌. 
மண்ணுலகவாழ்க்கையுடையாரும்‌ காமப்பற்றொழிர்‌ துகிடக்தனர்‌. இதனால்‌ 
*௮அவனசைக்திடினணுவசைக்‌ இடும்‌, அவன சையாவிடின ணுவசைக்திடா,சிவன்‌ 
௪த்‌இயாடுதிற்‌ செகம்விரிக்இிடும்‌, வென்சத்இிரீங்ழெற்‌ செகமதில்லையே,? என்‌ 
நதுவிளக்கக்கிடந்தது. இதுகிடக்க; சூரபதுமன்‌ தேவர்களுக்கே இடுக்கண்‌ 
செய்யத்துணிரது வருத்துதலினால்‌ இந்‌தரனோதேவர்களோடும்‌ சுவர்க்கலோக 


மேருப்படலம்‌. ௩.46 


நீங்கி இக்திராணியோடும்‌ பூமியிற்சேர்க்‌து பின்பு கமிலாயமலையையடைக்‌ ௮, 
இறைவனைக்காணும்பரிலெனாக மேருமலையையணைக்து, சூரபதுமன்‌ முத்த 
குமாரனாகிய பானுகோபன்‌ என்‌ மகனாகிய சயக்தனையும்சிறைகொண்டுபோயின 
னேயென்றுபொருமிவிம்மி அம்மலையினோர்பால்‌ ஏககாயனாயெ பரமசிவனே 
யெண்ணித்தவஞ்செய்ய அதுகண்டு, அப்பரம்பரன்‌ விடையேறிவம்‌ து ஒன்று 
மதியான்போல எதுபெறச்‌ தவஞ்செய்கன்றனையென்றுகேட்க, அவனும்‌ சூர 
பதுமனேவலால்‌ அவன்மகனாதிய பானுகோபன்‌ என்மகனைச்சிறைகொண்டு 
போனதுமன்றிப்‌ பொன்னுலகையும்‌ அழித்துப்‌ போயினான்‌ ; அவனையழித்‌ து 
முன்போல்‌ பெருஞ்சுகம்‌ பெற்றிருக்கவேண்டுமென்‌ திரக்‌. துவேண்டினான்‌. 

பரமசவனோஇக்‌தரனைகோக்கிக்கவலைகொள்ளவேண்டாம்‌,மெய்யுணர்ச்சி 
யில்லாத தக்கன்சொற்கொண்டு எம்மைப்பிழைத்ததனால்‌ இச்தீமைகோம்‌ 
து. எமக்கு ஒருகுமரன்‌ தோன்றுவன்‌, அவன்‌ சூரபதுமனைவெற்றிகொண்டு 
உன்னையும்‌ தேவரையும்‌ விண்குடியேறச்செய்வனென்று சொல்லிமறைக்தனர்‌. 
கருணைக்கடலாகிய பரமசிவன்மறைம்‌தபின்பு, இந்திரன்‌ ஆலகிழலின்‌€ழ்‌ அரு 
மறை அணிக்தமெய்யுணர்ச்சியையுதவஇறைவனோயோகஞ்செய்வார்போலவிள 
ங்குகின்றனன்‌. உமையன்னையோ மலையரசன்மகளாகத்‌ தவஞ்செய்வாளாயி 
னள்‌. ஈமது குமரன்‌ சூரபதுமனைவெற்திகொண்டுவிண்குடியேற்றுவனென்ற.து 
எவ்வாறு முடியுமோ என்பதனையெண்ணி இறைவன்சொன்னபோது ஆனம்‌ 
தக்கடலில்‌ அமிழ்க்‌து கரைகாணாதவனாயிருக்கினும்‌ பின்பு கவலைகொண்டு 
மனோவதி ஈகரமடைந்து வியாழபகவான்‌ மனைவியிடத்தே தன்மனைவியா கிய 
புலோமிசையைவிடுக் து தேவர்களோடும்‌ பிரமன்வீற்றிருக்கும்‌ இடத்தே 
சென்றுகண்டு பலவாறுபுகழ்க்து சூரபதுமன்‌ வருத்துவதும்‌, இறைவன்‌ நால்‌ 
வருக்கும்ஞானபாதப்பொருளை விளக்கக்‌ கல்லானிழலில்‌ வீற்திருப்பதும்‌, 
சொல்லிப்பின்பு தவஞ்செய்த அம்‌ பரமசவன்வர்து தனக்குறுதிசொன்னதும்‌ 
செப்பியாங்கள்‌ பிழைக்கும்வகை யெவ்வாறென்றுவேண்டி. வணங்கிறின்றான்‌. 


தாமரைமலரில்‌ விற்திருக்கும்‌ பிரமன்கேட்டு இர்திரன்முதலீய தேவர்‌ 
களைநோக்சச்சொல்லுகின்றான்‌. உலகின்கண்‌ இருமுதுகுரவரும்‌ பிள்ளை 
களுக்கு கோய்வர்‌ தடுத்‌ தகாலத்தில்‌ பிறரைக்கொண்டு ஆயர்செய்தம்தீர்ப்பர்‌. 
அஅ மறக்கருணையோ, அல்ல அறக்கருணேயோ அதனைங்ங்களே தெரிந்து 
கொள்ளுங்கோள்‌. ஈம்பால்‌ தீங்குகளனைத்தும்‌ நீங்குகின்ற காலம்வந்தடுத்‌ 
தமையால்‌ உனக்குக்காட்‌தெந்தருளி௫ம குமா னால்குரப அமனைமுடிப்பி த்து 
விண்குடியேற்‌றுவேமென்றராளிச்செய்அ மறைக்தனன்‌. இனி ஈமக்கிறை 
வனே கருணைசெய்வனென்பதை யெண்ணித்துணி. அதுபற்றி “முயற்கிதிரு 
வினை யாக்குழு:பற்தின்மை -யின்மைபுகுத்திவிடும்‌,?' என்றும்‌, “தெய்வத்தா 
லாகாதெனினுமுயற்சி, மெய்வருந்தக்கூலிதரும்‌?” என்றும்‌ தேவர்சொல்லிய 
படி. இதிதுகாமும்‌ முயலவேண்டியது இருக்கின்றது. ஆதலால்‌ திருமாலை 
யடைந்து இவற்றையறிவித்துச்‌ செய்யவேண்டிய மூயற்சியைவினாந்து செய்‌ 
வோமென்று தமத தாமரைமலர்ப்பீடத்தைவிட்டி பிர்‌ த௩டக்க, அதவேதக்க 


௪௦ உற்பத்‌ தஇிகாண்டம்‌ 


காரியமென்றுசொல்லிக்‌ தேவர்கள்பின்தொடார்க்‌துசெல்ல வைகுக்தககரை 
யடைக்து,அக்கடவுள்‌எழுர்‌ தருளியிருக்கும்‌தருமாளிகையையணுகி, வாயிலோ 
னால்‌ தன்வரவையதிவித்து அவர்கட்டளையிற்சென்று அடி.கொழுதுவணங்கி 
நிற்பதையறிந்த மாயப்பிரான்‌ பிரமன்மு கலியதேவர்களை ஆசனத்திலிருத்தி 
விதிக்கும்தொழில்‌ குறைவின்‌ நி£டக்கன்றதோ | என்றுசொல்லப்‌ பிரமனுஞ்‌ 
சொல்லலாயினான்‌. 


இரணியனறைக்த தூணின்சண்‌ அவன்‌அஞ்சச்டிங்கப்படி.வங்கொண்டரு 
ளியஇறைவனே! சனகன்முதலியகான்குபேரும்‌ என தமானசிகபுத்திரராகும்‌. 
அவர்களைப்பார்த்து என்‌அருக்தவத்தில்வர்த பெருந்தவரே ! எனதுபடைப்‌ 
புூத்தொழில்செய்ய வேற்றுக்கொள்ளுங்கோள்‌ என்றுசொல்ல அதனையுநுதிப்‌ 
பொருளென்று நினையாதவராய்‌ புன்னகை செய்து பாசமாயெ வலிய 
சிறையிலகப்பட்டுப்படைப்பு க்கொழிலென்‌ நுசொல்லப்படும்பெரியவிலங்கைப்‌ 
பூணமாட்டோம்‌. எப்பொருட்கும்‌ இறைவனாகிய அனாதிமல ழுத்தனது 
இருவடி.யேசஞ்சமென்றடைக்து ஈறிலின்பம்பெறுவோமென்து பெருந்தவஞ்‌ 
செய்தனர்‌. 


அப்படி. பெருக்தவஞ்செய்வ ததிக்து இறைவன்‌ விடைமேலிவர்க்து தெரி 
சனக்தக்கருளிஉமக்குயாதுவேண்டுமென்நுகேட்டனன்‌. மைர்தர்களோஎ மது 
பெருமானே | வேதாகமங்களின்‌ உச்சிப்பொருளை விளக்கவேண்டுமென்று 
இரக்துகேட்டனர்‌. பரம்பொருளாகிய இறைவனோ அவர்களையழைத்துக்‌ 
கொண்டு அக்கயிலாயமலையின்‌ தென்கெரத்இலிருக்கும்கல்லானிழலிலம்ர்க்‌ த 
வேதாகமங்களால்‌ பிரதிபாதிக்கப்படும்‌ பொருளையெல்லாகன்றாகவிளக்னென்‌. 
இறைவனிவ்வாறு அருளிச்செய்துசெல்ல, அச்சனகா திகள்‌ நால்வரும்‌ அவற்‌ 
றின்‌ உண்மையினை தீதேர்க்தும்‌அதன்பொருள்‌ உள்ளத்தமைதல்‌அரிதாதலால்‌ 
பின்னும்‌ இறைவனைரோக்கித்‌ தவஞ்செய்யும்‌ உள்ளமுடையவராய்‌ அவ 
ஊருளால்‌ கயிலாயமலையினைமீட்டு. மடைந்துகின்றனர்‌. அவருக்கு இருவினை 
யொப்பு, மலபரிபாகம்‌, வந்து ௪த்திகிபாதம்‌ எய்தக்கண்டு இவர்களுக்குவொக 
மங்களிற்கூறியபடிசரியாபாதம்‌, கிரியாபாதம்‌, யோகபாதம்‌ என்னும்‌ மூன்று 
பாதங்களையும்‌ கன்முகவிளக்கிப்‌ பின்பு ஞானபாதத்தை யருளிச்செய்யுக் கன்‌ 
மையாய்‌ மோனமாய்கிற்கும்முதற்குதியைக்‌ காட்டிகின்றனன்‌. அச்சமயத்தில்‌ 
அவர்கள்‌ அவனருளேகண்ணாகக்கண்டுஅதிக்துஆணவம்‌,மாயை,காமியம்‌ ஆசய 
மூவகைமலமோசனமாகவே போ௫யாயிருக்‌ அயிர்க்குப்‌ போகத்தையுதவுமொ 
ருவன்‌ அவர்கள்பொருட்டு யோகியாயிருக்து கல்லானிழலிலமர்க்தருளிஞான 
பாகப்பொருளையுணர்‌த்திகின்றமையால்பலயுகமாயின. எப்பொருட்குமுதல்வி 
யாகிய இறைவியைறீங்கி யோகியாயெழுச்தருளியிருக்‌து தானசைவறவிருப்ப 
சால்‌அவனசைப்பித்தாலல்லது அசையா தஉயிர்த்தொகைகளோ ஆண்பெண்‌ 
முயக்கமின்றிக்‌ டெர்தன. இனியானென்னவென்றுசொல்வேன்காமப்பகுதி 
வின்திஉலகமிருக்த தன்மையினாலே என்படைப்புத்தொழில்‌ ஈடவாமல்கின்று 
விட்டது, இதுநிற்க ; இறைவனருள்பெற்று ஆயிரத்தெட்டண்டங்களையும்‌ 


மேருப்படலம்‌, ஏக 


ஆண்டுவரும்‌ சூரபதுமன்‌ என்னை யெவல்கொண்டு வருக்தியும்‌: வருகின்றான்‌. 
என்னையேயன்தி இத்தேவர்களையும்‌, இக்‌திர ன்முதலிய இறைவரையும்குற்றே 
வல்கொண்டு , அவர்கள்வரும்‌இத்‌ துயருறும்படி.செய்கின்றான்‌.௪ர்‌ இர னே இராகு 
பீடி,க்துவருத்துவதபோல இவ்விர்திரன்மகனாகயசயந்தனையும்ெதேவர்களை 
யும்‌அச்குரபதுமன்மகன்பிடித்துச்‌ இறைகொண்ட துமன்‌ நி விண்ணுலகத்தின்‌ 
பொற்கோலத்தையுங்‌ கரிக்கொலமாக்கினான்‌. இவ்வாறு, ஈ௩டப்பதையறிக்தும்‌ 
ஓன்நுமறியாகவன்போல அவரவர்‌ உள்ளத்தே கினை த்தபடியடைசன்ற பரம 
சிவன்சும்மாஇருக்கின்றனன்‌, இனிச்செய்யத்தக்கது யா தென்றுவேண்டினான்‌. 

அதற்குத்‌ தத்துவங்கள்‌ இருபத்தைக்தெனவும்‌, இருபச்துசான்காவது 
குணதத்தவத்தின்மேல்‌ இருபத்தைந்தாம்‌ தத்துவம்‌ வாசுதேவனெனவும்‌ 
பாஞ்சராத்திரிகளால்‌ பிரதிபாதிக்கப்படும்‌ இருமகள்காயகன்பிரமனைரோக்கிச்‌ 
சொல்வானாயினான்‌. எல்லாவுயிர்க்குயிராயும்‌அருவமாயும்‌ உருவமாயும்மூவ்கை 
யியற்கையினையுடைய மூலகா ரணமாயும்கின்றமஹாதேவனேயோகஞ்செய்வா 
ரைப்போல எழுர்தருளியிருப்பானெனின்‌ யாரேடுவ்வுலகனிடத்தகாமப்புணா்‌ 
ப்பினால்‌ வருக்‌அகின்றவராவர்‌. ஊழ்வினையின்வழியால்‌ முன்னேதக்கன்பெரிய 
யாகமொன்றுசெய்து. தாழ்வினை யடைர்ததன் றி, அவனொடு சம்பந்தப்பட்‌ 
ட.ருக்த பாவவிசேடத்தினாலே வருத்தப்பட்டோம்‌, அதுகழியுங்காலம்‌ கேரிட்‌ 
டதனால்‌ இறைவன்‌ தன்கருத்திலெண்ணிச்‌ சூரபதுமன்கேக்த.தும்‌, அவனொடு 
சூழ்ர்த அவுணரும்பெருவலிகொண்டு உலகமுழுதும்‌ வருத்தித்திரிர்தமையும்‌, 
பரமவென்‌ சனகாஇகளுக்கு யோகியாயிருர்து யோககெறிகாட்டி. யுயிர்களுக்‌ 
கன்னலாயெமுறைமையைச்செய்தமையும்‌ ஆராயும்போது பேரருளேயல்ல அ 
வேறொன்றுமில்லை, முனிவர்களுக்கு எழுந்தருளி மோனகிலைகாட்டுமிறைவன்‌ 
அம்மோனகெதியினின்‌ அ ம்சீங்தஇமாசலபுத்திரியாயேஇறைவியைத்திருமணஞ்‌ 
செய்துகொண்டு அவ்விறைவியினிடமாக ஒரு குமரனைப்பெற்றாலல்லது சூர 
பதுமன்‌ முதலியோர்‌ நாசமாகார்‌ ; உலகம்‌ அப்போதுதான்‌ உய்யும்‌. இதுவே 
துணிவான பொருளென்று பின்னுஞ்சொல்லுகன்றான்‌. அவ்வகைமுடியும்‌ 
விதமோ எவ்வகைப்பட்டதவஞ்செய்வாரையும்‌ தன்‌ மலரம்பால்‌ மயக்குகின்ற 
மன்மதனையனுப்பினால்‌ சனகாதிகட்கருளிச்செய்ய வெழுக்தருளிய மோன 
நெறியான த நீங்கி அருட்ச,த்தியாயெ இமயவல்லியாரைத்‌ இருமணஞ்செய்‌ 
தருளிக்‌ குமாரக்கடவுளை எம்பெருமா னளிப்பனென்றுசொல்லவும்‌, பிரம 
தேவனும்‌ உள்ளத்‌இசைவுகொண்டு மாயப்பிரானது பொன்போலும்‌ இருவடி, 
களைவணங்கிகின்று இதுசெய்வதே சகுதியென்றுசொல்ல, திருமாலும்‌ விரை 
ந்து மன்மகனையழைத்து அனுப்புகவென்றவுடன்‌ அவனை த்தொழுது தேவர்க 
ளுடன்‌ விடைபெற்றுத்‌ தன்‌ ரத்துக்கு இந்‌இரனோடும்‌ தேவர்கள்‌ புடை 
சூழச்சென்று தாமரைமலர்ப்பிடத்தி லெழுர்தருளினான்‌. 

மேருப்படலம்‌ 
மூற்‌.தித்று, 


௨ உற்பத்திகாண்டம்‌ 


ன க வையம்‌ கைககைகைகை கை 


காமதகனப்படலம்‌. 


ந பரி டப ண கடகட ந சே ட ்‌ 

இந்திரன்‌ தெவர்கூட்டத்தோடவெரப்‌ பிரமன்‌ எழுர்‌சருளியிருக்‌ து பஞ்௪ 
பாணங்களையுடைய மன்மதன்‌ வரும்படி. கன்மனக்தினின த்தவுடன்‌ மன்‌ 
மதன்‌ அவன்முன்விரைந்துவர்து வணங்கி என்னைகினை த்‌தகாரியம்யாதென்று 
கேட்க, அதற்கு நீஎங்கள்பொருட்டுக்‌ கயிலைக்குச்சென்று பரமவென்‌ மோன 
ரி 4 றி ப உ [4] ௪. ட ச ஆ. ! . உ 2 ப்‌ @ * டு 3 
ங்கி உமையம்மையைக்‌ திருமணஞ்‌ செய்துகொள்ளச்‌ செய்யவேண்டும்‌. 
இதுதான்‌ எங்கள்‌ கருத்தென்று பிரமதேவன்சொல்லக்கேட்டுப்‌ பொருமல்‌ 
வெரிவவென்று கையைக்காதீல்வைக்துக்கொண்டு பல பிறவிகளிலுஞ்செய்த 
இவினையால்‌ இச்சொல்லைக்‌ கேட்கலானேன்‌. எட்டுக்கண்களிருக்தும்‌ எள்ளள 
வேனும்‌இரக்கமில்லாமல்‌ இக்கொடுஞ்சொல்சொல்லினாய்‌ என்றுமனக்கிலேசப்‌ 
பட்டுப்‌ பின்பு பிரமனைகோக்கி இதைச்‌ சொல்லத்தொடங்கனான்‌. 


கொடுமையுடையவரும்‌ குற்றமற்றகுணமுடையவரை யடைந்தால்‌ கல 
மனைத்துமடைவர்‌, உம்மைவந்தடைந்க எனக்கு இக்குந்றமானமொழிகளைக்‌ 
கூறினீர்‌ ! என்பால்‌: உமக்கருளென்பதில்லையோ ! யானோ மலரம்புதொடுத்து 
என்பிகாவாமெய தருமாலையெய்து இருமகளையும்‌, புவிமகளையும்‌, பிறரையும்‌ 
புணரச்செய்து வெற்திகொண்டேனன் றே ! உம்மையன்று மலர ம்புதொடுத்‌ 
தெய்த கலைமகளை விரும்பச்செய்கதுமன்தி உமதுதொடையின்கண்வந்த ஊர்‌ 
வரியைவிரும்பிராடிச்சென்றுஅலைய வெற்திகோண்டேனன்றோ! இறப்பமைக்‌ த 
இிருமகளைத்‌ இருமாலின த மார்பில்குடி.யாயிருக்கவைத்த இல்லையோ ! உம்மை 
யும்கலைமகளைஉமதகாவிலேயேதங்கியிருக்கச்செய்ததில்லையோ ! இந்திரனையும்‌ 
இர்திராணியோடு கூடியிருக்கச்‌ செய்ததல்லாமல்‌ அகலிகைபொருட்டு உடம்‌ 
பெல்லாங்‌ கண்ணாக்கியதில்லையோ ! முன்னொருகாளில்‌ இந்திரனும்‌ சூரியனும்‌ 
அருணனென்னும்‌ தேர்ப்பாகன்‌ பெண்ணாகவர மயங்கித்‌ தனித்தனி மருவிப்‌ 
போகச்‌ செய்கதில்லையோ ! மேலும்‌ சந்திரனையொருகாள்‌ குருமனைவியாகிய 
தாரையைப்‌ புணரச்செய்து புதனைத்‌ தரச்செய்ததிலலையோ ! தேவர்களை 
எலலாம்‌ அழுகம்புசிப்பதினும்‌ அவரவர்மாதரைகாளும்விழைர்திருக்க வெற்தி 
கொண்டிருந்தேனன்றோ ! வேதமுணர்க்க வடுட்டர்‌, மரீசி, அகத்தியர்‌, அத்‌ 
திரி, கெளதமர்‌, அதிவாலுபர்க்த காெர்‌ முதலிய முனிவரை யெல்லாம்‌ 
அவர்கள்‌ ஆற்றலைக்‌ கெடச்செய்ததில்லையோ ! மனிதருள்‌ பிரம க்ஷத்திரிய 
வையெ சூத்திரரசென்னும்‌ கால்வகை வருணத்தாரையும்‌, அநுலோமர்‌, பிரதி 
லோமர்‌, சங்கரசாஇியாரென்னும்‌ இத்திறத்தாரையும்‌ மாதர்கண்வலையில்‌ அகப்‌ 
படச்செய்தஇல்லையோ ! யாரே என்‌ ஆணைகடந்தவர்கள்‌, ஒருவருமில்லையே ! 
இவ்வளவும்‌என்வலிமையென்‌ அசொல்லுக்தன்மையோ! எல்லாஞ்சத்திமானாய்‌ 
எவ்வமையுயிரையும்‌ இயக்கும்‌ இறைவன்‌ ஒருவனது பேராற்றலினாலல்லாமல்‌ 
என்னாற்றலால்‌ முடிவது ஒன்றுண்டொ ! திருமாலேமுதலாகய தேவர்கள்பாற்‌ 
சென்று யான்வெற்திபெறுதற்கு ஆற்றலுடையேனல்ல து எனக்கு உள்நின்று 


ரகத்‌ அத 


காமதகனப்படலம்‌. சாட 


தன்னாற்றலால்‌ இயக்கும்‌ இறைவன்மேல்பாணப்பிரயோகஞ்செய்யவும்‌ சமர்த்‌ 
அடையேனாவேனோ ! இருத்தியகர்த்தர்களி லொருவனாகவெண்ணி நினைந்து 
அவன்மேல்‌ அம்புதொடுக்கக்கட்டளையிட்டனை | அவனோ செர்இவண்ணன்‌ 
ஆகையால்‌ என்னம்பு அவனையொன்றுஞ்‌ செய்யாது | அவனோ திருமேனி 
மாத்திரம்‌ செர்திவண்ணமல்லாது கண்ணும்‌ சையும்‌ ஈகையும்‌ செந்திவண்ண 
மாகையால்‌ என்மலரம்பு செக்திமுனெதிர்கிற்கவல்லதேர ! பற்றற்திருக்கும்‌ 
பரம்பொருளாவானை எவ்விதமாக மயல்‌ எய்தச்செய்ய வலியுள்ளவனாவேன்‌ | 
கான்ம்லரம்புகொடுகச்‌.து எய்யும்படி செய்வேனாயின்‌: நானுயிர்கொண்டுதிரும்பி 
உய்யும்வகை சிறிதேனும்‌ உண்டோ ! குறாவளியில்பளைமலரகப்பட்ட அபோல 
நீருடி.யதிருமேனியையுடையகின்மலன்மேல்விருப்பாக அடியேன்போர்செய்ய 
முடியுமோ! ஆறணிர்‌ சசெஞ்சடைவாணனாகியபரமசவனுடன்‌மாறுகொண்டவ 
ருண்டென்றனால்‌ அவர்கள்‌ அறவேகெட்டவரல்லாமல்‌ உள்ளத்தில்‌ துயரங்‌ 
கொண்டு கெடாதொழியார்‌, அன்தி யிருக்தவர்யாவர்‌ ? இத்திருமால்‌ முதலிய 
தேவர்கள்‌ ஏலலாம்‌ இறைவனுக்குத்‌ திரிபுரதகனவிஆயமாய்ப்‌ போர்க்குரிய 
கருவிகளா யமைக்திருக்க, அதுகண்டு அவர்கள்‌ ஈமது துணைவலியா லல்லவா 
சயிப்பரென்அ எண்ணியதறிர்‌ து தமது ஈகையால்‌ எரித்தழித்ததையறியா தவர்‌ 
ஈரோ? முன்னொருகாள்‌ மிருகண்டுமுனிவன்‌ பு.சதிரனாகிபமார்க்கண்டேயன்‌ எந்‌ 
தாயே எமக்குக்‌ கருணேசெய்யவேண்டுமென்று இரர்துகேட்டிச்‌ சவொர்ச்சனை 
கடைப்பிடித்தொழுகக்கண்டும்‌ எமன்‌ அவனைப்‌ பற்றத்தொடர்க்த, தனால்‌ அவ 
னைத்தமதுகாலால்‌ உதைத்தழித்ததையறியாதவரயாருளர்‌ ? முன்னாளில்‌ நீரும்‌ 
திருமாலும்‌ கருவங்கொண்டு பரம்பொருளாவார்‌ யாமேயென்று இறுமாக்த 
பொழுது அங்கேபரமரிவன்தோன்றி மிகவும்‌ கர்வங்கொண்டி ருக்‌ த உமதுசிரங்‌ 
கொய்துசென்றதையு மறியீர்போலும்‌. 

வெற்திமிகுந்‌த சலர்தரன்முதலாகிய உலகத்திலுள்ள அரக்கர்பலரும்‌, 
ஒன்றா.லும;தியா,த பரமனைப்பொரவெண்ணிவர அவர்களெல்லாரையு மழித்த 
கதையுங்கேட்ட.இில்லையோ ? தேவர்களும்‌ அசுரரும்‌ செருக்குக்கொண்கெடல்‌ 
கடைக்தகாலத்தில்‌ தோன்றியவிடத்தையுண்டதும்‌, உலகமுழுதும்‌ அழிக்க 
வந்த கங்கையை ஒருசடை அனியிற்கரக்தவிதமும்‌அறியா தவர்‌ யாவர்‌? உள்ளத்‌ 
தில்‌ தருக்கேகொண்டு தன்னையிகழ்ர்‌த அரியையும்‌, கயாசூரனையும்‌, புலியை 
யும்‌ தனது மேனிபிற்போர்த்த விதத்தையறியா தவருமுண்டோ ? சன்னுண்‌ 
மையை கெஞ்சிலதியா தவர்யாராயினும்‌ மிக்கஅகந்தையாற்‌ சொல்வாராயின்‌ 
வர்‌தஅவர்வலியை யறக்கெடுக்கும்‌ இறைவன்செய்கையைச்‌ிதிதேனு மநிந்த 
இல்லையோ ? சர்வசங்காரகாலத்தில்முடிவில்லா தகழறைமிடற்திறைவன் கண்ணி 
னின்றும்‌ வீழ்கின்ற தீப்பொதியொன்தினால்‌ பொடியாய்விடுஜன்ற நீ அ 
லங்களும்‌ படும்பாட்டினைச்‌ சதிது மதியமாட்டாயோ ? இத்தன்மையனாகய 
இறைவனை என்கையிந்பிடி.த்‌.ச வில்லையேகொண்டு மலரம்புதொடுத்‌தஎய்யவே 
மாட்டேன்‌. அரிய உயிரின்மேல்‌ மெய்மையான பற்திலா தவரும்‌ இச்செயலை 
வேண்டுவரோ ? இத்தன்‌மையனாகிய இறைவன்‌ தன்னேநீங்கா ருக்கும்‌ அருட்‌ 
சத்தியை உலகந்தர அமைத்து ஒருபால்‌ தானாகிரிற்ன்ற தயாபரனை கானோ 


து உற்பத்திகாண்டம்‌. 


மயல்பூட்டத்‌ துணிவது, ஈன்று ஈன்று என்று மறுத்துவிட்டான்‌, பொன்னார்‌ 
கமலத்துப்புங்கவனாகய பிரமன்‌ ஜதிெஅபோ தமனக்கவலையுடன்டிந்தித்‌ அப்பெரு 
மூச்செதிர்து வெள்ளறிவுடையராய்த்‌ தம்மையேவியக்கின்ற தேவர்கட்கரிய 
பெருமானியல்புகூ.தினை | இதுவுமுண்மையானசெய்கையே ! உன்னைப்பொரு 
வத மெளிதோ 1! எவர்க்குமரிதல்லவோ ! அத்தன்மையேயாயினும்‌ தம்மை 
யடைக்கார்‌ அன்பத்தைம்க்கும்‌ இறைவன்‌ பெருங்கருணையால்‌ இக்காரியம்‌ 
உன்னால்‌ முடிவுபெறும்‌ ; பிறரால்‌ முற்றுப்பெறுவதோ ! நினைக்குமிட த்த 
நீயே இதற்குமுதற்கரரணமாம்‌. எல்லார்செய்கையும்‌ இறைவன்செய்கையே 
யல்லது வேறோ ! அணுவும்‌ அவனசைப்பிக்க அசைவதல்லது தானாயோன்று 
மசையாது, அவனருளாலல்லது எ.துவும்கில்லா.து, நீயோ அவனிடஞ்செல்ல 
வேண்டும்‌; மீசெய்யும்செய்கையும்‌ அவன்செய்கையேயென்று அணி, இறுமாந்து 
தன்னைப்புகழும்‌ தேவர்கள்கூட்டமாக ஓர்காலத்தில்‌ அசுரருடன்யுத்‌ தஞ்செய்‌ 
யச்சென்றனர்‌. பின்பு இ கிவ்‌ கரு கபால்‌ தேவர்கள்‌ வெற்றிகொண்டனர்‌. 
வென்றபின்பு தேவர்கள்‌ தம்மையேபுகழ்ர்‌ த செருக்கடைந்து தமக்குள்ளே 

பிணக்குற்றகாலத்தில்‌ வெபெருமான்‌ ஓரியக்கவடி.வங்கொண்டுஅவர்கள்‌௭ திரே 
ஓர்‌. துரும்பைட்டு இறுமாக்இருக்‌ து அவர்களைகோக்கி இக்துரும்பைத்‌ துணிக்க 
வல்லவனெவனோ அவனே ௮சுரர்களைவென்றகுத்‌சவிரனென்றனன்‌. இந்திரன்‌ 
முதலிய இறைவரெண்மரும்‌, பிரம விஷ்ணுக்களும்‌ மற்றைத்தேவரும்‌ தத்தம்‌ 


படைக்கலங்களைப்‌ பிரயோடில்கவும்‌ ஜிதும்‌ அஅஅணிக்கப்படா த அகண்டு : 


வருந்திச்‌ செருக்‌ெ க; £ழிந்துஅவ்வியக்கவடி வங்கொண்டுவர்தஇறைவனைகநோக்இ 
நீர்யார்‌ என்றனர்‌. உடனே அவ்வியக்கவடிவங்கொண்டுவர்‌த இறைவனோ தன்‌ 

உருக்கரந்கனன்‌. உமையன்னை அத்தேவர்கள்‌ எதிரேோதோன்‌ றி இயக்கவடி.வங்‌ 
கொண்டு ஓர்‌ அரும்பை௩ட்டு ௨ உங்கள்செருக்குஅழியச்செய்தவன்‌ பரமவெனே 
யாகும்‌, * வென்செயலாலே யாஅதம்வருமெனத்தேரேன்‌” என்றும்‌ அவனரு 
ணிலை பெற்றபெரியோரும்‌ கூதியிருக்கின்றனர்‌. ஆகையால்‌ நம்மாலும்‌ சிறிது 
செயல்‌ செயப்படுமென்பது காணத்தைவிளைப்பதேயாமல்லவோ ? பலவுயிர்ப்‌ 
பெகுல்களா கய யாவும்‌ அல்லவுமாகய அனைத்தையும்‌ ஆட்டுவிப்பவன்‌ இறை 
வனேயாகும்‌. அப்பெற்றி கோக்யென்றோ * ஆட்டுவித்தா லாரொருவராடா 
தாரோ என்றுமருளிச்செய்‌திருக்கன்றனர்‌. காமமிட த்த அவனைய்ல்லது நம்மா 
லொருசெய்கையும்‌ செய்யவல்லதோ என்னே இதனிலைமையை இக்காள்‌ 
வராயிலுமதிக்தாயில்லை. 


முதலும்‌ முடிவுமில்லாக முதற்பொருளைக்கரும்புவில்லைவளை த்‌.தகாணே 
அிட்மெலரம்புகோதத்‌ அஎய்யும்படி வ மிக்கொண்டுசெல்வதும்‌அவனருளென்றே 
அணி. செய்தி, அதற்கே வும்‌ மேனாளேகண்டோம்‌. இங்கிதுவு 
மல்லாமல்‌ எவரேனும்‌ தமக்கடங்காததிமையேபெற்றாலும்‌ உதவிசெய்யென்‌ 
இிரர்தால்‌உதவிசெய்யெனவேண்ட ஒருவன்செய்யாது மறுத்துத்‌ தன்னுயிரை 
யேனும்‌ தாங்குதல்‌ உலகவழக்குக்குத்‌ தகுக்தகாரியமோ ! எவ்வகைச்சிதிய 
உதவிஏனும்பாதொருவன்‌ எவ்வகைப்பட்டவர்க்கேனுக்‌ 'தன்னால்முடிவதாயின்‌ 
தானேமுடிப்பது தலைமையான கா ப்ப அதனைச்சொல்லிக்‌ கேட்டபிறகு 


ரும்‌ அவ்‌ ட ௮ ௮ 


காமதகனப்படலம்‌. ௪௫ 


a } 


முடிப்பது மக்திமம்‌,சொல்லிக்கேட்டகாலத்திலும்‌ பலகாள்தாழ்த்‌ துச்செய்வது 
அதமமாகும்‌. ஏவரேனும்‌துன்பமடைவராயின்‌ மீங்காசகுறையொன்றுடையரா 
னால்‌ அதைமுடிக்கும்பொருட்டுத்‌ தமதயிரையோர்‌ துரும்பாகஏண்ணிக்‌ தம 
அபிரைத்துறப்பத பெருர்‌தருமமேயாம்‌, அதை மறுப்பாரோயாயின்‌ அதனால்‌ 
வருவதும்‌ பாவமேயல்லது பழியுமொழியாமல்வரும்‌. உய்வதுபொருட்டாக 
ஒருவா ர்க்கு கொக்‌ யென்பதைச்செய்யானேயாயின்‌ ௮ச்‌சிறியோன்‌ கழித்த 
காலமோ பயன ற்‌ நே வக்ப்‌ அவன்‌ வாழ்கைல செல்வம்‌ தடாகத்திலமலாக்த 
கொட்டிமலர்போ லும்‌ விளங்கும்‌. 


மேலும்‌ ஒருகாலத்தில்‌ திருமாலுடன்‌ எதிர்்தததிரமுனிவனை இந்திரன்‌ 
சென்றிரந்து வயிரப்படையை வேண்டும்‌ எமக்கருளுமென்று வேண்டத்‌ தன்‌ 
முதுகெலும்பை விருக்திராசூரனைக்‌ த்‌ தவி தன்‌ உயிரைச்‌ சிதி 
தேனும்‌ நினையாமல்‌ விட்டுவிட்டசன்மையை நீ சிறிதும்‌ கேட்டதில்லையோ ! 
இதி லும்மேலான பொருளொன்றுண்டோஎப்படிப்பட்டவர்க்கும்தன்னுண்மை 
பிறராலதிவரிய பித்தன்‌, பிறப்பிலி, அன்று பாற்கடலைக்கடைம்‌ தமுதம்பெற 
வெண்ணிக்கடைகையில்‌ அதில்‌ ஆலவிடக்தோன்றக்கண்டு தேவர்கள்‌ நெஞ்‌ 
சங்கலங்கி முறையிட அவ்வாலவிடமுண்டு தேவர்களுக்கு தேவாமிர்தம்மகிழ்‌ 
ந்து கொடுத்த செய்தியைச்‌ இதிதுமதியமாட்டாயோ | அப்படி அவ்விடம்‌ 
தோன்திய உடன்‌ தேவர்கள்‌ உள்ளஈடுங்கிஉடம்புவெயர்‌,த்‌ அவருர்தவே அவர்‌ 
களைத்‌ தளரவேண்டாமென்று சொல்லி உற்சாகமாய்‌ திருமால்‌ ஈம்மைக்காக்‌ 
கும்படி. ஒருகணப்பொழுதுகின்று தன்செம்பவளமேனிகறுத்தசெய்து நீயதி 
யாயோ! எவ்வளவு8ழோசாயினும்‌அன்பித்நலைப்பட்டு பேராதரத்துடன்பிநர்க்‌ 
குதவிசெய்வாரேயாயினும்‌ நீங்காத கொடியதுயரத்திற்‌ சேர்வதும்‌ மாய்வது 
மாகிய இவற்றையேபாரிலுள்ளார்புகழும்‌ பெருங்கா,த்தியெனக்கூறுவர்‌.சூரனாக்‌ 
தன்மையின்மிகுர்‌த சூரபதுமனேவலினால்மிக்க துயர்கொண்டுவருக்தினோம்‌, 
அதிரும்படி. பரமசிவன்‌ ஒரு குமாரனைத்தரப்‌ பஞ்சபாணங்களைக்கொண்டு 
யேபோகவேண்டும்‌. ஆகையால்‌எங்கள்‌ துன்பத்தைநீக்கும்பொருட்டுபுகழைப்‌ 
பெற முயல்பவர்க்கு அதனாற்சாவேரேரினும்‌தடையாகவரமாட்டா அ. எனுவச்‌ 
தாலும்‌ எதிர்செல்லக்கடவை, எமது வேண்டுகோளின்படி. போகவேண்டும்‌, 
எதிர்மொழிசொல்லவேண்டாம்‌ என்றனன்‌. 


தாமரைமலரில்‌ வசிக்கின்ற பிரமன்‌ இதுசொல்லவும்‌ பஞ்சபாணங்களை 
யுடைய மன்மதன்‌ அன்பமடைக்து எப்பொருட்கு முதல்வராகிய பரம 
னுக்கு எதிரியாகச்சென்று போர்செய்யேன்‌, இதுவல்லா மல்‌இங்கெனக்கடுத்த 
தொன்றுசொல்லும்‌ யான்செய்கன்றேன்‌என்றான்‌. அஅகேட்டுப்‌ பிரமதேவன்‌ 
கோபங்கொண்டு ஈன்மைகளையெல்லாம்‌ பொருக்தும்படி. சொல்லிய எமது 
சொல்லையும்தடுத்தாய்‌, யாம்சொல்வதற்‌ குடன்பட்டுச்செய்தாற்‌ பிழைப்பாய்‌, 
இல்லாவிட்டால்‌ உனக்குச்சாபமிடுவேன்‌ உன்கருத்தென்ன சொல்லென்று 
கேட்க, மன்மதனும்‌ இச்சொல்லைக்கேட்டு மனம்புழுங்கி பெருமூச்செ.றிக்து 
யான்‌ இனிசெய்வதென்ன இருக்கின்றது என்று இக்தைதெளிக்து நின்வாயி 


. 


ரண . உற்பத்‌ திகாண்டம்‌, 


னின்று தொன்றும்‌ சாபத்தால்‌ யான்கெடுவதைப்பராக்லும்‌ இறைவன்முன்‌ 
சென்று பாணமெய்துமாண்டாலும்‌ உய்யும்வகையுண்டாகும்‌. நீர்‌ கோபிக்க 
வேண்டாம்‌, பரமரிவனிடத்திலே இன்றே மலரம்புகதொடுக்கச்செல்கின்றேன்‌ 
என்றான்‌. அதுகேட்டு மனம௫ழ்ந்து உன்னைவிடாமற்‌ பின்றொடர்ர்து வரு 


இன்றோ மஞ்சேலென்று அவர்பால்‌ விடைபெற்றுக்கொண்டுபோக இர்திரனும்‌ 


ப்‌ ன . 6 » ¢ 3 ட்‌ னி 
மன்மகனைப்பார்த்அு கானும்‌ தேவர்களும்‌ பட்வெரும்கொடுமைகள்‌ ரீபதியாத , 


தல்லவெ, எனக்குப்‌ பெரு வாழ்வு கொடுக்கவேண்டுமென்நு சிர்திப்பாயானால்‌ 
நீ பரமசவன்பார்வதியாரைமணஞ்செய்யும்படி.செய்விக்கவேண்டும்‌. இதுதான்‌ 
என்வேண்டுகோளென்றுசொல்லவிடைபெற்றுப்‌ பிரமலோகத்தைவிட்டு, தன்‌ 
இருப்பிடமடைந்து தான்போதின்றகாரியத்தைஇரதிக்கறிவித்து அவள்‌ மனத்‌ 
தைத்தேற்றிக்‌தன்மலரம்புடையதூணிரத்தை முததிற்கட்டிக்கொண்டுவில்லை 
யேர்திக்கொண்டு கிளியென்னும்‌ குதிரைபூண்ட தென்றலாகியதேரில்‌ இரதி 
யோடும்‌ ஏறிக்கொண்டு விலங்கின்‌ கூட்டத்தின்மேலும்‌, பட்டி சாலங்களின்‌ 
ஆ ‘ ‘ . டி தன ட்‌ = ட 
மேலும்‌ பாணப்பிரயோகஞ்‌ செய்துகொண்டே இறைவன்‌ எழுர்தருளியிருக்‌ 
௩ (Fa. டி ச . . உ த: 
கும்‌ கயிலாயமலையிற்போய்‌ புலியை நித்திரையினின்று மெழுப்பும்மான்போல 
1] ட ‘ | ன டட 
அடைந்தான்‌. 


இவ்வாறு காமன்பாணப்பிரயோகஞ்‌ செய்துகொண்டுவருவதை ஈந்திபெரு 
மான்‌ உங்கரித்த அளவில்‌ விலங்கு, பட்டு, இவைகளின்மேல்செலுத்தப்பட்ட 
பாணங்களின்‌ வேகம்செல்லமாட்டாமல்‌ தடுக்கப்பட்டது. இவ்வாறு மன்‌ 
மதன்‌ ஈந்திபெருமான்‌ கயிலாயமலையைக்‌ காத்தல்செய்யும்‌ விதத்தைக்கண்டு 
மனம்‌ நடுக்க யாதுசெய்வது எனத்துணிக்து அவர்முன்சென்று பணிந்து 
கின்றான்‌. அவன்‌ இங்குவர்தகாரணம்‌ யாதென்று நந்திபெருமான்கேட்க, 
அதற்கொன்றுமொளியாமல்‌ பிரமதேவன்‌ அனுப்பிய தந்திரத்தை எடுத்துச்‌ 
சொல்ல, நந்திடெருமான்‌ இவன்பிரமதேவன்முதலிய தேவர்கள்பொருட்டாக 
வர்தவனாகத்தோன்றுன்ற த. மேலும்‌ இறைவன்‌ கல்லாலினிழலில்‌ சனக 
சாதியாய பெருந்தகைமையுடைய முனிவோர்க்‌ கருள்செய்ய எழும்‌ தருளிய 
போது எப்படிப்பட்ட தேவர்கள்வந்தா லும்‌ உள்ளேவிடுக்கவேண்டாம்‌, மன்‌ 
மதன்மாத்திரம்வந்தால்‌ விடு என்றருளிச்செய்‌.து மற்றவர்கள்வந்தால்‌ விடாம 
விருக்கவேண்டுமென்று பரமவென்‌ கட்டளையிட்டுப்போனாரல்லவா 2 இவன்‌ 
பரமவென்‌ சக்கிதியிற்சென்றால்‌ கரிக்து பொரிக்துபோவனேயென்று எண்ணிய 
தன்திவதங்கள்சொன்னவா அபோலப்பசு த்தடிக்‌ துவேள்விசெய்‌துஅப்பசுவை 
முன்போல்‌எழுப்புவதுபோல மன்‌ மதனைக்கொன்‌ றுமலையரசன்மகளை மணந்து 
அதன்பின்பு அவனையெழுப்பத்‌ இருவுளங்கொண்டனன்போலும்‌ ; ஆகையால்‌ 
இதுவுமவனதுதிருவருளேயாம்‌. இவன்வருகையும்‌ அவன அகட்டளையேயாகும்‌ 


என்று மிக்கமகிழ்வோடு அறிக்‌ து மன்மதனையோக்டத்‌ தேவர்கள்‌ துன்பத்தை ' 


நீச்களஎண்ணியஓப்பில்லாதகருணையையுடைய ஏகநாயகன்சக்கிதான த்தண்டை 
மீபொகவேண்டுமோவென்று ஈக்திபெருமான் கேட்கவே, அதற்கவன்‌ எனக்கு 
முஉவரேரினும்‌ பொற்கொன்றைபூத்த சடாபாரத்தையுடைய இறைவன்‌ சக்கி 


காமதகனப்படலம்‌ or 


ட y ட [ு டி ்‌ ட ச ற்ப a ரூ 
தானதிதையடையக்‌ கருதிவர்சேன்‌ ; அதற்குச்செல்லும்படி. கட்டளையிட 
ய்‌ ரூ 5 A 
வேண்டுமென்றான்‌. 


இவ்வாறு மன்மகன்சொல்லக்கேட்ட -கந்திபெருமான்‌ அன்புசிஜிஅமி ல்‌ 
லாமல்‌ எவ்வுயிர்க்குமிடமாதகிய ஓர்‌ .புகலிடத்தைகாடு முறையைவிரும்பிச்‌ 
சென்றடையபவர்க்கு தகுதியான கருணைசெய்கன்ற கனிமுதல்வனாகய இறை 
வன்‌ சர்கிகானத்தின்முன்பு மீபோக எண்ணங்கொணடி.ருப்பையாயின்‌ மேலை 
வாயிலின்வழியாகச்‌ செல்வாயென்று கட்டளையிட; அம்மன்மதனும்‌ இரண்டு 
கைகளையும்குவிச்‌ து வணங்கி நின்று அவரிடக்துவிடைகொண்டுசென்று மகா 
தேவன்‌ நீற்றமற்குன்றம்போல மோனகிலையினி லிருப்பதைக்கண்டு அடைக்‌ 
கான்‌. இம்புளைக்கண்ட சிங்கக்கூட்டமேபோலக்‌ கண்டு நடுநடுங்கி பயந்து 
உடன்முழுதும்‌ வெயர்த்து அன்பக்கடலிலாழ்க்து தன்படையுடன்விழ்க்‌ த, 
அவசமாய்ச்சிறிதுமறிவின்‌ நிஇறக்கனனேயென்று சொல்லும்படி வருக்திஅவன்‌ 
மனைவியாகிய இரதி தவிசெய்கன்ற சயித்தியோசபசாரங்களால்‌ தெளிந்து 
கெஞ்சமானது ஈல்லுணர்ச்யெடைக்‌ அ முன்னாளில்‌ இப்பரம்பரன்‌ ஒருவரானு 
மழிக்கப்படாத திரிபுராதியராத்தீயெழககைக்துப்‌ பிரமன்‌, விஷ்ணு,இர்திரன்‌ 
முதலிய தேவர்கள்படுக்‌ துயரத்தை யொழித்துவிட்டானன்றோ, எனக்கும்‌ 
அவ்வாறே மரணமென்னும்‌ தன்பகோய்‌ வர்துநெரிட்டதோ. இதற்கேதேனும்‌ 
சம்தகமென்பதுண்டா ! சன்வயத்தனாகல்‌, வரம்பிலின்பமுடைமை, தூய 
வுடம்பினனாதல்‌, இயற்கையுணர்வினனாதல்‌, இயல்பாகவே பாசங்களினிங்கு 
தல்‌, பேரருருடைமை, முடி.விலாற்நலுடைமை, முற்றுமுணர்தல்‌, என்னும்‌ 
எண்குணங்களையுடைய இறைவன்‌ எழுக்தருளியிருர்‌ ௧. வண்ணங்கண்பெயக்‌து 
ஆவிகாணாது என்கையிற்கொண்டதோர்‌ கணைகள்வாகைகொள்ளுமோ, இத்‌ 
தன்மையாகயவகையைச்‌ தேவரும்‌ பிரமனும்‌ மாலும்‌ யாருமதியமாட்டார்‌ 
கள்‌. சுழற்காந்தின்முன்‌ விளக்குகிற்பதுமுண்டோ ! அதுபோல தேவர்கள்‌ 
என்னை வாக்காலும்‌ மனத்தாலும்‌ எட்டாத இறைவன்‌ சர்கிசானத்திற்‌ 
செலுத்தினரே. இனிச்‌ றிதுரேரத்துள்‌ சாம்பராயெரிர்துபோவதே வாய்க்‌ 
கும்‌. உலகமுழுதம்‌ முடிக்கின்ற முதற்பரம்பொருளை அழகிய மலர்களைக்‌ 
கொண்டு யானேசண்டைசெய்யகினைக்கின் றேன்‌. இதுகையை விளைவிப்பதே 
யல்லவோ. ஆ! இதுவிதியின்‌ செயலேயாகும்‌, அதனைக்கடக்கவல்லவர்‌ யார்‌ 
இருக்கின்றனர்‌. உலகைப்படைக்கும்‌ பிரமனாலும்‌ முடிவுபெறாதே. இதுகிற்க, 
இறைவன அ சூழ்ச்சியாதோ முடிவததியேன்‌. இனிசும்மா தூங்கிக்கிடப்பதே 
தக்கதல்ல என்று திடீரென்றெழுக்து வில்லைக்கையில்வாங்கி வளைத்து பாணத்‌ 
தைப்பூட்டி. வல்லவாறுசெய்யவல்லேன்‌. இறைவன்பாங்காககின்‌௮ுபட்டவாறு 
-படுகவென்றுகூதி இவ்வாறாகப்‌ பலவும்‌ எண்ணியெழுக்து மீண்டும்‌ வில்லை 
வளைத்து மலரம்புதொடுத்‌து மனைவியாகிய இரதி தன்னையகலாதிருக்க சக்திர 
சேகரனது ஒருசார்சென்று . போர்செய்யமுயன்று இருப்பதைக்கண்டு இக்‌ 
இரன்‌ பிரமனைகோக்கி வணங்டிகின்று, தேவரீர்‌ நீலகண்டத்தையுடையபரம 
வெனிடத்தே மன்மதனை யனுப்பினீர்‌, அவன்‌ செய்யும்‌ பொர்த்தோழிலைப்‌ 


ச உற்பத்திகாண்டம்‌. 


பார்க்கவேண்டுமென்று வேண்ட, அதற்குப்‌ பிரமனுமிசைக்‌ து விரைக்கெழுக்து 
தெவர்கள்‌ சூழ்ர்து வரச்சென்று கயிலைமலையின்‌ ஒரு புறத்தே யடைந்து மன்‌ 
ற ட ட ப்‌ த . . று ஆ 
மகனுடைய இயல்பையறிர்து இறைவனைச்‌ துதிக்துகின்றனர்‌. பரமரிவனையே 
இலக்காககாடும்‌ குறியையுடையார்போலநின்ற கொடுக்கொழிலையுடைய மன்‌ 
ட ்‌ கூவ . . . . . டி / . . - 
மதனும்‌ உலகின்கண்‌ சாகத்தணிச்தவர்களுக்கு அச்சமென்ப துண்டோ, 
ச கு » ய்‌ ்‌ த்‌ ட்‌ ஆ உரு ்‌்‌ . 

ஆகையால்‌ நானினைத்அவந்த காரியத்தைச்செய்கே முடிப்பேனென்று புட்ப 
பாணங்களைந்தையும்‌ இறைவன்மேல்‌ பிரயோஇக்க அவை தமதுதிருமேனியிற்‌ 

ஜ்‌ . - 0 ல . . ற டதத நவ பக 
படுகலும்‌ ஒருசிதிது விழி இறக்‌,துகோ க்கினான்‌. அவ்வாறுநோக்கவே மிக்க 
அனலைச்சொரியும்‌ 'நெற்றிக்கண்ணில்‌ உண்டானஇப்பொறி உடன்முழுதும்‌ 
சுட்டுக்கயிலாயமலைமுழு.தும்‌ . புகைமூடிக்கொண்டது. கரும்புவிலலையுடைய 
மன்மதன்‌ உடன்முழுதும்‌ அவனது அக்கினியால்‌ வெர்துநீராகவே கயிலைதீப்‌ 
படலமூடிக்கொண்டதனால்‌ பிரமன்மால்‌என்னு மிருவரும்‌ தேவரும்‌ பிறரும்‌ 
தமதறியாமையால்‌ பாற்கடலைக்கடைக்தகாலத்தில்‌ ஆலகாலவிடந்தோன்திய 
சமயமொர்திருக்கது. கநெருங்கியஇீப்புகைபடர்க்துவருதலைமேற்திசையின்வாச 
ல்ல ஈந்திபெருமான்விரைந்து கோ க்தி, ம்னபகன இறந்து போனான்‌ எனறு 
அறி அங்கடைந்தவர்களுக்குச்‌ சொல்லக்கொடங்கனான்‌. 


அது யாதெனின்‌ நுட்பமாசிய அறிவுடையவரே ! உங்களுககதுசொல்‌ 
இன்றென்‌; எமதிறைவன்‌ நெற்றிக்கண்ணினின்‌ றும்சொரிர்ததியான து காமனை 
யழித்குதன்ன, அவனே இறைவனென்று துணிர்தும்‌ அஞ்சா நெஞ்சுபடைத்‌ 
இங்கேவர்கு செய்கையே அவனைசுட்டதுபோலும்‌ ; தனக்கனிய கணவன்‌ 
இறக்குமியற்கையை இரதிதெவிபார்த்‌.து, ரெருப்பிலிட்ட பூமாலைபோலவயிநற்தி 
லடி.த்துக்கொண்டு அழுது எமதிறைவனைச்சென்றுவேண்ட மன்மதனைத்தரு 
லது அர்தமுதல்வன்‌ அணுக்களின்பொருட்டு முறையேசெய்கின்ற கருணை 
யாமென்று அன்று திருவையாற்றின்கண்‌ வெபரஞ்சுடரைப்பூசத்அத்‌ இரு 
வருள்பெற்ற சலொதரமுனிவர்‌ தருக்குமாரராகிய ஈந்திபெருமான்‌ இவ்வாறு 
எமித்துச்சொல்லவும்‌ ௮அவரைச்சூழ்ர்துகின்ற அளவிடப்படாத சிவகணங்கள்‌ 
கேட்டு உலகமுழுதும்‌ உய்யும்பொருட்டு எமது கடவுள்‌ அருட்செயலைப்‌ 
போற்திசெய்பவராயடுத்தனர்‌. கிளிபூண்ட. தென்றற்றேரையுடைய மன்மத 
னுடைய கொடியசெய்கையால்‌ அவன்‌ உடலைவேகச்செய்.து, பிரியாது அவன்‌ 
பக்கத்தினின்ற இரதிதேவியை முடிப்பதுசெய்யாமை ஒருபகையென்பதே 
யில்லாத தாருகாக்ஷன்‌ கமலாக்ஷன்‌ வித்துன்மாலி என்னும்‌ தலைவர்மூவரையும்‌ 
தடுத்து திரிபுராதியரை முழுதுமழித்ததிறம்போல என்று நோக்கவேண்டும்‌. 

இவ்வாறு இறைவன்‌ இருக்கண்ணி னின்றும்‌ தோன்றிய அக்கனியாலே 
மன்மதன்‌ உடல்முழுதும்‌ பொடியாய்விழ இறநக்தனன்‌, அவன்‌ அவ்வாறாக 
இறைவனோ முன்னைநிலையிலே சிறிதும்‌ குறையாமல்‌ இருந்தான்‌. எல்லாம்‌ 
எண்ணியவண்ணம்செய்யும்‌ இறைவனுக்கருமையானகாரியம்யாதிருக்கின்றது, 
2௮௫ ஓன்றுமில்லையென்பது விளக்கெபடியேயாகும்‌. இவ்வாறு காயகனிறந்த 
தைப்‌ பார்த்இருத்தலும்‌ இரதிதேவி யுள்ளமோ மிகத்‌ தஅயரங்கொண்டஅ, 


- 


காமதகனப்படலம்‌. ௫௪௯ 


தான்‌ கொண்டிருக்‌ ௫ முன்னையுணாவுங்கெட்டது, கண்ணீர்‌ ஆறாகப்‌ பெரும்‌ 
கெடுத்தது, உடல்‌ வெயர்த்தது, பெொெச்செறிர்து . ஆவியொடுங்கிற்று, இவ 
ளும்‌ உடனிறர்‌தாளோஎன்றுசொல்ல விரைந்து பூமியில்விழும்‌அசுழித்சோம்‌ 
ஆற்றில்‌ அகப்பட்டமானேபோல அன்பக்கடலின்‌ ஈடுவே படிரந்துபற்தில்லா 
மற்‌ சோர்கின்ற இரதிதெவி சிறிதுரெரத்துள்‌ தொல்லையுணர்வுகூடி.க்‌ கையை 
நெறித்து வயிறலை க்துக்கொண்டு பின்‌ வருமாறு புலம்புவா ளாயினாள்‌. 


* திருமகள்‌ மகனே ! என்னாருயிரே ! உலகைக்காக்கும்விஷ்ணுமூர்‌ த்திக்‌ 
குச்சேயே ! சம்பரனைப்‌ பொருதுவென்ற சூரனே | கரும்பை வில்லாகக்‌ கைக்‌ 
கொண்ட வீரத்தன்மையுடையானே ! நீ அம்ப்வள மலைபோன்ற வெபிரான்‌ 
விழியினின்‌ றும்‌ தோன்‌ றிய தியால்‌ உடல்வெந்து அழிர்‌து போனாயோ | என்‌ 
சொல்வேன்‌;இப்போதுதான்‌ தேவர்களெல்லார்‌ தூக்கங்கொண்டனரோ; பிரம 
னுக்கும்‌ சக்தோஷமுண்டாயிற்றோ ! நான்‌உன்னை முன்னாளில்‌ இரிபுசங்களை 
நகைத்தெரித்த சிவபிரானுடன்போர்செய்வது முறையல்லவென்று சொல்லி 
யுங்கேளாமற்போயினையே | பின்‌ தேவர்கள்‌ காரியத்தையே செய்யவேண்டு 
மென்றே அணிச்‌ தாயே; உன்னுடல்பொடியாகிப்போய்விட்டதே,இதைப்பார்த்‌ 
அம்‌ உய்வார்‌ உண்டோ ! என்னாவிபோன்ற நீ யிறங்துவிடக்கண்டும்‌ நான்‌ தனி 
யேயிருப்பதும்‌ ஈலமாமேர ! மேலும்‌இறைவன்விழிக்கிலக்காய்வலியற்நுப்போக 
உன்‌உடலெல்லாம்‌ நீறுய்ப்போய்‌ஆகாயமுழுஅம்‌ கெருப்பாகச்‌ சேவர்கள்கெஞ்‌ 
சங்‌ கவலைகொண்டிருக்கவும்‌, யான்‌ ஆருப்பெருர்துயரச்தால்‌ வருந்த நீ யெங்‌ 
கொளித்துக்கொண்டாய்‌ ! அருவமாயேனும்‌ வர்‌. துசொல்லாயோ, என்பிராண 
நாயகனே ! சும்மாயிருக்கன்றாயே ! யான்‌ ஏதேனும்‌ உனக்குக்‌ குறைசெய்த 
தண்டோ! இதுகடக்க, பரமசிவன்‌ கண்ணினால்‌ வெறும்பொடியாய்‌ நீ யிறந்து 
போன இப்பழி யாரிடத்திலமையும்‌ தேவர்களிடத்திலேயோ இக்திரனிடத்தி 
லேயோ, அல்லதஉன்னைச்செலுத்திய பரமனிடத்திலேயோ, அச்வென்செய 
லைச்‌ சிதைப்பேனென்று விரைந்துவக்த உன்னிடத்திலேயோ ! யாரிடத்தி 
லென்று சொல்வேன்‌. வில்லால்‌ திரிபுரசகனஞ்செய்துவிட்ட பரமவெனஅ 
யோகக்தவிர்க்கவேண்டினால்‌ தேவர்களெல்லாருமே இறந்தாரோ, என்பிராண 
காயகனே ! நீயன்றோ இலக்காய்‌ நின்றாய்‌! உன்னைக்கொல்லாத தஅபோல கொன்‌ 
மரை | என்னுயிர்போன்றஉனக்கும்கொலைசூழ்க்‌தாரே ! என்னவென்று சொல்‌ 
வேன்‌. பொல்லாதார்க்கு ஈன்திசெய்வ அ . தம்முயிர்‌ போகும்பொருட்டே யல்‌ . 
லவோ! இதுகிற்க; என்னபாவஞ்செய்தேனோ ! என்போன்றவருக்கு என்ன 
அன்பஞ்‌ செய்தேனோ ! முன்செய்தவிதிப்பயனேயன்றோ ! இப்படியே முடிக்‌ து 
விட்டது. ஐயோ ! கரும்புவில்லைப்பிடி த்த வல்லமையுடையகாவலனே ! என்‌ 

னைக்‌ காக்கமாட்டாயோ ! அ௮க்கினிக்கண்களையுடைய பரம்பரனை நினைத்து 

வருந்‌. துவதற்கு வழக்குண்டோ ! பசும்பொன்னாற்‌ செய்யப்பட்ட முடியைக்‌ 

காணேன்‌ ! அழகொழுகுகின்ற திருமுகமண்டலத்தின்‌ பொலிவைக்காணேன்‌ ! 

மின்னுகின்ற ஆபரணங்கள்‌ விளங்கும்‌ புயங்களைக்காணேன்‌ ! அகன்றமார்பின்‌ 

மேன்மைகாணேன்‌ ! அச்சம்விளைவிக்கும்‌ பூங்கணேகாணேன்‌ ! இலைகாணேன்‌! 
ட்‌ 57. 


ச்‌ 


(௦ உற்பத்திகாண்டம்‌ 


ஆடல்புரியும்‌ வில்லையும்கோலமும்காணேன்‌! என்னசெய்வேன்‌ ! என்கணவா!, 
என்னை விட்டுவிட்டு எங்கெ போயிருக்கின்றாயோ ! என்னை அக்கினிசா க்ஷி 
யாகத்‌ தேவர்களோடு அயனு மாலும்‌ காணப்‌ பொன்னாற்‌ செய்யப்பட்ட 
மங்கல சூத்திரம்புனேக்து மணஞ்செய்தகொண்டு மருவியகாலத்தில்‌ எந்த 
காளிலும்‌ உன்னைவிட்டுப்பிரிவதே யிலலையென்று உண்மைமொழி சொல்லி 
ஞயே ! வேனிற்காலத்திற்குத்‌ தலைவனே ! எனக்குக்‌ தலைவனே ! என்னைச்‌ 
சனியெவிட்டுப்போதல்‌ உமக்குத்‌ தகுமோ சொல்லும்‌ ! என்று கதறினாள்‌. 


பின்னும்‌ உன்னைப்போகவிட்ட தேவர்களெல்லாரும்பொடியாய்ப்போய்‌ 
விட அவர்வாவென்று விரைவாகவர்‌ து எழுப்பமாட்டார்களோ ! உன்னுடைய 
தகப்பனாயெ இருமாலோ மிகவும்‌ வல்லமையுடையானென்று 'சொல்லக்கேட்‌ 
டிருக்னெறேனே ! நான்‌ கோ வென்று புலம்பக்கண்டும்‌ என்னை ஏனென்று 
வந்து பார்த்‌ இரங்கா மலிருக்கின்றானே | அவன்பாம்பணையிற்‌ படுத்‌ தறங்குகின்‌ 
ருூனோ!யான்‌என்செய்வேன்‌!உன்னுடையதலையில்நீவெந்‌ து சாம்பராகும்படியே 
யெழுதியிருக்தால்‌ அவர்களை கொர்‌ தாவகென்ன ! அதிருக்கட்டும்‌ ; அன்பாய்‌ 
வேதம்பயிலும்‌ பிரமனையும்‌ இந்திரனையும்‌ உன்னைப்பெற்ற திருமாலையும்‌ 
முனிவர்களையும்‌ இவர்கள்‌ முதலானோயரையும்‌உன்னுடைய பஞ்சபாணங்களால்‌ 
முழுதும்‌ பஞ்சைகளாக்கி மருட்டி. வெற்திகொண்டதுபோல இலேசாகவே 
யெண்ணிழற்றைக்கலையை முடியிலேதரிக்‌ச பரமவெனிடத்தே யுத்தஞ்செய்ய 
முயன்று அழி தபோனாயே!உலகத்தில்விளக்கனையடுத்‌ ச்‌ சென்றவிட்டி.லின்‌ 
செய்கையு மிதுவே யல்லவோ ! தண்பனிநீர்‌ விதிகொண்டு விளையாடிப்‌ பூக்‌ 
கொய்து குளிர்ந்த பூஞ்சோலையை யடுத்து எண்ணத்தக்க பூம்படுக்கையில்‌ 
இறிப தென்றற்காற்று கவரிபோல இனிமையாகவிச வெண்மையான கஸ்‌ 
அரியும்‌ சக்தனமும்‌ கலந்த சேறாடி இருவரும்‌ சக்தோஷமாய்ப்‌ பேடிக்‌ 
குலாவித்தூங்கும்‌ பெருஞ்சுகம்‌ பெற்றிடுங்‌ காலம்‌ இனி எனக்‌ கெப்போ அ 
வாய்க்கப்போகின்ற து மருமகனென்றே சொல்லி யவமதித்துத்‌ தக்கன்‌ 
யாகஞ்செய்ய, அந்த யாகத்தையும்‌ அழித்து அவன்‌ தேகத்தையு மழித்தபரம 
இவனிடத்திலும்‌ போய்ச்‌ சண்டைசெய்யென்றே தேவர்களெல்லாரும்‌ விட்‌ 
டாரே!நீயோ சற்றும்‌ எண்ணிப்பாராமல்‌அவரோடும்‌எதிர்க்கவர்‌ தபொடியாய்ப்‌ 
போய்விட்டாயே! கானும்‌ நீ யெரிர்க போன அபோல ஆராத பெருந்‌ துன்பத்‌ 
தால்‌ எரியாகின்றேன்‌! கானுஞ்‌ சிதிது நேரத்திற்குள்ளாக வரு்றேன்‌!என்னு 
யிரைப்போன்றவனே ! என்று புலம்பிக்கொண்டி ருந்தாள்‌. ம்‌, 

காமதகனப்படலம்‌ 
முத்தித்று. படல்‌: 


மோன நீங்குபடலம்‌, 


இவ்விகமாய்‌இர இதேவி வருக்திக்கொண்டிருக்குங்‌ காலில்‌ ்‌ இில்பசமசிவஜே 
, முன்போலவே மோனவிரதங்கொண்டிருர்தான்‌. அப்பரமரிவனை எதிர்ந்து 
சென்ற மன்மதன்‌ வெயில்முன்பனிபோல ஒழிக்ததை வேதமுகலிய ஆப்த 
கலைகளையுணர்க்த பிரமன்முசலியதேவர்களெல்லாரும்‌ கண்டகெலங்கி,புத்றீசல்‌ 
கள்‌ புற்தினின்று மெழுக்தாற்போல்‌ கண்ணீர்ப்‌ பெருக்கெடுப்பவும்‌, துன்ப 
மிருந்து பெருங்குரல்‌ பாய்ச்யெழுவதனால்‌ வாய்கள்‌ பதலைபோலவும்‌, தேமல்‌ 
படிந்த அபோல்‌ உடல்வெயர்க்கவும்‌, உள்ள௩டுங்கவும்‌ மகனிறர்தவிடத்தேபெற்‌ 
றோர்வரு ்துவஅபோலத்‌ தாங்கள்‌ அன்பப்பெருங்கடலிலமுக்தித்‌ அறைகாணா 
தவராய்ப்‌ பின்வருமா.அடிந்இக்டின்றனர்‌. நீலகண்டத்தையுடைய பரமசிவனிட 
த்திலே புட்பபாண ங்களைக்தையுங்கொண்டு உலப்பு அப்‌ வெல்லுனெற மன்‌ 
மதனை யனுப்பினோம்‌.நாம்‌ கந்து அனுப்பவே,௮வன்‌ பொடி.ப்பொடி. 
யாய்ப்‌ போய்விட்டான்‌. கமதிறைவனே சற்றேனும்‌ மோன்‌ த்தினின்று நீங்கா 
மல்‌ பழயபடியே யோகஞ்செய்வாரின்‌ விளங்குவானாயினான்‌.ஐயோ ! இனியாம்‌ 
செய்வதென்ன விருக்கின்றதென்று அயா௩்து, புஷ்பபாணத்தையுடைய மன்‌ 
மதனை ஓற்றைகாட்டத்தால்‌ எரித்தபரமவெனுடைய சர்வசத்தியையே நாம்‌ 
ஈமதுதந்திரத்சால்‌ நீக்கலாமென்று நினைப்பது அருமையானகாரியம்‌. அப்பெரு 
மானே ஈமது துயரம்‌ நீக்கவேண்டுமென்று எண்ணினால்‌ விரைவாக அவனைத்‌ 
தோத்திரஞ்செய்‌்அ அதிப்பதே முறையென்று சொல்லி யாவரும்‌ மனமிசை 
க்‌து கயிலாயமலையையடைர்து கேரபுரவாயிலின்‌ புறத்திலே சென்றுகட்டமா 
யிருக்துகொண்டு ஆதிக்கலாயினர்‌. 


விஷத்தையுண்டும்‌ கங்கையையணிர்‌ தம்‌ நெந்தியிலிருக்கும்‌ ஒற்றைகாட்‌ 
, டத்தில்‌ இயைத்தாங்கியும்‌ கொடியாரைவென்று இருக்இன் றீ அஞ்சேலென்று: 
காத்தருள்வை. இப்போது எம்மைக்காவாவிட்டால்‌ பெற்றதந்தைய ரல்லாது 
மக்கட்குத்‌ துணையாவார்யாவரை | குற்றமற்ற அன்பர்கள்‌ குற்றமுள்ள காரி 
. யங்களையே படப்பட வு Cal sa ஆளுகின்ற. எம்‌ பெருமானே ! ்‌ 
நின்னுடைய பாதமே சஞ்சமென்றடைந்து வருந்திய ஏங்களை என்றும்‌ சூர 
பதமன்முதலிய கொடியவரால்‌ வருக்திவாடிமாளும்படிசெய்தாய்‌, சிறிதேனும்‌ 
எங்கள்‌ துயரங்கண்டு இரங்காயோ | உமையன்னையைப்‌ பிரிந்து யோசியா 
யிருந்து. உயிர்க்குயோகத்தைத்தரும்‌ நிலைமை உமக்கு ஒருகணமேயாயினும்‌, 
அக்காலத்தில்‌ வருக்‌துகின்ற எங்களுக்கோ யுகம்பலவாயின. நாங்களெல்லாம்‌ 
பிழைப்பதெபபடி. ? நீயும்‌ இன்னும்‌எங்களைப்புறக்கணிப்ப து ஈல்லதோ! விஷ்ணு 
முதலியோர்‌ யாவரும்‌உன அ புண்டரீக பாதங்களைத்ததித்‌தஅர்ச்சனை செய்த 
எல்லரத்திருவும்பெற்றார்‌. தோற்றமில்லாமல்‌ ருஷ்டி இதி சங்காரம்‌ திரோ 
பவம்‌ அனுக்கிரகம்‌ என்னும்‌ ஐக்தொழில்களைச்‌ செய்துவருறெ பை ழயோனே! 
நீ செய்துவருகன்ற. தவநிலை எம்பொருட்டேயன்றோ ! என்றும்‌ வருந்தும்‌ . 
எங்களைக்‌ தவறுமிகுக்த அன்பமாயெவாளால்நித்தலும்‌ துணிக்கன்தீர்‌,. அச்‌ 
செயலினை நீக்‌ அத்தனே இங்டினிக்காத்தருள்‌ ; அல்லாவிட்டால்‌ எம்மை 
விரைவாகஒழித்‌ தவிடு; உனக்குத்திருவுள மென்ன? அதைஏங்களுக்குச்‌ சொல்‌ 


௫௨. உற்பக்‌நிகாண்டம்‌, 


ஸியருள்‌, கங்கையைத்தரித்த சடாமகுடத்தையுடையானே ! உமையை மண 
து எங்களைக்காக்க சக்திரவட்டக்குடை பிடித்துச்‌ செல்லும்‌ மன்மதனைத்‌ 
தெளிவில்லாமல்‌ விடுத்தோம்‌; அவன்சரிரம்பொடிபடச்செய்தனை!ரிறிதெனு 
மெங்கள்பொருட்டு இரங்கலாகாதா ! அன்று வேங்கைமுத லியவற்றை யுரியாக 
வுரித்துத்தரித்தனை | தக்கன்‌ யாகத்தை விரனைவிடுத்தழித்தனை ! அதுபோல 
எங்களுக்குச்‌ சூரபதுமன்‌ கொடுமையினை த்‌ தொலைத்‌ விடு என்று வேண்டிக்‌ 
கொண்டனர்‌, வண்கெள்‌ இசைபாடுரின்ற தாமரையில்‌ விற்றிருக்கும்‌ பிரமன்‌ 
முதலாய தேவர்கள்‌ உருக்கிய அரக்கேபோல மெய்தளர்க்து இவ்வகை உளம்‌ 
நொர்து கூவிவணங்க லும்‌ அவர்‌ அன்பமுடி. தற்கு இரக்கங்கொண்டு இறைவன்‌ 
ஈந்தியை வரநினைர்தனன்‌. 

எம்பெருமானாயெ ஈர்திபெருமான்‌ நினைத்தலும்‌ அதனை நக்திபெருமான்‌ 
அறிந்து எம்பெருமானை யடைந்து வந்தனை செய்து கைதொழுது நிற்கவும்‌, 
வேத முதல்வனாகிய பரமவென்‌ வாசனைதங்கிய தாமரை பீடத்தில்‌ இருக்கும்‌ 
பிரமன்முதலாயெ தேவர்களைவிரைவாக எம்முன்கொண்டுவாருமெனக்‌ கட்‌ 
டளையிடவே, அக்கட்டளையை யேற்று முதற்கடையில்வர்‌ தசேர்ர்‌ து பிரமன்‌ 
முகலாய தேவர்கள்‌ வணங்கப்பெற்றுகிற்க அவர்களைகோக்கி உம்மை யெம்‌ 
பெருமான்‌ வருகவென்று கட்டளையிட்டனன்‌, வாருமெனச்சொல்லவே, நந்தி 
பெருமான்சொன்னதைக்‌ காதாரக்கேட்டு ம௰ழ்ந்து மீட்டுமொன்றுஞ்சொல்‌ 
லாராகிப்‌ பரம்பொருளை வாயாரப்பாடியாடி. மகிழ்க்‌தறின்றார்கள்‌. திருவை . 
யாற்தில்‌ இருவகையறக்தோரும்‌ உய்யவும்‌ மிகவும்‌ கோயுழக்து ஆள்வாரில்லா 
மல்‌ பெருங்காலம்‌ நரகவெதனையாழ்ந்தவரை யெடுக்கவும்‌ அவதரித்த கந்தி 
பெருமான்‌ அருளால்‌ இறைவன்‌ உங்களை வருவிச்‌,கான்‌, அனைவரும்‌ வாருங்‌ 
கோளென்து சொல்லச்‌ சனனக்கடலை வற்றச்செய்யும்‌ வகையுடையாராய்‌ , 
மையல்கொண்டதேவரை விரைவாக இறைவன்‌. சக்கிதானத்தில்‌ அழைத்‌ துக்‌ 
கொண்டு வந்தனர்‌. இவ்வாறு கொண்வெரவே வண்டுகள்‌ ஆரவாரிக்கின்ற 
சாமரைமலரில்‌ இருக்கும்‌ பிரமன்‌, இக்திரன்‌, தேவர்கள்முதலானோர்‌ அன்‌ 
பொடு சென்று உயிர்களெல்லாவற்றையும்‌ கருணை செய்கின்ற பரம்பொருளைக்‌ 
கண்ணாற்‌ பருதெ துதித்துக்‌ கைகூப்பி கின்று ஆகாயத்தில்‌ தவழ்கின்ற சம்‌ 
இரனையணிந்த சடாமகுடத்தையுடையானும்‌ வேத€தனுமாகிய பரமசிவனை 
கெருங்வெணங்கி முன்னாளில்‌ விஷ்ணுலூர்த்தி ௮ன்பொடுசெய்த பூசனைபோல 
ஆனந்தக்‌ கண்ணீரொடு ஒருசேர வணங்கியபோது தாம்‌ ஒன்று மறியாதா 
ரைப்போன்று அவர்களைகோக்கி நீங்கள்‌ துன்பமுற்றமையா.து ? சொல்லவே 
ண்மென்று கேட்கவே, அதற்குத்‌ தேவர்கள்‌ அகேககாலம்‌ சூரனது ஆணை 
யால்‌ அன்பப்பட்டோம்‌, நீலகண்டனே ! அடியெங்களுக்குத்‌ தஞ்சமென்பது 
உம்மைபன்தி எவர்‌ ? நீர்‌ சூரனை வெற்றிகொள்ள ஓர்‌ மைக்தனை யளிக்கும்‌ 
படி. இமயமலையிலில்‌ தவஞ்செய்யும்‌ இறைவியைத்திருமணஞ்செய்யவேண்டும்‌ 
மென்றுசொல்லி அவர்களெல்லாரும்‌ நின்‌ றுவணங்கப்‌ பரமவெனும்‌ அத்தேவர்‌ 
கள்‌ முறையைக்கேட்டு தேவர்களே ! காம்‌இமயமலையிற்சென்‌ அு உமாதேவியை 
மணந்து உங்கள்‌ அபரத்தையெல்லாம்‌ நீக்குன்றோமென அம்மொழியைக்‌ 


தவங்காண்படல।்‌, டாட 


த களைக ளக் க்கை 


கேட்டுத்‌ தேவர்களெல்லாரும்‌ சமது துயரம்‌ நீல்‌ மேருமலை ற்‌ பொயினர்‌, 
அவர்களோ விடைபெற்றுச்சென்றபின்பு இரதி எமது yar கீனைத்து 
வணங்கி இறைவனே | ௫ முறையோ ! முறையோ ! பிரமன்முதலிய தெவர்கள்‌ 
சூழ்ச்சியினால்‌ எமது அலைவு மன்மதன்‌ இங்கேவர்‌து உமது திவிழியினால்‌ 
அமிந்தனன்‌, அவன்செய்த பிழையத்தனையும்‌ பொறுத்தருளவேண்டுமென்று 
வணங்கினாள்‌. 
இவ்வாறு இரதிதேவி வேண்டலும்‌ ஒப்பில்லாத பரமசிவன்‌ கல்லரு 
ளெய்தி மங்கையே நீ புலம்பாதை, ஈமதுகவுரியைச்சென்றுமணம்புரியுங்காலத்‌ 
தில்‌ உனது மணவாளனாய மன்மதனையளிக்கின்றோமென்று சொல்லக்கேட்டு 
இறைவனைவணங்கிச்சென்‌ று மேகத்தின்வரவையோக்கும்‌ மயிலேபோல மேரு 
மலையையடைந்தாள்‌. தனியாக இரதிதேவி யங்கடையவும்‌ தேவர்களாவார்‌ 
அன்பம்‌ நீங்கவும்‌ இமயமலையிலிருக்‌து தவஞ்செய்யும்‌ பிராட்டியைத்‌ தரு 
மணஞ்செய்துகொள்ளவும்‌ மன த்திலெண்ணி, சனகர்‌, சனந்தனர்‌, சனாதனர்‌, 
சனற்குமாரரென்னு முற்றத்‌ துறந்த முனிவர்‌ நால்வரையும்‌ கோக்க, ஞானநிலை 
யாவது சொல்லாலுணர்த்தும்தன்மையதன்று, அயபரநீங்கிஇவ்விதமாக மோன 
மோடிருர்து ஈம்மைத்தியானிப்பதேயாகுமென்று, கண்கூடுகின்ற இமையிரண்‌ 
டாலுமாகும்‌ காட்யொகியயோகத்தை நுட்பமாகவுணர்த்திகிற்க, பிரமகுமார 
ராகிய சனகாதி அருந்தவர்‌ நால்வரும்‌ தெஸிவுடையராகி இறைவனைவக்தனை 
செய்து யாம்‌ பிழைத்தோமென்று வணங்க அவர்களைரோக்கிரீங்கள்‌ இவ்வாறு 
ஞானசாதகம்‌ சேய்விரேல்‌ வீடுபேறடைவீிரென்று தி தருவாய்‌ நளிஞர்‌. 
இதுடைக்க ; 
மோனநீங்குபடலம்‌ 
முற்றிற்று, 


தவங்காண்படலம்‌: 


சனகாதி யருந்தவர்‌ கயிலைமலையைவிட்டுச்சென்றபின்‌ இறைவன்‌ பெரும்‌ 
தவஞ்செய்பவளாய்‌ நிற்குமலைமகளின்‌ தனிமையான அன்பும்‌,காத னும்‌ யாவர்‌ 
களுக்குங்‌ தாட்டி சோதனைசெய்வாரைப்போல விரைவாக எழுந்தருளி 
னார்‌. பவளம்போன்ற சடையையும்‌, சிகையையும்‌, திருநீற்தின்‌ குதியையும்‌, 
பிரகாரிக்கு முர்‌.நாலையும்‌, கமண்டலமசையும்‌ கையையும்‌, சக்திரன்போற்று 
மோலைபும்‌,கோலினையும்‌ உடையானாய்‌ வேதம்பழயெ இழெப்பிராமண வடிவங்‌ 
கொடுசென்றார்‌. இவ்வாறு அக்கோலங்கொண்டு எமதன்னை தவஞ்செய்யும்‌ 
இமயலலைச்சாரலிற்போய்‌ அணுூகிற்க, அங்கே வாயில்காப்போராகய மாதர்கள்‌ 
இவரோ முற்றத்‌ அறந்த முனிவர்போலத்‌ தோன்றுகின்றனரென்று அப்பெண்க 
ளெல்லாரும்‌ எண்ணி அ௮வரைகோக்கி தளர்சடையை யுடையாரே இத்தட 
வரையில்வந்துசேரல்‌ எளிதான காரியமல்ல ; வந்தகாரியம்யாதென அவர்கள்‌ 
சொல்லியசொல்லைக்கேட்ட இறைவன்‌ மலையரசன்மகளாகிய உமை தவஞ்‌ 
செய்யும்‌ வகையைகாடிக்‌ காண இத்தனைதூரம்‌ வக்தகாரியமென்றுசொல்ல. 


NEL உற்பத்திகாண்டம்‌. 


அங்கிருக்க பெண்களிற்லெர்‌ ஓடோடியுஞ்சென்று ஆளுடையகாயகியை இறை 
ஞ்சிவணங்கி இங்குற்றதொழிலை யெடுத்தியம்ப, அவ்வாறேல்‌ அம்முதியோரை 
வருவிக்க வைண்டுமென்ன, அவர்களும்‌ முன்னைப்பழம்பொருட்கு முன்னைப்‌ 
பழம்பெருளை அவர்பாற்கொண்விவர்‌ அய்த்தனர்‌. அலொயல ஆராவமுதனாயெ 
அருட்பெருஞ்‌ 2சாதியைக்கண்‌ டாங்குபணிக்‌து நிற்றலும்‌ இறைவிக்கு உயிர்ப்‌ 
பாங்கியாலிய விசயை இறைவனுக்‌ கோராசனமளித்து இருக்கச்செய்தனள்‌. 
விமலையும்‌ அபலினின்றுகொண்டிருக்தார்‌, அதுபொழுது இறைவன்‌ எம்மை 
யாளுடைய அருமறைமுதல்வியை ஆதரவினாற்பார்‌த்தருளி யெடுத்துச்சொல்‌ 
வகதற்கரிதகாகிப உனது திருமேனி வருத்தமடைய உடலிற்‌ பொருந்திய 
அசைகள்‌ சென்று என்புருவமாகத்தோன்ற மிக்க தவஞ்செய்கின்றனை ; எப்‌ 
பொருளைகாடி. தவஞ்செய்து கொண்டிருப்பது எடுத்துச்சொல்ல வேண்டு 
இன்றேன்‌, இமயமுதல்வியெயென்றுஎப்பொருட்கு மிறைவன்கேட்க, இறைவி 
தமக்குஉசாத்துணைவியாகிய விசயையென்னும்‌உயிர்ப்பாங்கியைமுகநோக்‌இத்‌ 
தமதுகருத்தைத்‌ தெரிவிக்கக்குதிப்பித்தருள ,அக்குதிப்புணர்க்‌ தவிசயை இறை 
வியைகசோக்கி எமக்கு இது கட்டளையிட யானென்னதவஞ்‌ செய்தேனென்று 
வணங்கிகின்று இறைவனைகோக்கி எவ்வுயிர்களையும்‌ இயக்கும்‌ இறைவனாயெ. 
மறைமுதல்யோகியை மணஞ்செயற்பொருட்டு எண்ணி இமயமலையில்‌ தவஞ்‌ 
செய்னெறனள்‌என்றுபடித்துச்சோல்லவே,ஆனந்தத்தாண்டவராயன்‌உலகைப்‌ 
பூக்தும்‌ காத்தும்‌ அழித்தும்‌ மறைத்தும்‌ அருளியும்வரும்‌ இறைவன்‌ ஐவரும்‌ 
அறிவரிய பு.பங்கரசாடகன்‌, இவர்செய்யும்‌ தவத்திற்கெளியனோ ! அவன்‌ எய்‌இ 
னும்‌ இவரை விருப்பொடுமணப்பனோ! இதனை இறையேனுமதியாமல்‌ தவஞ்‌ 
செய்யா நின்றனர்‌. சங்கர னெவர்க்கு மெளியனோ ! அல்லற்பட்டு இவர்‌ 
தவஞ்செய்வதனாலாம்‌ பயன்யாது! தவத்தாற்பலகாலம்‌ வதிதுபோக்கனர்‌ ; 
விரைவாகத்தவஞ்செய்வதினின்றும்‌ விட்டொழிவதே அவர்க்குரியகடன்மை 
யென்றெண்ணுகின்றேனென்று தவவடிவங்கொண்டுநின்ற சங்கரன்சொல்ல, 
எப்பொருட்கும்‌ முதல்வி கேட்டு இவரோ எமதிறைவற்‌ கன்பராவாரென்று 
அணிர்து எடுத்தச்சொல்லியதன் றி வேறன்று, இவரோ இக்கொடுமொழிகூறா 
கின்றனர்‌ என்று சினங்கொண்டு மனம்கொக்து அழலிடைப்பட்ட மெழுகே 
போன்றுரு, பெருமூச்செலிக்‌து காணொழிர்து பொருது இறைவனைத்‌ தாமே 
முகம்கோக்கி முடி.விலாற்றலையுடைய முதல்வன்‌ என்‌ விருப்பினைக்கண்டருளி 
மணஞ்செய்‌.பானேல்‌ என்‌ தவகிலையைவிடுவனோ ! இன்னும்‌ அருக தவம்பலகால்‌ 
செய்து என்னாருபிர்கழி2வன்‌; நீரோ மிகமூத்தவழி.வத்திராதலின்பித்‌ துடையி . 
ரோவென்று கூதிகிற்க, மீட்டுமோர்புணர்ப்பினை யுள்ளத்தேநினைர்‌ து நீவிரும்‌ 
பிப சாட்டமூன்றுடைய ஈம்பனாகிய அருட்பெருஞ்‌ சோதியின்‌ வளத்தியலை 
கன்றாய்‌ ஆராய்ந்து கேட்டிலாய்போலும்‌, வேண்டினையேல்‌ கூறுகன்றே . 
னென்று சொல்லத்தொடங்கினார்‌. க்‌ ஸ்‌ 
இமய முதல்வியே நீ விரும்பிய கண்ணு தற்கடவுளுக்கு ஆடையோ 
தோலாம்‌;வாகனமோவிடை; அணிகலமாவன அரவும்‌ என்பும்‌ வெண்டலையும்‌ 
பன்‌ நிமின்கொம்புமாம்‌ ; பாத்திரமோ பிரமகபா லம்‌; உண்ணுமூணவோ ஆல 


தவங்காண்படலம்‌ பல்‌ 


ccc 


விடம்‌ ; நாடகசாலையோ சுடுகாடு ; அணிச்‌ துகொள்ளுவதோ வெள்ளெரும்‌ ரூ 
அறுகு, கங்கை, னல்ல அரவு, கொச்சி,ஊமத்தமலர்‌, கூவிளமுதளி 
யவாம்‌ ; சாந்சமோ வெண்பொடி. ; கையிலேந்‌தவனவோ சூலம்‌, மான்‌, மழு, 
அடி, அழல்‌; தம்மைச்சூழ்ந்துவரும்‌ படைகளேோ பூககணங்கள்‌ ; தந்தைதாய்‌ 
சுற்றமென்பாரு மெத்துணையுமில்லான்‌ ; வடி.வுகுணமென்பனவும்‌ எத்துணையு 
மில்லான்‌ ; அவனுக்கு . இனையவாகிய பலவளமுண்டு. அவையனைத்தும்‌ 
நினக்குரிமையாகவோ தவம்புரியாரின்றனை। இவையனைத்தும்‌ மலைக்குலத்தும்‌ 
கெல்லாம்‌ அரசன்டாவையாகய கினக்கடுப்பதோ என்று சொல்லிழுடி.க்கவே, 
இவையனைத்தும்‌ மலையரசன்‌ மடப்பாவைகேட்டுக்‌ கைகளாற்‌ காதுகளைப்‌ 
பொத்திக்கொண்டு கண்ணுதற்‌ பெருமான்‌ திருகாம மைக்கெழுத்‌ தனையுஞ்‌ 
செபித்துப்‌ போற்றி நெஞ்சிரங்கிக்‌ கொடியகோபமுடையவராய்த்‌ அன்பத்‌ 
தால்‌ நெடி.துவருந்தி இவைகளைக்‌ கூறுவாராயினார்‌. 


நீர்தவவேடங்கொண்ட து காட்டி லுள்ள புள்ளினங்களைக்கவரும்‌ வேடன்‌ 
அவைகளைப்‌ படுப்பதற்குக்‌ கொண்ட வுருவம்போலு மென்பதல்லது உள்ள 
வாது எமதிறைவன்‌ பெருமையை யறிச்‌கசனாலன்று. சற்றுஞ்வெரேசமில்லா அ 
இழித்துக்கூறதினை | அவன்பெற்ற வகைகளையும்‌ சிறிது மறிக்தாயில்லை. 
என்முன்‌ ஒன்அமறியா அபேசினை, இதுவரையும்‌ உடம்பு ரூத்தும்‌ வேதங்கள்‌ 
அவனைக்கூறும்பரிசு சிதிசேனு மறிந்திலை. வேதங்கள்கூறும்‌ பரிசனையதியாது 
தியவொழுக்கமேற்கொண்ட லர்‌ முக்கட்பெறுமானையிகழ்ர்‌ அ முத்திப்பெருஞ்‌ 
செல்வத்தையெய்த முயலாமைபோல முன்னைகாளில்‌ வேதியர்பெற்றசாபம்‌ 
நின்னயு மயக்கிற்றோ ! தாதையாய்த்‌ தம்மைத்தந்து தமது தொழிற்குரியா 
னாய்‌ ஆதியாகித்‌ தமக்கின்தியமையாச்‌ சவபிரானையொழிந்து ஏதிலார்‌ பக்‌ 
கஞ்சார்ந்து. * அறவொழுக்க மிகந்தார்போன்ற வேதியர்‌ முறைமையேசெய்‌ 
தொழிக்தனை ! நின்னை வெறுப்பகனால்‌ ஆம்பயன்யாது ! அவ்வாருயினும்‌ அம்‌ 
மறையோருள்‌ அருமறைகூறும்‌ சவவேடக்தாங்கிகின்௮எமதுபெருமானுக்குச்‌ 
தொண்டுசெய்வாருமுண்டு ; அவர்போலும்‌ நீவேடங்கொண்‌ டிருக்கின்றனை 1 
நீ அவ்வேடமாத்திரத்தால்‌ விளங்குகன்றனையன்‌தித்‌ தியார்பிறர்‌ நின்போல்வா 
ரில்லை. நீயோ வேண்டுதல்‌ வேண்டாமையிலானாகிய விமலனை யிங்கு இகழ்ச்‌ 
தனவனைத்தும்‌ a வ வ பற அன்பேபூண்ட அறிகுதிகளேயாம்‌;ஆக 
“லின்‌ அவைகள்‌ அனைத்தும்‌ புகழ்ச்சத்திறமேயா மன்றி இறைவன்‌ இயற்‌ 
கையனைத்தும்‌ எவரேயதியவல்லார்‌. பிரமன்முதலியதேவர்களெல்லாம்‌ வழி ' 
பாடுசெய்துவணங்கக்‌ குற்றமொன்றில்லா த இறைமைக்குணமுடைய இறை 
வன்செயலனைத்தும்‌' விருப்புவெறுப்பில்லாச்செயல்களேயாகு ம்‌. பேதைமைக்‌ 
குணத்தால்‌ நீயிகழ்ச்சியேபோற்‌ புகழ்ச்யுங்கூறினை. இம்முறையே மறைகள்‌ 
முதலிய ஆப்தகலைகள்‌ எடுத்துக்கூதின; இவைகளனை த்தும்‌ செம்மைக்குணம்‌ 
பூண்ட மனத்தாரறிவீர்‌;இறைவனை நிக்தைமொழிகூறிய அர்தணனே ! நினக்கு 
இவையனை த்‌ அங்கு றுவனேல்பெரும்பாவமுண்டாம்‌, பொய்மறைவேடத்தோய்‌ 
போதியென்று சொல்லியருளினாள்‌. 


௫௬ உற்பத்‌ திகாண்டம்‌, 


அறப்பெரு ருஞ்செல்வி இவ்வாறுசொல்லியருள இறைவன்‌ உன்பாற்பரி 

வாய்‌ இத்தனையுஞ்சொல்லிய என்னைப்புறத்தே போதியென்றுபுறக்கணிப்பது 
தகுதியாமோ ! யாம்‌ எழுக்தருளியதன்மை மறைகள்‌ சடங்குகாட்ட உம்மை 
யா மணஞ்செய்‌துகொள்ளவர்ததன்‌ தி வேறன்று என்றுசொல்ல சிவ அம்மொழி 
கேட்டு இறைவிதமது செ விகளைப்பொத்திக்கொண்டு பெரிதுமனமழுங்கி உடல்‌ 
பதைப்பப்‌ பொருமிவிம்மி இம்முதியானோ நம்மைவிட்டகலான்‌; காமேபோய்‌ 
விடுவது ஈலமென்றுதுணிர்‌ து தமது செமபஞ்குட்டியபா,தஞ்வெப்ப ஆங்கோர்‌ 
புறத்இற்செல்லத்‌அணிர்தனள்‌; அவ்வாறு இமயமுதல்வி போகத்துணிதலும்‌ 
இறைவியினுள்ளக்கருசத்தினையதிக்து௮ளவில்லாமகழ்ச்சியடை&ஈது சாமுந்தொ 
டர்ந்துசென்று சமது பொய்வடி.வரீங்கமொல்விடைமேல்கந்திபெருமான்மு கலிய 
பிரமதகணங்கள்‌ தம்மைச்சூழ்ச்‌துவச என்றும்‌ தொலையாவிருகிதியாயெ இறை 
வன்‌ இறைவிமுன்தோன்தியருளினான்‌. இறைவன்‌ மால்விடைமிது எழுர்‌ 

கருளியவண்ணம்‌ கண்மெனம்காணி மலையரையன்மகள்‌ பலகாலும்‌ அஞ்சலிசெ 
ல்‌ அளவிடப்படாத உணர்வையுடைய தகவே வை 
மாயையறியேன்‌ ! அதிவிலாச்தியேன்‌ இகழ்ந்த அனைத்தையும்‌ பொறுத்‌ 
தருளவேண்டுமென்று விண்ணப்பிக்க, இறைவன்‌ தவவுருவங்கொண்ட இமய 
மயிலை ! ஈம்மிடத்தன்பால்‌ நீமுன்சொல்லிய இகழ்ச்சி: பனைத்தும்‌ புகழ்ச்சியா 
கக்கொண்டனம்‌ ; குற்றமுண்டாயினன்றோ பொறுப்பதென்ப தொன்றுண்‌டு; 
இனிரீசவஞ்செய்‌அ வருர்தவேண்டாம்‌; உன்னை காளை மணஞ்செய்ய வருகின்‌ 
றோம்‌; கின்‌ இருமணம்காடி.ச்‌ செல்ன்றோமென்று மறைக்தருளலும்‌, மலை 
யரையன்பாவை மஒழ்ச்சயெடைந்து இறைவனை நினைக்‌துவணங்கி அங்கேயே 
வாசஞ்செய்துகொண்‌ டிருந்தாள்‌. இறைவன்‌ எழுர்தருளியசெய்கையை மலை 
யரசனுக்குச்‌ லெர்சென்றுசொல்ல உள்ளத்தில்‌ அயர்ச்சிரங்கி தன்மனைவியா 
ரோடும்‌ உமாதேவியாரிருக்குமிடம்‌ அணைக்து டட தில்‌ வந்த்‌! யடை 

வித்தான்‌. இதுடைக்க ; ; 
தீவங்காண்படலம்‌ 


முற்திற்‌௮, 


மணம்பேசுபடலம்‌. 


இமாசலபுத்திரி செய்யும்‌ நோன்பினைக்கண்டு அருள்புரி த . இறைவன்‌ 
கயிலை மலையை யடைந்து ௪த்தமுனிவரைவர மனத்தலெண்ண அதை 
யுணாக்க அம்முனிவரெழுவரும்‌ பயந்து உடல்நடுங்கி விரைவாகக்‌ கயிலை 
மலையை யடைந்தனர்‌, அவ்வாறு அடைர்து அவர்கள்‌ பிரமன்மால்‌ முதலிய 
தேவர்களாலும்‌ அறியப்படாத அரும்பெருஞ்‌ சோதியே ! அத்தேவர்களோ 
கின்குற்றேவல்‌ செய்வதற்‌ கருகராயிருக்க, அரும்பினும்‌ பற்றுதஎளியேங்களை 
யாது கருதி நினைக்தீர்‌! யாங்கள்‌ செய்ததவம்‌ அவர்கள்‌ தவத்தினும்‌அதிகம்‌ 
போலும்‌ ! எங்களைத்‌ தேவரீர்வர நினைந்தமையால்‌ யாங்கள்‌ பிறவிப்பிணியற 
வொழிந்தோம்‌ | இனி யெங்களுக்‌ கொருஇங்கு மணுகாது, சிருட்டி, இதி, 
. சங்காரம்‌, இரோபவம்‌, அனுக்கிரகம்‌ என்னும்‌ ஐஜர்தொழிலையுமியற்றும்‌ , ஆதி 
பாண்டரங்கனே ! எங்கள்‌ கொடியபாவமெல்லாம்‌ நீங்ககினைந்தீராகையால்‌ நீர்‌ 
விரைவாகக்‌ கட்டளையிடவேண்டிய காரியம்‌ யாதென்று வினவினர்‌. அனாதி 
மலமுத்தனாகிய பரமசிவன்‌ அம்முனிவர்‌ சொல்லிய சொல்லைக்‌ கேட்டு 
நீங்கள்‌ மலையரையனைக்கண்டு எமக்குத்‌ தன்மகளாயெ பார்வதியாரை மணஞ்‌ 
செய்யக்கேட்டு மது சர்கிதானத்தினை யடைமினென்று கட்டளையிடவே, 
அக்கட்டளையை யேற்ற முனிவரெழுவரும்‌ அவ்வாறே செய்கன்றோ மென்று 
விடைகொண்டு சென்று இம௰யமலையையடைந்து மலைமரசனுக்குத்‌ தம.துவரு 
கையையதிவிக்க, அம்மலையரசனும்‌ தன்மனைவியோ டெதிர்சென்று வணங்கி 
அவர்களைத்‌ தகுந்த ஆசனத்திலிருத்திப்‌ பூசித்து ஒப்பில்லாத உமது பாத 
தாமரைகள்‌ இங்கே பொறிக்க யான்‌ என்ன தவஞ்‌ செய்தேனோ ! இதனாலே 
யன்றே மேருமலை முதலிய. மலைகளினும்‌ யான்‌ உயரக்‌ த பேறடைந்தேன்‌. 
என்னுடைய கொழடியபிறவியும்‌ வேரோடின்றே யகன்றது. ச,த்தமுனிவராகிய 
நீ க்கள்‌எழுவிரும்‌ இங்கேகோடிவந்த காரியமென்ன ?தெரிவிக்கவேண்டுமென்று 
வணங்கெ கேட்க, அதற்கவர்கள்‌ உலகமீன்ற அபீதகுஜாம்பையை எல்லா 
வுயிர்க்கு முயிராயுள்ள பரமவென்‌ மணம்செய்யகாடி எங்களை யனுப்பினர்‌. 
இததான்‌ எங்கள்‌ வரலாறென்று முனிவரெழுவரும்‌ மெடுத்‌.துச்‌ சொல்லினர்‌. 
அதைக்கேட்ட மலையரசன்‌ எவ்வுயிரையு மீன்ற உமையன்னையை இறை 
வனுக்கு வேதவிதிப்படி. திருமணஞ்‌ செய்விப்பதன்றி எம்மையும்‌ அடிமை 
யாகக்‌ கொண்டருளவு மிசைந்தேனென்று தன்‌ கருத்தை வெளியிட, அவ 
்‌ னருகே மிருகந்தமேனையோ முன்னாளில்‌ தாமரை மலரிலிருக்கும்பிரமன்குமார 
னாயே தக்கன்‌ தன்‌ மகளாகிய தாகஷ£யணியை வேதவிதிப்படி. திருமணஞ்‌ 
செய்து கொடுக்க, ஆயிரமுகக்‌ கங்கையாளை மதிமுடியிற்கரந்த மாசிலாமணி 
அவன்றலையைக்கொய்தஅத்தலைக்குப்பதிலாக ஆட்டுத்தலையைப்‌ பொருத்தினா 
னென்பர்‌. அதனை உன்னுக்தோறும்‌ என்னெஞ்ச மஞ்சாநின்றது! ஆகையால்‌ 
எங்கள்‌ அருந்தவப்பயனாகயஉமையன்னையை ௮ச்சங்கரனுக்கு வஅவைசெய்து 
கொடுப்பது எவ்வாறென்று தெரிவிக்க, - அம்மேனையைப்பார்த்துச்‌ சத்த 
முனிவரும்‌ £ சற்றும்‌ 'வருந்தவேண்டாம்‌, நீயோ இறைவன அகருணைச்‌ செய 
லைச்‌ சிறிது மதிந்தாயில்லை. இறைவனுக்குரிய அவிர்ப்பாகத்தை யளிக்காமல்‌ 
அவ்விறைவனை யிகழ்க்தமையால்‌ அருட்பெருங்கடவுள்‌ அவன்‌ தலையைக்‌ 

் 58. 


» 


௫௮ உற்பத்திகாண்டம்‌.. 


கொய்தானென்றதி, உலகில்‌ தம்மை யன்பாலடைந்த மெய்யடியார்க்கு அறக்‌ 
கருணேசெய்வதும்‌ அடையாதவர்க்கு மறக்கருணை செய்வ தும்‌இறைவன்‌ செய்‌ 
'கையேயாம்‌. இசனையாவரும்‌ மன,த்தின்கண்தணியவேண்வேதேயுசிதமாகும்‌, 
நீதிடமாக வுணர்க்து வேறுரிக்தனை செய்யவேண்டாமென்று கூதினர்‌. 

இவ்வாறு முற்றத்துறக்‌த முனிவரெழுவருஞ்‌ சொல்லக்கேட்டு மலையரை 
யன்‌ இதுவே யுண்மையான செய்கையென்றுரைத்தலும்‌ அயலில்கின்றமேனை 
யும்‌ மிகப்பயர்து அனாதிமல முத்தனாகய இறைவன அ திருவருட்‌ செயலினை 
யறியாது இவ்வறியாமையுள்ள சொற்களை சொன்னேனென்று மனத்தில்‌ 
வருத்த மெய்தி அவர்களுடைய மலர்போன்ற பாதங்களை வணங்கி “எண்‌ 
ணறக்கற்று மெழுத்தறவாரித்தும்‌ பெண்ணதி வென்பது பெரும்பேதைமைத்‌' 
தே? என்றபடி. பெண்ணலிவுடையேனாதலால்‌ யான்‌ பெரும்பேதைமையை 
யுடையேனாயினேன்‌. இறைவனது திருவருட்‌ செயலைச்‌ சிதிதுமறதியேன்‌. புண்‌ 
ணிய சொரூபர்களாகய முனிவர்களே ! என்‌ புன்மையாதிய சொற்களைப்‌ 
பொறுத்தருளவேண்டு மென்றுவணங்கினாள்‌. இவளும்ப்ணிவைப்‌ புலப்படுத்‌ 
தியமொழியை யுடையாளாய்‌ வணங்கி நிற்கவே அம்முனிவரும்‌ அளவிடப்‌ 
படாத கருணைசெய்ய அதைக்கண்டு ஒப்பமைக்கவொண்ணாத முனிவர்களே ! 
இவள்‌ சொல்லை யொருபொருளாக மதிக்க வேண்டுவதில்லை. கமது பரம்‌ 
பானைக்‌ கலியாணக்‌ கோலமாய்‌ வரச்சொல்ல வேண்டுமென்று பேரினன்‌, 
அம்முனிவரும்‌ இமயமலையை யகன்று தன்னொடும்‌ ஒப்பில்லாத்‌ கனிச்சிலம்‌ 
பாகிய இருக்கயிலாய வரையையடைர்து இரண்டாவது சம்புவாக விளங்கும்‌ 
கந்தி பெருமான்‌ கட்டளை பெற்று சனெகரக்துட்புகுக்‌ து அளவில்லாத ம௫ழ்‌ 
 வொடும்‌ ஆதிபாண்டரங்கனை த்‌ திருவடி. தொழுது வணங்கி டந்த பரிசனைத்‌ 
அம்‌: நம்பிக்கும்‌ உணர்த்தி விடைபெற்றுச்‌ - தமதிருக்கை சென்றணுசனைர்‌. 
இவ்வாறு குறையகன்ற எழுமுனிவரும்‌ தத்தமதருக்கையைச்‌ சென்றணுகிய . 
பின்பு இமயமலையில்‌ மலையரையன்‌ செய்கையை இனிக்‌ கூறுகின்றேன்‌. 

மணம்பேசுபடலம்‌ 
முற்திற்று. 


வரைபுனை படலம்‌: 


மலையரையனோ கெந்தியி லொற்றை காட்டத்தையுடைய இறைவன்‌ 
உமை தவஞ்செய்வதுகண்டு மண்ணினுள்ளார்‌ புகழ இனிவதுவை செய்வோ 
மென்றதும்‌, சத்தமுனிவரும்‌ அத்தனுக்குத்‌ திருமணம்‌ பேசச்சென்றது 
முதலியவற்றைச்‌ இந்தித்து மஒழ்ச்சியிற்‌ நெந்தானாய்‌ அளவிலாத உயிர்கட்‌ 
குள்ளும்‌ புறம்பும்‌ எள்ளி னெய்போற்‌. பிரிவறக்கலக்‌இருக்கும்‌ பெருந்தகைக்‌ 
கொரு தன்தவத்திற்றோன்திய உத்தமியை மணஞ்செய்விக்கும்‌ வகையை 
மதித்துத்‌ தெய்வத்‌ தச்சனை யன்பாககினைக்கவே, அத்தெய்வத்‌ தச்சனும்‌ 
அவ்விமயமலையை யடைந்து என்னை நினைப்பானேன்‌ ? யான்‌ செய்யத்தக்க 
தாயெ குற்றேவல்யாது? உள்ளவாறு எடுத்துச்சொல்ல ' வேண்டு மென்று. 


வரைபுனைபடலம்‌, ௫௯ 


வினவ, அதற்கு மலையரசனும்‌ என்னை எழுமையு மாளாகவுடைய கண்ணு 
தற்‌ பெருமானுக்குயரனருர்‌தவத்தாற்‌ பெற்ற அரும்பேருிய பெண்ணமுதத்‌ 
தைத்‌ தருமணஞ்செய்வித்தற்‌ பொருட்டு இவ்விமயமலைமேல்‌ உள்ள எனது 
நகரத்தை அழகமைர்க பொன்னகரம்போல ஒப்பனை செய்யவேண்டுமென்று 
வேண்டப்‌ பெருமகிழ்ச்சி நெற்‌ து அம்கரினை ஒப்பனை செய்யகினைத்து அம்‌ 
மலையிலுள்ள நீண்டதருக்களின்‌ வரிசைகளைக்‌ கால்களாகவும்‌, பலகப்புக்‌ 
இளைகளையும்‌ கழிகளாகவு மூடி. அதன்மேல்‌ தவமும்‌ மேகங்களைப்‌ பந்தராகவு 
மமைத்து ; கோபுரம்‌, மன்றங்கள்‌, சூளிகைகள்‌, மாளிகைகள்‌, தேர்கிறுத்துஞ்‌ , 
சாலைகள்‌, அத்தாணிபண்டபம்‌, சாடகசாலை, வேதிகை முதலியவற்றையும்‌ 
நிருமித்து ; கொடிகள்‌, பர்தர்கள்‌ இவைமுதலிய வமைத்து ; சாமரையும்‌, 
முத்‌அமாலைகளையும்‌ தூக்கி; வாழை,கமுகுவரிசைவரிசையாக நட்டுதோரணம்‌ 
தூக்கி; இருகிதிக்கிழவனாகிய குபேரனுடையஅளகாபுரியும்‌, இந்திரனது அம 
சாவஇயும்‌ இர்ககரத்திற்குச்சமானமென்னாமலிருக்கும்பழ.. யமைத்து, இனி 
ஒருபுறத்தை உலகன்னைக்களிக்கும்‌ இறைவனுக்‌ கிருபுறத்தினஞ்‌ சூழ்ச்து 
வரும்‌' அளவில்லாததேவரும்‌, பிறரும்‌ சார்க்திருக்கப்‌ பதினாயிரம்‌ யோசனை 
விஸ்தாரம்‌ மதிலொன்றைப்புனைந்து; கோயிலினொருபுறத்தேயமைத்துகோபுர 
வாயில்கள்‌ ஈான்னையும்முறையாகச்‌ செய்து அதனடுவில்‌ எல்லா வுயிரையு 
மீன்ற கருணை வடி.வியை மங்கலவதுவை செய்யும்‌ சாலையைப்‌ : பொன்னால்‌ 
கயிலையின்‌ கோலம்போல அழகுபெறச்செய்அ ; அளவில்லாத வேதிகைகளை 
நிருமித்துக்‌ கண்ணாடி, பூமாலை, கவரி, பலஅகில்‌, மணிமாலைகள்‌ இவைகளைச்‌ 
நூக்கதி);இறைவஜனோடு திருமணங்காணவரும்‌ தேவர்கள்‌ கண்களுக்கு விருந்து. 
செய்யச்‌ சமைத்துப்‌ பின்புதேவரும்‌ முனிவரும்‌ தருவன்னாரும்பாவையினாற்‌ 
இருட்டித்்‌து௮வைகட்குகவரி,பூமாலை, விணைமுதலியவற்றையேந்திவரும்‌ஏவ 
லாளராகக்‌ சமைத்து, பெண்களாகச்‌ சமைத்த பாவைகள்‌ மத்தள முதலிய 
வாத்தியங்கள்‌ முழக்கப்‌ பண்ணொடு களிடம்‌ பயிற்றுவோராகப்‌ புனைவித்‌ துக்‌ 
இளி, மயில்‌, சக்கரவாகம்‌, புரா; யானை, பரி, வீரர்முதலியோராக மணிகளால்‌ 
ஓவியங்குயிற்தி, இறைவியும்‌ எப்பொருட்கு மிறைவன்‌ இனிதுவிற்திருக்கும்‌ 
படி. இந்திர நீலரத் தனத்தால்‌ சிங்கம்‌ சுமக்த ஆசன மொன்றமைத்து, கண்‌ 
டார்கவரும்‌. சந்திரகாம்தக்கல்‌, பொன்‌, பவளம்‌, முத்து, வயிரம்‌,பமரரகம்‌, 
முதலிய இரத்தினங்களால்‌, குண்டமும்‌ வேதிகைவகையும்‌; குற்றமற்றசிறப்‌ 
பினையுடையமண்டபங்களும்‌ கலியாணமண்டபமும்செய்‌௮ தேவமங்கலமா கய 
கண்ணாடி; பூரணகும்பம்‌, இடபம்‌, இரட்டைச்சாமரம்‌, ஸ்ரீவற்சம்‌,சுவஸ்திகம்‌, 
சங்கம்‌; தீபமுதலியவையேற்படுத்தி; பின்பு நீலோற்பலப்‌ பொய்கை,செங்கழு 
ரோடை, தாமரைப்பொய்கை முதலிய நீர்கிலைகளும்‌, மரகதமேபாசையாக 
வும்‌, பளிங்கு, வயிரம்‌, மரணிக்கம்‌, பொன்‌இவைகளா லமைக்ச மலரோடை 
களும்‌ செறித்து கற்பகம்‌, மந்தாரம்‌, பாரிசாதம்‌, அரிசந்தகம்‌; சக்தானம்‌, 
கதலி, சந்தனம்‌, கமுகு, மா, பலா, புன்னை முதலிய விருட்ச சாலங்களையும்‌ 
அணியணியாகஇன்னவகையென ச்‌ தேவராலும்‌ அமைத்தற்கரிதாசச்செய்து 
முடிப்ப,அச்றெப்பீனை மலையரசன்‌ கண்டு மகிழ்ச்பெடைந்தான்‌. இது டக்க; 


40 உற்பத்திகாணடம்‌. 


இருமால்‌, பிரமன்‌ முதலிய தேவரும்‌, பெருந்தவத்தனையுடைய முனிவ 
ரும்‌ மாதவப்‌ உனனிமாரும்‌,அன்பொடும்‌உலகமா தாவின அ தஇருமணக்காட்சி 
காணவரும்படி. பலவிடத்தும்‌ தூதரையனுப்பவே; மலையை வில்லாகக்‌ 
கொண்டு முப்புரம்‌ பொடிபடுத்திய முதல்வனது இருமணக்கோலங்காரை 
வருவோ மென்றுஅவரும்சொல்லிவிடுத்கனர்‌.வெற்திமிகுந்கபுலிவாகன தீதினை 
யுடைய அர்க்கை, யாமளை,காளி, சத்த நதிகள்‌, இவர்களும்‌ இமயமலையை 
யடைக்து இறைவியை வணங்கி யொருபுறத்திருர்தனர்‌. மலர்மகள்‌, கலைமகள்‌, 
_ ௪௦, இருடி.பத்தினிமார்‌ முதலியோரும்‌ த,த்தங்‌ கணவர்‌ கட்டளையால்‌ இறை 
வியைச்‌ சென்றடையக்‌ தனர்‌. இருமகள்‌ முதலியோர்‌ தாம்செய்த ஈற்றவத்தால்‌ 
உடல்‌ வருந்தியிருக்கன்ற உலகமீன்ற உமையம்மையின்‌ திருவடி தொழுது 
தவவடிவம்‌ நீங்கி எண்ணிலாத அழகுக்கோ ருறையுளாக விருக்கின்ற உமா 
தேவியின்‌ இருமேனியை இறைவன்‌ வழிபடும்‌ இயல்பினர்‌ போலக்‌ சூறை 
வில்லாத கிலைமையாற்‌ கோலஞ்செய்‌.அ கின்றனர்‌. இவ்வாதிருக்க மேரு, மந்த 
ரம்‌, மைகாக முதலிய சகல மலைவர்க்கங்களும்‌, எழுகடல்களும்‌,காகராசரும்‌ 
இக்குப்பாலர்களும்‌ வந்து சோக்‌ தனர்‌. 

இத்தருணத்தில்‌ மலையரசனும்‌ தமதுற்வினரோடு பிறரும்‌ ஒருங்கடையக்‌ 
கயிலைவரையை யணைக்து முதற்திருவாய்கற்றடை நீங்கி ஈந்திபெருமானது 
விடைபெற்று எவ்வுயிர்க்குபிராகிப இறைவனைச்‌ இருவடி தொழுது முன்‌ 
னாளில்‌ உலகமனைச்து மீன்ற வொருபெருமுதல்வியாகிய உமாதேவியைத்‌ 
இருமணஞ்‌ செய்துகொள்ள இசைந்தாய்‌, சோதிட .நாலார்‌ மதிக்கும்‌ பங்குனி 
மாதத்து உத்தர ஈன்னாளின்றேயாகும்‌, ஆகையால்‌ கருணைமேற்‌ கொண்டு 
இறைவியைத்திருமணஞ்செய்‌ அகொள்ளுதற்குத்திருவுள்ளமாய்‌ தேவர்களோடு 
எழுந்தருளவேண்டும்‌ என்று இறைவனை யடி.தொழுது கேட்க, அதற்கு 
நீலகண்டத்து கின்மலக்கொழுக்து இப்போதேயாம்‌, அளவிடற்கரிய தேவ 
கணங்களும்‌, இருடி.கணங்களும்‌ பிரமதகணங்களும்‌ புடைசூழ்க்துவர வருன்‌ 
றொம்‌. நீ முன்னே போவென்னு கட்டளையிட அதைக்கேட்டு அகமும்‌ புதமுங்‌ 
களித்து திருவடிதொழுது விடைபெற்று மலையரசன்‌ விரைந்துசென்து கன்‌ 
உறவினசோடும்‌ இமயமலையை யடைந்தான்‌. 

ர வரைபுனைபடலம்‌ 


முற்நிற்று. 


கணங்கள்செல்படலம்‌. 


அத்தருணத்தில்‌ கயிலாயத்தில்‌ ஆளுடைய பெருமான்‌ திருவருளால்‌ 
ஈந்திபெருமானையழைத்துமது திருமணக்கோலங்காண முதன்மையான சிறப்‌ 
பினையுடைய உருத்திரகணங்களையும்‌, மால்‌, அயன்‌, இந்திரன்‌. முதலியோ 
ரையும்‌ தருவிக்கவேண்டுமெனக்‌ கட்டனையிடவே, இன்பத்துன்பங்களில்லாத 
இறைவன்‌ கட்டளைமேற்கொண்டு அவர்கள்‌ யாவரும்‌ அரைக்கணப்போ 
இில்வரத்‌ : தன்‌ ர்க்‌ கினைக்க அதையுணர்க்து திருவருளையிறைஞ்சி 


| யி தல்‌ ட க 


வணங்கி ன விம்மிதம்‌ பத்தின வன்ம மகிழ்ச்சி முதலியவும்‌ மிடர்பிடி, க்‌ 
அந்த ஸ்ரீகயிலாயக்தை யடையவேண்டுமென்றெண்ணி நெற்றியில்‌ ஒற்றை 
காட்டமுடைய ஐம்முகத்தரசே | மூலாக்கினியையொத்த இடபகேதுமுதலா 

கிய சூலாயுதமேக்இிய கையையுடையார்‌ அமிரங்கோடி.பேர்ருழக்‌ காலாக்கினி 
யுருத்திரனும்‌; சுழல்கின்ற சூறைக்காற்றும்‌ வடவாமுகாக்கினியும்‌ தொலைய 
எல்லா உயிர்த்தொகைகளும்‌ வருக்த வுயிர்க்கும்‌ வலிமையுடையோர்‌ எழுபத்தி 
ரண்டு கோடி பூசகணங்கள்சூழ மழுவாயுத மேக்திய பிரமாண்டருத்திரனும்‌ ப 
நீண்ட பாதாளத்தில்‌ வசிப்பவராயும்‌ நெற்றிமேற்‌ கண்ணை யுடையவராயும்‌ 
பெருமையமைந்த பலவேறுமிறமுடையாராயும்‌ பெருமையு முடையாராயும்‌ 
கோடிகோடியாமுருத்திர கணத்தவா।கூட்டத்‌ துடன்‌ சூழஆடகேசவுருத்திச 
னும்‌;கோரமிகுந்த ஆயிரலக்ஷங்கோடி. பூதகணங்கள்‌ சூழவும்‌ பிரமன்‌ முதலிய 
தேவர்களெல்லாரும்‌அஞ்சவும்‌சரபமாய்வர்தருள்புரிக்த வீரபத்திரரும்‌; மலைக 
ளால்‌ தாங்கப்படும்‌ உலகோடு ஆருயிர்வருக்கமும்‌ ஓர்விரலிற்கொண்டுதாங்கும்‌ 
பூதவெள்ளம்‌ _நாறுகோடி. சூழ்க துவசஅக்காளில்‌ அரியரனாரிருவர்‌ கலப்பாலும்‌ 
பிறந்து செண்டு கையில்‌ஏந்துகின்ற ஐயனாரும்‌ ; முன்னைகாளில்‌ பிரமன்‌ சருட்‌ 
டித்‌ தொழில்‌ செய்ய முடியாமல்‌ வருந்த லும்‌ முக்கட்பெருந்தகையின்‌ பேரரு 
ளால்‌ ௮வன.அ நெற்றியின்௧கண்வக்‌ததோன் தி அப்பிரமனுக்குக்‌ கருணைசெய்து 
மெய்யுணர்வுமுதலிய வரவுதவிய பதினொருகோடி. உருத்திரரும்‌; இவ்வகை 
யானஉருத்திரபேதங்களே யல்லாமல்‌ பலபுவனங்களையு மளித்‌அஅவ்விடத்தி 
லெழுந்தருளி இறைவனன்பு.நு முருத்திரகணங்களும்‌ புத்திதத்துவத்திலுள்ள 
சூக்குமபுவன மெட்டின்‌ அதிபதிகளாகிய அதிசூக்கும புவனாட்டகமாகிய 
பைசாசம்‌, இராகூசம்‌, யாம்‌, காக்‌ தருவம்‌, மாகேந்திரம்‌, செளமியம்‌, 
பிராசேசுவரம்‌, பிராமம்‌ என்னும்‌. புவனேசுவரரும்‌ ; கடலைத்‌ தூர்க்கும்‌ 
எண்‌ ஊா௫கோடி பூதவெள்ளஷ்சுழச்‌ செஞ்சடையுடையாராய பவர்முதலிய 
அட்டமூர்த்திகளும்‌ ; ஏறுபோலும்‌ அதட்டுஜன்றவரும்‌ இறைவன்‌ அக்கமணி 
. மாலைபூண்பவருமாகிய நூறுகோடி. பூதவெள்ளஞ்‌ சூழக்‌ குண்டோதரனென்‌ 
னும்‌ பூதநாயகனும்‌; ஏல்லா அண்டங்களையும்‌ உயிர்த்தொகைகளையும்‌ அழித்து 
முன்போலவே இருட்டிக்கவும்‌ வவ்ல நாற்திருகோடி. பூச வெள்ளஞ்‌ சூழக்‌ 
கண்டாகன்னனும்‌, பினாகியும்‌ ; ஆயிரமுகமும்‌ . ஈராயிரங்‌ கையையு முடைய 
ராய்‌ மேலோங்கின்ற பொன்மலை போலும்‌ நிறம்படைத்து _நாற்றைம்பது 
கோடி தானைத்தலைவர்‌ சூழப்‌ பானுகம்பனென்னும்‌ பூதவீரனும்‌ ; தங்கள்‌. 
பெருமிதத்தையே மதிக்கும்‌ தேவர்கள்‌ சிரங்களையும்‌ கேசத்தையும்‌ பறித்து 
ஆயுதங்களையும்‌ கவர்ந்து உயர்வடையும்‌ பலகோடி கணங்கள்‌ சூழச்சங்கு 
கன்னனும்‌, காளகண்டனும்‌, தண்டியும்‌,நீலனும்‌, கரனும்‌ வரப்போரில்‌ வல்ல 
விச்சுவமாலியும்‌, மற்றும்‌ இங்கம்போலுக்‌ இறலையுடைய பல பூதவீரரும்‌ 
அவருடன்‌ அனந்தவெள்ளமும்‌ ; எமனஅ வலிமையைக்‌ கடந்த பூதகணங்கள்‌ 
அற்றுமுப்பது கோடி சூழத்‌ இரிபுராக்தகன்‌ பாதங்களிலே யன்புமிக்கு 
உயர்ந்த ஈசானனும்‌ ; 'அன்னவடி.வங்கொண்ட. திருமாலும்‌ அயனும்‌ இந்திரன்‌ 


௭௨ உற்பத்திகாண்டம்‌, 


ட்டன ச வற்த ண்வால்‌ ்‌ 3 a ்‌ 
முதலிய இறைவரெண்மரும்‌, தேவர்களும்‌, சூரியரும்‌, சந்திரனும்‌, தாரகா 
கணங்களும்‌, மற்றைக்கிரகங்களும்‌,வசுக்களும்‌, வித்தியா தரரும்‌, முனிவரரும்‌, 
மற்று முள்ளோரும்‌, வேக வொகமங்களும்‌, மந்திரங்களும்‌, பிருதிவி முதலிய 
பஞ்சபூதங்களும்‌, காலகச்‌.துவமு மாதியாயெ யாவும்‌ தெய்வவுருக்கொண்டு 
வந்திருக்கு சமயத்தில்‌, கந்தி பெருமான்‌ கண்டு மகிழ்ச்சி யுடையாராய்‌ 
உட்புஞுர்‌ து இறைவனை கோக்க இவ்வாறு அவர்‌, வருகையை யெடுத்துச்‌ 
சொல்ல அவர்களையெல்லாம்‌ தமது சர்கிகான த்தின்முன்‌ வரக்‌ கட்டளையிட 
சைலாதியாயெ நஈந்திபெருமான்‌ இறைவன்‌ சக்கிகான மடைவிக்கச்‌ இங்கஞ்‌ 
சுமந்த திருவணையின்மேல்‌ விற்றிருக்கும்‌ இறைவனைத்‌ தரிசிக்கப்‌ பெற்று 
போன்புடன்‌ திருவடி. தொழுது வணங்கித்துதிக்து விரைவினணுகியிருப்ப, 
அங்கு கந்திபெருமான்‌ இருவேத்திரப்‌ படையேர்திய' திருக்கரத்தின்‌ விரலாற்‌ 
சுட்டி. இவருருத்திரர்களென்றும்‌, இவர்கள்‌ பூத கணங்களென்றும்‌, இவர்‌ 
மாலயன்‌ இர்திரன்‌ முதலிய தேவர்களென்றும்‌, இவர்கள்‌ முற்றத்‌ துறக்க 
முனிவரென்றும்‌ வேறு வேறாகக்‌ காட்டியருளி வணங்கி கின்றனர்‌. 


அத்தருணத்தில்‌ காலாக்கினியுருத்திரன்‌, கூர்மாண்ட வுருத்திரன்‌, ஆட 
கேசுர ரெண்மர்‌, வீரபத்திரர்‌ முதலிய உருத்திரகண நாயகர்‌ அதித்து வணங்‌ 
கவும்‌, பூதவெள்ளங்கள்‌ இருவடிதொழுது வாழ்த்தி யேத்தெடு, தஅிரிலதன்கு 
முகங்களையுடைய பிரமன்‌ ஆகிய உர்திவக்கோன்‌ பொன்முடி, ஆரகேயூர 
கடக கங்கண வாகுவலய முதலிய ஆபரணங்களைக்‌ கொண்வெற்து பொன்‌ , 
ஓலாமிய பீடிகையின்மேல்‌ வைத்து வணங்கி எப்பொருட்கு மிறைவனே ! 
நீ பற்றற்ற பரம்பொருளேயாவாய்‌ |. அடியேங்கள்‌ உய்யும்‌ வண்ணமே யோகி 
யாயிருர்‌கதயோகத்தை யுதவுதலொழிக்‌தபோகியாயிரும்‌த போகத்தைத்‌ தருவ 
தற்கு எண்ணியே திருமணஞ்‌ செய்து கொள்ள விசைந்தனை ? அடியேங்க 
ளிடத்துக்‌ கருணைமேற்கொண்டு மாசுணப்பூட்டை யொழித்து காசுபதித்த 
பொன்னாபரணம்‌ பூண்டு விளங்க வேண்டுகின்றேனென்று விண்ணப்பிக்க 
அவ்விண்ணபத்தினைக்‌ கேட்டருளி அவன்‌ அன்பிற்குக்‌ கழிபேருவகை 
பூக்அத்‌ தன்‌ மெய்யணிகளைப்‌ புற்தில்வா ளரவணியாகவே கொண்டருளிய 
பெருமான்‌ தமது செல்கையால்‌ அவன்‌ கொணர்க்க அணிகளைப்‌ பரித்து 
ஈரம்‌ அங்கேரித்தனவேயாமென மிகவுமுகந்‌து கின்றனர்‌. இவர்க்குச்‌ சகல 
சராசரங்களையும்‌ படைத்துக்‌ , காத்தளிப்பதே தொழிலெனின்‌ இச்செய்கை 
யதிதாகுமோ, யாவரும்‌ இறைவன்‌ கோலத்தைக்‌ கண்டு திருவடி தொழு 
வணங்கவும்‌ வண்டார்குழலியாகிய கவுரியிடத்‌துச்செல்ல மனங்கொண்டு 
அயலிலிருந்த வெகண காயகருக்குணாத்தி முன்னாளில்‌ கலய டட 
இறைவன்‌ எழுந்தருளும்‌ ப்‌ யறிவித்தனர்‌, அ டக்க; 


கணங்கள்‌ செல்படலம்‌ 
முற்திற்று. 


ணை 


ளி 


இருக்கலியாண ப்பட லம்‌. 


கான்கு தடக்தோளைய [ம்‌ நெற்றிக்‌ கண்களைய [முடைய ஈந்திபெருமான்‌ 
அதித்து முன்போகவும்‌, தேவரும்‌ முனிவரும்‌ புகழ்ந்து முன்செல்லவும்‌, 
தும்புரு நாரதரும்‌ விச்தியாகரரும்‌ பருந்தின்‌ ஆரோகணம்‌ அவரோகணம்‌ 
போன்ற கானம்பாடி.ப்‌ பின்செல்லவும்‌, வேதசிவாகமங்கள்‌ துதித்‌ துப்பாடவும்‌) 
வெள்ளி.பங்கிரியாகிப ஸ்ரீகைலாயமலையை நீங்கி தமது அழயெ திருவடி. 
களைக்‌ குண்டோதரன்‌ தொளின்மேல்வைத்து ஞானமேயோர்‌ திருமேனி 
கொண்ட ஓப்பத்தமால்விடைமீ.து சிவபெருமான்‌ எழுர்‌ தருள அருகேயிருந்‌தவ 
ரல்லது இருககரத இன்‌ கடைப்புறத்து மின்றாருங்‌ கண்டு கண்களிக்கும்‌ 
படி. ஒருங்குவணங்கியேத்திக்‌ கடலொலிபோல்‌ அரகரவென்னு முழக்கொலி 
செய்தனர்‌. இவ்வாறு ஈந்திமேற்கொண்டு நந்தியென்னும்‌ திருகாமமுடைய 
இறைவன்‌ எழுக்கருளவே யானை முகத்தனையுடைய கயமுகாசூரனைச்‌ 
சங்கரித்துத்‌ தேவர்கள்‌ துபரமோட்டி.ய விகாயகமூர்த்தி ஐர்‌நூற்றேழுகோடி. 
பூதவெள்ளம்‌ தம்மைப்‌ புடைசூழ இறைவனையடைர் து முன்னே பூசித்துச்‌. 
சென்றனர்‌. இறைவன்‌ மால்விடையூரக்து வருகையில்‌ சூரியனும்‌ சந்திரனும்‌ 
கவிகைதாங்கினர்‌, வருணன்பனிரீர்த்திவலை தெறியும்‌, இந்திரனும்‌ ஆலவட்ட 
மும்‌ எடுத்துக்கொண்டு அன்பாகக்குற்றேவலையும்செய்தனர்‌. பூதவெள்ளமோ 
பேரிகை, கொக்கரை, சல்லிகை, கரடிகை, பீலி, சாரிகை,உடுக்கை மத்தளம்‌, 
குடமுழா, தடாரி, காகளம்‌, ஊதுகொம்பு முதலாகிய வாத்திய விசேடங்க 
சைச்‌ செய்துகொண்டும்‌, இறைவனேவலினால்‌ உருத்திரகணங்களும்‌, . மாலு 
மயனும்‌, தவமே பொருலாகக்கொண்ட முனிவரும்‌, மற்றைத்‌ தேவரும்‌, 
தேர்‌ விமானம்‌ பறவைமுதலிய வாகனங்களி லேறிக்கொண்டும்‌ பின்சென்ற 
னர்‌, வணங்கிகின்று தன்‌ குற்றேவல்செய்யும்‌ ரவெகணத்‌ தலைவரும்‌,தவத்தால்‌ 
வயிரம்பற்றிய மனமுடைய பூதரும்‌, ஏனைய கணங்களும்‌ கெருங்கச்செல்ல 
ஸு்ரீசமிலாயமலையை நீங்கப்‌ பழமைபான பூவுலகம்‌ வாழும்படி. இமயமலையை 
கோக்கி ஈடர்தனன்‌. பணைமுதலிய வரம்பில்லாத வாத்தியங்களின்‌ ஓசையும்‌ 
வெள்ளிடை யில்லாமல்‌ எங்கு மொலிக்க ஆகாயமுழுதும்‌ தூர்க்கவெழுக்க 
சேனைகளினோசையும்‌, தேவர்கள்‌ ஆரவாரமும்‌ வாழ்த்தொலியும்‌ சடலோசை ' 
யை யடக்கிவிட இம்யமலையையடையவே, மலையரையன்‌ தன்‌ சுற்றத்தோடு 
தொடர்ரக்துவர இறைவனை யெதிர்சென்று வணங்கித்‌ தன்‌ பரிசுத்தமான 
௩கீரத்திற்கழைத்‌துப்போக அவன து ஈல்வரவைக்கண்டு அவ்வீதிகள்‌ எல்லாம்‌ 
இருவிழாக்கொண்டாடி ற்று. இதுகிற்க; 

.... அவ்வீதியில்‌ இறைவன்‌ பவனிவரக்கண்ட பெண்கள்‌ அவன்‌ அற்புதப்‌ 
பேருருவைக்கண்டு வணங்கிக்‌ கரையிடுதற்‌ கரிய காதற்‌ பெருவெள்ள த்திலே 
மூழ்கச்‌ செயலற்திருந்தனர்‌. சிலபெண்களோ அணிக்திருந்‌த ஆபரணங்களும்‌, 
உடுத்தருக்த பொன்னாடையும்‌, வாசனையுள்ள சாந்தமும்‌ முடித்திருந்த மலர்‌ 
மாலையும்‌ பிறையைத்தரித்த பெருமானது வரவைக்காண மறைத்த தென்று 
மனக்தளர்ச்தும்‌; சல மாதாகள்‌தமது உடம்பைக்‌ சுடுவதனாலுண்டாகிய நீறு 
தானோ அவன்‌ பூசிய நீறென்றும்‌ ; இலர்‌ யாழோசையையுடைய பெண்ணின்‌ 
கூட்டத்தை யகன்று நர்‌ சேர்தலும்‌ மேகலாபரணம்‌ விழ்க்திடா, 


ராசு உற்பத்திகாண்டம்‌. 


மல்வணங்கியும்‌ ; தாமரை மல ரிலிருக்கிற திருமகளை யொத்த பெண்கள்‌ தம 
காடை புறத்தே சோர்க்து விழக்கண்டு மின்போ லுமிடையையுடைய பெண்‌ 
களுக்கெல்லாம்‌ ஆடையில்லையொ வென்றும்‌; ஆடை சோர்ந்து, விழ்வ 
தறியாதாராய்‌ விட்டில்‌. வந்து நாம்‌ ஆடையுடுக்கவில்லையே யென்றுடுக்க அது 
வும்சோர்க்துவிழ வூசல்போல மாதர்களெல்லாம்தம்மைவிரும்பிமால்கொண்டு 
வருத்‌அம்போது இறைவன்‌ என்னெவணங்கென்‌ நுசொல்ல எண்ணாமையோ 
என்றும்‌ ; பெண்களெல்லாம்‌ விரும்பிவேண்டலும்‌ சத்துருக்களைப்‌ போலும்‌ 
எண்ணியது அவனுக்கு உள்ளமும்‌ இரும்போவென்றும்‌ ; செம்பவள மேனிச்‌ 
சிவபெருமானை நேோக்ஜிகின்றுமனமுருகுனெற லெர்மனம்‌ வெ ம்பிக்கருயும்‌, 
தமதுகாதலைத்‌ தோழியர்க்குச்‌ சிலருரைக்தும்‌; லெர்மாதர்கள்‌உடம்புவிளர்த்‌ 
இருப்பதைப்பார்த்து முடிவில்லாத இவரை அணைந்தாரோ அதனாலேதான்‌ 
நீறு இவருட.ம்பில்‌ விளங்குவகென்றுகண்டு சறிப்பகைகொண்டும்‌ ; முடியில்‌ 
தரித்த சந்திரனைக்‌ காலாலே டக்கவிட்ட தனால்‌ அவன்‌ பெண்களைத்தான்‌ 
சுட்டெரித்தானல்லாமல்‌ வேறல்ல, இவன்நீரைச்சுமப்பது மென்னகாரணமோ 
வென்னும்‌ ;பிரமன்மு,தலாகியதெவர்கள்‌ சரணாகதியென்றடைய முன்னாளிலே 
உண்ட ஆலவிடத்தைப்பார்க்கிலுங்‌ கொடியதோ இப்பெண்களின்‌ மார்பின்‌ 
மேல்‌ படுத்துறங்குவதென்றும்‌ ; பின்னேயுள்ளபெரியகாரியத்தைச்‌ செய்து 
முடிக்கவெண்ணுவீராயின்‌ ஆடவர்களெல்லாம்‌ ஈல்லசுகக்தையடைய பெண்‌ 
களையே வருத்துவது என்னகாரணமோ வென்றும்‌ ; இடப வாகனத்தை 
யுடைய இறைவன்‌ எம்மைமணஞ்செய்துகொள்ள காங்களேநோத்றோ மென்‌ 
அம்‌ ; தேவர்கள்‌ உய்பும்படி தருமணஞ்செய்‌துகொள்ளச்‌ செல்வர்‌ மெல்‌ 
லியமாதரது உயிர்வாங்க அமைந்தனர்‌ இவ்வகையாரேசெய்வா ரென்றும்‌ ; 
யானையையும்‌ புலியையும்போல்வருறெ கொடியவரைவருத்தாமல்‌ அற்பமா 
இய மான்போன்றகண்ணையுடைய பெண்களுக்குக்‌ துயரை விளைப்பதோ வெ 
ன்றும்‌ ; கமது அரசன்‌ நல்லதவத்தாற்‌ பெற்றபெண்ணை மணஞ்‌ செய்யும்படி. 
சென்றவர்‌ இங்கே எமக்கினிமையான காரியஞ்செய்யமாட்டார்‌ சங்கரனுக்‌ 
கஇ,சகாகென்றும்‌ ; பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அரிவை, தெரி 
வை, பேரிளம்பெண்‌ என்னும்‌ எழுவகைப்‌ பருவத்துமாதரும்‌ வீதிகடோறும்‌ 
கெருங்கி அர்தத்‌ தாருகாவனத்து இருடி. பச்னிமாரைப்போலமயக்கமடைக்த 
னர்‌. இதடெக்க; 

பரமவென்‌ பிரமபத தீ தினும்‌ மிகப்‌ பொலிவுபெற்றுவிளங்இய அந்த௩கரத்தி. 
னது இராசவிதியைப்பார்த்துக்கொண்டே திருமகளும்‌ விரும்பத்தக்க செல்வ 
கிறைக்துள்ளமற்றைவிதிகளையும்தாண்டி. பரம்பரை எழுந்‌ தருளியிருக்கும்மாளி 
கையை யடையவே, மலையரையன்‌ ஏவலால்வேதங்கள்‌ இதுவரையிலும்‌ காடு 
தற்கரிய எம்பெருமான்முன்பு மங்கலதிர்த்தமேக்திக்‌ கொண்டு வரவும்‌,அட்ட 
மங்கலமேர்திவரவும்‌,அறுகு, வேம்பு, மஞ்சள்‌, அக்ஷதை, இறுகடுகு முதலிய 
வற்றை யேக்தி மங்கலப்‌ பெண்கள்‌ வரவும்‌, இவ்வாறு செலல எங்கள்‌ காய: 
கன்‌ எதிரே மாதர்கள்‌ லர்‌ பொருக்கென்றெழுக்‌இருக்து எல்லா வுயிர்களுக்கு 
மூமிராகிய எம்பெருமானை எ௫ர்க்து ஆலத்தியேக்இவர்‌ து திருஷ்டி. கழிக்கவும்‌ 


திருக்கலியாணப்படலம்‌. ட 


4 


சென்று ஞானராயகன்‌ ஈட்பினொடு கடர்துபோகக்‌ தேவர்கள்‌ யாவரும்‌ தத்தம்‌ 
வாகனச்தினின்றுமிழிய வானமார்க்கமா யுலாவிவரும்‌ வெள்விடையினின்‌.நு 
மிழிர்சான்‌. அவ்வாதிழியப்‌ பலமாதர்கள்‌ தன்னைப்புடைசூழ்க்துவர மேனை 
இறைவன பாதபூசனைசெய்வதற்கெண்ணிப்‌ பசுவின்பால்‌ தொண்வெர்தாட்‌ 
டிக்‌ கைதொழுதுவணங்கினாள்‌. பிறகு நந்திபெருமான்‌ கொண்டுவந்து பாது 
கையைவைக்க அதனை யிட்க்கொண்டு பிரமன்‌ மாலென்னு மிருவரும்‌ 
கைலாகுகொடுக்கத்‌ திருமணச்சாலையை யடையவே, பலவாத்தியங்களும்‌ 
முழங்கின, தேவர்கள்‌ சோத்திரஞ்செய்தனர்‌ வித்தியாதரர்கள்‌ பாடினர்‌, 
பூதகண ங்கள்‌ ஆரவாரித்தன, கூர்மாண்டருத்திரர்‌ A ஆடகேசகர்முதலிய திவ 
கணத்தலைவர்‌ புடைசூழ்ந்தனர்‌. இவ்வாறு யாவருங்காணத்‌ இருவோலக்கமாய்‌ 
மெல்லெனச்செல்லும்‌ பரம்பொருள்‌ பிரமன்‌ மாலென்னும்‌ இருவரும்வேண்‌ 
டிக்கொள்ள அத்‌இருமணச்சாலையிலுள்ள.அலங்காரங்களையெல்லாம்‌ கோக்கு 
வானாயினான்‌. உலாவுகின்ற வண்டுகள்பொருக்க செவ்விய மலர்களையுடைய 
சோலைகளும்‌ வாவியும்‌ கிலவினையொத்ததெண்ணீர்‌ தங்கிய நீரோடையு நிறம்‌ 
வேறுபட மண்ட.ப முதலியவைகளைக்‌ காட்டிக்கொண்டே சிலா தமுனிவர்‌ 
புத்திரராயெ ஈந்திபெருமான்போக, அநாதிமல முத்தனாசய பரமசிவன்‌ பரா 
பரையோடு மணச்சாலையிலே. போடப்பட்டிருந்த இந்திர நீலச்தாற்‌ செய்யப்‌ 


பட்டிருந்த ஆசன த்திலெழுக்தருளியிருர்தான்‌. 


அவ்வண்ணம்‌ எல்லாமறைகட்கும்‌ பரமராயெப்பொருளாய்கின்ற பண்‌ 
ணவர்பெருமான்‌ விற்றிருந்தகாலத்தில வீரபத்திரர்‌ காலாக்கனி யுருத்திசர்‌ 
கூர்மாண்ட யுருத்திரர்‌ ஆடகேசர்‌ முதலானோரும்‌, தம்மைத்‌ துதித்துவணங்‌ 
கிய திருமால்‌ பிரமன்‌ இந்திரன்‌ முனிவர்‌ தேவரும்தத்தமக்கிட்டிருக்த ஆசன த்‌ - 
தன்கண்‌ இறைவனைச்சூழ விற்திருந்தனர்‌. .இவ்வாதிருக்க முன்னைப்பழம்‌ 
பொருட்கு முன்னப்பழம்பொருள்‌ திருமணஞ்செய்துகொள்ளவந்த காட்சிப்‌ 
பெருக்கம்‌ காணும்படி வந்த பலவண்டக்குவைகளினின்றும்‌ யாவரும்‌ வந்து 
நெருங்கனமையால்‌ இமயமலை அன்பமெய்திப்பெரிதும்‌ அசைந்தது. இவ்வண்‌ ' 
ணம்‌ இம௰யக்துளங்கிப சமையத்தில்‌ தன்னிடத்திற்‌ பூமியென்று சொல்லப்‌ 
படும்‌ துலாத்தட்டிரண்டி.ல்‌ வலிமையுடைத்தாகிய வடபுறந்தாழத்‌ தென்புற , 
மானது தேவர்கள்‌ வருந்தும்படி. உயர்க்சது. இன்னபடி. தென்புறம்‌ ஓங்கிய 
காலத்தில்‌ தேவர்களெல்லார்‌ இயங்கினர்‌. மண்ணுலக த்தவர்‌இடுக்கணடைர் அ 
நமக்கேதேனும்‌ இங்குவந்து படர்க்ததோவென்றெண்ணித்‌ திப்பரமைகொண் 
டனர்‌. முற்றத்துறக்தமுனிவரும்‌ வருர்துவாராயினர்‌. இவர்க ளெல்லாரும்‌ 
சீவனேயென்று வருக்துதலும்‌. பின்னையெப்பொருட்கும்‌ பெயர்‌ த்‌தஅமப்பெற்‌ 
தியனாபெ பெருந்தகை முறுவலித்து அன்னோர்‌ குறைதீர்க்கத்‌ இருவுளங்‌ 
கொண்டு ஈந்திபெருமானைச்‌ திருக்கண்சாத்தியருளி அந்நாளில்‌ கடலனை த்தும்‌ 
தன்னொருகரத்திற்செறிக்து வயிற்றிற்பெய்த அருந்தவத்துச்‌ செர்தமிழாரி 
யனைஎம்பாற்றருதயென்று கட்டளையிட்டனர்‌. அக்கட்டளையையேற்ற ஈந்த 
பெருமான்‌ அருவிச்சென்று செக்தமிழ்ப்பரமாஏிரியனைக்‌ கூவிக்கொணர்க்து 

] £9. 


வரா உற்பத்‌ நிகாண்டம்‌. 


சம்கிதானத்திலவிட அம்மலயத்‌ திருக்தவத்தோனுமன்றுளாடியமா மணியைமல 
ரடி.வணங்கிகினறனர்‌. அங்ஙனம்‌ வணங்குகின்ற கலசயோனியைக்‌ கண்ணுதற்‌ 
சாமி இருக்கண்சா த்திபருளி அமருமுனிவனே [ரீ தென்றிசை யமாக்‌்துசென்று 
பொதியில்‌ விற்திருப்பையாயின்‌ வையமனை சக மேனாள்போலச்சமன்படகித்‌ 
கும்‌, எவ்வுயிருங்களியெய்‌அமென்‌ ௮ கட்டளையிட்டனன்‌. அக்கட்டளையேற்ற 
பர) -வுண்முனிவன்‌ இறைவனைகோக்‌ வருக ௪ மடைங்துயான்‌ யாதுகுற்றஞ்செய்‌ 
தேனோ | அறியேன்‌, எம்‌ ரூமா னே! என்னை யிங்குவசியென்னாது இங்குகின்‌ 
அம்‌ ௮ கற்றவெண்ணினையென, அதைக்‌ 2கட்‌। ருளிய அகாதி மலமுத்த இத்‌ 
அருவாயை வெபிரான்‌ மமதன்ப ! உன்னையொத்த முனிவருமுளரோ ₹ அன்ன 
வாகனத்சையுடைய பிரமனு முன்னையொப்பானல்லன்‌ ஆகையால்‌, நீகினைந்த 
செயல்‌ ஒவ்வொன்றும்‌ முற்றுப்பெறாதொ! யெமாட்டா. கின்னின்வேறுபட்ட 
பழமையான முனிவரானும்‌, விண்ணவரானும்‌ இச்செயல்முடி.யக்கடவதோ 
அன்று, எவரினுமேம்பட்ட பேநுடையகின்னாலே யேழுடிவது பெயர்கவென்று 
தருவாய்‌ மலாக்தருளலும்‌, அகத்‌ இயமுனிவர்‌ கூறலாயினர்‌. மேகநி றத்தை 
யுடைய இருமால்‌ ஆயிரம்பரிமேத ங்களைச்செய்து சு வர்க்காதிபத்தியம்பெற்ற 
இர்தரன்‌' தேன்டுந்தும்‌ தாமரைமலரில்‌ வடிக்கும்‌ பிரமனென்னும்‌ பெருக்‌ 
தேவர்கள்‌ கடக்க இச்செயலைக்‌ கொடி.யேனாகய யானேசெய்யக்கட்டளையிட்‌ 
டனை. இதுவே கட்டளையாயின்‌ கான்செய்‌ககசவமே இறெர்ததாயெ ஈலம்பெற்‌ 
அள்ளது. இப்பணியை யான்செய்யக்‌ கட்டளையிட்டனையேல்‌ எம்பெரும | 
தேவரிரது தெய்வத்தன்மை அமைக்க இருமணக்கோலக்காட்டுயினை க்கண்டு 
தெரிரிக்காமல்‌ நீங்குகின்ற கவலையே என்‌ னேஞ்சனை மிகவருத்தாகின்ற 
சென்று விடைதந்த கும்பமுனிவனை நோக்கி வெள்ளி மலையை வீடாகக்‌ 
கொண்ட விண்ணவர்பெருமான்‌ விளம்பலாயினன்‌. 

கம்பாலன்புடையாய்‌ ! சந்தை வருக்துத லோழிக்து தென்மலயத்திற்‌ 
சென்றாயாயின்‌ காம்‌ ஈமது இருக்கலியாணக்‌ காட்சியினைக்காட்டியருள்வோம்‌ , 
நீமலிழ்க்து காணக்கட.வாய்‌, ஈம்மைகாடி.ச்‌ லெகாள்‌ அங்ஙனே ஈம்மைத்தியா 
னித்துக்கொண்டேவ9, பின்பு முன்போல்‌ எம்மீடத்து வருவையென்றனர்‌. 
அதைக்கேட்ட தமிழ்முனிவன்‌ ஓருவாதிசைந்து மன்துளாடுகின்ற குஞ்சித 
பாசல்கை யெண்ணி யெண்ணிக்குழைக்‌ அருகி மும்முறைவலம்வர்‌ துபணிக்து 
கைதொழுதுகின்று மெட்டுயிர்த்து அவ்விடத்தனையரிதிந்பெயாக்து தென்‌ 
தஅசையெல்லையையேகொக்கிச்‌ செல்வாராயினர்‌. அவ்வாறு அவாிக்கண்‌ அகத்‌ 
இியமுனிவன்‌ செல்லாகிற்கையில்‌ மிக்க மாயாவியான இரவுஞ்சவரையையும்‌ 
விக்சமலையையும்‌ அடக்கி விலவலனையும்‌ வாதாவியையுமுடித்தக்‌ காவிரியாற்‌ 
ஜெ முன்னாள்‌ படர்க்கவாறேபோலத்‌ தென்திசைநாடிச்சென்றான்‌. வேகஞ்‌ 
சொன்னபடியே யாகஞ்செய்யத்தொடங்கிய மாவலியின்‌ வலியைக்கொண்ட 
காட்சியினையுடைய கு நியவன்‌ போல வேறொருகுதியவன்‌ தோன்தினானோ 
வென்றுசொல்ல வழிபடர்கையில்‌ கெதியிற்படர்க்த அவுணருள்‌ ஒரு சிலர்‌ கில்‌ 
லாமலொழிய உள்வழியேபடர்க்து மலயமலையடைந்து பிரமனது வலிகொண் 
ள்ள முப்புரங்களைபும்‌ அதிச்கவெண்ணிம்‌ தேவரும்‌ புவனமுமுற்றுமாகிய 


இருக்கலியாணப்படலம்‌, her 


க்‌ அழப்‌ எ கம்‌ 1) ~~ ட *:. 2 நடக உச ‘ டி ப்‌ 
வைதிகத்தெரினை யாருபதத்காலூன்றிப்‌ பாதலத்திலிட்ட பரம்பொருளின்‌ 
விருவுறாவத்தைச்‌ சிர்கனை செய்வாராப்ப்‌ பொழியிலிற்‌ பொலிவுற்றிருக்கையில்‌ 
த லு வு 1 - . ப ° . ர ரூ x உத்‌ ட 
அதித்தற்குரிய வடபுறமும்‌ தென்புறமும்‌ துலையின்காவினைபொலச்‌ சமனா 
ற ட்‌ 3 ய்‌ ns . . ~~ ச ௩ ்‌ ட்‌ 
யிற்று, அற்றைஞான்று ஆருயிர்கள்‌ துன்பமொழிக்து அருட்பெரு ங்கடலேத்‌ 
rr: ந -( ர 7 ்‌ கட்டட அநத 3 உத ட 
இருவடி மை சாழுது மனமக 5 இரும்‌ கன. இதுகடகக்‌ ; 


இங்கு நின்றும்‌ விரைந்து கலசத்திற்றோன்திக்‌ கருங்கடலகட்டிற்பெய்த 
முனிவர்பெருமான்‌ மலைய்மலைகொக்கிச்‌ சென்முனாக, பழமையான இமயமலை 
யில்‌ ஈடக்கும்‌ திருமணக்காட்டுயினைக்‌ காணவந்திருக்கும்‌ முனிவரும்‌. தேவ 
ரும்‌ ஆராய்க்‌து மதிபொதிர்த கெ்சடிலத்‌ அ மாமணியின்‌அளவிகம்‌ த பேரரு 
ளும்‌; அவனது சபாதங்களை முறையே வழிபட்டார்‌ பான்மையும்‌ பரவி 
நிற்கையில்‌, மலையரசன்‌ ஏவலால்‌ ஏங்கள்‌ அன்னையை ஐயைகாத்‌துவர 
இந்திராணி அடப்பமேந்த, கங்கைமுதலிய. ஈ௩திகள்‌ கவரிவீச, காளிகள்‌ 
வெண்கொற்றக்‌ குடைபிடில்கத்‌, திருமாமகள்‌ கைலாகுகொடுக்க வெள்ளைக்‌ 
இழத்திதுஇக்க வெழுர்‌ தருளிவர்து தருமணச்சாலையையடைர்‌து ஆதியர்தமில்‌ 
லாத அமலனது குஞ்தெபத.ச்தைக்‌ குடர்தம்பட்டுக்‌ கூத்துமாடித்ததித்து 
முழுமுதற்கடவுள்‌ தன்திறாமுன்னிட்ட ஆசனத்திலிருவெனக்‌ கட்டளையிடச்‌ 
இருமாமகள்‌ முதலானோர்‌ அதிக்க, எழுர்தருளியிரும்தனள்‌ அச்சமயத்தில்‌ ஏவ 
லார்‌ குழலியென்னும்‌ நீலாயதாட்யை நெற்திமமலொற்றை நாட்டமுடைய 
ஈம்பனுக்குத்‌ இருமணஞ்செய்யக்கருதி மலையரசன்‌ ஏவலால்‌ மேனையும்‌ பெரும்‌ 
தடப்புனலும்‌ சந்தனமும்‌ மலரும்‌ பிறவும்‌ கொணர்க துதாழ, மலையரசனும்‌ 
கரகநீர்விப்பஇறைவன அ இருவடிகைதொழுது சர்தனம்புட்பாட்சதைகளால்‌ 
அலங்கரித்து பெருமகிழ்வோடு பூசனைசெய்வானாயினான்‌. இவ்வாறு பூசனை 
செய்தபின்பு புவனமெலாய்‌ கருக்கொள்ளாமலீன்றகருணைமுதல்வியை௮னாதி 
மலமுத்தனாயெ பரமவென து கையில்வைச்து அன்பொடுதக்தேனென்றுவேத 
மந்திரங்களாற்‌ கொடுத்தருளிமீரோடுதவிமருகனென்றுஅப்பரம்பரனையுன்னிக்‌ 
கொடுத்தனன்‌. எப்பொருளும்‌ ரகங்களும்‌ கொடுத்தலும்‌ தானேயாகுஞ்சங்‌ 
கரன்‌ உலகமெல்லாமீன்ற ஒருத்தியை மலையரசன்கொடுப்ப மங்கலமுறையாற்‌ 
கொண்டானெனின்‌ அவனது இருவருளின்‌ செய்கையையாரே யளந்துரைக்க 
வல்லார்‌. அச்சமயத்தில்‌ தேவர்கள்‌ ஈடனஞ்செய்தனர்‌;அரமங்கையர்‌ கானம்‌ 
பாடினர்‌ ; இத்தர்‌ கந்திருவர்‌ நாரதர்‌ அம்புரு ஏழிசை யமுதகதம்பாடினர்‌. 
பூதேவரும்‌ தேவரும்‌ மறைமொழிகூதினர்‌ ; வெண்டாமரைமகளும்‌ செத்‌ 
மரைமகளும்‌ மங்கலப்பாடல்‌ பாடினர்‌ ; சல்லரி திமிலை காளம்‌ மத்தளம்‌ சங்க 
முதலிய வாத்தியமுழங்னெ ; பூதகணங்கள்‌ ஆரவாரித்தன. அத்தருணத்தில்‌ 
மலையரசன்‌ பசுவின்பால்‌, வாழைக்சனி, பலாக்கனி, கெய்‌, தேன்முதலியவற்‌ 
தினைப்‌ பொற்ண்ணத்தி லமைத்து இறைவன்முன்‌ வைத்தனன்‌. ப்பு 
௪டங்கன்வழியே மலையரசன்‌ வர்து இதனை த்தேவரீர்‌ நிவேதனஞ்செய்ய 
வேண்டுமென்று நிருவடிகைதொழுதுவேண்ட, அவற்றைத்‌ தமது இருக்கை 
யாற்‌ பரிசித்து அங்கேரித்தோம்‌ கொள்ளென்‌ நுரைத்தருளிய அப்பமசுத்த 


~ 


சர உற்பத்திகாண்டம்‌.: 


மான சே டத்தையெடுத்துக்கொ ண்டு நறுமலர்‌ சாந்தம்‌ தீர்த்தமுதலிபவற்றை 
வைத்து வேத ரயகராகிய பரமவெனுக்‌கிது சொல்வானாயினான்‌. ஆயிரம்பணா 
மு! தங்கிய அனர்தனால்‌ தாங்கப்பட்ட இர்நிலவுலகமேயொழிய சுவர்க்க 
முதலிய உலகங்களிலுள்ளா சனைவரும்‌ திருமணக்காட்‌ெயைக்‌ காணவர்தனர்‌ 
அவ்வவர்க்குச்‌ செய்யவேண்டுவனவற்றைச்செய்து ஈட்க்கவேண்டிய ஒழுக்க 
நெறியை ஈடச்சவேண்டுமென்றுவேண்ட புன்முறுவல்செய்து இறைவன்‌ ௧௬ 
ணேசெய்ய, பிரமன்‌ அக்கினியும்‌ அதற்குவேண்டும்பொருள்களும்‌ மரபினால்‌ 
தந்‌ அவியாமழ ஈனும்‌ சுக்கிரனும்‌ உப்மா ல து தன்புடைகூழத்‌ தன்னெப்பில்‌ 
லாத இருமணச்சடங்கு செய்யத்தொடங்கி அந்தணர்க்குரிய கடன்மையெல்‌ 
லாஞ்செய்துமுடி. த்தான்‌. சராசரங்களாகிய உலகுக்கெல்லாம்‌ அம்மையு மப்‌ 
பனுமாகிய சர்வலோகமாதாவையும்‌ சர்வலோக நாயகனையும்‌ பிரமனு மாலும்‌ 
இந்திரனும்‌ முனிவரும்‌ வானோருமுறையே வணங்கிகிற்க அனந்தேசர்‌, ஆட 
கெசர்முதலிய சிவகணத்தலைவரும்‌ இறைவனையடி வணங்கினர்‌. தம்மைவக்து 
பணிகின்றவர்கட்கெல்லாம்‌ அம்மையுமப்பனும்‌ பெருங்கருணைசெய்ய இது 
தான்‌ தக்கசமயமென்று மலைபரசனோ இறைவன்‌ நுகர்ந்தசேடம்பரிமாறுவனெ 
ன்று சிந்திச்‌து மறைகளெல்லா மோலமிட்டிறைஞ்சும்‌ அச்சேடத்தினைப்‌ பரி 
வொடும்‌ அம்மையையும்‌ அப்பனையும்‌ அடிபணிர்‌ அநின்‌ றமாலயன்முதலியதேவ 
மட்கல, லாங்கொடுக்க அச்சேடப்பொருளை யுட்கொண்டு களிப்பெய்தி.இன்‌ 
ரோடே மது | முடிவுற்றதென்திருக்கனர்‌. அத்தருணத்‌ 
இல்‌ மலையரசனும்‌ மேனையும்‌ அவன்‌ உறவினரும்‌ அவ்வமலப்பொருளை யுட்‌ 
கொண்டு வினைவலிகடர்‌து மேலாம்பரபோகர்‌ அய்க்குஞ்‌ வெஞானச்‌ செல்வர்‌ 
போல்‌ எல்லையிலின்பர்துய்‌த்தனர்‌. இதுகடக்க; 
தன்‌ கணவனாகிய மன்மதன்‌இறர்தமையால்‌ விதவை விரல்‌ தாபத 

கிலையளாடித்‌ அன்புற்று அம்மணச்‌ சாலையையடைக்க இரதிசேவியும்‌ உலகெ 
லாம்கருக்கொள்ளாமலே யீன்றகருணை முதல்வியை மணர்தகருணைக்கடலைத்‌ 
இருவடிதொழுது கொடியேன்‌ இன்பத்தைத்‌ தவிர்த்தருளென்று வேண்டி 
யிறைஞ்சாகிற்க, தன்‌ இறந்த ஆருயிர்‌ போன்ற தலைவனில்லாது வருக்கும்‌ 

இரதி தேவியின்‌ ஆசாத்‌ அயரத்தொடுகூடிய சொல்லைத்‌இருச்செவியித்‌ சாத்தி 
யருளி எண்குணத்தொருவனாகிய இமையவர்‌ முதல்வன்‌ இரதியை கோக்இ 
து வேண்டாமென்று கையமைத்து மன்மதன்‌ வக்து தோன்றுமாறு சிம்‌ . 
இக்கவே, நெடுமால்முதலிய தேவர்கள்‌ எல்லாரும்‌ மயக்கமெய்த இதுகாறும்‌ 
வருர்திகின்ற இரதியும்‌ மேகத்தைக்கண்ட மயிலலபோல மனமதிழ்ச்சயடைய 
யாவரையும்‌ வில்லால்வெல்லவல்ல மன்மதன்‌ே தோன்றி, அமலையோடி.னிதெழுச்‌ 
தருளியிருந்த அருமறை முதல்வனைத்‌ திருவடிதொழு நின்‌ அ என்பிழை 
பொறுத்‌, ருளவேண்டுமென்று வேண்ட யாஞ்‌ இனங்கொண்டாலன்றோ பின்‌ 
பதுதணிவது என்‌ மைந்தனே மனம்‌ வருக்தாதை ஈமது நெற்திமேலுள்ள 
ஒற்றைகாட்டத்தால்‌ கின்னுடலமிருக்து இப்பட்டொழிந்‌தனை ! உன்னை வேண்‌ 
உன்ற இரதிதேவிக்கு மாத்திரம்‌ கின்னுறாக்கொண்டிருக்கவென் அம்‌, அவ 
னொழிக்த மற்றையர்‌ யாவருக்கும்‌ அனங்கனா யிருக்கவேண்டுமென்றும்‌, "உன்‌ 


% 


[2 


ஒஇருவவதாரப்படலம்‌;. ௬௯ 


னரசினை முன்னைகாள்போற்செய்து வருகவென்றும்‌ திருவாய்மலாஈ்‌ கருள, 
அதைக்கேட்டு அனங்கனும்‌ இரதிய்ம்‌இறைவன்பாற்‌ பெறவேண்டவெனஅனை த்‌ 
அம்பெற்று விடைகொண்டு சென்றனர்‌. இவ்வாறு இரதியும்‌ மன்மதனும்‌ 
விடைபெற்றுச்‌ சென்றபின்‌ இர்‌திரறீலத்தாற்சமைத்தரிங்காதன த்தில்‌ இறைவி 
யொடு மிழிந்து, இருமால்முதலிய தேவரும்‌ முனிவரும்‌ அரகரவென முழுக்‌ 
கஞ்செய்ய, பூதகணங்கள்‌ பலவா,த்தியங்களையும்‌ முழக்க, மால்‌ விடைமேல்‌ 
ஆரோகணித்து உமையன்னையைத்‌ தன்னொருபாகங்‌ கொண்டருளித்‌ தேவர்‌ 
களைப்‌ பழைய நிலையிற்போக்டிக்‌ கணங்கள்புடை.சுற்றப்‌ பொன்னிமயங்கடந்து 
பொருவில்‌ கயிலைவரையை யடைந்தர்ன்‌. அத்தருணத்தில்‌ மூலமுமுடி.வுமில்‌ 
'லாத முதல்வன்‌ மலரயனேயாதி யமரர்முதலியயாவரும்‌ தத்தமிருக்கையை 
ச்சென்றடையக்‌ கட்டளையிட்டுப்‌ பின்பு காலாக்கினியுருத்திரர்‌ கூர்மாண்ட 
உருத்திரர்‌ ஆடகேசர்‌ விரபத்திரர்‌ மகாசாத்தாமுதலிய உருத்திரகணங்கட்‌ 
கும்‌ அவரவர்‌ இருக்கைக்கேகக்‌ கட்டளையிட்டுப்‌ பின்பு யானைமுகத்தினை 
யுடைய விராயகர்க்கும்‌ கணாஇபருக்கும்‌ அவ்வாறே விடைதக்தருளி இறை 
வன்‌ தன்பெருங்கோயில்சென்றடைந்து விடைத்தேவர்‌ மீதினின்றுமிழிக்‌ து 
எம்மனோர்‌ பேருகிய குன்று சவியகுமரியொடும்‌ அத்திருக்கயிலாயவரையின்ஈடு 
வடைந்து அருமறைக்கொழுக்தாகய பரமவென்‌ இங்கஞ்சுமர்த தருவணையில்‌ 
முன்போல்‌ இனிதவிற்திருந்தான்‌. இவ்வாறு அடியார்க்கெளிய அனாதி 
மலமுத்ததெஅருவாகிய பரமரிவன்‌ அச்சிங்காசனத்தில்‌ இனிதுவிற்றிருக்கை 
யில்‌ அன்பமகன்று இருபகுதித்தாய்விளங்கு முயிர்களெல்லா மின்பமயமான 
போகக்துய்‌த்தினிதாயமர்க்‌ இருக்‌ தன. 
இருக்கலியாணப்படலம்‌ 
முத்திற்று, 


_——— ஸ்‌ 


திருவவதாரப்படலம்‌: 


பலகாலும்‌ இவ்வாறுடக்கப்‌, பினனொருராள்‌ முதற்பெருக்தேவரான 
மாலயனிந்திரன்‌ இக்குப்பாலகர்‌ முனிவர்‌ தேவர்முதலானோர்‌ யாவரும்பழமை 
'யான மேருமலையிற்‌ கூடிச்‌ சூரபதுமனால்‌ வருந்ததலைச்‌ சொல்வாராயினர்‌. 
உலதினைமுற்றும்‌ அவுணர்களுக்காக்கி யோகிபோ லெழுக்தருளி ஈம்மிடத்து 
மெலிவினையுண்டாக்கி யாம்சென்று வேண்டிக்கொள்ள லும்‌ இரக்கமுற்று மலை 
யரசன்‌ மகளாகிய ஏலவார்குழலியை மணம்அும்‌, கம்மைத்தலையளிசெய்யா அ 
. சம்மாவிருப்பது என்னகாரணம்‌ * தாணுவாயிருக்கன்றபரமசிவன்‌. பகையும்‌ 
இவறலுமில்லாமல்‌ யார்க்குமோர்‌ தன்மையனாய்‌ அவரவர்‌ வினைகளைகாடி. யத 
ஞற்படும்பொருளை நல்க அச்வெபெருமானை காம்வெறுப்பது குற்றமானசெய்‌ 
கையேயாம்‌ .றெந்ததாகயெ கோன்பியற்றாமலே தவறுசெய்தோமென்றுகம்மை 
கொக்துகொள்வதே தக்கதென்றுசொல்லிப்‌ பின்னும்‌ அவனது குஞ்தெபதத்‌ 
தைக்கும்பிட்டுத்‌ தெண்டனிட்‌ டடைக்கால்‌ அனைத்தும்‌ ஈன்மையேயாம்‌, 


« 


A கர . ம்‌ 
எ உற்பத நிகாணடம்‌. 


இயனவகன்றுவிடம்‌ இது உண்மையேயாம்‌ ஆகையால்‌, இன்னும்‌ சூரியர்‌ ௪ 
இரர்‌ ' சூழ்ர்தடையும்‌ கயிலைவரையிலே 'முக்கட்பெருமானிடத்தே இதஃ 
விண்ணப்பிக்க நாமெல்லோரும்‌ போவோமென்றனர்‌. அவ்வாறு போகத்‌ 
ஐணிர்தகாலத்தில்‌ பூர்தாமரையான்‌ யாவர்க்குமேம்பட்ட பரமவென்செயலை 
வினவி௰ய ஈரம்‌ போவதுதகுதி ஆதலின்‌, நாம்‌ தூதுவனொருவனையனுப்பி 
முன்னேயதிவோமென்று வாயுதெவனைரோக்கிப்‌ பொன்மலையின்‌ மூன்று கெ 
ரங்களைக்கவர்ர்து சென்றுகோபத்தீியையுடைய அனந்கன்‌ மனகாணச்செலுச்‌ 
இப வலிமையமைந்தானே ! ரென்‌ செயலைச்சென்று கயிலையின நிர்‌ து மீளென்‌ 
அணர்த்த மிக்க ஆற்றலையுடைய மதனனைவிழித்தெரித்த கடவுள்முன்‌ செல்வ 
கொவரித சென்றால்திமையெபயக்கும்‌என்னாலமைவுடைத்தல்லா த செய்கை 
யாகும்‌, என்னுள்ளமஞ்சாநிற்கின்றசென்றுகாலோன்‌ விடைகூறினன்‌. அது 
கெட்டிப்‌ பூர்தாமரையான்‌ நீ அஞ்சலை ! யாண்டுஞ்சென்‌ ,.நுலாவிவருஞ்செயலை 
யுடையகின்னையல்லது பிறர்யாவர்‌! இச்செயலைச்செய்யவல்லார்‌. அன்பம்வற்‌ த 
ரெர்க்தவிடத்‌துஉதவிசெய்யத்‌ தணிவோர்மனங்கோணாதெப்பொருளையும்தரு 
சற்கிசைவர்‌? கெடுதலில்லாத தவத்தைச்செய்சாரும்போர்செய்யும்விரராவோ 
ரும்‌ வேறொருபொருளையுஞ்‌ சிறிதேனும்‌ விரும்பிலர்‌, துன்பத்‌ தினையுகாடார்‌, 
இறுதிகேரினை மதனையொருபொருளாக மதியார்‌, தாம்‌ உதவிசெய்தலையே 
இனியசெயலெனச்‌ அணியாகிற்பர்‌ ஆதலின்‌, எங்கட்கெல்லாம்‌ செயற்பால, 
தாலிய உகவிமின்பொருட்டே பொகவேண்டுமென்று இவ்வாறாகப்‌ புகழ்க்‌ து 
பலமொழிகளையு மெடுத்துக்கூற, அதற்கிசைர்தானாயெழுர்து நின்றுதகரப்‌ 
பரியோனாகிய எழுகாவின்ன்‌ ஈண்பன்‌ விடைகொண்டு சென்று கயிலையை 
யடைந்து, அக்கயிலையின்புடையேவிமும்‌ ஓலிபுனலாற்தினைகாடி., வா.சனைகம 
மும்‌ அழயெ பூஞ்சொலையின்‌ ஈறுமணமளாவி வாரிக்கொண்டு மந்தமாருதமாய்‌ 
மெல்லென்றசைக்து, மெல்லமெல்லக்‌ கோயிலின்‌ வாய்தற்புறமணையும்‌ சமை 
வத்தில்‌, இரண்டாவது சம்புவாய்க்கைலைவரையைக்‌ காப்பவராகிய சைலாதி 
யென்னும்‌ கந்தி பருமான்‌ கண்டு இறியதட்டக்கண்டு, கார்காலத்து மேகம்‌ 
மின்னியிடிக்க அவ்வொசையைக்கேட்ட வீிடகாகந்தளர்க்கு சோர்க்துபோவது 
போலவருத்தமெய்தி தன்னாற்றல்‌ முழுதுங்கெட்டு விழ்க்தான்‌. 
இவ்வாறு அச்சமெய்‌இ வருக்திவிழ்க்த காற்றரசனும்‌ தன்சுயவடிவங்‌ 
கொண்டு துணுக்குற்று அக்நந்திபெருமான்‌ சேவடி.ததுணையிற்‌ கும்பிட்டுப்‌ 
பணிந்து கூத்துமாடி வணங்கி மாலபனு மிக்திரன்முதலாகய தேவரெல்‌ 
லாம்‌ கல்லாலனிழலி லமர்ந்த கண்ணுதற்‌ பெருமானை யடையவெண்ணி 
என்னைச்‌ சமயமறிக துவா வென்றனுப்பவ்‌ே, சன்‌. ஆலவிடமுண்ட வமரர்‌ 
- பெருமான்‌ இருவீளையாடலைக்குதி ப்பதமிது, அப்பெருந்தகையையடைவதற்கு 
மஞ்சாகின்றேன்‌, அவர்‌ என்னவிடுத்தகாலத்துக்‌ த்தேன்‌ ; தத்தம்வருத்‌ 
தஞ்சொல்லி வருக்திவிடுத தமையால்‌ யானுள்ளமஞ்சியே மெல்ல மெல்ல 
வலிந்து மர்தமாருகமாகவக்தேன்‌,ே 2தவரிருக்கிகனைமுன்னமேகெரிவிக்காமலு 
அர டத என்பிழைபொறுக்கவேண்டும்‌. அனும அரசு 
செலுத்தும்‌ மேம்பாூ டொழிந்த சூரபதுமனால்‌ மானமொழிர்து மத கட்டுப்‌ 


இருவவதாரப்படலம்‌. எக 


போயினேன்‌.  அவ்வருத்தத்‌தாலல்லது வேஜொன்தினாலதிவுகெட்டேனிஃலை, 
இவ்வாறே மற்றைத்தேவரும்‌ வருக்‌துவாராயினர்‌.  குணமென்னுங்குன்றேறி 
நின்றார்வெகுளி - கணமேயுங்‌ காத்தலரிது."” எனப்பெரியோர்‌ பணித்தமை 
யால்‌ நின்கோபத்திற்‌ லெக்காவார்யாவர்‌. * ரிறியோர்செய்த சறுபிழையெல்‌ 
லாம்‌ - பெரியோராயிற்‌ பொறுப்பதுகடனே.” என்பாராகலின்‌ என்‌றெபிழை 
பொறுக்கவேண்டும்‌, என்னிட.த்தே கோபங்கொள்வது சுகுதியா மோவென்று 
வணங்கிரின்றனன்‌. இரண்டாஞ்சம்புவாகயசைலா இதான்‌ கொண்ட £ற்றர்‌ தணி 
ம்துபிழைத்‌ அப்போய்விடு,இங்கேயேநில்லாதொழியென்று அனுப்பிவிட்டனர்‌. 


இவ்வாறு ஈக்திபெருமான்‌ கட்டளையிட்‌ டனுப்புகலும்‌ காற்றுக்கடவுள்‌ 
அச்சயிலாதி. சேவடிகளைவணங்கி விரைந்து தன்னில்‌ ஒப்பில்லாத கயிலை 
மலைபைஙீங்கி நீண்டபொன்மலையிற்போய்த்‌ தேவர்கள்‌ கூட்டத்தையடைக்‌ து 
பிரமன்‌ மால்‌ என்னும்‌ பெருந்தேவர்பா தங்களை வணங்கநின்று நந்திபெருமான்‌ 
காவலின்‌ வன்மையும்‌ அங்குகிகழ்ர்த காரியமுழுதும்‌ முறையாகச்தெரிவித 
கான்‌. காற்றுக்கடவுள்‌ சொன்னதைக்கேட்ட நான்முகனும்‌ நா ரணனும்‌ புரம்‌ 
தரனும்‌ சொல்லுதற்கரிய துன்ப முடையாராய்‌ ஏமதிறைவனது செயலை 
யதிர்துவாவென மருத்தினைவிடுப்ப அவன்‌ ஈந்திபெருமான்‌ காவலுக்கஞ்சி 
நடுக்கமுற்றடைந்தான்‌ ஆகையால்‌, யாம்‌ கயிலையைவிரைந்தடைஈது இறை 
வன்‌ முன்னணுகி ஈம்குறையெல்லாமெடுத்‌ அச்சொன்னாளன்‌ ஜித்‌ தீராதென்று 
யாவருர்‌ அணிர்‌ து மேருமலையைங்ங்கிக்‌ கயிலையையடைர்‌ அ ந்க்தபெருமானை 
வாய்தலிலன்பாய்த்துணிக்து தொழுது எங்கள்‌ துன்பமனை தூதும்‌ இந்திக்க 
வேண்டுகின்றோம்‌, மகாதேவனது சந்நிதானத்தில்‌ எமது வருகையைத்தெரி 
வித்து எம்மை யவன்‌ சந்கிதானத்திற்‌ கழைத்துப்போகவேண்டூமென்று விண்‌ 
ணப்பஞ்‌ செய்தனர்‌. இவ்வாறு தேவர்களெல்லாம்‌ விண்ணப்பிக்கக்கேட்டு 
இங்கேயிருங்கோளென்‌ றவரையெல்லாம்‌ நிறுத்திவிட்டு சைலாதியாதிய கந்தி 
பெருமான்‌ தாம்தனிஃயசென்று கற்றைவார்சடைக்கண்ணுதற்பெருமான்‌ திரு 
முன்புசென்று தேவரரைத்‌ தெரிரித்தற்பொருட்டு மாலபனிர்திரனாதி தேவ 
ரனைவரும்‌ சங்கிதானத்தின்‌ திருக்கடைவாய்தற்‌ புறத்தே வந்திருக்கின்றன 
ரென்று விண்ணப்பிக்க, எப்பொருட்கு முதல்வன்‌ அங்ஙனே வரக்கட்டளை 
யிடஅக்கட்டளையையேற்று இறைவனை மும்முறையடிதொழுஅவிடை.பெற்றுத்‌ 
தேவர்கள்வர்‌ துகின்‌ ற சூழலைவிரைந்தடைந்துஇறைவன்கட்டளையாயிற்றுவம்மி 
னென்றுசொல்ல, அச்சொல்லைக்கேட்டு மேகமுழக்கங்கேட்ட சாதகப்புள்ளே 
போல்‌ உள்ளர்தழைத்‌து உலகன்னையோர்பாலுடைய உம்பராளியை மும்‌ 
ம்வக்து இருவடி.கைதொழுதுகோக்கரிய நோக்காய்வாக்கறக்த பூரண 
மாய்‌ மனாதிதமாய்‌ நிற்கின்ற நின்மாயம்‌ எம்மாலறிபும்‌ தன்மையதாமோ! 
இருமையுமன்று, ஒருமையுமன்று, இரண்டுமொன்றிய ஒருமையுமன்றென 
உலகம்யாவையும்‌ பெருமையினியற்திய பெருமானே நின்‌ வடையசெயலைஅரு 

யனைத்தும்‌ அளவிட்டுரைப்பதாமோ, உருவம்‌ செயல்‌ பெயரொன்றியே 


மறை ்‌ 1 ள்‌ 
பரவியிருக்றெ 8 அவற்றைத்‌ தாங்கெடெப்பதெல்லாவயிர்கட்கும்‌ விடுபேது,த 


முறைவல 


௭௨ உற்பத்‌ திகாண்டம்‌, 


வும்‌ பெ ரரூங்கருணையே யல்லது வேறுகூறவல்லேமோ ! அவ்வுயிரனே த்தம்‌ 
கின்னருளில்லா வழிச்செய்தற்குரிய தொழில்‌ திதி.தஞ்செய்கில ஆகையால்‌, 
வேண்டுகல்‌ வேண்டாமையிலாத நீ எவ்வாறு உலகைவிதிக்கூக்கன்மை பூண்‌ 
டொழுகாகின்றனை, முன்னைப்பழம்பொருட்கு முன்னை ப்பழம்பொருளென்று 
நாங்கள்‌ மொழிபாகிற்போமெனிற்‌ பின்னதிற்‌ பின்னுமாயும்‌ பேசநிற்கனெறனை, 
அவையேயெனின்‌ ஒழிரந்சதல்ல, யாமென்னென்றுரைப்பது ! அளவிறர்தவிதி 
முமலிய அனைத்தும நின்‌ இருவருளாலே நடத்தலாற்‌ புரமூன்றும்‌ ஈகைக்‌ 
தெரித்தமையும்‌, காமனைவிழியாற்‌ சுட்டெரித்தமையும்‌, உனது இறப்பென்று 
சொல்லப்படுவதாமே! எங்களை முன்‌ நீயெபடைத்தும்‌, அர9ியற்றுவித்‌.தும்‌, 
எங்களொடொருவனென்றுசொல்ல நின்றும்‌ எங்களாலும்‌ அறிவசியானாயிருக்‌ 
இன்றனையென்று* பலபட.த்துதிப்பதாயினர்‌. 


தேவர்களெல்லாம்‌ மேற்கூறியபடி துஇச்துகிற்கையில்‌ மணிமிடற்திறை 
வன்‌ அவர்கள்முகக்தைகோக்கி மிகவருத்தமடைக்தீர்‌, உங்களுக்கென்னவரம்‌ 
வேண்டுமொ அவ்வரத்தைப்‌ பாலிப்போம்‌, வேண்டியது கேளுங்கோளென்று 
கேட்க; தேவர்களும்‌ நாங்கள்‌ மிக்கவலியையுடைய அவுணரால்‌ வாட்டமுற்‌ 
றோம்‌, இனிப்பழயபடி.யே யாங்கள்‌ பெருஞ்செல்வமடையச்‌ இருவருள்செய்ய 
வேண்டும்‌. விஞ்ஞானகலர்‌ பிரளயாகலர்‌ சகலசொன்னும்‌ மூவகையணுக்களையு 
மீன்றும்‌ கன்னியாயிருக்கும்‌ உலகன்னையைக்‌ திருமணஞ்செய்து கொண் 
டமையாங்கள்‌ அவ்வனனையிடமாக விங்கோர்‌ சேயினையருள்செய்து இவினைக்‌ 
கடலிற்பட்டு வரு துமெங்களை யாண்டருள்செய்தற்கேதுக்காட்டிய வியற்கை 
யல்லாமல வேறல்லவே ! ஆகையால்‌ ஆதியு ஈடுவு மீறுமருவரு முருவமு 
மொப்பு மேதுவும்‌ வரவும்‌போக்கும்‌ இன்பத்துன்பங்களுமில்லாமல்‌ வேதங்க 
ளெல்லாங்கடந்துகின்ற விமலனே ! நின்பால்கின்னையேகிகர்க்க ஒருசேயினை த்‌ 
கரவேண்டுமென்று வருக்திபசமயத்தில்‌ அவர்களை நீங்கள்‌ வருர்தவேண்டா 
மென்று திருவாய்மலர்க்‌ தருளிய செவ்வானவண்ணராயெ வெபெருமான்மெய்‌ 
யுணர்ச்சியுடையாராற்‌ இந்திக்குர்‌ தனது பழமையான திருமுகங்களாலிய ஈசா 
னம்‌ தற்புருடம்‌ வாமனம்‌ அகோரம்‌ சத்தியோசாதமென்னு மைர்தடனே . 
அதாமுகமுக்‌ தோன்றும்படி. நின்றனன்‌, அவ்வாறுகொண்ட சமயத்தில்‌ 
அருகெகின்ற தேவரெல்லாம்‌ கெஞ்சர்துளங்க மிக அ௮ற்புகமெய்தி இறைவன்‌ 
திருவருளை யுன்னித்துதிக்க, அவ்வாறுமுகங்களினுமுள்ள அதல்களினின்றும்‌ 
ஆறுபுலி ங்கங்களையுதவினான்‌. அங்ஙன முதவிய ஆறுஇப்பொதிகளும்‌ எவ்‌ 
வகைப்பட்ட தேவர்களும்‌ எய்தவொண்ணா வெப்பமுடையனவாயிருக்கன. 
அத்‌இப்பொதிகள்‌ அப்பரமன்‌ தஇிருக்கரத்திலேக்திய்‌ செந்தியானது ஊழி 
காலத்திற்‌ படர்வதேபோல எங்கும்‌ படர்வதாயின ; அவ்வாறு தழலெழ உலக 
முழுதும்‌ ஊர்கின்ற காற்றுகளும்‌ உலைர்தொழிந்தன ; உலனெச்கூழ்‌டெந்த ' 
கடல்களும்‌ வற்திப்போயின ; அக்கடல்களின்‌ ஈடுவேடெர்த வடவைத்தியும்‌ 
செருக்கொழிர்தது ; உலகம்‌ வெடி.த்அப்பிளக் தது ; காகங்கள்‌ வருக்திகெளித்‌ 
தன; இக்கயங்கள்‌ விதிட்டுத்‌ இப்பிரமைகொண்டன ; உயிர்‌த்தொகையெல்‌ 
லாம்‌ வருந்தின. மூலகாரணமில்லாத முதல்வன நெற்றிக்‌ கண்ணினின்றும்‌ 


இருவவதா ரப்படலம்‌, ௭௩ 


கான்றதீயானது யாவருக்கும்‌ பேரருள்செய்யத்‌ கோன்றீய தன்மையால்‌ 
ஒருயிரையும்‌ வருக்‌சாதொழிக்தது. ஆயினும்‌ இயங்குதணே நிலைத்திணையென்‌ 
னும்‌ இரண்டனையும்‌ அனஞ்சும்படிசெய்தது, அத்தியின்வெப்பத்தைகோக்கி 
இறைவன்‌ அருகெவிற்திருந்கத உலகமீன்றகன்னியும்‌ வியர்த்துக்‌ கலக்கமுற்‌ 
நெழுர்து தன்கால்களிலணிர்த இலம்புகளொன்றுடொன்று தாக்கத்‌ தன்‌ 
னிருக்கையை விட்டுச்சென்றாள்‌. பிரமன்‌ மால்‌ முதலிய தேவரனைவரும்‌ அவ்‌ 
வழலுக்காற்றாதாராய்‌ ஆலவிடமெழுர்த காலமேபோன்று நீங்கத்‌ தலைச்‌, தலை 
யஞ்சியோட்டெடுத்தனர்‌. கொழுங்கனல்படர்‌,தலாற்செம்பொன்செய்கோயிலி 
லெங்கணும்‌ ஓடிய8தவர்கள்‌ நெட்டுயிர்ப்பெறிக்து மீண்டும்‌ ஏப்பொருட்மு 
மிறைவனாகி.ப பரமவென தசந்கிதான த்தை அடையக்கருதி வலையிலகப்பட்ட 
மானேபோன்று தம்மின்மீண்டு இன த்தைநீங்காத காகமேபோன்றுசங்கரனைச்‌ 
சோம்துகின்றனா. 


அத்ல்விழியினின்‌ இக கோன்றிய சுடர்ப்பிழம்பின்‌ வெப்பத்திற்‌ காற்று 

ராய்‌ அடைர்ததேவர்கள்‌ நாற்றடக்தோளையுடைய ஈம்பனையடி.தொழு.துகாங்க 
ளெல்லோருங்‌ கொமெபாதகராய்‌ அவுணரைவேரறுக்க ஒருசேயினைத்‌ தர 
வேண்டுமென்று வேண்ட, தேவரீரோ அழற்பிழம்பைச்‌ தந்தருளினீர்‌; யாங்க 
ளுய்வதெங்ஙனம்‌ ? பின்னும்‌ எம்மிறைவ நினதபாகத்தி லினிதவிற்திருக்கும்‌ 
கருணைப்பிராட்டி. கரத்தினின்றுக்‌ தோன்றிய கங்கை உலகெங்கும்படர்ர்‌ 
காற்போல, நினது நெற்றிமலொற்றை நாட்டத்தினின்றுக்தோன்றிய அழற்‌ 
பிழம்போ உலகெங்கும்படர்க்தது. அவ்வாறு தோன்றிய அவ்வழற்‌ பிழம்பின்‌ 
வெப்பத்தை நீ மாற்றிலாயெனின்‌, ஈால்வகையோனி யெழுவகைத்தோற்றத்‌ 
தெண்பத்துசான்‌லெக்கஞ்‌ சீவபேதங்களு முடிவுறுமென்‌ பதற்‌ கையமேயில்லை. 
யாங்களோ அவ்வழற்பிழம்பின்‌வெம்மையையாந்முது பயக்தோடிநின்னிரண்டு 
சேவடி.த்துணையே அணையாகப்பற்றிப்‌ புகலடைக்தோம்‌. ! உன்னையல்லது புக 
லிடம்வேறுண்டோ ? எங்கள்‌ அயரமனைத்தும்‌ முற்துமொழிக்கன்ற நீ ரெங்க 
ளுக்கே அன்பமுண்டாகச்செய்விரேல்‌ அதைநீக்க உலஇன்கண்‌ யாவருளர்‌ 5 
வையமும்‌ வானமுஞ்சென்று போந்தழிக்கும்‌ இத்திப்ிழம்பைத்‌ தணித்‌ அப்‌ 
பிறையைமுடிக்கணிக்க பெரியீர்‌! ஏமதகுறையை முடிக்கவேண்டுமென்று 
பணிந்து நின்றனர்‌. அவரையெல்லாம்‌ பயப்பட வேண்டாவென்று அப்‌ 
யத்தமளித்அப்‌ புதிதாகவர்த ஏனையைம்முகங்களையுங்கரர்‌ தருளியொருமுகத்‌ 
தொடுகின்று தன்‌ சண்முகங்களினின்‌ அக்தோன்‌ திய தீப்பொறியாதிளையும்‌ 
தன்சர்கிதான த்தின்‌ முன்னேவரும்பட்‌.சி்திக்க, அவையுமங்கனே யொருங்‌ 
கெய்தக்கண்டு, தேவருள்‌ காற்றுக்கட.வுளையுங்‌ கனற்கடவுளையுகோக்இ நீங்கள்‌ 
இச்சுடர்களை முறையே தாங்கிக்கொண்டு மிக்கரீரைய/ைய கங்கையிலிட்டு 
வாருங்கோள்‌ ; அக்கங்கையும்‌ இவற்றைச்‌ சரவணப்பாசடையிந்‌ செலுத்‌ த 
வள்‌ ;இது தான்‌ நாம்‌ உமக்கிட்டபணியென்று இறைவனியம்ப, அதைக்‌ 
கேட்டுக்‌ காற்றுக்கடவுளும்‌ கனற்கடவுளும்‌ கூற்றுரங்கொண்ட குழகன்‌ கட்‌ 
டனையையேற்று இறைவனை மும்முறை வலம்வக்துபணிக்து ஒருகணத்தே 
உலதமுழுதும்‌ படர்ர்து உயிர்கள்‌ ய।வையும்‌ வருத்திய இத்தீப்பொறிகள்‌ கின்‌ 

5 10, 


எர உற்பத்‌ திகாண்டம்‌, 


ஹதுடையதிருவருணொக்காற்‌ சிறுகிபத, அவற்றையாங்கள்‌ தாங்குகல்‌ அரியதே 


மென்று கருணைநெடுங்கடலிட த்தே 


யன்றோ! எவ்வாறுகாங்கள்‌ தாங்கவல்லோ 
விண்ணப்பிக்க, அதற்கு அசாதிமல முத்தத்‌ துருவாகிய சிவபெருமான்‌ இத்‌ 
'இப்பொதியைக்‌ கங்கையில்விடுக்கும்‌ அணையும்‌ உமக்குப்பேராற்றலுண்டாக 
வரக்கக்தோம்‌, கொண்டு சென்மினெனக்‌ கட்டளையிட்டனன்‌. உடனேகாற்‌ 
'நுக்கடவுளும்‌ கனற்கடவுளூ ங்கொண்டு செல்வாராயினர்‌.அதைக்கண்டமாலே 
'யயனே முதலாய மற்றைக்‌ தேவரெல்லாருர்‌ தம்மன ஈடுக்கமொழிர்‌து ஈம்‌ 
மின்னலனைக்தும்‌ இன்றேபட்டகென்‌ றஅுவகையங்கடலிலாழ்்க்‌ து நிற்கையில்‌, 
அவரையொக்கி இறைவன்‌ இத்திப்பொறிகள்‌ சரவணத்தையடை.்து நமது 
சேயாகவிளங்றாம்‌, நீவிரஞ்சாதொழிமினென்று கட்டளையிடவே, அவர்களும்‌ 
இறைவனை யடி.தொழுது தமது குறையொழிர்சதென்று அத்திருக்கயிலாய 
வரையையகன்று அத்திப்பொதறிகளைக்கங்கையாற்றில்‌ வீடும்படிசெல்‌ ஓம்‌ காற்‌ 
அக்கடவுளையும்‌ கனற்கடவுளையுமடைர்து தொடர, அவ்விருவோருள்காற்றுக்‌ 
கடவுள்‌ தன்னால்‌ அத்தீப்பொலியைத்தாங்க வலியற்றுக்‌ கனற்கடவுளிடக்தே 
கொடுப்ப, அவனும்‌ கங்கையை விரைந்தடைந்து அத்தீப்பொஜியாறினையும்‌ 
விடுக சான்‌. அத்திப்பொறிகளடையவேமுன்னாளிற்‌ கங்கைஇறைவன்‌சடாமகு 
டத்தில்‌ கரந்துகின்றாற்போலிருந்‌ தத. கங்கையுக்‌ தன்னிடத்திலேவந்த இப்‌ 
பொறியாதினையும்‌ இது வெபெருமான்‌ திருப்பணியென்று தன்சிரமேற்றாங்கி 
ஒருகணப்போதிற்‌ சரவணப்பொய்கையிற்‌ சேர்த்தனள்‌. அதுகண்டு மாலே பிர 
மனெயன்தி மற்றைத்தேவரும்‌ இக்குப்பாலகரும்‌ எண்டி.சையினுஞ்‌ ௪ரவணக்‌ 
தடஞ்சூழ்ச்து வணங்கினர்‌. கங்கைபும்‌ தன்னைவருக்கச்செய்க கடுங்கனற்‌ 
பொகதிகளாறும்‌ இறைவிவாழ்கின்ற இமயமலைச்சாசலிற்‌ ஐங்கியிருக்குங்‌ கமலம்‌ 
பூத்த சரவணத்தடத்தில்‌ நெற்றிமே லொற்றைகாட்டத்‌ திறைவனருளால்‌ 
தொன்மைபோல்‌ வறட்சியின்‌ றியிருந்தது. விண்ணிடச்‌ திழிக்தவாற்றினும்‌, 
பொருக்துவகரிகாகியகனலினுந்கோன்‌ றும்‌அழகமைக்‌தஒள்ளியகம லஞ்செய்ய 
முளரிக்குமாமுகக்‌ தண்ணளியுடன்பெற்ற சரலணத்தடம்பொய்கை இரைவ 
னதுகண்ணிற்றோன்று கெருப்பினைமேற்கொண்டுநின்றது. அருவமாயும்‌ உருவ 
மாயும்‌ ௮சா இ.பாயும்‌ பலவாயும்‌ஒன்றா பும்பிரமமாயும்‌ நின்றதா கய கோர்சோ திப்‌ 
பிழம்பு ஒருவடிவங்கொண்டு, கருணைகூர்கன்ற அறுமுகங்களும்‌ பன்னிரண்டு 
கைகளுங்கொண்டு, உலகமுவக்கும்படி. முருகனுருவமாய்த்‌ தோன்திகிற்க, 
ஆகாயதுக்துமிமுழங்க, பழமையான வேதங்கள்‌ ஆரவாரிப்ப,பிரமன்‌.மால்‌ இம்‌ 
இரன்முதவி.பதேவரும்‌ முனிவரும்‌ கற்பசஈறுமலர்பொழிக்‌அஎமக்கருள்செய்ய 
வேண்டுமென்று குறையிரக்து துஇத்தச்சூழ, யாவராலுமளக்கரிய எல்லை 
யகன்றபகவானென்னும்‌ பெயரினுக்குரித்‌ தாகிய ஐசுவரியம்‌ வீரியம்‌ புகழ்‌ இரு 
ஞானம்‌ வைராக்கியம்‌ என்னும்‌ சட்குணங்களும்‌ குமாரக்கடவுளுக்குத்‌ தரு 
முகங்களாகத்‌ தோன்ஜியதென்றுசொல்லும்படி. பூக்களாலியன்ற . சரவணப்‌ 
பாசடையில்‌ விற்றிருந்தனன்‌. இறைவன்‌ அணுக்களைக்காக்குமுறைமைகோக்இ 
அறமுகங்கொண்டு. நின்றமையால்‌, எல்லாப்புவன த்‌ தள்ளு மிருக்கின்ற நிலை 
பெற்றஅணுக்களெல்லாம்‌ மகிழ்ச்சியெய்ச வுவகைக்குஜீியெய்சன..சூரப தமன்‌ 


. 


திருவவதாரப்படலம்‌. எப 


தாருகன்‌ இங்கமுகன்‌ முதலிய அ௮ணர்கட்கெல்லாம்‌ மரணக்குறிதோன்தின. 
இவ்வாறு வேகாகமாந்தங்களினானும்‌ வாக்கானும்‌ மனத்தானும்‌ அளத்தற்‌ 
கரியதாகி யாண்டும்‌ பூரணமாய்‌ நகிறைவுற்றுகின்ற நின்மலக்‌ கொழுர்தாகிய, 
சாட்குணிபமூ ர்த்திசண்முக ங்கொண்டுஅருளொடு சரவணப்பாசடையிற்‌ பது, 
மிம்பூத்த மலர்க சவிரி லெழுர்தருளியிருக்குங்‌ காலத்திலே, 'பக்கங்களிலடரம்‌, 
தோங்கிய தருக்களே கால்களாக, பலதழைகளையுடைய கிலாகளுங்‌ சொம்பு, 
களும்‌ நீக்கமறப்புடைபோய்‌ வானின்கண்‌ வசிசையாய்ச்செஜிர்‌்து பந்தராத, 
அவற்றிற்‌ இரு ச்டெப்ப வ்‌ பழங்களுங்‌ காய்களும்‌ உள்ளேதோன்றிப்‌ 
பொருநக்கியிருர்‌ து அகனடுவில்‌ நறுகிழல்செய்திறும்‌ க்க, உலகைக்‌ தாங்குதலாற்‌ 
ரூது சுமக்கும்‌ காகர்களே கால்களாக, கிப்பன்‌ தொடர்ந்திருக்‌, 
குங்‌ கரையினிட_த்திருக்கும்‌ மரங்களே வானினின்‌துக்கொங்கிக்‌ இடப்பதாகய ' 
நாணாக, அறத்தெளிக்த மீர்த்தடத்திற்பூச்த மலர்களேபாயலாக, சரவணப்‌ 
பாசடையாகய மஞ்சத்தின்‌ மேற்‌ நென்றற்காற்று மெல்லென்றசைப்ப, அட்‌, 
உமாகாகங்களஞ்‌ சேடனுஞ்‌ சிங்கமாக, அச்சரவணப்பொய்கையே அணை 
யாக, காள்களுங்‌ கோள்களும்‌ விண்ணிற்படர்ந்தவிகானமாக, கருங்கடற்கட 
வுள்‌ காலையிற்றோன்றும்‌ ஒள்ளிய பகலவனாகிய கண்ணடிகாட்ட, உமாதேவி 
யார்‌ புத்திரகொமணியாகய கருணையங்கடல்‌ இனிது விற்றிருந்தருளினான்‌, 


இங்ஙனம்‌ இளையபிள்ளையார்‌ அச்சரவணபைப்பொய்கையில்விற்திருக்‌தருவி. 
யது, இறைவன்‌ பெருவடி.வங்கொண்ட மாமாயன.து மனத்தின்கண்‌ தண்‌ 
ணென்றதெரிசுடர்விளக்க;த்‌ அச்சியிலிருப்பதுபோ லும்‌,விராட்புருடன தஇதய 
கமலமாகிய புண்டரிகபுரத்தி லெழுக்கருளி யிருப்பதுபோலு மிருர்தது. பின்‌ 
னும்‌ பாலெபரந்து அதில்‌ நீர்த்துளி தங்கியிருப்பன நாள்களின்‌ கூட்டம்‌ 
போலும்‌, அத்தட.ாகத்திலடர்க்த பாசேமேகமாக, அதிற்பூத்த தாமரைமலர்‌ 
களே குற்றமற்ற சூரியராக, அத்தாமரைக்கூட்டத்தின்‌ மத்தியில்‌ பிள்ளையா 
ரெழுர்‌தருளி யிருக்குக்தாமரைமலரே ஞானசூரியனாக, பிள்ளையார்‌ இறைவ 
னென்றுசொல்ல அங்குவிற்றிருர்கருளியதுபோலும்‌, இதுவுமன்தி, மாலும்‌ 
பிரமனும்‌ மற்றை இச்திரன்முதலி.ப தேவரேனையோரும்‌ பக்கங்களிற்பொருக்தி 
யிருப்ப மரங்களும்மிருகங்களும்‌ பறவைகளும்‌ பிறவுஞ்சூழ்க்‌ தடெப்பப்பிள்ளை 
யார்விற்திருப்பதுஎம்பெருமானாகய எண்குணத்தொருவன்‌ இருட்டி. காலத்தே 
தாமரைத்தவிசகக்து விற்திருந்ததொக்கும்‌. பின்னும்‌ அவ்வாதிருந்தமை இணி 
சிலபகற்குள்‌ இளையபிள்‌ ளையார்‌ கான்முகக்தொருவனைச்‌ சறையிலிட்டு எல்லா 
வுபிரையும்‌ அவன்போலச்‌ இருட்டி செய்யத்தொடங்கிப்‌' பதுமபீடத்தில்‌ விற்‌ 
கிருந்ததுபோலும்‌ விளங்கிற்று. சரவணப்‌ பொய்கையிற்‌ றாமரைப்‌ பூவொன்‌ 
நிற்‌ சண்முகங்கொண்ட சாட்குண்யமூர்த்‌ இ யிருக்க அவரிருக்குர்‌ தரமரை 
மலரைச்சுற்தி வண்டுகளிசைபாடும்‌ தாமரைக்காடி ருப்பது, சேவர்கட்தை 
வனே ! எம்மை எல்லாம்பீடமாகக்‌ கொண்டருளவேண்டுமென்றுஅத்தாமரை 
மலர்கள்‌ வேண்டித்‌ சவஞ்செய்தற்கு நின்றதுபோ லுமிருக்த து. வருத்தஞ்செய்‌ 
யுக்தோற்றத்தனை யுடைய பவளம்போ லும்‌ விளங்குஞ்சுடர்த்தோற்றமுடைய 
குமாரக்கடவுளைச்குழ மணமமைர்த கமலக்கரடு மலர்க்‌ இருப்பத, அவனைச்‌ 


எ ரர உற்பக்திகாண்டம்‌, 


சேரும்படி... சண்ணியநீருட்புகுக்‌. அ சூரியன்‌ மல்‌ காட்டம்வைக்‌ து.நுணங்யெ 
இடையையுடைய மாதர்‌ பலர்தவஞ்செய்து ஆண்டுகிறந்பதுபோனு மிருக ௪.து. 
மெலும்‌ ஒள்ளிய சுடரைவிரிக்குஞ்‌ சங்கள்‌ சிலகமலமலரில்‌ வைகக்கண்‌ 
ணிய கறவினைச்சொரியும்‌ பலகாள்களையுடைய தாமரைபரித்துச்‌ சூழ்க்இருப்‌ 
பத, தெய்வத்தன்மைபெரருந்திய அச்சரவணப்பொய்கை தன்னைச்‌ செர்ந்து 
வைய சண்முகங்களையுடைய பிள்ளையார்‌ உண்ண வெண்ணெயுஞ்சங்கமுஞ்‌ 
குழவிட்டதபோலும்‌, முத்தர்‌ தாமரைத்தோடும்‌ அழயெ மகரந்தச்‌ சேறும்‌ 
மணங்கமழும்‌ அழகிய தண்ணியதகாகிய நறவும்‌ முறைமுறைவீரிக்‌ கையால்‌ 
ஒருசேரக்கொண்டு பிள்ளையாருடைய தஇருவடி.திளைக்கச்‌ செலுத்துவது வரு 
வாயையுடைய அப்பொய்கைஅன்பால்‌ வழிபாடுசெய்யுர்‌ இறம்போலும்‌. செக்‌ 
தாமரைப்பொது பதனழிர்‌து அவிழ்க்து பக்கத்தில்‌ அங்குள்ள இலைமெல்விழ்க்‌ 
தது, அவைபுறத்தேயசையுக்‌ தோற்றமோ அணுக்கட்கெல்லா மின்பாலக்‌ 
தரும்படி. வடிவேறு சூலக்கெம்மணிக்கண்டப்‌ பெருமான்‌ ஆதுமுகங்கொ 
ண்ட முத்துக்குமாரக்கடவுளைச்சூழச்‌ சரவணப்‌ பூர்தட்டில்‌ பரிசுக்தமாயெ 
விளக்கமாட்டி,த்‌ இரையாயெகையரற்‌ சுலாவல்போ லும்‌, மாணிக்கம்போலுஞ்‌ 
செர்நிறமமைர்‌ க காமரைமலர்கள்‌ஆயெதாக, மேற்சொல்லுகின்ற பச்சிலைகவி 
கைபாக பலவரும்புகளும்‌ விளக்கமாகத்திரைகளே கவரிகளாக, அங்கேசத்‌ 
இக்கின்ற புள்ளினம்‌ பலவாத்தியமாக, குற்றமற்ற அப்பொய்கையானது அறு 
முகத்தொருவனுக்கு வளம்பட௩டரந்ததபோலும்‌. அழல்‌ ஓங்கியதுபோன்ற 
காமரைச்‌ தடாகத்தில்‌ அலைகள்கடுவில்‌ சூழ்போர்‌ தலாவுவன தானையினீர்மை 
யாற்‌ சிறந்த குகப்பெருமான்பொய்கையை வெளியுறாமல்‌ அமரர்களிட்ட ஆல 
தீதிகள்பக்கங்களிலே சென்றற்காற்று எதிதலின்‌ இரட்டுவதுபோலும்‌. அச்சம்‌ 
விளைக்கும்‌ அரசவன்னங்கள்கொடி. நெற்றிமேலொற்றை நாட்டத்திறைவன்‌ 
பயந்த குமாரக்கடவுளைச்சூழப்‌ பொய்கையினிடத்திலே ஆரவாரித்தல்‌, ஏம 
இறைவராகிய பிள்ளையார்‌ பொற்றாமரைமலரி லெழுர்தருளிய கான்முகக்‌ 
கடவுள்போலச்‌ இருட்டி,.த்தொழில்‌ செ.ப்‌யுங்காலக்திலே வாகனமாகச்சமை 
வேன்‌ என்புடையிருவென்று கனிச்கனி2ய யிரத்தல்போலும்‌ விளங்கும்‌. 
பிள்ளையார்‌ அப்பொய்கையில்‌ இன்னனவாகச்‌ சொல்லும்படி. இறக்க. தாமரை 
மலரொன்தின்கண்‌ சரவசரப்‌ பொருள்க ளெல்லாங்‌ காக்கும்படி. கருணை 
மலர்ந்த இருவுள்ளத்தால்‌ இளஞ்சிறுகுழவியாக இனிதவிற்றிருந்தருளினான்‌. 
இதடெக்க ; ்‌ ட்‌ - 
இர்த்திகையாகக்‌ கங்கையில்‌ விளங்குஞ்‌ சரவணப்பொய்கையில்‌ மூர்த்தி 
கைக்குழவியென்ன முதலிலிலசெய்யுக்‌ இருவிளயாடலைகோக்கி ஆர்த்தி நீங்‌ 
காத வுள்ளத்தினராய்‌ இருமால்முதலிய தேவரெல்லாம்‌ கார்த்திகைமுதலிய 
தெரிவைமாரைவிளித்‌ அப்‌ பரம்பொருள்‌ யாரானும்சொல்‌ லுதற்கரிய சரவணப்‌ 
பொய்கையின்கண்‌ சண்முகங்கொண்ட ஒருவனாய்விற்றிருக்கும்‌ விமலன அ 
ஓர்குழக்தையாய்த்தோன்‌தினன்‌ ,அப்பெருக்‌தகைக்கு உங்கள்‌இருதனப்பா ஓங்‌ 
கொடுத்துவளர்‌த்துவாருங்கோளென்று கேட்க, அவர்களும்‌ அதற்கியைச்‌ தவ 
சாய்்‌௮ச்சசரவணத்தடம்‌ பொய்கையை யணுகிச்சென்று வணங்க,வேண்யவோர்‌ 


திருவவதாரப்படலம்‌, ௭௭௪ 


(ச 


வேண்டியாங்குபயக்கும்‌ விமலனாகலின்‌,சண்முகங்கொண்டுகின்‌ற பரமன்‌ ஆறு 
குழவிகளாகத்திருவுருவங்கொள்ள அவ்வறுவறும்மகிழ்றெர்‌ து வேறுவேதெடுத்‌ 
அத்‌ தத்தம்‌தணைமுலைப்பாலையூட்டப்‌ புன்னகைசெய்தருளி நீங்காப்பெருங்‌ 
கருணையால்மிகவுமருர்தினான்‌. உண்டபின்னர்‌ அவர்கள்கடப்பமாமீழல்‌ செறி 
கீத அத்தடம்பொய்கையில்‌ வண்கெளணையாக கஞ்சத்தடமலர்ப்பள்ளியில்‌ 
அறிதுயில்‌ அமரச்செய்துவணங்கக்‌ கருணையா லிதசெய்யலாயினான்‌. ௮ஃ 
செவ்வாறெனின்‌, “ ஏறுமயிலேதிவிளை யாடுமுகமொன்றே, ஈசருடன்ஞான 
மொழி பேசுமுகமொன்றே, கூறுமடி.யார்கள்வினை தீர்க்குமுகமொன்றே, குன்‌ 
துருவ வேல்வாங்கி விட்டமுக மொன்றே, மாறுபடுகுரரை வதைத்தமுக 
மொன்றே, வள்ளியைமணம்புணர வக்தமுகமொன்றே” என்றாற்போலத்‌ யி 
லும்படி. யோருருவழும்‌, துயின்று . இடுக்குற்றெழுக்‌து மெல்லிய சொற்களைப்‌ 
பழகிப்பேச வோருருவமும்‌, தாயர அ முலைப்பாலைபருர்‌தவோருருவமும்‌, ஆங்‌ 
கமரும்படி யோருருவமும்‌, இருவிளையாடல்செய்ய வோருருவமும்‌,யாவர்க்கு 
மிரங்கி யருள்சுரக்க வோருருவமும்‌, தவழ்க்துசெல்ல வோருருவமும்‌, நிற்கா 
தொய்யெனவெழுர்‌ அவீழ வோருருவமுமன்‌ தி,ஒருருவம்பொய்கையைச்கும, 
ஒருருவம்‌ தாயின்கண்வைக, ஒருருவமாட, ஒருருவஞ்‌ செங்கையை யறைய, 
ஓருருவசின்‌நுபாட, ஓருருவகாடி.ப்பார்க்க, ஒருருவமோட, ஓருருவமோர்பா 
லொளிக்க,ஒருருவம்‌ யாண்டுக்தேடச்‌ திருவிளையாடல்‌ செய்தருளினான்‌. இவ்‌ 
வகை இருமூன்று திருமேனிகொண்டு கணமொன்கில்‌ ஆயிபம்வகையாய்ப்‌ பர: 
மா.ப்கின்ற குமாரக்கடவுள்‌' ஏல்லா வுயிர்கடேரறும்‌ செய்யும்‌ விளையாடலே 
போலத்திருவிளையா டல்பலசெய்துவருகையில்‌,அத்தன்மையைகாடி.ச்‌ சாமரை 
திதவிசுகந்தரான்முகனும்‌ மாலும்‌ இர்திரனும்‌ முற்றத்துறர்‌ த முனிவருக்‌ தேவ 
ரும்‌ ௮வசொழிக்தபிறரும்‌ அற்புதமா கியம௫ழ்ச்சியெய்தி இன்ன வாறுசொல்வா 
ராயினா்‌.சேயாதிய இவனொருவனே பலகுருக்துருக்கொண்டு நம்முன்‌ ஏயென்‌” 
னு மாத்திரைப்போதில்‌ கணக்கறந்தபேதமாக திருவிளையாடல்‌ செய்கின்ற 
னன்‌ ; ஆயின்‌. இவன திருவிளையாடல்‌ அதிதற்கரிதாகும்‌. இவன்‌ எல்லா 
மாயமுமியற்றவல்ல எல்லையிகந்த பேரநிவாளனென்றே யெண்ணவேண்டும்‌. 
கையிற்பழகுங்‌ குழக்தையேபோலக்‌ காட்டிய கடவுட்பெருமான்‌ செய்கின்ற 
இப்பெருமாயைபோல்‌ யாரும்செய்யவதி.பார்‌.வேறுசொல்வதினா லென்‌ பயன்‌? 
யாமுஞ்‌ செய்யத்தக்கதொன்தில்லை. இவன்‌ உயர்வொப்பில்லாத முழுமுதற்‌ 
கடவுளென்றே அணியவேண்டும்‌. கரர்த்திகைப்பெண்களறுவரும்‌ குமரப்பெரு. 
மான்‌ இருவிளையாடலைரோக்கி மிகவற்புத நீர்மையெய்‌இ . இவன்‌ திருவுருக்‌ 
கொண்டமையைக்‌ . குழக்தைகளென்றே கொள்ளாமல்‌ உண்ணடுங்கி வழிபடு 
கடவுளென்றே சொல்லப்போந்தித்தொழுது வருவாராயினர்‌, இதுவரையுஞ்‌ 
சண்முகத்தொருவன்‌ தஇருவவதாரஞ்‌ . செய்ததைச்சொன்னோம்‌, இனி எம்‌ 
,பெருமாட்டியார்‌ காற்லெம்பின்மணிகளினின்றும்‌ தோன்றிய வசத்திகளிடத்‌ 
அம்‌இலக்கத்தொன்பதின்மரும்‌ தோன்றிக்குமாரசற்குருவுக்குத்‌ தம்பியராயும்‌ 
படைத்துணைவராயுமாயினமையைச்‌ சொல்வோமென்று சொ வ்லாராயினார்‌, 
இருவவதாரப்படலம்‌ : 
்‌ முற்றிற்று, 


அவவை, 


எது 'உற்பத்திகாண்டம்‌. 


அணைவர்வருபடலம்‌. 


ஆலவிடதுகாக்து தேவரைக்காத்த நெற்திமேலொற்றைகாட்டமுடைய 
நின்மலக்கொழுந்து தமது நெற்றியிலுள்ள ஒற்றைகாட்டத்தால்‌ தரப்பட்ட 
வெஞ்சுடாப்பொறியின்‌ வெம்மையை யாற்றாளாய்‌ இமயமுதல்வியார்‌ ஓட்‌ 
டெடுப்பக்‌ காற்லெம்பொன்றோடொன்று தாக்கலான்‌ ஈவமணிகள்சித நின. 
இச்கருணத்தில்‌ இருமாமகள்கொழுான்முதலிய தேவர்கள்‌ இறைவனை வணங்கி 
நின்று. ஒருமைக்கனைச்‌ தரவேண்டினால்‌, தமது நெற்திமேலொற்றைகாட்ட.த்‌ 
தாலாய வன்சுடரைகல்க யோர்‌ மைந்தனாக அமர்கவென்றே ஏவினானென்று 
இறைவிதெரிர்கனளாய்‌, அக்கேவரைகோக்கி அநாதிமலமுத்‌ சனாகிய பர மவ 
னது அருட்டிருமேனி படைத்த மைந்தன்‌ என்னிடமாகத்‌ தோன்றாவண்‌ 
ஸந்தடுத்த இந்திரனே. கான்முகனே திருமாலே முதலிய தேவர்கள்‌ மனை 
வியாகட்கெல்லாம்புத்திரரின்ருகவெனச்சபித்துச்சென்று, *இருமாலும்பன்‌ தி 
யாய்ச்சென்று'காண்பதரிகாய்ப்பாதாளமேழினுங்‌ ழ்சொற்கழிவாய்த்தோன்‌ 
அம்‌ பாதபுண்டரிகங்களைப்பணிர்‌ து, கண்களாரத்தெரிரித்துத்‌ தேவரனைவருங்‌ 
குறையிரப்ப நீபுதவுஞ்‌ செய்கனற்றிரளினாற்றலும்வெப்பமும்‌உணர்க்‌து வெம்பி 
முழுதும்‌உடலம்பனிப்ப இவணின்றகன்று மீண்டெய்தினேன்‌, எம்பெரும ! 
அவ்வழற்கையென்னை நீக்குதலாலென்றுகூற;இறைவன்‌ உமையன்னையைக்‌ 
கருணையொடும்‌ பார்க்கருளிக்‌ தன்னிடத்திலிருக்கவெனக்‌ கட்டளையிட்ட 
னன்‌, இதுடக்க ; 


இமயமுதல்வியார்‌ ஓடி தனால்‌, அவர்‌ காத்லம்பினின்றுஞ்‌ தெறிய 
ஈவமணிகள்‌ இறைவன்‌ சந்கிதானத்தில, கோன்றின. அவ்வாறு தெறிய 
ஈவமணிகளில்‌ இறைவியினது திருவுருவம்‌ ஈசானம்‌ தற்புருடம்‌ அகோரம்‌ 
வாமனம்‌ சத்தியோசாதமென்னும்‌ ஐந்து திருமுகங்களையுடைய அகாஇமல 
முக்சனாிய பரமசவன்‌ சோமகுரியாக்கினியென்னும்‌ முச்சுடர்களினுக்‌ தோ 
ன்றுமாறுபோலக்‌ தோன்றக்கண்டு, அவ்வருமையான ஈவமணிகளிற்றோன்‌ தி.ப 
உமையின்‌ திருவுருவங்களையெல்லாம்‌ வருகவெனக்கருணை செய்ய, அம்மணிக 
ளொவ்வொன்றும்‌ ஓவ்வொரு ச௪த்தியாகத்தோன்திவர்‌து, எம்மிறைவன்‌ சக்கி 
சானக்கையடைந்து மும்முறைவலம்வக்து பணிக்‌ தநின்று இறைவன்மேற்சிக்‌ 
தைவைத்தலும்‌,முற்றத்துறக்க முனிவர்பன்னிபர்போல்விரைவிற்கருப்பமுறல்‌ 
கருணை வடிவுடைய இமயமுதல்விகண்டு, ௮ம்மாதர்மேத்தினங்கொண்‌ எமக்கு 
மாறுயெதிறத்தால்‌ நீவிர்பலகா லும்‌ பொறையொடு பொருந்தும்‌ இக்கருப்பத்‌ 
அடனிருத்தொனச்சபிக்க, அவர்கள்‌ அஞ்சியுண்ணடுங்கி மெய்வியர்த்தனர்‌. 
அவ்வியர்ப்பினின்‌ அம்‌ இறைவனது திருவருளால்‌ இடியுமாதுபடுஞ்‌. சொல்லை 
யுடையாரும்‌ பொன்னாடையுடையாரும்‌ கையிலேந்தியவாளையும்‌ பலகையு 
முடையாருமூய்‌ இலக்கத்தவர்‌ தோன்தினர்‌. அவ்வாறம்மாதரார்‌ வியர்ப்பி 
னிற்றேன் திய மக்களாயெடஇலக்கத்‌ தவரும்‌ இறைவன து திருநாமங்களை யேத்‌ 
தித்‌ அதிசெய்த, “£ போற்றுமா னன்முகனுங்கானணாத புண்டரீக” பாதங்களைப்‌ 
போத்திரிற்ப, அவர்களைகோக்‌ட இதுகூறுவானாயினான்‌,  " 


துணைவர்வருபடலம்‌, ௭௯- 


மக்காள்‌! சிங்கள்‌ யாவரும்‌ உமது பேராற்றலால்‌ இர்ிரன்றாகலிய தேவர்‌ 
கட்குப்பகைவராிய அவுணரோ டெதிர்க்கு பொருஅவெல்வதற்கு எம,து கக்‌ 
சப்பெருமானது படைத்தணையாவிரென்றுசொல்லிப்‌ பெருங்கருணை செய்ய, 
அம்கட்டளையேற்று இலக்கத்தவரும்‌ இறைவன்‌ இருமுன்பு நீங்காசகொழுகி 
னர்‌. இவ்வாதிருக்க நீங்குதலரிதாகிப சனமேற்கொண்டு கொடுஞ்சாபம்‌ வழ 
ங்க ஈவமணி யுருவமாம்‌ ஈத்திகள்‌ ஒன்பஇின்மரும்‌ மனம்௩டுங்கித்‌ அத்த, 
பின்பு அப்பெருமாட்டி. குற்றேவல்‌ செய்பவராய்ப்‌ பலகாலுமொழுக£னர்‌. இம்‌ 
மாதரார்‌ ஒன்பதின்மர்வயிற்றினும்‌ இரண்டாஞ்சம்புவா கியர்‌ தஇபெருமான்க௧ரை 
தீதவரே குழர்தைகளாகச்‌ சென்றணைர்‌து காளைப்பருவமுடையராய்‌ அவர்‌ 
கள்‌ கரு வுயிர்க்காமையாலே ஈன்னெறியிலே யொழுயெ த்த த்ப்‌ட 2) 
கருவிலேயே யிருக்‌ தகொண்டு ரிவத்தியானஞ்‌ செய்துகொண்டே யிருக்கனர்‌. 
அம்மாதர்‌ வயிற்றிற்‌ கருக்கொண்டிருந்த ஈவவிரர்களும்‌ இறைவனை, த்‌ தியா 
னஞ்செய்துகொண்டே யிருந்து யோகுசெய்வசனால்‌ அவர்கள்‌ பாரஞ்சுமக்க 
லாற்முமல்‌ பரமரவெனையும்‌ பார்வதியாரையும்‌ வணங்கி நின்று அம்மையையும்‌ 
அப்பனையுகோக்கி நரங்களிதுவரையுங்‌ கருப்பொறையானொக்தோம்‌,இனி எங்க 
ளாற்‌ சுமப்பதற்யெலாததா யிருக்கின்றது, கருணைசெய்ய வேண்டுமென்று 
வேண்ட; இறைவனும்‌ ஏலவார்குழ லெம்பெருமாட்டி.யை நோக்க நின்காற்‌ 
சிலம்பிற்‌ செறிய ஈவமணிகளால்‌ வந்தஇம்மாதரார்‌ நீயிட்டசாபத்தாற்‌. பல 
காலுஞ்‌ சூலினைச்சுமர்‌ துநொக்‌துவருக்தினர்‌. இனிஇவர்மக்களைப்பெறக்‌ கருணை 
செய்யவேண்டுமென்று கட்டளையிட, இறைவியு மகற்கு ஈன்று ஈன்றென்‌ 
திசைர்து புன்முறுவல்‌ செய்தருளிப்பின்பு அ£மாக ரர்‌ சரொன்பதின்‌ மரையும்‌ 
கோக்கி இனி ஈவவிரரைப்‌ பெறுதரொன்று சொல்லலும்‌, அவரிடத்திற்‌ பெய 
ராமல்‌ யோகுடனுறையும்‌ ஈவவிரரும்‌ பிறப்பிறப்பில்லாப்‌ பிஞ்ஞகன்‌ பெருங்‌ ' 
கருணை முறைமையை யிறைஞ்சித்தொழுது பிறப்பதற்கு முயன்று பெயருவ 
தற்குத்துணிய புரத்தில்‌ வர்கமாதரார்‌ உமையன்னைசொற்கேட்டுக்கவற்கி 
யகன்னு விரைவாக . அ௮ன்னையார்பாதபுண்டரீகம்பணிந்து விடைபெற்று, அவ்‌ 
விடமகன்று மக்களை யீன்றனர்‌. அர்கவவிரரும்‌ முன்னைகாளில்‌ இரண்டாஞ்‌ 
சம்புவாகய நக்தபெருமான்‌ பூமியின்கண்‌ தோன்‌ திய வண்ணம்‌ அர்‌ நந்தி 
பெருமான்‌ கணமுதல்வராதலால்‌ மலபந்த மில்லாமலே தோன்றுவாராயி 
னர்‌, அவர்கள்‌ எவ்வாறு தோன்தினாரெனில்‌, பெரிய ஆகுவாகன த்தினை 
யுடைய விகாயகப்பிரானுக்‌ களையவனாகிய முருகக்கடவுளாற்‌ சூரனாலுண்‌ 
டாதிய துன்பம்‌ தேவர்கள்‌ பொருந்தாதவண்ணம்‌ தலைக்கும்படி. "அழகும்‌ 
க்க இச்‌ இனவ உலகமெல்லாம்‌ வியக்கும்படி வீரவாகு 
வும்‌ ; நெகிழ்ச்சியையுடைய வல்லியார்‌ தக்திவியன்படையா ய மிக்கவிருளை 
யகற்றும்படி யெழுர்த வெண்கதிரேபோலத்‌ திரண்ட சூதனையொத்த. சனச்‌ 
இனையுடைய தெய்வத்தன்மையமைர்த தரளவல்லியிட ச்த வீரே கேசரியும்‌ ; 
மக்களுக்கும்‌ தேவர்களுக்கும்‌ பெருந்துயர்‌ விளைக்கும்‌ வலிய அவுணர்‌ சூழ்‌ 
டெக்த விரமகேந்இரந்கொலைவெய்தச்‌ செக்கிறத்தையுடைய நாபுசமணிக்க 
பதமராகவல்லியிடத்துச்‌ றெப்பான்மிகுக்த வீரமகேக்திரனும்‌ ; பரிதீயங்கடவு 


௮0 உற்பத்‌ திகாண்டம்‌. 


CS 


ரூம்‌ வடவைத்தியும்‌ புதியமதியமும்‌ நாணமுற விளங்கும்‌ கோமேசகவல்லி 
மிட த்துத்‌ தேவர்செய்க நோன்பால்‌ விரமகேச்சுரனும்‌ ; சுவர்க்கலோக வாசக 
ளாகிய தேவர்கள்‌ மகிழ்ச்செடையவும்‌ பகைவராகிய அவுணரெல்லாம்‌ முடிய 
வும்‌ தருமம்‌ தலையெடுக்கவும்‌ ஒளிமிக்க வயிடூசிய வல்லியிடச்‌.து வீரகண்டை 
யணிந்த பாதத்தினையும்‌ பெருமிதமுமுடைய வீரபுரர்தரனும்‌ ; சூரபதுமனது 
செல்வமும்‌ அவனை கரோ ஊராய்‌ சிங்கமுகன்‌, தாருகன்‌ செல்வமும்‌, அவர்‌ 
களைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ அவுணர்செல்வமும்‌, தேவர்கள்‌ அன்பமுங்கெடவும்‌, 
நீண்ட பாம்பணியும்‌ கொன்றைமாலையுமுடி,த்த சடாமகுடச்தனையுடையபரம 
சிவனருளால்‌ வச்ரெவல்லியிடத்அ விரராக்ககனும்‌ ; கையால்‌ மேருமலையை 
வளைத்து ஓஒருகணதக்திலேயே முப்புரம்பொடி.படுத்த கடவுளருளால்‌ கடலிட:த்‌ 
அக்‌ குதிரை முகத்தினையுடைய வடவைத்தி யெழுதல்போல மரகதவல்லி 
யிடத்து விரமார்த்தாண்டனும்‌ ; பவளவல்லியிட த்து மதமயக்கத்தையுடைய 
யானைகளும்‌, காவிச்செல்லும்‌ குதிரைகளும்‌, அவை பூட்டப்பட்ட மணிமப 
மான தெர்களும்‌ கொடிய அவுணப்படைகளும்‌ இமையோரையில்‌ அழியச்‌ 
தன்‌ ஆற்றலாற்‌ பொருதுவெல்லும்‌ விராந்தகனும்‌ தூணிற்றோன்‌ திய நரமடங்க 
லும்‌ அன்று பாற்கடலிற்றோன்றிய ஆலவிடமும்‌, வடவைத்தியும்‌ மாறுபட 
ஈம்மாற்றுஇக்கப்படும்‌ நீலகண்டம்போலும்‌ நிறத்தனையுடைய இக்‌இரநீலவல்லி 
யிடத்து அவள்செய்த ஈல்லகவத்தாலே வீரதிரனும்‌ தோன்தினர்‌. 
இவ்வாறு வீரரொன்பதின்மரும்‌ இறைவனருளால்‌ தம்மையீன்ற தாயர்‌ 
கிறம்போன்று பொற்றுகி லணிக்து பலகால்வளர்ந்த உறுப்பொடும்‌ அம்மா தர்‌ 
உக்தியின்வழியே, அன்று இருமாமகள்கணவன்‌ உர்தியின்வழியே கான்முகக்கட 
வுள்தோன்றியவாநு தோன்றி அக்கயிலையின்‌கண்டிங்கஞ்சு மர்‌,த அணையிலெழும்‌ 
 சருளியிருக்கும்‌ அம்மையையும்‌ அப்பனையும்‌ மும்முறை வலம்வந்து எட்டுறு 
ப்பும்‌ சலமுறப்பணிக்தெழ. அதைக்கண்டசுருதிப்பொருளா யெபண்ணவர்பெரு 
மான்‌ கன்னிடத்திலே இனிது விற்திருக்கும்‌ உமையன்னையை அன்பால்‌ 
கோக்‌) இவரோ மதியிலும்‌ திறலிலும்‌ மிக்கார்‌, மானமே யாபரணமெனப்‌ 
பூண்டார்‌, மேது மைக்தருமாவார்‌, வல்‌ மது நந்திகணத்தவரே 
யாம்‌ என்று சொல்ல, அதைக்கேட்ட எப்பொருட்குமிறைவி அம்மைந்தர்க்‌ 
கருள்செய்ப, ணவ கெல்லால்‌ பரமசிவன்‌ வெவ்வேறாக சுடர்வாளுதவி, 
முன்னகாளில்‌ ௮க்ஈவசத்திமார்‌ வியர்ப்பில்வக்த இலக்கத்தவரோடு நீங்களும்‌ 
உங்கட்‌ இரவின்‌ ஜாம்‌ சண்முகத்‌ தொருவனாய சாட்குணியப்பிரமத்‌ 
இனை யிறையேனும்‌ நீங்காது, அவன்‌ குற்றேவல்செய்‌ தொழுகுவீரென்று 
கட்டளையிட, அதைக்கேட்ட வ விரரும்‌ அதற்கிசைம்‌அ இலக்கத்தவருடன்‌ 
தா பத ஒன்றிப்புல்லி அன்பான்‌ எமது சவெபரஞ்சுடரினாலயத்தை நீங்காது 
அருகேயெயிருக்க, நீலோற்பல மலர்போலும்‌ விழியையுடையராய்‌ ஈவமணி 
சுனிற்றோன் லிய கவசத்இிகளும்‌ அருட்பெருங்‌ கருணை வல்லியா உமாதேவி 
யாரை மீங்காது தபம்‌ குற்றேவலைச்செய்‌ தொழுகுபவரா யிருக்தனர்‌. 
தணைவர்வருபடலம்‌-முற்கிற்று, 


சரவணப்‌ படலம்‌. 


இதுவரையும்‌ இலக்கச் சுவரும்‌ ஈவவிரரும்‌ சோன்றியவரலாறு சொல்லி 
முடிச்சோம்‌; இனிச்‌ சாவணப்பொய்கையில்‌ கார்த்நிகைமுதலிய மாக£.றுவரு 
முலைப்பாலளிக்க அதனையுண்டு இருவிளையாடல்‌ செய்யும்‌ சண்முகச்சமலன்‌ 
இருவிளையாடலைச்‌ சொல்லுவோம்‌, ஆங்கார மிகுர்தார்‌ காண்பதற்‌ கரிய 
வெள்ளி மலை! யாகிய ஸ்ரீகயிலாயத்தில்‌ இனிஅவிதற்திருக்கும்‌ சிவபெருமான்‌ ௧௬ 
வு பிர்க்காமலே எல்லாவு பிரையுமீன்ற கன்னிபாகிய இமயமடக்தையை போக்கி 
அவுணரால்‌ வருர்துனெற நான்முகன்‌ முதலானோர்‌ அன்பமநீங்க, ஈமதுவிழி 
சளிற்ொன்றிச்‌ செம்பது உ மலர்பூத்௪ சரவணப்பொய்கையில்‌ வளர்ந்துவரும்‌ 
முத்துக்கு மாரனாயெ உன்‌ பக்கிரி மதியை இக்கயிலைவரையிற்‌ கொணரு 
வோம்‌ வாவென்றுகூற, அதைக்கேட்ட இை நா்‌ அவ்வாறே அன்புடனெழுர்‌ து 
காம்‌ போவோம்‌ வாருமென்றனள்‌. 


இவ்வாறு சொல்லக்கேட்ட நெற்றிமே லொற்றைகாட்டமுடையானும்‌ 
கறைமிடற்நிறைவனுமாயெ ஈந்தியென்னுக்‌ இருநாமத்தையுடையான்‌ இம்மென 
விடையூர்ர்‌ து நம்பெருமாட்டியோ டெழுக்தருளலும்‌,தேவர்க ளெல்லாரும்தம்‌ 
வினையனைத்தும்‌ ஒழிர்தனவென்று நர்திபெருமான்‌ சணத்தொடும்‌ நெருங்கக்‌ 
அதித்தனர்‌. பின்பு ஆலவிடத்தையடக்கிய கையையுடைய ஆலாலசுந்தரரே' 
முதலாகிய கணத்தவரும்‌ வெசாரூபம்‌ பெற்றாரும்வம்‌ திருபுடையுஞ்‌ சூழ்க்து 
நின்றனர்‌. நந்திபெருமான்‌ செலுத்தத்‌ சாமரைக்கண்ணனும்‌ நான்முகனும்‌ இம்‌ 
இரனும்‌ பிறரும்‌ சேன்றுளிக்கும்‌ ஈறுமலரைக்கையாற்சிக்‌தி இறைவன அ புண்ட 
ரீகபதமலரை மும்முறைவலம்வர்‌ தெட்டுறுப்பு மிலமுறப்பணிர்‌தனர்‌. இவ்வா 
முகப்பூககணங்கள்‌ சல்லரி, ஊதுகொம்பு,துடி., தடாரி, சச்சரி, கல்லென்கிடிக்‌ 
குங்‌ கரடி, காகளம்‌, மெகம்போலும்‌ ஒலிக்கும்‌ பேரிகை, திமிலைமு,தலிய பல. 
வாத்தியங்களும்‌, இருக்கு, எசுர்‌, சாமம்‌, அதர்வணமென்னும்‌ கான்குவேதங்‌ 
களும்‌, பிரணவமும்‌, மற்றைக்கலைகள்யாவும்‌ பேரொலிமுழக்கெ. வித்தியா 
தரர்‌ தேம்பாடி.னர்‌.இறைவன்‌ சடாமகுடத்திலுள்ள்‌ பிள்ளை வெண்பிறையைப்‌ 
படர்க்து பேரரவங்கொள்ளுமென்பது குதித்து அதைப்‌ போற்றுதல்போல 
வெண்குடையைச்‌ சூரியர்‌ பன்னிருவருமேர்தவும்‌, சகரரென்னும்‌ அரசர்கள்‌ 
வழியில்வந்த ப£ரதனென்னு மரசர்பெருமான்‌ : வேண்டியகாலத்தில்‌ இறைவ 
னது சடாடவியினின்றும்‌ வெளிப்பட்ட வெள்ளத்தொழுக்கேபோலப்பூதர்கள்‌ 
சாமரைவிசவும்‌, பின்னும்‌ யானை சிங்கம்‌ புலி யாளிமான்கரடி முதலிய விலங்கு 
களின்‌ முகங்களைக்கொண்ட சாரதவீரர்‌ நூஅகோடிபேர்விரைந்து சுற்றிக்‌ 
கொள்ளவும்‌, பலவிடைக்கொடிகள்‌ ஆகாய்‌ கங்கையையடைர்‌ த கக்கிச்சிதறு 
வன இறைவனைத்தொழுதரற்று மெய்யன்‌ பினால்‌ நீரைச்செலுத்‌ அம்‌ காட்சியை 
யொத்திருப்பவும்‌ விளங்கிச்‌ தோன்றின, எப்பொருளையுமீன்ற இமய மயி 
லுடன்‌ அழகிப்‌ மழவிடைமேல்‌ ஆரோகணித்தருளி மதியமுடிக்கணிக்த 
மாிலாமணியோ தமது. இருவாலயத்தை நீங்கிச்சென்று கயிலையையகன்று 
இமயமலையினையும்‌ புறத்தேவீட்டு அன்னமாடு மகன்ற அறையையுடைய சர 
வணப்‌ பொய்கையின்‌௧ரையை யணுகினன்‌. I - 
. B11, 


௮௨ உற்பத்திகாண்டம்‌. 


சரவணத்தடத்தில்‌ கூவிருமுகங்கொண்டு விற்றிருக்கும்‌ முத்துக்குமா 
சன்உலகமெலாமின்ற ஒருத்தியையும்‌ இறைவனையுங்கண்டு முகமலாக்‌ அள்ளங்‌ 
களிகூரர்தனன்‌. அந்தச்சமயச்தில்‌ இறைவியைரோக்கி எம்பெருமான்‌ கின்மக 
க்கொண்டு வருகவெனச்சொல்லினர்‌. இறைவி அழகியமழவிடையினின்று 
கிழிந்து மன த்திற்கொண்ட பேராதரத்தொடுஞ்சரவணப்பொய்கையிற்சென்று 
தனது முமாரனாகிய சண்முகத்தமலன து ஆறுதிருவுருவத்தினையும்‌ இருகரங்‌ 
களால்‌ அன்பொடுமெடுத்துப்‌ புல்லிப்‌ பன்னிருபுயமும்‌ ஆறுதிருமுகங்களுஞ்‌ 
சேர்ச்‌ த இருவுறாவமாகச்செய்தனள்‌. அத எப்படியிருர்‌ததென்றால்‌ எம்பெரு 
மான்சத்திகளெல்லாம்‌உயிர்களொடுங்குங்காகிற்கும்‌ பண்டைக்காலத்தொன்றே 
முறைமைபோல ஒருருவமேயாகக்‌ கந்தனென்‌ ஓ பேர்புனேர்‌து மெய்யாறு 
மொன்றுக மேவுவித்து உச்சிமோர்‌து புறக்கனை நீவிகிற்கையில்‌ இறைவி தனம்‌ 
பால்சுரந்கன. இதுவன்றோ தலையளியென்று சொல்லப்படும்‌ கன்மை. அப்‌ 
போது இறைவனதுகருணையாய்‌ மலரதெமாய்ப்‌ பரமபோத நீர்மையாயிரு 
நீக சன்கொங்கையினின்றும்‌ பொழிந்தபாலை அழயெ மணிவள்ள,த்திலேற்றுத்‌ 
சீன்னருட்‌ பெருங்குமரனுக்‌ கருத்திக்‌ கைக்கொடு சென்று எங்கள்பெருமா 
ஞர்‌ சந்கிகான த்தின்‌ முன்ன ரிறைஞ்சுவித்‌து, இமயமடக்தையார்‌ அக்குமர 
காயகனை யெடுத்து மார்போ டணைத்துப்‌ பெருங்கருணேயால்‌ இடையே 
யிருக்தினர்‌. அன்புருவமாயிருக்குங்‌ குமரகாயக னொருபுடை யமர எவ்வுயி 
ரையுமீன்ற ஒருத்தியை யொருகையால்‌ வாங்கித்‌ தன்னிடத்தி லிருத்திய 
காலத்தில்‌ ஏலவார்குழலிறைவிக்கும்‌ இறைவனுக்கும்‌ பாலனாகியே ஈடுவே 
குமரராயகன்‌ அமர்க்ததன்மையால்‌ உலகின்கண்‌ இரவுபகலுக்குகடுவே மாலைக்‌ 
காலர்தோன்றிய தன்மைபோலிருக்கது. இக்கோலத்தையன்றே சோமாஸ்‌ 
கந்தமென்பது. 
இவ்வாறு உமையொடுவிளங்கெ இறைவன்‌ நடுவிலே ஆறுமுகங்கொண்ட 
அருட்பெருக்தகை யிருக்கத்கண்ட பிரமன்‌ இர்திரன்முதலிய தேவரும்‌ கற்‌ 
பாக்தகாலத்தின்‌ கடலொலிபோற்‌ களிப்பினொலித்துப்‌ புடைசூழ்ர்து அவ்‌ 
விறைவனைப்புகழ்க்து, அவ்வருட்‌ பெருங்கடலாகிய சண்முகத்தெள்ளமுதை 
கொக்கி, மன்மதனை விழித்தெரித்த விமலன்விழியின்வந்த விமலனே என்று 
மொழியாக்‌ குற்றங்களையேசெய்‌ த உயிர்வாழுஞ்‌ சூரபதுமன்‌ மு. தலானோரால்‌ 
பஞ்சுபடாப்பாடுபட்டு வருந்தினோம்‌. இனியெங்களுக்‌ கருள்செய்கவென்று 
பூமாரிபொழிக்து வாழ்த்தினர்‌. அத்தருணத்தே கச்சணிர்த கொங்கையும்‌ மயி 
விற னடிமுட்போலும்‌ பற்களும்‌ பவளம்போலமைந்த விதழும்‌ முழுமாமதி 
போலும்‌ முகமுமுடைய கார்‌த்திகைமுதலிய அறுவரும்‌ இறைவன்‌ முன்வர து 
பணிர்‌ த கின்றனர்‌. அவர்களைகேரக்கி ஆலாலமுண்‌ டமரரைப்புரக்த அரும்பர 
மன்‌ பெண்காள்‌ ! கந்தனை நீவிர்‌ விரும்பிவளர்‌,த்த பெற்றிமையால்‌ இவனுக்கு 
உங்கள்மைந்தனென்னும்‌ பொருள்படும்‌ கார்த்திகேய னென்னும்‌ பெயராகுக ; 
அதிக மகிழ்வால்‌ உங்கள்‌ காளில்‌ இவனஅ திருவடியைப்போற்றி வணங்கி 
னோர்க்கு அவர்கள்வேண்டிய வேண்டியாங்குதவி யவர்குறையை முடிப்போ 
மென்றுவரங்கொடுத்தருவினன்‌, உலகங்‌ கருவுயிர்க்காமலே மீன்ற கருணை 


திருவிளையாட்டுப்பட லம்‌, ய 


முதல்வி சண்முகக்கமலனை யன்பாவெடுப்ப பரஞானம்‌, அபரஞானங்களாயெ 
தனத்தினின்றும்‌ பாலருவிபொழிர்க அ, அதபெருகிக்‌ கங்கையாற்றைப்போற்‌ 
ஏரவணப்பொய்கையிற்‌ பாய்‌கலும்‌ பராசரன்‌ மக்களறுவரும்‌ அம்முனிவன்‌ 
சாபத்தால்மினாயிருக்கு௩ ரருக்தித்‌ தம்முருமீங்கிப்‌ பழயபடி.யே முனிவ ருருவ 
மெப்இப்‌ பொய்கையினின்று மகன்று எமக்குண்மைஞான ம்‌ போதிக்கவேண்டு 
மென்று கருணைநெடுங்கடலை யடைர்தனர்‌, இறைவன்‌ நீவிர்பரங்குன்றடைக் து 
தவஞ்செய்மின்‌, இவன்வர்து உமக்குச்‌ ச்தையுமொழியுஞ்‌ செல்லாகிலைமைத்‌ 
காயஅர்தமிலின்பத்தழிவில்‌ விடுபற்றையுதவும்‌ பரஞானம்போதிப்பனெனத்‌ 
இருவாய்மலர்ம்தருள அவரும்‌ விடைகொண்டு சென்றனர்‌. இறைவனும்‌ பிரம 
ஞதியரைக்‌ தத்தமிருக்கையிற்‌ செல்ல விடைகல்கி உமையன்னையொடும்‌ 
குமசகாயகனொடுங்‌ கபிலையைங்கிரியையடைந்து விடையினின்‌ துமிழிர்து அரி 
யணையில்‌ விற்திருக்தனன்‌, அக்காலையில்‌ மாணிக்கவல்லிமுதலிய மங்கையர்‌ 
ஒன்பதின்மர்‌ பெற்ற. இலக்கத்தொன்பதின்மரும்‌ இருவடி.தொழு.து குமராரய 
கனைவிடடாது சூழ்க்திருர்தனர்‌. இதுகிற்க ; 


சரவணப்படலம்‌ 
முற்திற்று, 


ணை 


இருவிளையாட்டுப்படலம்‌. 


இறைவியும்‌ இறைவனு மகிழ அவர்‌ ஈடுவண்‌ எழுக்தருளியிருக்கும்‌ குமர 
காயகன்‌ தன்னை த்தொடர்ந்த இளையவரோடும்‌ லெ திருவிளையாடல்‌ செய்யக்‌ 
கருதி காற்சிலம்பு கலீர்‌ கலீரென்‌ ஜொலிக்க, மிக்க அழகமைந்த அரைஞாண்‌ 
மணியாயெ கிங்கணிச்‌ சதங்கையொலிக்க, வட்டமாகச்‌ செய்துள்ள மணிக்‌ 
குண்டலமும்‌ மதாணிப்பதக்கமும்‌ நெற்றியிற்‌ புனைந்திருக்கும்‌ வீரபட்டிகை 
யும்‌ விளங்க மன்றுதொறு முலாவியும்‌, மலாகெருங்கிய தடாகங்கடோறு 
முலாவியும்‌, ஜு தென்றற்காற்றசையும்‌ பூஞ்சோலைதோறு முலாவியும்‌, யாறு 
தோறுலாவியும்‌,குன்றுதோ முடல்செய்தும்‌, குளத்திலுலாவியும்‌, ஆற்கிடைக்‌ 
குறையி லுலாவியும்‌, ஆதிண்டு குற்றியிலுலாவியும்‌; அந்தணர்‌ தவச்சாலையி 
லுலரவியும்‌,இறைவன்‌ எழுக்தருளியிருக்கும்‌ காசி, திருவருணை, செம்பரமுத 
லிய திருக்தலங்களி லுலாவியும்‌,கடம்ப மலர்ச்சோலைதோறு முலாவியும்‌,செம்‌ 
தமிழ்‌ வடமொழியை யுள்ளவரறுணர்க்க கழகந்தொறு முலாவியும்‌,. கருடர்‌ 
கந்தருவர்‌ த்தார்‌ வித்தியாதரர்‌ இம்புருடர்‌ கின்னரர்‌ முதலிய தேவர்‌ கணைத்‌ 
தவர்‌ உலகங்கடொது முலாவியும்‌, இந்திரனுலகத்தி லுலாவியும்‌, சத்திய 
லோகத்தி லுலாவிபும்‌, வைகுக்தபதத்தி லுலாவி.ும்‌, இறைவியின அ பதத்தி 
லுலாவியும்‌, வெலோகத்தி ஓலாவியும்‌, அண்டகிரை முழுது முலாவியும்‌, 
காற்று,கனல்‌,வெளிமுதலிபவிடங்களி லுலாவிபும்வருவானாயினான்‌. இதுகிற்க; 


<0]? உ 1), ட க்‌ ழி காண்டம்‌ 


முக பெரும ானே.அறுமுகங்கொண்டு சிறுபருவ முடையா னாகத்‌ திரிவன்‌, 
ஒருமா முகங்கொண்டுலாவருவன்‌; மறையவ ருருக்கொண்டும்‌ முனிவருருக் 
கொண்டும்திரிவன்‌,நீண்டகணையைபுடைய மறவீரரைப்போலுமுருக்கொண்டு 
இரிவன்‌,காலால்கடந்துசெல்வன்‌, குதிரையிற்‌ செல்வன்‌, பானையேதிச்‌ செல்‌ 
வன்‌, கடுக்தேரூர்க்‌து செல்வன்‌, யாளியூரக்‌,து செல்வன்‌, தகரூரர்‌துசெல்வன்‌, 
விமானமேறிச்செல்வன்‌,விண்ணில்‌ இங்குத்‌ ற்செல்வனஜ்சையினி; காடி அசை 
ன்றமணியை யார்ப்பன்‌, மூங்கிலினலாமை புள்ளங்குழ லிசைப்பன்‌, கோட்‌ 
டி.னே க்குஜிப்பான்‌, வீணைவா ரிப்பன்‌ சிறு பல்லியமொலிப்பன்‌. இவ்வாறே பல 
வுருவங்கொண்டு யாண்டுங்‌ குமரசாயகன்‌ ஈல்ல ரேயத்தோடும்‌ செய்துவருங்‌ 
காலத்து மிகவியர்‌து உல€ன்றவளாகிய முதல்வி எஏல்லாமுடைய இறைவனை 
வணங்கி மது குமரப்பெருமான்‌ செய்துவரும்‌அற்புதத்‌ இருவிளையாடலோ 
சொல்லுவதரிது, அவனைப்போல்வார்‌ ஒருவருமிலர்‌, ஆராயுமிடத்தில்‌ எல்லா 
வல்லமையினும்‌ நின்னயே யொத்திருக்கின்றனன்‌, அவனது பெருமிதத்தனை 
யெனக்‌ யெம்பவேண்டுமென்று ஒன்று மதியாதார்போல்‌ வினவ; நெற்திமே 
இல்றல ட்டருடைய கின்மலக்கொழுர்து எல்லாவணு ல்‌ முய்க்திடக்‌ 
கேட்டமையால்‌ நாமே சொல்லுகின்றனம்‌. அவன்‌ நமதுகண்ணின்‌ தீப்பொறி 
களிற்றோன்றி கங்கையால்‌ தாங்கப்பெற்றமையால்‌ காங்கேயனென்றும்‌, சர 
வணப்பூர்தொட்டிலில்‌ வளர்க்கமையால்‌ சரவணபவனென்றும்‌, கார்த்திகை 
மூகலி.பவறுவரும்‌ வளர்‌த்தமையால்காங்கேயனென்றும்‌, அறுவடிவங்கொண்டு 
விளையாடல்‌ செய்தானை நீசென்று ஒன்றாகச்‌ செய்தமையால்‌ கந்தனென்றும்‌ 
பெயர்பெற்றனன்‌. ௩மக்கோ அகாதிய ஆறுமுகமுண்டு ; அவையே அவனுக்கு 
முகமாயின ; ஈமது பஞ்சாக்கரத்தடனே தாரகப்‌ பிரமமாகய குடிலை யெழுத்‌ 
தையுஞ்சேர்த்து உன்மகனது குமரசடாக்கர மட்திரமாயிற்று ; மது சத்தியே 
அச்சரவணபவனாகும்‌, அவனுக்கும்‌ மக்கும்‌ சிறிதேனும்‌ பேதமேயில்லை, ஈம்‌ 
போல்யாண்டும்‌ பிரிவறப்‌ பூரணமாய்க்‌ கலக்திருப்பன்‌, பார்ப்பவருக்குச்‌ இறு 
குழந்தையேயாகத்‌ தோன்றுவன்‌, எல்லா மொருங்குணரவல்லான்‌, அவனோ 
தன்னை யடைந்தார்க்குப்‌ புத்திமுத்திகளையுங்‌ கொடுப்பன்‌. இனிப்‌ பிரமனை 
யஜைத்து வேதங்களுக்கெல்லா முதலெழுத்தாகிய பிரணவத்தின்‌ பொருளைக்‌ 
கேட்டு அவன்‌ சொல்லாமையாலே தலையிற்குட்டிச்‌ சிறையிட்டுத்‌ தானே ' 
யுலகுயிரைப்‌ படைப்பன்‌. மேலும்‌ தேவர்கள்‌ பொருட்டுத்‌ தாரகனையும்‌ இங்க 
முகனையும்‌ சூரபதுமனையும்‌ மற்றும்‌ அவுணர்களையுங்‌ கொன்று அவர்கள்‌ தன்‌ 
பர்தவிர்த்தருள்வனென்று சொல்ல உலகன்னையும்‌ ஈன்று ஈன்றென்‌ டத்‌ து 
நின்றனள்‌. இதுகிற்க ; ்‌ 
குமரகாயகனோ தன்‌ திருவிளையாடலை யிடைவிடாது புரிவாய்‌ கயிலை, 
இமயம்‌; மந்தரம்‌, விச்தம்‌, கிடதம்‌, ஏமகூடம்‌, நீலகிரி, கந்தமாதனமென்னும்‌ 
எட்டுக்‌ குலகிரியையும்‌ ஓரிட.த்தே கூட்டுவன்‌ ; அவற்றை வெவ்வேதிடங்‌ 
களித்‌ றலை8ழாகச்‌ செய்வன்‌ ; உவர்‌ நீர்‌, ஈன்னீர்‌,-பால்‌, தயிர்‌, கெய்‌, கருப்‌ 
பஞ்சாறு, தேனென்னும்‌ எழுகடலையு மொன்றுசேர்ப்பன்‌;சக்கரவாளூரியைப்‌ 
பிலத்தி லழுத்துவன்‌ ; கங்கை5தியை. யடைப்பன்‌ ; நாகலோகத்‌இல்‌ வாழும்‌ 


கிருவிளையாட்டுப்படலம்‌. அறி 


வாசுகி, அனர்சன, தக்கன்‌, சங்கபாலன்‌, குளிகன்‌, பதுமன்‌, மகாபதுமன்‌, 
கார்க்கோடகன்‌ என்னும்‌ அட்டமா ஈரகங்களையும்‌ மேருமுதலிய *மலைகளிற்‌ 
பூட்டிப்‌ பிணிக்‌து மூவகையணுக்கட்கு . மிடையூதில்லாதபடி. இநுகேராகக்‌ 
மொண்டுருட்வென்‌, ஐராவதம்‌, புண்டரீகம்‌, வாமனம்‌, குமுதம்‌, அஞ்ச 
னம்‌, புட்பதந்தம்‌, சாருவபூமம்‌, சுப்பிர இபமெள்னு மெண்டிசைக்களிற்‌ 
றையும்‌ ஒன்றோடொன்று பொரச்செய்வன்‌ ; கங்கையாற்று நீராலே வடவைத்‌ 
தியை யவிப்பன்‌ ; கருடனோடு வாசுகியை கெருக்கி யொருவசோடொருவர்‌ 
பொர்புரியப்பண்ணுவன்‌ ;கநாகலோகத்தஇிலுள்ள நாகராசரையெல்லாம்‌ பூமியிற்‌ 
செர்த்து உலகமுழுதும்‌ புகும்படி. பிலத்திற்‌ சேர்ப்பன்‌ ; சூரியனை மதிமண்‌ 
டலத்திற்‌ செலுத்துவன்‌ ; மதியைச்‌ சூரியமண்டலச்திற்‌ செலுத்‌அவன்‌ ; இர்‌ 
இரன்முதலிய இறைவர்‌ எண்மர்‌ பதங்களையும்‌ நிலைபிறழச்செய்வன்‌ ; மேகத்தி 
லிருந்த மின்னற்‌ கூட்டத்துடன்‌ இடி.யைப்பற்தி வண்டினமடையப்‌ பெறாச்‌ 
செம்மலர்‌ மாலைபாகத்‌ தரிச்துக்கொள்வன்‌ ; தாத்துரு - சக்கரன்‌ - அரியமன்‌- 
மித்திரன்‌-வருணன்‌ - அஞ்சுமான்‌-இரணியன்‌ - பகன்‌-இவச்சுவான்‌ - பூடன்‌ - 
சலித்தரு - துவட்டமென்னும்‌ சூரியர்‌ பன்னிருவரும்‌, சந்திரனும்‌ ஏறிச்‌ 
செல்லும்‌ தேர்களையும்‌ விமானங்களையும்‌ பிணித்த பாசமுழுஅர்‌ அருவனென்‌ 
பவன்‌ கையுற்று அவற்றில்‌ வேண்டுங்‌ கயிற்றினை யிடையேயீர்க்து உலகத்தி 
னிடச்தே செல்ல விடப்பன்‌. சூற்றக்‌தவிர்க்‌த. விசும்பின்கண்‌ செல்லும்‌ நீண்ட 
விற்களிரண்டால்‌ காண்மீன்களையே யுண்டைகளாகக்‌ கொண்டு தேவர்கள்‌ 
முடியணிர்த தலைமார்பு தோள்‌ கண்டம்‌ முகம்‌ வருந்த எய்‌து உண்டைவில்‌ 
விணையரடுவான்‌. இவ்வாறு உலதின்க௧ண்‌ தேவர்கள்‌ முதலிய யா வரும்‌ கெஞ்சு 
முடலு ஈடுங்கலின்றிச்‌ கையாக வகைமையாய்‌ அளவிகக்த திருவிளையாடல்‌ 
செய்து வருவானாயினான்‌. இதுகண்ட அவுணர்களோ இவ்வரியனசெய்வ.ர்‌ 
உலகின்கண்யர்வர்‌ ! எனக்‌ குமரகாயகனது திருவுருவத்தைப்‌ பெரும்பவத்‌ 
அழல்பவராதலால்‌ அகியாது.மயங்கனர்‌. மண்ணுலகத்தவரோ கொடுங்கோல்‌ 
செலுத்தும்‌ சூரபது: னே முதலிய இயவர்‌ மாய்வது தண்ணம்‌, அதற்‌ கேது 
வாகத்தோன்றும்‌ உற்பாதங்கள்‌ இவைகளென்று பயமெய்திக்‌ கடந்தனர்‌. 
இந்திரன்‌ முதலிய இறைவரெண்மரும்‌ சூரியரும்‌ சந்திரனும்‌ மற்றைத்‌ சேவ 
ரனைவரும்‌ சண்முகங்கொண்ட தாணுவின்‌ அற்புதத்‌ திருவிளையாடல்களைக்‌ 
கண்டும்‌ அவன அ இருவுருவங்‌ காணாதாராய்‌இதுவோ அவுணரஅ மாயச்செய்‌ 
கையுமன்று, இது எவர்செயலா மென்று யாவருங்‌. கூடி.ப்பேசினர்‌. இவ்வாறு 
நிகழ்கையில்‌ சில தேவர்கள்‌ சென்று குமரகாயகன்‌ திருவிளையாடல்‌ செய்‌ 
இின்றனனென்பதனை யுணராதுகலங்கும்‌ இக்திரனே மேருமலையிற்கண்டு மும்‌ 
முறை வலம்வந்து பணிந்து கடல்சூழ்க்த நிலவுலகத்தினும்‌ விண்ணினும்‌ 
பழயமுறைமை-மாதுபடதின்றன,இவ்வாறு செய்பவர்‌ இன்னவரென்றே தெரிச்‌ 
இலம்‌, அவுணரோ செய்யவாற்றலிலர்‌, இது மிக அதிசயிக்க த்தக்கதேயென்று 
சொல்லிக்கொள்ள, அதைக்கேட்டுப்‌ பாகசரதனன்‌ யானும்‌ அதனையேகாடுகின்‌ 
றேன்‌ எனக்கும்‌ சிநிதுக்‌ தோன்திலதாகையால்‌, ௫ மனைவருஞ்சென்று சுவண 
மேனிச்‌ சுருதிசாயகனாயெ பிரமன்பாற்சென்று கேட்போமெனப்‌ போகத்‌ 


அர உற்பத்‌ திகாண்டம்‌. 


i வனைைகைகைகைய கை கைகைகைமைவையய யப்‌ ககக தகக வாகாக - எ ப யப ட்ட ட்ட படம்‌ 


அணிர்தனன்‌. அத்தருணத்தில்‌ அவர்கள்‌ கட்புலனாம்‌ வண்ணம்‌ ஒருமுக 
முடையானாப்க்‌ குழர்தைப்படிவங்கொண்டு குமரநாயகன்கோன்றித்‌ தன்‌ 
செயலை விளக்குவானாப்‌, அப பொன்னங்‌ குன்தினையசைத்து அம்மலைச்‌ கெரங்‌ 
களைப்‌ பூலினிதமழேபோலப்‌ பதித்துவிசினன்‌. அதைக்கண்ட தேவரனைவரும்‌ 
இவ்வா நுலகைக்‌ இரிபுசெய்பவ னிவனேயாமென்‌ நெண்ணிச்‌ சிங்கங்கண்ட. 
வாறேபோலச்‌ சொல்லலாயினர்‌. இக்குழக்தையைக்குழந்தையென்றே யெண்‌ 
ணப்‌ போகாது, இவன்‌ பேராற்றலை யெண்ணுங்காலச்துக்‌ கொடியவசாய- 
அவுணரிலும்‌ கொடி.யனாகவே தோன்றுசன்றனன்‌. இவனோ யாருமெய்தா த 
மாயமெல்லாம்‌ வல்லவனாக விளங்குகன்றனன்‌. இவனைப்போர்செய்‌,து வெல்லி 
னல்லது பிறவகையாற்‌ செயிக்கவல்லகல்லவென்‌ ஜிச்திரன்‌ இ்தித்துகின்று 
முன்னாளில்‌ இருவெண்காட்டில்‌ தந்தங்களெல்லாம்‌ போக அவற்றைச்சிவொர்ச்‌ 
சனைசெய்துபெற்ற ஐராவதத்தை யெண்ணுகையில்‌, அக்களிரோ மேருமலையை 
வுர்தடைர்கது. அதைக்கண்டு வயிரப்படை வாள்‌ குந்தம்‌ சிலைமுதலிய 
படைகொண்டுதீயானது காந்தினாற்‌ சூழப்பட்டவிடச்துப்‌ பருத்திக்குன்றம்‌ 
பட்டதேபோலச்‌ சூழ்ந்து இக்திரனும்‌ மற்றைத்தேவர்களும்‌ போர்செய்யத்‌ 
தொடங்கினர்‌. அத்தருணத்தில்‌ வெண்டாமரைமகளையும்‌ செந்தாமரைமகளை 
யும்‌ இரண்கெண்களாகுடைய ஆளுடைய பெருமாட்டி. தருக்குமரனாகய 
குமரப்பெருமான்‌ இவர்போர்செய்த தற்‌ கெழுந்ததை கோக்கிச்சிறிதுமெண்ணா 
னப்‌ முன்போலவே தானும்‌ திருவிளையாடல்‌ செய்வானாயினான்‌. இந்திரன்‌ 
படைகள்‌ பதினெட்டையும்‌ கொண்டுவிடுக்தும்‌, செய்வப்பகழிகளால்‌ தூண்டி. 
யும்‌, றிது மிடையூறில்லா மலிருக்கக்கண்டு, வயிரப்படையைக்‌ குமரகாயகன்‌ 
மார்பிற்கு இலக்காகவிடவே அப்படை தூளாகப்போனமைகண்ட அவ்‌ வயிரா 
வதம்‌ கோபமேற்‌ கொண்டு குமரகாயகன்‌ திருமுன்னர்ப்‌ போர்பொருகச்‌ 
சென்றது. 

குமரகாயகனோ அதைக்கண்டு சன்வில்லைவளை த்து நாணேற்றி ௮தனெற்‌ 
தியேயிலக்காக விரைந்து ஒருபாணத்தைவிட ஆவியைப்‌ புறங்கண்டுபோயிந்து. 
இக்திரனோ ஐராவதம்‌ மரணமெய்தியதைக்கண்டு மின்னல்போலும்‌ விளங்கும்‌ 
தன்வில்லைவளைத்துப்‌ போர்செய்யக்‌ குமரகாயகனோ அவ்விந்திரன்தோளிலக்‌ 
காக ஒருபாணத்தை விடுத்தான்‌. அதனால்‌ மிகவருந்தித்‌ தன்னாற்றல்முழு,தங்‌ 
கெட்டு வில்லுமொடிக்து தன்கையிலிருந்‌த வேலொன்றேவினான்‌. அப்படை 
யோ ஒரு சறுபுல்லேபோல்‌ வலியொழிக்து நிற்கையில்‌, குமரநாயகனோ தன்‌ 
வில்லிற்‌ கணையொன்று பூட்டி. இக்திரன்‌ இிரிடத்தைத்தள்ளி, ஒருகணையால்‌ 
அவசத்தையும்‌,ஒருகணையால்‌ மார்பிற்பூண்ட கவசத்தையும்‌ தூளாக்கி, அவன்‌ 
செயலத்திருக்க ஏழ்கணைகளைத்தாண்டினான்‌. அதனால்‌ செருக்கின் மிகுந்த இர்‌ 
இரன்‌ அயர்க்து வீழ்க்தனன்‌. சண்முகக்தருமருந்தோ போர்புரிகையில்‌ சன்‌ 
கையிலிருந்த வில்லைவளை த்‌ அ கான்குகணையைத் தூண்டி வருணனைக்கொன்று, 
லக்துபாணங்களால்‌ ஏமனஅ பேராற்றலையடக்‌கி, ஓரம்பினால்‌ மதியையும்‌, 
மூன்றம்பினால்‌ சூரியனையும்‌,இரண்டம்பினால்‌ காற்றுக்‌ கடவுளையும்‌, மூன்றம்பி 
னல்‌ அக்னியையும்‌ ஒழித்து கின்றனன்‌. தேவர்கள்‌ அவன்‌ திறத்தை கோக்க 


இிருவிகாயாட்டுப்பட லம்‌. எ 


யாரையும்‌ இவ்வொருவனே கொல்லுவனென்று தெளிக்து, இம்புளைக்கண்ட. 
சிங்கமேபோல உள்ளங்கலங்கி யுடனடுக்கமுற்றுத்‌ திப்பிரமைகொண்‌ டோடி ப்‌ 
போயினர்‌. லெதேவர்கள்‌ பொருது தோற்றொழியவும்‌,சலர்‌ உடைக்தோடவும்‌, 
தனிவில்லாளியாய்‌ விளங்பை முமரகாயகனோ எல்லாவுலகமுமழித்‌ தச்‌ சனி 
நின்ற உருத்திரமூர்‌த்தியையு மொத்திருக்சான்‌. இவ்வாறு தேவர்களெல்லாம்‌ 
விசாகப்பெருமானொடு பொருது போரிற்புறந்தக்து போனமையை நாரதர்‌ 
இமையவர்‌ குருவுக்கறிவித்தார்‌. அதைக்கேட்ட வியாழபகவான்‌ உடனே 
விரைந்செழுக்‌ததேவர்கள்‌ வாழ்வுகெட்டொழிந்ததே யென்று சொல்லருர்‌ 
அயரங்கொண்டு அவர்கள்‌ வீழுர்‌தடேக்கும்‌ அமர்க்களஞ்‌ சென்ரனடக்தான்‌. 


அவர்கள்‌ ஆவிபோய்க்கடப்பதை இமையவர்‌ குரவன்கண்டு வருந்தி அங்‌ 
குச்சண்முகங்கொண்ட சதுரப்பெருமான்‌ தருவிளையாடல்செய்வதைப்பரா த்‌ 
அத்‌ இருவடி.கொழுது நின்று இறைவனே ! தாரகன்‌, சிங்கமுகன்‌, சூரபதம்‌ 
னென்னும்‌ தானவர்கள்‌ வரு,க்துவகனால்‌ வருந்தி இவ்விந்திரன்‌ தன்பதியையும்‌ 
விட்டு இம்மேருமலையில்‌ வக்தொளித்துக்கொண்‌ டிருந்தனன்‌. அவனோ நின்‌ 
னடி. யையே தஞ்சமென்றடைந்து கின்னைக்கொண்டே ப்சைவருரந்தொலைத்‌ 
அத்‌ தன்னரசுபெற்றிருக்க வெண்ணி யிருக்தானல்லது வேறொன்றினைச்‌ 
சிர்தையிற்‌ கனவிலு மதியமாட்டான்‌. பலகாளோ அருந்தவஞ்செய்து வாடி. 
னன்‌. ஆன்மாக்களுக்கெல்லா மிறைவனே ! சரவணத்தட த்தில்‌ இருவவதாரஞ்‌ 
செய்தருளிய கின அ இருவவதாரச்‌ செயலைக்கேட்டுச்‌ சொல்லரிய தன்‌ அயர 
மெல்லா மொழிந்ததபோலப்‌ பெருங்களிப்பென்னும்‌ கடலிலாழ்க்திருந்தனன்‌. 


செய்காந்தளுஞ்‌ செங்கடம்புங்‌ குராமலரும்‌ வெட்மெலருமணிரந்த குமர 
காயகனே ! நினக்குக்‌ குற்றேவல்செய்ய விரும்பும்‌ இவ்விந்திரனோ நீசெய்யும்‌ 
இருவிளையாடலைச்‌ சிநிதேனு மதியானா யிவ்வா றுசெய்தனன்‌,உன அ திருவிளை 
யாடலை யதியுக்‌ தன்மையர்‌ இருமாலே முதலிய பெருக்தேவரால்‌ அறிவரிய 
வேதப்பொருளாகிய பரமவெனும்‌ உமையன்னையும்‌ அவர்கள்‌ இருவருள்பெற்ற 
லெருமேயல்லது பிறரா லதிதற்‌ கரிதேயாகும்‌. பற்றிய பாசத்தொடர்பையும்‌ 
உயிரையும்‌ வகுத்தித்தன்மையென்றேயதியோம்‌,யாங்கள்‌ குற்றமுக்திர்க்திலம்‌, 
யாமோ ிற்றநிவுடையோம்‌,யாங்களெல்லாம்‌ உன அ திருவிளையாடலை முழுது 
முணரவல்லேமோ? ஆதலால்‌, தேவர்பெருமானாகயஇக்திரனோ மிகுதியு மதி 
வில்லானாய்‌ உனத திருவிளையாடலைக்‌ கொடியதென்றெண்ணிக்‌ கடும்போ . 
ருழக்தனன்‌. அதன்பொருட்டு நீதிக்கமைக்ச தண்டனையே நீயும்‌ செய்தொழித்‌ 
தனை. ஏனைத்தேவரோ போராடித்‌ தத்தமாவிபோயினர்‌. அவர்‌அவ்வாறாய 
தன்மையும்‌ அதியாமையாலாய காரியமேயாகும்‌.இருமுஅகுரவரே தம்மக்கள்‌ 
செய்பிழையைப்‌ பொறுப்பர்‌,அவர்தாமே மக்களைக்‌ கோபிப்பாரெனின்‌ எவரே . 
பெருங்கருணை செய்யுங்‌ கடன்மைபூண்டவராவர்‌ ₹ சிம்புட்பறவையேோ உல 
இன்கண்‌ இங்கத்தினைப்‌ பொருதுவெல்லக்‌ தேமெல்லது மின்மினியோடு 
போருழப்பது அதற்கு வெற்திகோடலாகுமோ ? பகைக்குக்‌ தன்மையை 
யுடைய அவுணரையெல்லாம்‌ வேரொடுங்‌ களையவேண்டியே. இத்தேவர்கள்‌ 


௮௮ உற்ப ச்‌ இகாண்டம்‌. 


உனது பொதகமலங்களையல்ல து வெண்ணை மன்புசெய்‌இலர்‌. அருளாற்‌ 

கடல்‌ போன்றவனே | இவர்பிழையைப்‌ பொறுத்‌ கருள வேண்டும்‌. மரக்கலம்‌ 
வைசிபசோடு பலபொருளையும்‌ கொண்டுசென்று பாரத்தால்‌ கடலிற்கவிழவே 
அதிலுள்ளார்‌ ஒருவர்தஞ்சாவதபோல உன்னருளாற்‌ பெறும்‌ பெருந்திருவ 
முடையார்‌ போருழர்துபோர்க்களத்தி லவிக்சனர்‌. வழியே பட்‌ நினக்குத்‌ 
சொண்டுசெய்யும்‌ நின்னடி.யார்செய்த பிழையைப்‌ பொறுத்திலை, பெருமானே! 
இதுகாறும்‌ உள்ளங்குழைர்‌துவருந்திய இவர்‌ அறிவுபெற்றிவ ணெழுர்தருப்ப 
வருளவேண்டுமென்று வணங்கிரின்றான்‌. 

வியாழபகவான்‌ இவ்வாறு வணங்கிக்கேட்ப முன்னைப்‌ பழம்பொருட்கு 
முன்னைப்‌ பழம்பொருளாகிய சண்முகப்பெருமான்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்‌ 
களை ஐராவதத்தொடு மெழுர்திருக்க வருள்செய்ய, அத்தேவர வரும்‌ ஐ ஜரா 
வதகுத்துடனெழுர்‌து இர்சையின்‌ கிவ வணங்கி முன்னே தாங்கள்‌ 
செய்த அபராதத்தனையெண்ணி உள்ள மழலிடு மெழுகேபோற்‌ குழைர்து 
வருந்தி முகப்பொலிவிழர்து தம்மை யிகழ்க்துகின்று கக்காயமம,பஞ்சானனன்‌ 
பெற்ற முருகெேசகம, உமாசுதாயகம, அவிசட்புயாயாம, கதம்பமாலிகா பர 
னணாயாம,சண்முகாயாம, சோதியே, தற்பராயாம, பாலசுப்பிரமணியாயாம, 
ருமராயகம வென்றுதோ த்தர ம்‌ புகல, அதுகண்ட குமரகாயசன்‌ நீங்கள்‌ வருக 
இலிர்‌ வருந்திலிரென அப.பமளிக்கலும்‌, துயரும்‌ அச்சமும்நீங்கிக்தொழுது உல 
இன்சண்‌ அமுதத்தொடு ஈஞ்சனை யளவியுண்பாரை யவ்விடமேயல்லது அமு 
சோ உயிர்போக்குவது ! நாங்கள்‌ பெறலருர்‌ இருவெய்த விரு்தோம்‌, உன்‌ 
னோட பொருழர்தமையால்‌ நீரே யெம்மைமுடித்திரல்லிர்‌,. எம்மை உயிர்‌ 
போக்யைது யாங்கள்செய்த குற்றமேயாம்‌. முன்னாளில்‌ பரம்பொருளாகிய 
பரமவெனை யிகழ்க்க தக்கன்செய்த அபராதத்தால்‌ அவன்பட்டபா டதியா 
தார்‌ யார்‌ ! யாங்கள்செய்த குற்றத்திற்காக எங்களையுக்‌ தண்டனைசெய்தொழி 
த்திர்‌. அதுவும்‌ உமது பெருங்கருணையென்றே நினைக்கவேண்டும்‌, இதனா 
லன்றோ பெரியாரும்‌ * தெய்வமுளதென்பார்‌ தீய செயப்புகின்‌ - தெய்வமே 
கண்ணின்று நின்றொறுக்கும்‌ - தெய்வம்‌ - இலசென்பார்க்‌ இல்லைக்தம்‌ மின்‌ 
பு.சல்வர்க்‌ கன்றே-பலகாலுஞ்‌ செய்வார்‌ பயன்‌.” என்றும்‌ பணித்தனர்‌ எனப்‌ 
பலவாறு கூறினர்‌. 

அதுகேட்ட. சண்முகத்‌ தெம்பெருமான்‌ தேவர்களைகோக்கி கம்மை ஒரு 
குழந்தையாக மதித்துப்‌ போர்செய்தீர்‌, ஈமது. பேராற்றலும்‌ பெருமிதமும்‌ 
காமேயநிவிப்போம்‌ பாருமென்று, எண்டிசையும்‌ ஈரேமுலகும்‌ எண்குலசிரியும்‌ 
எழுகட லும்‌ பெரும்புறக்கடலும்‌ சக்கரவாளமிரியும்‌ பிறவும்‌ வேறுபாடமைர்த 
வண்ட வடுக்குகளும்‌ அனைத்துமாகிய நிலையில்பொருளும்‌ நிலையியற்பொரு 
ளும்‌ அயனும்‌ மாலும்‌ ௮ரனும்‌ பொருந்திய விசுவரூபங்‌ காட்டியருள, அவர்‌ 
கள்‌ பாதம்‌ புவனி சுடர்ஈப னம்பவ னம்முயிர்ப்போங்‌, கோத முடுக்கை யுயர்‌ 
வான்‌ முடிவிசும்‌ பேயுடம்பு, வேத முகந்திசை தோள்‌.” என்றபடியான தோர்‌ 
பேருருவங்கொள்ள அற்புதமெய்திஇதென்ன கிகழ்க்தவாறென்று ஆகாயத்தை 
கோக்கிமெய்வடிவுதிதும்‌உணராராகமுழக்காளளவுங்கண்டு புகழ்சன்‌ றார்கள்‌, 


இருவிளையாட்டுப்படலம்‌. ௮௯ 


விண்ணுலகம்‌ ஈலமெய்தவர்‌தசேணிற்பொலியுஞ்‌ சத்பா முதல்வனே! அடியேங்‌ 
கள்‌ கண்முன்னரே பெருலம்யாமெய்த நீகொண்டதோ ரற்புத வடிவத்தை 
யாங்கள்‌ காண்பதோவரிது. *காண்பாரார்‌ கண்ணுகலாய்க்‌ காட்டாக்காலே” 
என்றபடி. மீ காட்டக்‌ காண்பதல்லாமல்‌ யாங்களோ எங்கள்‌ 9ற்றறிவினாற்‌ 
காணுர்சகையதோவென்று சொல்லினர்‌ ; சரவணப்பெருமாளும்‌ அத்தேவர்‌ 
களுக்கு ஞானசட்சுவைச்‌ தர்‌. தருளி ஆயிரங்கோடி. இளஞ்சூரியர்‌ உதயமானாற்‌ 
போன்ற தன்‌ திருமேனியைக்‌ காட்டியருளினர்‌. அவர்கள்‌ அடிமுதல்‌ முடியள 
வும்‌ அளவிலா வண்டத்தொகுதிகளும்‌, கிலையில்பொருளும்‌, நிலையியற்பொரு 
ளும்‌, பிரமன்‌, திருமால்‌, உருத்திரன்முதலிய மும்மைப்பெருந்தேவரும்‌, மற்‌ 
றையரும்‌ அவன்‌ திருமேனியின்‌ ஓர்கசாரிருக்கக்கண்டு அது நின்னருள்‌ காட்டி 
னல்லது நின்னருள்வடிவங்‌ காணவல்லோமோ ? பிரமன்‌ மால்‌ என்னும்‌ இருவ 
ரும்தம்பேதைமையாற்‌ பரமம்‌ யாமென்றுகூதிய பதைப்புநீங்க அவர்கணடுவே 
பேரழலுருவாய்ப்போர்த பெருமான்‌ இருவடிவேபோல நின்பெருமித வடிவ 
மமைந்துடெந்தது. எந்தாய்‌ ! “அவனருளாலே யவன்ருள்வணங்கி' என்றபடி. 
அவனருள்பெற்திருப்பரேல்‌ அவர்‌ அடியுமுடி.யுங்‌ காண்கிற்பர்‌. ஆகையால்‌ எம்‌ 
பெருமானே ! நீ யருவுருவிட்டுகின்ற ஏககாயகனேயாம்‌, எமது பெருந்தவத்‌ 
தால்‌ எங்கள்‌ துயரமனைச்துந்தொலைத்து சூரபதுமன்‌ முதலியோரை வெற்றி 
கொண்டுஎங்களை விண்குடியேற்ற வெண்ணங்கொண்டே நீகுமராயகனாகத்‌ 
இருவுருக்கொண்டனை ? எவ்வுருவிற்று மோரிடனாய்‌ நின்ற நினது அறாளாரு 
வைக்கண்டு இறக்தோம்‌, அறம்பாவமென்னும்‌ அருங்கயிற்தினையும்‌ அணித்தெதி 
வோம்‌,வீடுபேறொன்றே யடையைப்‌ பெறுவோமேன்று இன்னனபலசொல்லி 
யேத்தி வேண்டினர்‌. குமரகாயகன்‌ தன்விசுவரூபங்‌ கரந்து அறுமுகங்கொண் 
டசாட்குணவடிவாகி நிற்கத்‌ தேவர்கள்கண்டு வணங்கினர்‌. இந்திரன்‌ எல்லா 
மாயல்லவுமாய எம்பெருமானே ! தேவரீர்‌ எங்கள்பொருட்டுச்‌ சூரபதுமனே 
முதலிய பகைவருயிரை மாற்றி இத்தேவர்களும்‌ யானும்‌ நின்பாங்கர்‌ நின்றே 
குற்றேவல்செய்யவும்‌ விண்குடியேறவும்‌ செய்தருளவேண்டுமென்‌ றெடுத்துக்‌ 
கூறினான்‌. ௮தைகோக்கிக்‌ குமரகாயகன்‌ புன்னகைசெய்தருளி நீ ஈமக்கு 
உதவியநெப்பினை நாமுமக்குதவுவோம்‌,தேவர்களே எமது சேனைகளாக நாமே 
, சேனைத்தலைவனாதி யவுணரை வேரறுத்தவிடுவோம்‌, நீ மனந்தளரவேண்டா 
மென்றான்‌. இந்திரனும்‌ தேவர்களுடன்‌ அவுணர்களைக்‌ களைந்து தான்‌ விண்‌ 
குடியேறப்‌ பெற்றான்போல மூழ்சிறர்து இறைவனை யோக்கி உமது திருவிளை 
யாட்டினால்‌ முறைபிறழ்க்தனவாகிய உலகுயிர்யாவும்‌ பழையமுறைமைப்படி. 
யிருக்கவேண்டுமென வேண்டினான்‌, குமரஈாயகன்‌ அவ்வாறே யாகுகவென்று 
சொல்லவே தேவர்களெல்லாம்‌ விம்மிதமடைக்தனர்‌. 

பின்பு இர்திரன்‌ குமரகாயகனைத்‌ திருவடிதொழுது யான்‌ உமது பாத 
பூசனைசெய்ய வேண்டுகின்றேன்‌ கருணைபாலியு மென்றனன்‌. குமரகாயகன்‌ 
அசற்ணெங்டி நின்று அம்மேருமலையை யகன்று கயிலைவரைக்‌ கணுக்கமா 
யுள்ளதோர்‌ மலையைக்‌ குதுகினான்‌. இந்திரன்‌ தேவர்களுடன்‌ அர்ச்சனை 
செய்ய முயன்று தெய்வத்தச்சனை யழைத்து ஈமது அமராவதியினுஞ்‌ நெக்கு 

ட 


௯௦ உற்பத்‌ திகாண்டம்‌. 


தோர்‌ கோயிலைச்‌ இருட்டிக்க வேண்டுமென, அவனவ்வாறே செய்அமுடித்து 
விடைகொண்டு போகவே, தான்‌ சண்முகத்தமலனை அக்கோயிலி லெழும்‌ 
தருளச்செய்து தேவர்களைக்கொண்டு புண்ணியகதிப்புனல்‌ தருவித்து மஞ்சன 
மாட்டிச்‌ செம்பட்டாடையா னொத்‌தி அருச்சித்து நின்று அமலனை போக்கி 
கரங்கள்‌ உமது சேனையாவோம்‌,தேவரீர்‌ எமக்குச்‌ சேனை த்தலைவராவிரென்று 
வணங்கி நின்றனன்‌. சண்முகப்பெருமானுக்‌ தன்‌ திருவுருக்கரந்தான்‌ . இந்திரன்‌ 
முதலிய தேவரும்‌ அவ்வரையை யகன்றுபோயினர்‌. பரம்பொருள்‌ மைந்த 
யை ருமரகாயகன்‌ தேவர்களால்‌ அர்ச்சனைசெய்யப்பட்ட அவ்வரை கந்த 
சரியென்று யாவருஞ்சொல்ல விளங்கும்‌. தேவர்களும்‌ தத்தம்‌ இருக்கை 
சேர்ந்தனர்‌. இர்திரனும்‌ மனோவதியையடைக்தான்‌. 
இிருவிளையாட்டுப்படலம்‌ 
முற்றிற்று, 


தகபோறுபடலம்‌: 


இவ்வாறு கயிலைவரையில்‌ சூரபதுமன்‌ முதலிய கொடியரைக்‌ கெடுக்கத்‌ 
இருவவதரித்ச சண்முகப்பெருமா னெழுர்தருளி யிருக்கையில்‌ வெப்பிரீதி 
யாக காசசமுனிவன்‌ வேள்வியொன்றுசெய்தான்‌. அவ்வேள்வித்‌ தீயினின்றும்‌ 
தகரொன்று கொன்றிற்று. அவ்வாறெழுந்த தகரானது யாகத்தின்கண்‌ நங்க 
ளினத்தே பலவற்றினையுங்‌ கொலைசெய்கின்றமையால்‌, இவ்‌ வுலகத்தவரை 
யான்‌ கொல்லச்சமைக்தேனென்றுமேலேயெழுர்‌த தோற்றமென்னவும்‌, ஊழி 
காற்றும்‌ ஊழித்தியும்‌ ஆகாயத்திற்பெயர்‌கது செல்லும்‌ இடியேறும்‌ ஒருருக்‌ 
கொண்விவர்க தென்னவும்‌, ஓடித்திரிக்து உயிர்களை வருத்திற்று. இவ்வாறு 
உலகஞுயிரை வருத்‌தஅவதைக்கண்ட தேவர்களும்‌ காரதமுனிவரும்‌ மற்றைமுனி 
வரும்‌ இதன்கொடுமை கூறிச்‌ சரணமடைந்தனர்‌. அதைக்கண்டு குமர 
காயகனும்‌ அவரைச்‌சிறிதும்‌ அஞ்சலீரென்று அபயத்தக்தந்து தன்‌ பரிவாரத்‌ 
தில்‌ விரவாகுவை கொக்கி நீ வேள்வித்தியிற்‌ பிறர்துஉலகுயிரை வருத்தும்‌ தக 
சினைவிரைக்து கொணரென்றுகட்டளையிட ,அதனையேற்றுக்‌ கயிலையையகன்று 
கடல்கூழ்க்த உலகமுழுதக்‌ தேடிக்காணாமல்‌ £ழேழுலகமுந்கேடித்‌ தேவர்‌ 
பதங்களிலுங்காணாமே பிரமபதத்தைக்‌ இட்டிப்போகக்கண்டு அவன்விரைந்து ' 
கோட்டைப்பற்திக்கொண்டு குமரகாயகன்‌ சக்கிதான த்தில்விடுத்‌து வணங்கி 
கின்றான்‌. குமரகாயகனும்‌ தேவர்களையும்‌ முனிவர்களையும்‌இனி நீவிர்‌ உமது 
இருக்கையிற்சென்று வேள்விசெய்மினென்‌ று விடைகொடுக்கப்‌ பெற்றுப்போயி 
னன்‌. இறைவனும்‌ காம்‌ உய்யும்பொருட்டு அவர்வேண்டுகோளின்படி அத 
னய வாகனமாகக்கொண்‌ டேதியருளினான்‌. விடைபெற்றுச்சென்ற காரத 
முனிவன்‌ பூமியில்வந்து வேள்வியை முடித்தனன்‌. அன்றுமுதல்‌ சண்முகப்‌ 
பெருக்குகை யாட்டையூர்ந்து வருவானாயினான்‌, இது நிற்க ; 

தகரேறுபடலம்‌ - முற்றிற்று, 


ன க்‌ 
ப 


அயனை ச்சிறைபுரிபடலம்‌. 


தகரப்பரியையுடைய ௪ரவணபவன்கயிலைவரையில்‌ எழுக்தறாளியிருக்கை 
யில்‌ ஒருகாள்‌, பிரமன்முதலிய தேவர்கள்‌ கமயிலைவரையையணுட என்னனு 
யானென்னலற்றுத்‌ தன்னையும்‌ தலைவனையுமுணரும்‌ பரிசடைக்தார்‌ முத்திபெற 
வழங்கும்‌ அனாதஇிமல முத்தனாகய பரமசிவென து இருவடிதொழுஅ அவன அ 
இருவோலக்கங்கண்டுநீங்வொசலில்வருஞ்சமயத்தில்‌, இலக்கத்தொன்பதின்மர்‌ 
அன்பொடுரெருங்கிச்சூழ்க்‌ து வணங்க நின்ற சண்முகப்பெருமான்‌ இறைவனை 
வணங்கிப்போதரும்‌ பிரமனைகோக்கி ஈமது முன்னர்வருகவெனக்‌ கூவ அப்‌ 
பிரமன்‌ தன்னைவம்‌து வணங்காதிருக்கக்கண்டு, நீர்‌ இவ்விடத்தி லிருமென்று 
சொல்லிஉமதுதொழில்‌ யாஅ சொல்லுமென்று கேட்க, இறைவன்‌ திருவாணை 
யால்‌ யான்படைத்தற்றொழில்‌ செய்பவனென்றனன்‌. முருகப்பெருமான்‌ அம்‌ 
மொழிகேட்டுப்‌ புன்னகைசெய்தருளி உலகமுழுதும்‌ படைப்பையாயின்‌ ஏம்‌ 
மறைக்கும்‌ ஆதியினின்ற பிரணவத்தின்‌ பொருளை விளக்கவேண்டுமென்று 
சொல்ல,அதன்‌ பொருளையதியாமல்‌ கண்கள்‌ விழித்துகோக்கி வெட்கமுற்றுத்‌ 
இகைத்திருக்கான்‌. பிள்ளையார்‌ ௮து இறைவனுக்குப்‌ பீடமாய்யாவருக்தோற்று 
வதற்டைமாய்‌ எவ்வகை யெழுத்திற்கும்‌ மறைகட்குமுதலாய்க்‌ காசிக்ஷேச்‌ 
தரத்தில்‌ இறப்பவர்கட்‌ கெமதுகடவுளாயெ பரமசிவன்‌ போதிப்பதாயிருப்பது. 
நீ அதன்பொருளை யுணராது எப்படி. இருட்டி,த்கொழில்செய்வகென்று அவன்‌ 
முடிகள்குலுங்கக்குட்டி அவனைச்‌ சிறையாகக்‌ கந்தஇிரியில்‌ இருத்தி ; ஒரு கரத்‌ 
இற்கண்டி.கையும்‌ ஒருகர,த்திற்‌ குண்டிகையுக்‌ தரித்‌து,இரண்டுகைகள்‌ ௮பயவர 
தமுமாக ஒரு திருமுகங்கொண்டு தானே ருஷ்டி, த்கொழி னட.த்திவந்தான்‌. 
அவனுடன்‌ வந்த தேவர்களெல்லாம்‌ உள்ளகடுங்கி யோட்டெடுப்பாராமினார்‌. 

அயனைச்றைபுரிபடலம்‌ 
முற்றிற்று, 
அயனைச்சிறைநீக்குபடலம்‌ 

இவ்வாறு சண்முகப்பெருமான்‌ அ௮கசேககாலம்‌ தானே படைத்தற்றொழில்‌ 
செய்துவருகையில்‌ இருமால்‌ பிரமன்வருத்த நீக்கவெண்ணி மற்றைக்தேவலா 
யெல்லாம்‌ வரும்படி. நினைக்கவே, எல்லாத்தேவரும்‌ வங்‌அசேர்ந்தனர்‌. அத 
பொழுஅ திருமால்‌, அவருடன்‌ கயிலைமலையையடைந்து நந்திதேவர்‌ விடை தரப்‌ 
பெற்றுச்‌ சென்று இறைவன்‌ சந்கிதான த்தை யடைக்அு மும்முறை வலம்வர து 
'பணிக்‌து நின்றனன்‌. அதைக்கண்ட இறைவன்‌ இதுவரையிலும்‌ அடையாத 
வொரு அன்பமடைக்‌ அ இங்கேவம்‌த காரணமென்னவென்று கேட்டருளினான்‌. 
அதற்கு இறைவனே நின அகுமாரன்‌ பிரமனை மறைமுதற்பொருள்‌ யாதென்று 
கேட்க, அதையகியாமல்‌ மயங்கனமையால்‌ இறையிட்டுச்‌ தானே சிருஷ்டித்‌ 
தொழில்செய்து வருகின்றான்‌, பிரமனோ வெகுகாலமாய்ச்‌ சிறையில்‌ வருந்து 
இன்றான்‌, அச்சிறையிலிருக்‌து மவனை மீட்பிக்க வேண்டுமென்று விண்ணப்பித்‌ 
தான்‌. இறைவன்‌ லொதன்‌ மகனாகிய கக்திபெருமானை யழைத்து பிரமனைஈமது 
குமரன்‌ சறையிலிட்டி ருக்கன்றனனாம்‌, நீ விரைந்து சென்று ஈமதாணையைக்‌ 


௯௨ உற்பத்‌ திகாண்டம்‌. 


கூறி அவனைச்‌ ரிறையினின்றும்‌ விடுப்பிக்க வேண்டுமென்று கட்டளையிட்‌ 
டான்‌. அக்கட்டளையை யேற்றுச்சென்று சண்முகத்தனிமுதல்‌ சச்கிதான 
மடைந்து மும்முறைவலம்வந்து பணிந்து பிரமனைச்‌ சிறைவிடுவிக்க ஈமது 
பெருமான்‌ கட்டளையிட்டி.ருக்கின்றனன்‌, அவனைச்‌ சிறைவிடுவிக்கவேண்டு 
இன்றேன்‌. அவன்‌ பிரணவப்பெர்ருளை யெ தக்கல்‌ லுவதற்‌ கெளியதோ: 
வென்று சொல்லினன்‌, பிள்ளையார்‌. கடுங்கோபங்கொண்டு பிரமனைச்றையி 
னின்றும்‌ நீக்கோம்‌, உன்னையும்‌ பிடித்துச்‌ இறையிடுவோம்‌ விரைக்துபோ 
வென, வேறொென்றுஞ்‌ சொல்லாமலஞ்‌ வணங்க விடைபெற்றுச்‌ வெபெரு 
மான்‌ சக்கிதான த்தை யடைந்து ஈடந்த செய்தியை முழுதுமெடுத்துச்சொல்‌ 
லப்‌ பல்க செய்தருளிச்‌ ங்காதனத்தை விட்டி! மிக்கு தன்னாலயம்‌ நீங்கி 
மழவிடை யிவர்க்து தன்னை மாலே இந்திரனே முதலிய தேவர்கள்‌ புடை 
சூழக்‌ கணக்கிறர்த பூதர்கள்‌ நெருங்கெரக்‌ கந்தவெற்பினை யடைந்து மழ 
விடை விட்டி.ழிந்து தமது திருக்குமரனாயெ ருமரகாயக னெழுர்தருளிய 
கோயிலையணைம்‌தனன்‌. எமது பெருமா னெழுக்தருளினனென்று கேர்சென்று 
வணங்கி இரத்தினமயமான இங்காகனத்திலிருத்தி எவ்வுயிர்க்குமுயிராயிருக்கு 
மிறைவனே ! இவ்விடத்திற்‌ கெழுச்‌ தருளிய காரிய மென்னவென்று குமரகாய 
கன்‌ விண்ணப்பித்தான்‌. 

இவ்வாறு சண்முகப்பெருமான்‌ கூதிய இன்சொற்கேட்டுவக்‌து உறுதிப்‌ 
பொருளாகிய ஒரெழுத்தின்‌ பெருமையை அறிகிலாத அந்தப்‌ பிரமன்‌ உல 
கைப்‌ படைக்கின்றே னென்று கூறுவது பேதைமையின்பாலதே, அவ்வாறே 
அவன்மறைகள்வல்லது மற்றது போலுமெனக்‌ துணியக்கடவை. என்மகனே! 
கின்செயலிருக்‌ சவா றென்னை ? கான்முகனைச்‌ சிறைவிடென்று கந்திதேவன்‌ 
கமது ஆணையால்வர்‌து சொன்னதும்‌ நாமே வந்து சொன்னதும்‌ கேளாது 
மறுச்து எதிர்மொழிக்கனையென்று குமரகாயகனைக்‌ கோபிப்பான்‌ போன்று 
கருணைக்கடல்‌ சொல்ல, அதைக்கேட்ட குமரகாயகன்‌ இறைவனே ! நின்கருத்‌ 
இவனை விடுவிப்பதெனின்‌ விரைவாக அவனைச்‌ சிறையினின்னறும்‌ விடுவிக்‌ 
கின்றேனென்று தன்னருரறொக்தாரை யேவிப்‌ பிரமனை விரைவாக வழைத்து 
வரல்‌ கட்டளையிட்டான்‌. பூசகணங்களுள்‌ லெர்‌ சென்று பிரமனைக்‌ குன்று 
தோழுடுங்‌ குமரகாயகன்முன்‌ கொணர்ந்து விடுத்தனர்‌. அவ்வாறு கொணரவே 
௮ப்பிரமனைச்‌ செங்கரம்பற்தி இறைவன்‌ சக்கிதானத்தில்‌ விடுத்தான்‌. பிரமன்‌ 
இறைவனைப்‌ பணிந்து காணங்கொண்டு கின்றான்‌. இறைவன்‌ பிரமனை நோக்கிப்‌ 
பலகாலுஞ்‌ றையிலகப்பட்டு வருக்தனைபோலு மென்ன, பிரமனும்‌ ஈமது 
சண்முகப்‌ பெருமான்‌ என்னைச்‌ சிறையிலிட்ட இத்தண்டனை இங்கு பயந்த 
தீன்‌, கல்லதிவுச்‌ சுடர்‌ கொளுத்தி யானெனு மகக்தையை நீக்கப்‌ புனி 
அத்தையே செய்ததென்று சொல்லிமுடித்தான்‌. 

'பரமவெனோ இன்று முதல்‌ எல்லாவுமிர்த்‌ னை படைத்து 
வரக்கடவை யென்று கட்டளையிட்டு, முருகப்‌ பெருமானைப்‌ பார்த்தப்‌ புன்‌ 
மூறுவல்‌ செய்து வாரியெடுத்து மடி.மீஇருத்தி உச்சிமோந்து முத்தமிட்டு 
செர்தாமரை போன்ற கைகளாற்‌ பரிஓத்‌தப்‌ பிரமனுமதியாது மயங்கிய அப்‌ 


அயனைச்சிறைநீ க்குபடலம்‌. பப 


பிரணவப்பொருள்‌ உனக்குத்‌ தெரியுமோ சொல்லவேண்டு மென்று சொல்ல, 
இறைவனே | தேவரீர்‌ உலகமெலா மீன்ற பெருமாட்டி.க்கு முன்னே பிறருண 
ராதபடி. பிரணவப்பொருளை இரகயெமாகச்‌ சொன்னசல்லாமல்‌ இவ்வாறு 
சொல்லப்படுமோவென ; இறைவன்‌ செவிசாய்த்துக்‌ கேட்ப அருளிச்செய்‌ 
சான்‌. இறைவனும்‌ தன்னிளங்‌ குமரனைத்‌ தலைமை யோடிருப்பவருளித்‌ 
தன்னை யாவரும்‌ புடைகூழ்க்துவரக்‌ கயிலைக்‌ கெழுக்கருஸிப்‌ பிரமன்‌ மால்‌ 
முதலிய தேவர்களைக்‌ தத்தமிருக்கைக்குச்‌ செல்ல விடுக்கனன்‌. கசூமரகாயக 
னும்‌ இலக்கத்‌ தொன்பதின்மரும்‌ பூதவிரரும்‌ வணங்கக்‌ கந்ததிரியில்‌ எழும்‌ 
தருளியிருர்தான்‌, இவ்வா நிருக்சையில்‌ செந்தமிழாரிரியராகிய அகத்தியர்‌ 
தம்மைவழிபட மறைமுதலெழுத்தின்‌ பொருளும்‌ பதிதாலும்‌ போஇத்தான்‌. 


அயனைச்சிறைநீக்குபடலம்‌ 
முற்நிற்று. 
விடைபெறுபடலம்‌. 


இவ்வா திருக்க இருமாமகள்‌ கொழுகனளித்த சுந்தரி அமுதவல்லி யென்‌ 
னும்‌ இரண்டு கன்னியர்‌ பெருவனப்புடையராய்‌ குமரகாயகனது மலைபோன்ற 
தோளினை யணையவேண்டுமென்னும்‌ அவா மிகுதியால்‌ பெருர்தவஞ்செய்த 
வந்தனர்‌. அவர்‌ முன்பு எம்மையாளாகவுடைய பிள்ளையார்‌ அவர்கள்‌ தவஞ்‌ 
செய்வதைக்‌ கருத்திலெண்ணிக்‌ கந்தவரையை நீங்கி இமயமலையையடைர்‌ அ 
அதற்கொருபாலிருக்கும்‌ சசவணத்தடத்திற்கு அவர்கள்காண வெழுக்தருள 
அதுகண்டு அம்மாதர்‌ இருவரும்‌ பெரிது மறுகி மும்முறை திருவடி.தொழுது 
வணங்க என்னவரம்வேண்டுமென்னு கேட்டருளினார்‌. அம்மாதரும்‌ எம்மைத்‌ 
இருமணஞ்செய்‌துகொள்ள யாங்கள்‌ தவஞ்செய்தோம்‌ இருபைசெய்யவேண்டு 
மென்று வேண்டிக்கொண்டனர்‌. அதற்குப்‌ பிள்ளையார்‌ அவ்விருவருள்‌ அமுத 
வல்லியை இந்திரன்‌ மகளாகவளரவும்‌ சுந்தரியைப்‌ பூமியில்‌ சிவமுனிமகளாகப்‌ 
பிறந்து வேடரிடத்தே வளரவும்‌ கட்டளையிட்டு, நீங்கள்‌ அவ்வாறு வளர்க்க 
வருகையில்‌ நாமே மன்றலயர்ந்து மருவுசன்ஜோமென்‌ நருளிச்செய்து தாம்‌ 
மறைக்தருளினார்‌. அம்மாதரிருவரும்‌ விடைபெற்றுச்‌ செல்கையில்‌ அவருள்‌ 
அமுதவல்லி இர்திரன்முன்னே தான்‌ ஓரு பெண்குழர்தையாகத்‌ திருவுரு: 
வெய்தி உன்னுடன்பிறந்த உபேர்திரன்‌ மகள்‌ யான்‌; என்னைக்காக்கவேண்டு 
இன்றேனென்ன, மேருமலையினிடத்திருக்த அவ்விக்திரனும்‌ தன்பட்டத்து 
யானையாகிய ஐராவதத்தையழைத்து இப்பெண்‌ ஈமது மகளாகும்‌, இவளை 
வளர்த்துவருவையேல்‌ காம்‌அளவற்ற சிறப்படைவோமென்று சொன்னான்‌. 
அப்பெண்குழக்தையை அதுதன்கழுத்தடியின்மேல்‌ வைத்துக்கொண்டு மனோ 
வதிககரத்திற்குக்கொண்டுசென்று அன்புடன்‌ காத்துவக்சமையால்‌ அப்பெண்‌ 
தெய்வகுஞ்சரி யென்னும்‌ பெயரடைந்து குமரகாயகனை த்‌ இயானஞ்செய்த 


௯௪ உற்பத்‌ திகாண்டம்‌, 


வியை 


கொண்டி.ருந்தாள்‌. சுக்தரியோ சண்முகப்பெருமான்‌ கட்டளையின்படி. தொண்‌ 
டைகாட்டைச்‌ சார்க்கு வள்ளிமலைச்சாரலில்‌ சவஞ்செய்‌இருக்‌. த சவமுனிவ 
னுக்கு மகளாகவெண்ணிச்‌ சென்றாள்‌. இது நிற்க ; 

இவ்வண்ணம்‌ அம்மாத ரிருவர்க்கும்‌ வரங்கொடுத்துச்சென்ற சண்முகப்‌ 
பெருமான்‌ தன்னாதினத்தினின்று மிழிர்‌,து கந்தவெற்பகன்று கயிலைமலையை 
யடைக்கு தன்‌ தாய்‌ தந்தையரைப்‌ பணியச்சென்று அவர்களை வணங்கி யவர்‌ 
நடுவில்‌ விற்றிருர்தருளினான்‌. அச்சமயத்தில்‌ இந்திரனும்‌ மற்றைத்தேவர்களும்‌ 
தங்கள்குறை யின்னும்‌ திராமையால்‌ பிரமன்‌ மால்‌ என்னும்‌ இருவருடன்‌ 
கயிலைமலையையடைர் து நந்திதேவர்‌ ஆணைபெற்‌ றுட்புகுக்து இறைவனை மும்‌ 
முறைவலம்வர்‌ அ கின்று சொல்வாராயினர்‌. 


பராபரரை யோடுயிர்க்கருள்‌ சுரக்கும்படி. யொன்திரின்ற முதல்வனே ! 
பலயுகங்களாகச்‌ சூரபதுமன்‌ முதலிய அவுணரால்‌ வருத்தமுற்று வன்மை 
யின்மையால்‌ ஓடுங்கிகின்றனம்‌. அளவில்லாத அரமகளிரும்‌ தேவர்களும்‌ என்‌ 
மகனாயெ சயந்தனும்‌ அவ்வவுணர்வேற்தனாயெ சூரபதுமன்‌ இட்டறெையிலகப்‌ 
பட்டுவருர்‌ அகன்றனர்‌. ஒருகாலத்‌ தஅமழியா த என்னகரமாயெ அமராவதியோ 
அச்குரபஅமன்‌ மகனாகிய பானுகோபனா லழிக்தது. அதைமுற்றுணர்வுடைய 
உமக்கு யான்‌ சொல்லத்தக்கதேர ! யான்‌ தவஞ்செய்த காலத்திலே தேவரீர்‌ 
எழுந்தருளி ஈமதுகுமரனால்‌ அக்கொடியரைக்‌ கொல்வித்து உங்கள்‌ அயர்‌ 
இர்ப்போமென்று மருளிச்செய்தீர்‌. அவ்வாறே குமரகாயகனு மவதரித்தனன்‌. 
இதுவரையும்‌ எங்கள்‌ துன்பஞ்‌ இதிதேனும்‌ நீக்காமலிருக்கின்றனை ! தீயரேம்‌ 
பவப்பயன்‌ ஜொலைந்த இல்லையோ ! சூரபதுமன்‌ வல்லமையைக்‌ தர்ப்பவர்‌ 
என்ற பேருடையவரில்லை ! நின்னையல்லது பின்னே யாரிடத்தே எம்குறை 
யைச்சொல்லிமுடி.ப்பேன்‌, யாரைகோவென்‌, தீமையைக்‌ தவிர்க்கவும்‌ செல்வம்‌ 
இரவும்‌ தாதையரல்லது மக்கட்குயாருளர்‌, ஆதலால்‌ எங்களை இனிக்காப்‌ 
பாற்றவேண்டுமென்து இந்திரன்‌ வணங்கிகின்றான்‌. 

இதைச்செவிமடுத்த பரமசிவன்‌ அவர்குறைக்கிரங்கிக்‌ குமரனைரோக்கி 
உலகுயிரைவருத்தி விண்ணோரூரினை கெருப்‌:£ட்டுக்‌ கொளுத்தி யார்க்கும்‌ 
இமையேசெய்து கெடாத ஆற்றலோடுங்‌ கூடியிருக்கன்ற சூரபதமனை அவு 
ணர்கூட்டத்தோடும்‌ சங்கரித்து இக்திரன்முதலிய தேவர்கள்‌ அயரர்தவிர்‌ த்து 
மீளவேண்டுமென்று கட்டளையிட்டனர்‌. 

அதைக்கேட்ட குமரகாயகன்‌ அவ்வாறே செய்கின்றேனென்று அப்‌ 
பணியை யேற்றுக்கொண்டனர்‌. பரமசவன்‌ பதினொரு உருத்திரரை நினைத்‌ 
தருளி அவர்கள்‌ பதினொருவயையும்‌ பிள்ளையார்கையில்‌ பதனொருபடைகளாக . 
விருக்கக்‌ கட்டளையிட்டனர்‌. அவர்களும்‌ அவ்வாறே தோமரம்‌ குலிசமுத 
லிய படைகளாக அமைக்தனர்‌. அதன்பின்னர்‌ இறைவன்‌ ஏவியகாலத்தே 
பழமையான ௮ண்டத்திலுள்ள ஐம்பெரும்‌ பூதத்தையும்‌ பல்‌ ஓயிரையு முடிப்‌ 
பதும்‌, எவர்மேல்விடுத்த காலத்திலும்‌ அவர்பெற்ற வரத்தையும்‌ உரத்தையு 
மிப்பதுமாப்‌ படைக்குகாயகமாயெ வேற்படையைப்‌ படைத்துக்கொடுத்த 


விடைபெறுபட்லம்‌. ௯டு 


னன்‌. அண்டவாபரணன்‌, உக்ென்‌, சண்டன்முதலிய கணகாகரையழைகச்‌,து 
இரண்டாயிர வெள்ளஞ்‌ சேனைகளைக்கொண்டு மது குமாரனுக்குச்‌ சேனை 
யாகச்‌ செல்லுங்கோளென்றும்‌, இலக்கத்தொன்பதின்மராமிய விரரைகோக்‌இ 
யாவர்க்கு முன்னவனாகிய சண்முகத்‌ தமலனுக்குப்‌ படைத்துணையாகள்‌ 
செல்விரென்று கட்டளையிட்டு, ஜம்பூதவன்மையும்‌ அவற்திலிருக்கும்‌ எப்‌ 
பொருளின்‌ வல்லமையும்‌ பிரமன்முதலிய தேவரது பெருவலியுங்கொண்ட 
தாகி இலட்சங்‌ குதிரைபூண்ட தோர்‌ தேரையுதவி நீ யிகன்மேல்‌ ஏறிப்போய்‌ 
வாவென்று சொல்லினர்‌. அப்போது குமரகாயகனும்‌ இறைவனையும்‌ இறைவி 
யையும்‌ மும்முறைவலம்வக்‌து பணிர்‌துகின்றான்‌. அவனைப்‌ பரமரிவன்‌ உச்‌ 
மோர்துமுத்தமிட்டு உமையன்னைகையிற்‌ கொடுப்ப அவ்வன்னையும்‌ வாரி 
யெடுத்து மார்போடணைத்து உச்டுமோக்து முத்தமிட்டு மகனே ! நீ யிலக்கத்‌ 
தொன்பதின்மருடனும்‌ இரண்டாயிரவெள்ளம்‌ பூதவீரருடனுஞ்‌ சென்று சூர்‌ 
பதுமன்‌ முதலிய அவுணரைக்கொன்று தேவர்கள்‌ குறையை முடித்தவா 
வென்று கட்டளையிட்டாள்‌. குமரகாயகஞம்‌ அவ்விருவரிடத்தும்‌ விடைபெற்‌ 
அச்செல்ல, இலக்கத்‌ தொன்பதின்மரும்‌ பூதவீரரும்‌ அவ்வாறே இறைவ 
னிடத்திலும்‌ இறைவியிடத்திலும்‌ விடைபெற்றுக்‌ குமரகாயகனைச்‌ தொடர்க்‌ 
தனர்‌. பிரமன்‌ மால்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ இனிக்‌ குறையொழிந்தோ 
மென்றுவணங்கிகிற்க, அவரைகோக்கி இறைவன்‌ ஈம.து குமரனுடன்‌ நீங்களும்‌ 
செல்வீரென்று கட்டளையிட்டான்‌. 
விடைபெறுபடலம்‌ 
முற்திற்று, 


படையெழுபடலம்‌. 


பரமவென அ கிறுவமுள்பெதகில்‌ பிரமன்‌ மால்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்‌ 
களெல்லாம்‌ குமரகாயகனை விரைக்தடைந்தனர்‌. அவருள்‌ திருமால்‌ அருகே 
செல்லும்‌ வாயுதேவனை நோக்கி கம்பால்‌ பெருங்கருணைபுரிய எழுக்தருளும்‌ 
சண்முகப்‌ பெருமான்‌ இருத்தேரிலேதித்‌ தே்ச்சாரதியாயமர்க்து அதனைச்‌ 
செலுத்த வேண்கென்றேனென்று சொல்ல, அவனும்‌ மகாபாக்கியமென்‌ 
திசைந்து தன்பரிவாரமாகய காற்பச்தொன்பான்‌ வகையினரும்‌ புடைவரத்‌ 
தூண்டித்‌ தேர்செலுத்திப்‌ பிள்ளேயாரை அதன்மேல்‌ ஆரோகணித்தருள 
வேண்டினான்‌. பிள்ளையாரும்‌ அவன்வேண்டுகோட்கிசைந்து எழுந்தருளவே 
இன்றே சூரபதுமன்‌ மாண்டனனென்று தேவர்களும்‌ இந்திரனும்‌ ஆனந்தக்‌ 
கூத்தாடினர்‌. அப்போது பூதவெள்ளமும்‌ புடைகுழ்க்து தமது தலைவருடன்‌ 
வந்து பிள்ளையாரைத்‌ திருவடிதொழுது வணங்கி யண்டகடாகம்‌ வெடித்த 
தென்று சொல்லும்படியாரவாரித்தனர்‌. பூதரிற்‌ பெரியோர்‌ தண்ணுமைதிமிலை 
படகம்‌ காகளமுதலிய வாத்தியங்கள்‌ முழக்கினர்‌. இவ்வாறு புறப்படுகையில்‌ 
அவுணாகள்‌ கலர்தசூழ்ர்தாற்போலத்‌அகள்‌ எங்கும்‌: படர்க்தது. அவ்வாறு , 
எழுக்க அகள்‌ எட்டுத்திசையும்‌ படர்க்து மேலேயோங்கி வானுலகத்து மணு 


‘hr உற்பத்திகாண்டம்‌. 


விற்று, பெரிய தேகங்களையுடைய பூதவிரர்கள்‌ போங்கொள்‌ போங்கோளென்‌ 
றதட்டுமோசையும்‌ போகும்பொழு துண்டாகிய புழுதியும்‌, பேரோசையும்‌ 
மண்ணுலகத்தவர்காதையும்‌ விழியையும்‌ அடைக்கும்‌. பாரிடம்‌ பெயர்வதனால்‌ 
பாரிடம்பெறாமையால்‌ இதென்ன எங்கு மிடமில்லையென்று சொல்லும்படி. 
சிலர்‌ காரிடங்கொண்டி.ருக்கும்‌ வான்வழியிற்‌ செல்வாராயினர்‌, இதுகிற்க ; 
பூமி யாகாச மெங்கும்‌ புழுதியான்‌ மறைக்கப்‌! ட்டபொழுது குமரகாயகனும்‌ 
தின்திருமேனியினொளியால்‌ ஒற்றையுருளைக்‌ தேரையுடைய சூரியன்‌ஆகாய 
மார்க்கத்திற்‌ செல்கையில்‌ பனித்துளியைக்‌ தடி.வதுபோல நீக்கச்‌ செல்வா 
னாயினான்‌. 
ப்டையெழுபடலம்‌ 
முத்திற்று. 


தா. ரகன்வதைபடலம்‌, 


இவ்வாறு தமது படையுடன்‌ பிள்ளையார்‌ விரைர்துசெல்கையில்‌ தாரக 
னுக்‌ குறையுளாய்‌ தன்னையடைக்தோரை வருத்துகின்ற செவுஞ்சகிரியான த 
கோக்கது. அதைக்கண்டவுடனே தேவர்நெஞ்சர்‌ அளங்னெர்‌,இர்திரனும்‌ மனம்‌ 
வருக்தினன்‌. அத்தருணத்தில்‌ நாரதமுனிவன்‌ பிள்ளையார்‌ பாததாமரைகளை 
வணங்கிகின்று நரன்மறையறிக்த அர்‌ தணரும்‌ முனிவரும்‌ இச்சுரத்திற்சென்ற 
வெல்லையில்வதியாகத்தோன்தி வரவரமாய்கைசெய்ய அகத்தியமுனிவர்சாபத்‌ 
சால்‌ இப்படியே மலையாகக்டெப்பது இம்மலை ; இம்மலையினருகேயுள்ள மாயா 
புரியில்‌ சூரபதமனுக்குத்‌ தம்பியாயெ தாரகனென்னும்‌ பெயருள்ளவன்‌; தன்‌ 
னொடு போர்செய்து திருமால்‌ தனது சக்கரத்தையேவ அது ஆற்றலொழிந்து 
போக ஆபரணமாகப்பூண்ட சதரப்பாடுடையவன்‌. இவனை முன்னேபொருஅ 
வென்றால்‌ இவனுக்கு முன்னோனாகிய சூரபதுமனைவெல்வ கெளிதாமென்று 
சொல்ல, அதைச்‌ செவிசாத்தஇயருளி அவனை யவ்வாறே வெற்திகொள்வேஈ 
மென்றுசொல்லியருள தேவர்களும்‌ அவன்‌ இறக்‌ தபட்ட தபோலக்‌ கழிபெரு 
மலழ்வுறெக்கனர்‌. இத்தருணத்தில்‌ சண்முகங்கொண்ட பிள்ளையார்‌ வீரவாகு 
தேவரைகோக்கி அதோதெரிகன்றமலை கிரவுஞ்சமலையாம்‌, அம்மலை யருகே 
யுள்ள மாயமாபுரியில்‌ தாரகனென்பவன்‌ தன்‌ அவுணப்படையொடும்‌ வாழ்க்‌ 
கையாயிருக்கின்றானாம்‌, நீயோ மது இலக்கத்தெண்மருடனும்‌ ஆயிரவெள்‌ 
எம்‌ பூதவிரர்‌ புடைசூழ்க்துவரச்சென்று அவன்‌ கரத்தை வளைத்‌ அக்கொள்‌, 
அவன்‌ சேனைசமர்செய்யவருமேல்‌ கொன்று குவித்து வெற்திகொள்‌, அவனே 
யும்வரினும்‌ போர்செய்யவேண்டும்‌, உனக்கரிதா யிருக்குமாயின்‌ யாம்பின்னே 
வக்று அவனைமுடித்து விடுவோம்போவென்து கட்டளையிட்டார்‌, அக்கட்‌ 
டனையையேற்று வீரவாகு தேவரும்‌ ஈன்றென்று தலைமேற்‌ கூப்பியகையுடன்‌ 
. எட்டெப்பு கிலமுறவணங்கித்‌ அதத்‌ த௫ன்றார்‌. பிள்ளையார்‌ தன்புடையே கின்ற 
இலக்கத்செண்மரையும்‌ ஆயிரவெள்ளம்‌ பூதவிரரையும்‌ கோக்க நீவிரும்‌ வீர 
வாகுதேவருக்குத்தணையாகச்சென்று அவுணரோடு போர்செய்மினென்றனர்‌.. 


ல 


/ 


/ 


தாரகன்வதைபடலம்‌. ரள 


இவ்வாறு கட்டளையிடவே . அவர்கள்‌ போர்செய்யத்‌ அணிந்தனர்‌. பிள்ளையார்‌ 
தம்மருகேறின்ற விச்சுவகர்மாவைகோக்கி நமது வீரவாகு முதலிய துணை 
வர்‌ போர்செய்வதற்காகப்‌ பலதெர்களைச்‌ சிருட்டி,த்‌ அதவவேண்டு மென்று 
சொல்லியருளினர்‌. அதைக்கேட்ட விச்சுவகர்மாவும்‌ அக்கணமே குதிரை 
சிங்கம்‌ இடபமுதலியன பூண்ட.தேர்களைப்படைத்தளித்தனன்‌. அவற்றை வீர 
வாகுமுதலிய ஈவவிரர்களுக்கும்‌ இலக்கத்தவருக்கும்‌ பூத வீரர்களுக்கும்‌ 
கொடுக்சனுப்பினர்‌. அவர்கள்‌ தேரின்மேலெகிப்‌ பிள்ளையாரை வணங்கினர்‌. 
அப்படைகளுக்‌ கெல்லாம்‌ ஈரயகமாய்‌ வீரவாகுதேவர்‌ செல்லவே சங்கு 
குழல்‌, அடி. தடாரி பேரிகை முதலிய வாத்தியங்கள்‌ எங்கு முழங்கின. 
அப்படி. சென்ற சேனை நடக்சதனாலாயெ புழுதி ஆகாயத்திற்சென்று மூடிக்‌ 
கொண்டது. இவ்வாறு சென்ற சாரதப்படை அம்மாயமாபுரியை யடைந்து 
அவுணரோடுமெதிர்க்து போர்செய்யவர்ததை யுணர்க்த தூதரோடி. தாரகா 
சுரனையடைந்து ஈடக்த செய்திமுழுதுஞ்‌ சொல்லலாயினர்‌. இறைவனே ! 
உமது முன்னவராகிய சூரபதுமனார்‌ தேவர்களைச்சிறையிட்டனரன்றோ ! அச்‌ 
இறையை மீட்கப்பரமசவனது குமாரனாகயெ கந்தனென்பவன்‌ ஈ௩ம்மவரைக்‌ 
கொல்லவெண்ணியே வந்தனன்‌. இதனை அரந்தரவாரிகளாதிய தேவர்கள்‌ 
சொல்லிக்‌ கொள்வாராயின. ரென்றனர்‌. அதைக்‌ கேட்ட தாரகன்‌ வட. 
வைத்திப்போற்கனன்று சிங்கஞ்சுமர்த அணையினின்று மெழுர்திருக்து தன்‌ 
னருகே யிருர்த தூதுவரைநோக்‌இ, பரிசனருடன்‌ இரதங்‌ கொண்டுவரக்‌ கட்‌ 
டளையிட்டு, தன்படைமுழுதம்வரச்செய்‌ து தேரேறி தன்னமைச்சர்‌ குழ்க்து 

வரவிரைக்து சர்‌திரவட்டக்‌ குடைகிழற்ற வலம்புரிச்சங்கம்‌ பெரிதமார்ப்பப்‌ 
புறப்பட்டுவந்‌ துகிற்கக்கண்டு பூதவிரரும்‌ எதிர்க்‌ துசெல்லவே இருதிறத்தவரும்‌ 
கைகலந்து போர்செய்யத்‌ தொடங்கினர்‌. அரக்கருள்‌ பலர்மாண்டனர்‌, பூத 
வீரருள்ளும்‌ லெர்‌ மாய்க்தனர்‌. பூதவிரரால்‌ வீசப்பட்கெலன்களொடும்‌ ஆகா 
யத்தினின்றும்‌ விழுன்ற அரக்கர்‌ மேகம்‌ மின்னலோடும்‌ ஆகாயத்தினின்றும்‌ 
கிழ்வதொத்தனர்‌, இவ்வாறு போர்செய்கையில்‌ விரவாகுவையுள்ளிட்டவீரர்‌ 
கள்‌ அர்த்‌ தசக்திரன்போல்‌ வளைந்தவில்லை யேர்திக்கொண்டு சென்றனர்‌, அவ 
ருள்‌ வீரகேசரி இளையபிள்ளையார்‌ சேவடி.யைச்‌சிந்தித்துக்‌ கையிற்பிடி த தவில்‌ 
லுட.ன்‌ நாறுபாணங்களைக்தொடுத்து விடுத்துத்‌ தாரகனுடைய மணிமுடியை 
விழச்செய்து கடலு காணவாரவாரித்தான்‌. அப்போது தேவர்கள்‌ புட்பமாரி 
பெய்தனர்‌. தாரகனும்‌ தன்கையிலிருக்த தண்டினை வீரகேசரிமே லெறியத்‌ 
தண்டம்பட்டு மயங்கிவீழ்க்தனன்‌.. தான்‌ தேரைச்செலுத்‌ இப்போய்‌ வேறொரு 
மாமுடியைப்‌ புனைம்‌ தவந்தான்‌. அதுகண்டு வீரவாகுதேவர்‌ சினங்கொண்டு 


'தாரகனோடு பொரக்கருதித்‌ தன்கையிலிறாக்த வில்லைவளைத்து காணேந்திக்‌ 


குணத்தொனிசெய்தபாணவருஷம்‌ பொழிக்‌தஅவன அ வில்ல்யொடித்தனர்‌. 

இனி தாரகன்‌ நீஅழிய ஐயமென்பது எத்‌ துணையேனுமில்லை யென்றுசொல்லித்‌ 

தானொரு சூலமெடுத்தெதியவே, அதனால்வீரவாகுதேவரும்‌ இதிதுக்‌ தோன்‌ 

ருமலிருந்‌தனர்‌. அத்தருணத்தில்‌ அவருடன்‌ அணையாக வந்த வீரரெழுவ 

ரும்‌ போர்செய்வ தொழிக்இலர்‌, அவரைத்‌ தாரகன்‌ வில்லாற்றலுக்குடையும்‌ 
3 । 513. 


௯௮] உற்பத்‌ திகாண்டம்‌. 


படி. செய்‌ அ நிற்க, ௬ குமர காயகன்‌ செவடி. யே முடி யில்‌ வைத்துத்‌ தொழும்பு 
செய்யும்‌ விசவாருதேவர்‌ கண்டு எம்மவர்‌ இவன்‌ ஆற்றலுக்குப்‌ பொர இரிச்‌ 
கன ரென்று துணிந்து தாரகனோடெதிர்க்க வில்லைவளை த்து ஈாண்விக்கி நிற்ப 
அவுணரேங்கியிரிக்தனர்‌. விரவாரு தேவரும்‌ தாரகனை நோக்கி ஊழிக்திப்‌ 
போற்கனன்று இது சொல்வாராயினர்‌. கெடாதவலிமை கொ ண்டெழுர்த 
பூசவிரரையும்‌ வில்லில்‌ வல்ல வீரரையும்‌ வெற்திகொண்டனை போலுமெண்‌ 
ணினை ; உன்னே விரைந்து கொல்கின்றேன்‌ பாரென்று சொல்லியருளினர்‌. 
தாரகனோ என்னொடுபொர வந்த கள்ளமாமாயன்‌ சுதரிசனப்‌ படையை என்‌ 
மிடற்தில்கன்‌ வலியொழிர்துபோக அணியாகப்‌ பூண்டேன்‌; அதனைச்சிறிது 
மெண்ணாமலே நீயென்னை வெற்திகொள்வதாகக்‌ கூதினை ₹நீகூதியது அரிமா 
வேற்றினை ஈரி வெல்வதொக்கும்‌ செய்தியே யமையும்‌ போலும்‌. என்னொடு 
பொரமுடியாமே பூதப்படையும்பொன்‌ நின விரருக்தொலைந்தனர்‌. நீயுமயர்க்து 
நின்றனை, விரம்புகல்கின்ற நீியோசாதலைமேற்கொள்வதுசரதம ! என்னாற்றலைச்‌ 
சிறிது முணர்க்திலை யென்றுகூறித்தன்‌ வில்லைவளைச்‌து ஆயிரமாயிரமாகப்‌ 
பாணப்பிரயோகஞ்‌ செய்ய, விரவாகுதேவரும்‌ அவ்வவற்றிற்‌ கவ்வப்பகழி 
களையேவி யவற்றை மாற்றியருளினர்‌. அதைக்‌ கண்ட. தாரகன்‌ இவனைத்‌ 
தெய்வப்‌ படைகளாலே வெல்லவேண்டு மென்று துணிந்து அக்னெயாஸ்‌ 
இரத்தை விட்டனன்‌, விர வாகுதேவரும்‌ அதனையக்கணையாலே மாற்றியருளி 
னார்‌. வருணப்‌ படையைக்‌ தாரகனேவினான்‌, அதற்கு விரவாகுதேவரும்‌ . 
தாமும்‌ வருணப்படையாலே மாந்தியருளினார்‌. அரக்கன்‌ இரவிப்படையை 
விடுப்ப விரவாகுகேவரும்‌ அக்கை கொண்டேயதனை மாற்றியருள, வாயு 
வாஸ்இரத்தைத்தியவன்‌ தொடுக்கக்‌ குமரசாயக னடிமையாயெ வீரவாகு 
தேவரும்‌ அதனைக்‌ கொண்டே மாற்றியருளினார்‌. இவ்வாறு தெய்வப்படை 
களால்‌ சமர்செய்யத்‌ தாரகன்‌ இவனைத்‌ தெய்வப்படைகளாலும்‌ வெல்வ 
தரிது, ஈம்‌ மாயையினாலேசான்‌ வெல்லவேண்டு மென்று தான்‌ தன்‌ மாயை 
யினால்‌ பலவேறு வடி.வங்கொண்டு பல முகமாகப்‌ போர்செய்தான்‌. அதைக்‌ 
கண்ட தேவர்கள்‌ மனக்கலக்க மெய்தினர்‌. முன்னே அச்சமுற்அகின்ற பூதவிர 
ரம அஞ்சி ஓட்டெடுத்தனர்‌. போர்‌ செய்தயர்க்க வீரரும்‌ அச்சமேற்கொண்‌ 
டனர்‌. அவுணரும்‌ புன்முறுவலித்துக்‌ குணலையாட்டயர்ந்தனர்‌. 

இவ்வாறு தாரகனென்னு மவுணர்பெருமான அ மாயப்போரும்‌, அதைக்‌ 
கண்டு யாவரும்‌ அஞ்சும்ரேர்மையும்‌, வீரவாகுதேவர்‌ தியெழகோக்கி வீர 
பத்திராஸ்‌இிரத்தைக்‌ கையிலெடுத்து நிற்க, தாரகனது மாயையனைத் தும்‌ 
கூரியன்முன்‌ பனிபோலோடி யொளித்தஅ. -தன்மாயைமுழுது மகன்று தார 
கன்‌ தமியனாய்ப்‌ பின்னும்‌ மாயையினுட்படுத்தக்கருதி யோட்டெடுத்தான்‌. 
வீரவாகுதெவரும்‌ ஓட்டெடுத்தான்மேல்‌ தெய்வப்படைவிடுப்பது நீதியன்மை 
யென்றுதுணிக்து தன்கையிலெடுத்த படையைத்‌ தூணியின்மீட்டு மமைத்து, 
அவன்பின்‌ விரைந்துசென்று அவனை காண்கொண்டு புயத்தைப்பிணித் தத்‌ 
தன்னை வென்றுவாவெனப்பணித்த சண்முகங்கொண்ட. சதுரப்பெருமான்‌ 
சந்நிதியில்‌ விடுப்பேனென்று அப்பரம்பொருளைச்‌ இர்தித்துஈ௩டக்து பெரும்புறக்‌ 


காரகன்வதைபடலம்‌: ௩௯ 


கடலேபோல ஆரவாரித்துச்செல்ல, தாரகனும்‌ மாயைக்‌இருப்பிடமாடிய ரெ 
வுஞ்சமலையையடைந்து மறைர்தனன்‌. வீர வாருதேவரும்‌ அவன்‌ சென்ற 
விடத்தை நாடிப்புக, அவ்விடமெல்லாம்‌ சூரியன்‌ கதிர்புகாவிருட்டறையாகத்‌ 
சோன்நின. இவ்வாறு இருள்படரத்‌ சாளினொற்திப்பரர்து காரகனைக்‌ காணா 
துயாம்து அக்ரெவுஞ்சத்தின்‌ புணர்ப்பான்‌ மீளுரெறிகாணாமல்‌ வெகுண்டு இது 
அவனது மாயையேயாகுமென மதித்து நிற்கையில்‌, இரவுஞ்சமலையும்‌ மோகம்‌ 
விளைத்து அவ்விரவாகுதேவரதுணர்வைச்‌ சூறையாடியது, இயலிசை காடக 
மென்னு முத்தமிழையுங்கண்ட தமிழாரிரியராயெ அகத்தியனார்சொல்லிய 
சாபவலியால்‌ அம்மலை வீரவாகுதேவரைப்‌ பெருமாயை விளைத்தலும்‌ மயக்‌ 
குற்று சிறையிழர்‌,த பறவையேபோல மெலிக்தனர்‌. 


இங்கே தோற்றோடிச்சென்று தாரகனைத்தொடர்க்து ஈமறு வீரவாகு 
சேவர்‌ தொடர்க்துசென்றனரோ இதுகாறுமீளாமையென்‌ ? அவனொடுரெருங்கி 
மலையிற்சென்றுபோர்புரிகன்றனரோ! நாமுஞ்சென்றுதேடவோமென்றெண்ணி 
இளையவீரரும்‌ இலக்கத்தவரும்‌ பூதவீரரும்‌ படாந்துசென்று வீரவாகுதேவர்‌ 
சென்றநெறிபற்றிப்படர்க்தனர்‌, வீரவாகுதேவரைச்‌ செய்தாங்கு அக்கி வஞ்சம்‌ 
அங்குப்படர்க்தாரையும்‌ தம்மாயையினால்‌ எண்ணிலாமாயைசெய்தலும்‌, வீர 
வாகுவும்மற்றையரும்‌ மபங்கனெரென்பதைக்கண்ட தாரகன்மஅ மாயையால்‌ 
இவரெல்லா மொருங்கே யிறக்துபட்டனரென்று மகிழ்ச்சியெய்தி மலைமே 
லெழுக்தான்‌. ஆகாயத்தில்‌இவையனை ததும்‌ பார்த்திரும்ததேவர்கள்‌ கண்ணிற்‌ 
ஜொடு மணற்கேணியிற்‌ றேன்றிய நீர்போல நீர்வார மனக்கலக்கமெய்தி துன்‌ 
பத்திலழுக்கி பதைபதைத்தோடினர்‌. பூதப்படைகள்‌ தந்தலைவ ரில்லாமை 
யாற்பயம்‌ தின்றன. மலைமிசையெழுர்த தாரகன்‌ வேறொருதேரிலேதித்‌ தான 
வர்பலரும்‌ கன்னைப்புடைசூழ்க்துவர வில்லைக்கையிலேந்திப்‌ பூதப்படைகளை 
நகோக்டி£டர்து புங்கானுபுங்கமாகப்‌ பாணமாரிபொழியத்‌ திசையினும்‌ விண்‌ 
ணினும்போகலுற்றன. இவ்வாறு ஈடப்பதையுணர்க்த இக்திரன்‌ முதலிய தேவ 
ரும்‌ நாரதரும்‌ அருட்பெருங்கடலாகய சண்முகத்தெள்ளமுதை யடைந்து 
இறைவ ! நின்படைவீரர்‌ பெருஞ்சமர்புரிக்து கொடி.யகானவர்‌ சேனைகளைப்‌ 
படுத்து அமைச்சர்‌ முதலியோரை யுயிர்துறக்கச்செய்து தாரகனொடும்‌ பொரு 
தனர்‌. விரவாகுதேவரும்‌ தம்பீயரெண்மரும்‌ இலக்கத்தவரும்‌ பாரிடத்தலை 
வரும்‌ அத்தாரகனொடும்‌ பொருத வேலை அவருடன்‌ போர்செயற்காற்றா அ 
சூழ்ச்சியின்வலியால்‌ கிரவுஞ்சவரையிற்‌ கொடுபோயினன்‌, அக்ெவுஞ்ச மலை 
யா கிய அவுணன்‌ தன்மாயைவலியால்‌ அவரைமயக்க அவர்கள்‌ பித்தரேயென்‌ 
அரைக்க மயக்குற்றனர்‌. இதனையறிர்த தாரகன்‌ எஞ்சிய ஈமதபடையைத்‌ 
தன்கணைமழைசொரிக்து வருத்துின்றானென அதைத்திருச்செவி சாத்தி 
யருளி காரதனுள்ளமும்‌ தேவர்கள்கின்றயர்வ தம்‌ இர்திரனுள்ள த்தேகொண்ட 
சோகமும்‌ நான்முகன்‌ மால்முதலான பெருக்தேவர்‌ அயரமும்‌உயிர்களைமுற்று 
மருளியகாயகனறிக்து காமேபோர்க்களங்குறுகி அத்தாரகனை ஈமது வேற்படை 
யாற்றடிக்‌து ரெவுஞ்சமலையைக்‌ 8ண்டு வீரரையும்‌இலக்கத்தவரையும்‌ பாரிடத்‌ 


௬௦௦ உற்பத்திகாண்ட.ம்‌, 


தலைவரையும்‌ மீட்டிடுவோமென்து இருவாய்மலர்க்தருளினன்‌. எம்பெருமான்‌ 
இன்னன இருவாய்மலாச்சருளக்கேட்டுத்‌ தங்கள்‌ சிந்தையிற்‌ குடிகொண்டிரு 
ந்த தயரரீங்கி ஆனந்தக்கூக்தாடி. யவனிசையைப்பாடி. அவனது பாதமலர்‌ 
களைக்‌ களிப்பால்‌ வழிபாடுசெய்தனர்‌. சண்முகப்பெருங்கடவுளோ தேரைக்‌ 
கொணரக்‌ கட்டளையிடப்‌ பாகனாகிய வாயுபகவான்‌ விரைவிற்கொணர அதன்‌ 
மேல்ளழுர்தருளி அதில்‌ சன்னினமாகய காற்பானொன்பதின்மர்‌ புடைபோகர 
முட்கோல்பற்றிப்‌ பரிமாகிரைகளைத்தூண்டி யாரவாரித்தான்‌. இத்தேரின்‌ 
விசைசூக்கலாற்று.து அண்டங்களும்‌ வையகமும்‌ குலகிரிகளெட்டும்‌ எழுகட 
னும்‌ எண்டிசையும்‌ களிறெட்டு ஈடுக்கமெய்தின. அறுகுணச்செல்வனாதிய 
அறுமுகப்பெருமானுக்காக்‌ தேர்ப்பாகனாயமைக்த வாயுபகவான்‌ தேரிற்கட்டிய 
பரியை விண்ணெதிகொண்டு யாவரும்‌ புகழ்க்‌. துகிந்க இறைவன்‌ அதன்கண்‌ 
ஆரோகணித்தெமுக்தருளலும்‌ பூதவிரரும்‌ புடைசூழ்க்து சென்றனர்‌. 

முன்னே தாரகனுடன்‌ பொருதுடைக்துபொக்தபூகவிரரும்‌ இறைவனைத்‌ 
இருவடி.கொழுது ஆற்றலொடு ரெருங்கிச்சூழத்‌ தாரகணிருந்த போர்க்களங்‌ 
றக இருதிறப்படையும்‌ போர்செய்யத்‌ தொடங்க. அரக்கர்கள்‌ சக்கரம்‌, 
வளைதடி, மழு, இயைக்காலும்‌ பாணங்கள்முதலிய படைகளால்‌ போர்செய்‌ 
யக்தொடங்யெதறிர்‌து சாரதவிரரும்‌ பெருமலைகள்‌ எழுக்கள்‌ மரங்கள்‌ இவை 
களைக்கொண்டுகடுக்து அரக்கரிற்‌ பலரைப்‌ பிணமலைகளாகக்‌ குவித்தனர்‌. 
அதனால்‌ வலிகெட்டுத்‌ கானவர்‌ பலரோட்டெடுத்தனர்‌. இவ்வாறு தாரகன்‌ 
தன்படை இரிபல்போகக்‌ கண்கெரியானாடித்‌ தன்வில்லைவளைத்‌ து மின்னலைப்‌ 
போல வொளிவிட்டெறிக்கும்‌ பலபாணங்களைத்தொடுத்துச்‌ சாரதவிரரை 
வருத்திக்‌ சராசரங்களையும்‌ கருக்கொள்ளாமலேயின்ற கருணைமுதல்விபெற்ற 
கருணையங்கடலைக்குறுக்‌ கோபமூண்டு இவனோகாண்‌! ஈம்பெருக்தகைமைக்‌ த 
னென்று அயலிலுள்ளாரைவினவ, அவராமென்ன, முழுமதியன்ன முகமூவிர 
ண்டுங்‌ கருணைபொழியுங்‌ கடைக்கணிராறும்‌, வேற்படைமுதலிய படைக 
ளெர்திய பன்னிருகரமும்‌ மணிச்சதங்கையார்க்கு மலர்ப்பதமிரண்டுங்கண்டு 
செய்தவப்பேற்றால்‌ தெரிரிக்கப்பெற்று அற்புதமெய்திமேலமர்செய வர்தா 
னெனிற்‌ கற்பனைகடந்த கடவுட்பெருமா னிவனோவென்று இர்தித்துப்‌ பின்‌ 
னர்‌ இறைவன்‌ வரமும்‌ உரமும்‌ சருமுழுஅகினைம்‌ து சிதி அருட்பெருங்குகனை 
கோக்கி ஏமதிறைவனின்ற விளஞ்சிங்கமே காரணன்பிரமன்‌ நாற்கோட்டியானை 
யை ஈயக்தூரும்‌ இந்திரன்‌ முதலிய இறுதேவரையேயன்தி எம்பெருமான்‌ 
பால்‌ செற்றஞ்ிதிதெனு மில்லேம்‌. எம்பாற்‌ பூசலுக்குரேர்ந்த காரணமென்ன 
வென்று வினவினான்‌. அதைக்கேட்ட கண்ணுதற்பெருமான்‌ கண்ணிற்கரு 
மணிபோன்ற கருணையங்கடல்‌, அறவீனைபுரிக்தெவர்க்கு மருளொதெண்டஞ்‌ 
செய்யு மிறைவன்‌, தேவர்களை நீயிர்‌ இறையிட்டு வருத்திய தன்மையைச்‌ திரு 
வளங்கொண்டு : உமது வெத்தித்திருவைச்‌ சிதைக்க எம்மைவிடுத்ததன்றி 
வேறன்றென்று இருவாய்மலர்க்தருளினார்‌. 

வேற்படையேக்ிய விறலுடைவிண்ணவன்‌ பேரருணிலைமையாற்‌ பேரிய 
அணர்ச்து போரினை யிழைக்கப்போக்த புகர்முகத்தாரகன்‌ செந்திருமணாளன்‌ 


தாரகன்வதைபடலம்‌. ௧0௦௧ 


சிறுபோர்புரிர்‌ துவர்‌ தம்தமில்கால மடுபோராற்ற இர்‌ தணிமணிமுடி. யிறைவ 


னஅ அருளானொர்திடச்செய்து அவனோன்மைசாலாழி யென்கர்த முத்தரைக்து 
கட்டுரை யறியாமல்‌ இதுகாறும்‌ என்னுடன்போர்புரிர்தார்‌ இதிதுபொதில்‌ 
பொன்தினாரல்லது வென்றியுடன்‌ மீண்டுபோயினாரைக்‌ கண்டதீயென்‌, மீர்‌ 

(ச . ப . ட . . . . 
விடுக்க ஈவவிரரையும்‌ இலக்கத்தவரையும்‌ பூதவிரரையும்வென்று கிரவுஞ்‌ 
சத்இினிற்சென்று வருந்தச்செய்தேன்‌,இத்‌தணையுமதிக்‌து மறதியாகார்போன்று 
பொரவந்தமை சாலவழூது. ஆகையால்‌ எம்மோ டடுபோராற்திச்‌ சோக 
மெய்தா முன்னரே சூலங்கைக்கொண்ட சோதிப்பெருமான்‌ சூழலடைதலே 


நலமென்றனன்‌. 


அதுகேட்டுச்சிற்பரனருளிய சங்கவேறனையான்‌ அருமறையுணர்ம்தததீசி 
முனிவன்மேல்‌ காரணன்விடுத்த சுதரிசனப்படை தன்கூர்மையிழர்‌ அபோய்க்‌ 
குலாலன த சக்கரத்தின்‌ றன்மையையடைந்தசெய்தியதியாயோ, புயல்போல்‌ 
மேனிப்பிரான்‌ பூங்கையேர்திய ஆழிப்படைபோலுமென்றோ படைக்கலங்கட்‌ 
கெல்லாம்‌ ௮ரசாகியமதுவைவேற்படையை மதித்தனை ,உங்கள்பேராற்றலோ 
இவ்வுலகமுழுதும்‌ வெற்திகொண்டன ; இங்கே காமெழுக்சருள அவையனைத்‌ : 
தும்‌ இமைப்பில்கெட்டொழிர்‌ தன) நின்மாயப்பெருவலியையும்கின்னையும்வேற்‌ 
படையால்‌ வீட்டி ஏன்சேனையை மீட்டுக்கொள்வேனென்று திருவாய்‌ மலர்க்‌ 
தருளத்‌ தாரகன்‌ அக்கணமேதன்‌ மலைபோன்ற வில்லைவளைத்து காணேதிட்டு 
நிற்கக்கண்டு தேவரனைவருர்திப்பிரமைகொண்டனர்‌. சண்முகத்தருட்பெருங்‌ 
கடவுள்தன்கையிலிருந்த வில்லைவளைத்து நிற்க எல்லாவுலகங்களும்வருக்தின. 
அரிப்பிரமாதியரு மயர்க்தனர்‌. தாரகனோ தன்‌ கைவில்லினின்றும்‌ கணை 
மழைபொழியக்‌ கருணையங்கடலாகிய கதிர்வேற்கடவுள்‌ ஆயிரம்பாணங்களை த்‌ 
தமதவில்லினின்றும்‌ விடூத்‌ தஅவனேவிய பா ணங்களைச்சிதைத்துவிட்டனன்‌. 
அதுகண்டு பொருது ஆயிரங்கணை களை மீட்டுக்தூண்டவே புரமூன்றும்படுத் த 
புண்ணியன்‌ புதல்வனாயெ குமரகாயகன்‌ அவற்றையழித்துவிட்டு வில்லையுச்‌ 
துண்டமாக்கினான்‌. பின்னுமொரு  வில்லையெடுத்துப்‌ போர்செய்யக்ஈண்டு 
தன்வில்லினின்று மாயிரம்பாணங்களைவிடுத்த செயலைக்கண்டு தாரகனுமோ 
ராயிரம்பாணங்களைச்‌ செலுத்தி நீறுபடுத்தினான்‌. இவ்வாறு இருவரும்‌ பெரும்‌ 
போர்செய்து வருகையில்‌ இளையபிள்ளையார்‌ அவனை இரண்பொணச்தாற்‌ 
கோ௫கள்விழச்செய்‌்.துகின்றனர்‌. அதனால்‌ தளர்வெய்திய தாரகன்‌, பிள்ளையார்‌ 
தேரிற்கட்டிய கொடியை ஆயிரம்பாணங்களா லறுத்துத்தள்ளினான்‌. இப்படி 
கொடியோன்செயலைக்‌ கண்ணுற்றுப்‌ பிள்ளையாரும்‌ அ௮க்கினியாஸ்‌இிர மாயிரக்‌ 
தூண்டித்‌ தேரிற்கட்டிய. குதிரைகளையும்‌ பாகனையும்‌ விழத்தள்ளினார்‌.உடனே 
அவன்‌ வேறொருதேரிலேறி ஆயிரம்பாணங்களை த்‌ தொடுத்துவீடுக்‌ ஐ, பிள்ளை 
யார்‌ தேரைச்செலுத்தும்‌ பாகனைவருத்தினான்‌. அவன்‌ வருர்துவதைக்கண்ட 
பிள்ளையாரும்‌ ஆயிரம்பாணங்களை த்‌ தொடுத்து அத்தாரகனது நெற்தியிற்‌ 
பொரும்‌ தும்‌ வண்ணம்‌ செலுத்தவே, அவன்‌ தன்தேரிற்புலம்பி விழுக்தனன்‌. 
அவனது நெற்தியினின்து மொழுயெகுருதிவெள்ளம்‌ நீனிறக்கடலில்வடவைத்‌ 


௧௦௨ உற்பத்‌ திகாண்டம்‌. 


இயின்தொற்றம்‌ போன்றிருந்தது. இவ்வாறு தாரகன்‌ மயங்கிவிழ்க்ததைக்‌ 
கண்ட அவனது படைவிரர்‌ பொருது சண்முகங்கொண்டருளிய பிள்ளை 
யாரைப்‌ பொரைக்குறித்துச்‌ சூழ்ந்துகொண்டு சூலம்‌ சக்கரம்‌ தோமரம்‌ பிண்டி. 
பாலம்‌ வேல்‌ காஞ்சில்பாணம்‌ தண்டு கணையம்‌ வச்சிரமுதலிய படைக்கலங்‌ 
களைப்‌ பொழிந்துஹூண்டனர்‌. பிள்ளையார்‌ அவர்கள்‌ செயலைக்கண்டு இனங்‌ 
கொண்டு தன்விலலைவளைத்து நிறுத்திக்‌ கணைமழைசொரிர்து லெரை முடி 
யைச்சதைத்தும்‌, சிலரை மார்பைப்பிளந்‌தும்‌,லெரைவாயைப்பிளந்தும்‌ சிலரை 
கையைச்‌ அண்டி த்அம்‌,லெரைத்‌ தாளைத்தறித்தும்‌ போர்செய்தனர்‌. எங்குங்‌ 
ருருகிவெள்ளம்பரர்து கடல்போலத்‌ தோன்றிற்று, இப்போரிலே பலர்‌ இறக்‌து 
பட்டனர்‌. சிலர்‌ அக்குருதிக்கடலின்‌ மித்‌ துயிர்கொண்டோடி.ப்போயினர்‌. 
கார்மேகஞ்வெக்தசென்று சொல்லும்படி. விளங்கிய தாரகன்‌ மையல்‌ 
விட்டொழிர்தெழுர்து தன்னருகேதொழுது வணங்கிகிற்பாரைக்‌ காணானாய்ச்‌ 
அயர்ந்து மு.றுவலிதச்துச்‌ தன்னிற்‌ பேசுவானாயினான்‌. இதென்ன இறும்பூகான 
செய்கை | ஈம்மொடு போர்செய்யவர்தானும்‌ ஈமது இறைவனின்ற இதுஞுருக்து 
அவனாலை ஈமது கையுங்கொடுமிழக்கனம்‌ ! அன்றியும்‌ ஈமது சேனையனைத்து 
மொன்றெழியாமல்‌ மாண்டிபோயினகாமோ தனித்துகிற்கின்றனம்‌. ஈமதாஈண்‌ 
மையழடது, நாமோ அளப்பரும்‌ பாணங்களைப்பொழிர்தும்‌ அவனை வெற்றி 
கோடலரிதாயது. இனிக்கால£ட்டியாமல்‌ செய்வப்படைவிடுத் தப்‌ பார்ப்போ 
மென்று காராயணாஸ்திரம்‌, பிரமாஸ்திரமுதலியவற்றைவிட அவையனைத்தும்‌ 
இறைவன்‌ சக்கிதியையடையவே யொடுங்கிப்போற்தி நின்றன. அவற்றின்‌ 
செயலைக்கண்ட தாரகன்‌ இதுகாறுங்கொண்டு நின்ற அகந்தையொழிர்அ விம்‌ 
மிதமுற்று இவனை வெல்லுதல்‌ ஈம்மாலாந்தகையதன்றென்து அணிந்து இனி 
எஞ்சிகின்றசோ பாசுபதப்படையாதலால்‌ அதனைவிடுவோமென்று மனத்தா 
லருச்சனைசெய்து விட்டான்‌. அது வில்லினின்றும்‌ புறப்பட்டு ஆலமும்‌ பல 
தெய்வப்படைகளும்‌ பூதராசிகளும்‌ அங்கதநிரைகளும்‌ சூலங்களும்‌ கனலீட்ட 
மும்விதித்து அலலொத உயிரும்‌ அண்டங்களும்‌ உலையாது அலமரும்‌ வண்‌ 
ணம்‌ கோபித்துச்செல்லப்‌ பிள்ளையார்கண்டு தன்‌ தாதையாகிய பரம்பரனைக்‌ 
கருத்திற்‌ இந்கனைசெய்‌து கொடுத்தவன்‌ வாங்கியதன்மையைக்‌ கடுப்பக்‌ தன்‌ 
கைப்பற்றினான்‌. அதைக்கண்ட தாரகன்‌ ஈமதுபெருந்திருவ வின்றோடொழிக்த 
சென்றெங்கி நாமோ பாசுபதப்படையை விடுத்தும்‌ அதனே த்‌ தன்செங்கை 
யிற்‌ பற்தினன்‌, இவ்வாறுமுகங்கொண்ட அமலப்பிரானற்றலேலா அழக த,இஅ 
காறும்‌ இவன்‌ தருமயுத்தஞ்‌ செய்கின்றுனல்லது மாயப்போரைச்‌ செய்தானல்‌ 
லன்‌ ; இனி மாயப்போரால்வெல்வதே கடனென்றுதுணிக்து விரைக்துசென்று 
செவஞ்சவெற்பினை யணுகி நீகற்றுவல்ல மாயைகளனைத்தும்‌ செய்யவேண்டு 
மென்றுவேண்டினன்‌. 
அப்போது சரவுஞ்சமானது மாயைகளைச்செய்ய நினைந்து முப்புரவுருக்‌ 
கொண்டு கிற்க, தாரகனும்‌ அம்முப்புரத்துள்ள கிருதரென உருக்கொண்டும்‌, 
அம்மலை பலமேகங்களாகத்‌ தோன்ற இடியேற்றைப்போ லுருக்கொண்டும்‌, 
கடறுருக்கொண்டு மலைகிற்க அரக்கனும்‌ வடவைத்தியி னுருக்கொண்டும்‌, சக்‌ 


காரகன்வதைபடலம்‌, ௧௦௩, 


கரவாளலிரிக்‌ கப்புறத்தேயுள்ள இருளுரூவாக மலைகிற்க அரக்கன்‌ பாரிடகிரை 
யாக வுருக்கொண்டும்‌, மலையோ இந்திரன்‌ முதலிய திக்குப்பாலகஞூர்‌ திகளாகிய 
எண்டிசைக்கரிகளாக வுருக்கொள்ள அரக்கனும்‌ அவற்றினருகேயுள்ள கூல 
வரைகளினருக்கொண்டும,மலை வாயுவினருக்கொள்ள தேயுவினாறருவர்தாங்கி 
யரக்கனிற்கவும்‌,மலை இக்கடைக்கோலினுருக்கொள்ள அரக்கன்‌ ஆயிரங்கொடி. 
சூரியரேபோலத்‌ தோன்றவும்‌, இவ்வாறு அரக்கனு மலையும்‌ பல்வேறுருக்‌ 
கொண்டு யாண்டுஞ்‌ செதியக்கண்ட குமரகாயகன்‌ இவனை யுயிர்குடிப்பதே 
ஈலமென்று கடைப்பிடித்து இவ்வரக்கனையும்‌ செவுஞ்ச,ச்தையும்‌ உரமபீளர்‌ து 
ஈமதவிரர்கள்‌ இலக்கத்தவர்‌ சாரதவிர ரிவர்களையுமீட்‌ டிவண்வரவேண்டு 
மென்று வேற்படை.யையேவினான்‌. அப்படைக்கலவரசு சண்முகத்தெர்தனி 
முதல்வன்‌ கரத்தினின்நுஞ்சென்று தாரகனையும்‌ கிரவுஞ்சத்தையும்‌ பிளந்து 
மாயையினாலாகிய உலகனைத்தையும்‌ உயிரையும்‌ நெற்திமேலொற்றைநாட்ட 
முடைய பெருமான்‌ விழி.பழல்சகுடுவதுபோல விரைக்துசென்றுசுட்டது. இது 
நிற்க ; முடிவற்ற மாயையாகிய பரவைவற்றக்‌ குடிக்கும்‌ செவ்வேற்படை 
யென்னும்‌ கூற்றுவனெய்த,லும்‌ மின்னவைப்போலுக்‌ தோன்றும்‌ பற்களையும்‌ 
பிளந்தவாயையுமுடைய தாரகன்‌ இப்படையினைப்பற்றி யொடி.ப்பேனென்று 


வேபோ லுருத்துப்படர்கையில்‌ அவன அ மார்பென்‌ 


கருடன்மேற்செல்லு மர 
னும்‌ வயிரக்கல்லின்மேல்‌ வானினின்று மிடியேறுற்றாற்போன்று அவ்வேற்‌ 
படைசென்றெய்தி யுருவிச்சென்று மீண்டு செவுஞ்சவெற்பினையும்‌ பிளந்து 
ஆங்கு அவ்வரையான்மயங்கிக்கிடக்ச வவீரரையும்‌ இலக்கத்‌ தவரையும்பாரிட 
வீரரையு மெழுப்பிச்‌ சுரநதிதோய்க்து எம்பெருமான்‌ செங்கையில்‌ மீண்டு 
மெய்திய த. 

இக்கொடிய திரவுஞ்சவரையும்‌ தாரகனும்பட்டுப்பதிர்கதோரோசையைக்‌ 
கேட்டு அங்கண்மாஞாலம்‌ விண்டதென்பார்‌ சிலா, மெருவெடி த்ததென்பார்‌ 
சிலர்‌, அண்டமுடை.ந்ததென்பார்‌ இலர்‌, இவ்வாறு உலகத்தவர்‌ உரையா 
டினர்‌. கூரிய வேற்படை அவன்‌ மார்பை பூடறுத்துச்செல்ல, தடித்திடு 
தின்ற வுடலையுடைய தாரகன்‌ அனந்தகோடி இடித்தொகைபோன்றார்த்து 
இம்மென்றெமழுர்‌ அ அள்ளிப்‌ பூமியில்‌ விழுக்து பதைபதைத்‌ தாவிமாய்ர்தான்‌. 
இவன்பட்டமையாலஞ்‌9 விண்மீன்கலக்குற்‌ றுதிர்ந்தன. கூரியனுமொளித்‌ 
தான்‌. அவன்‌ பட்டுவீழ்க்தமையால்‌ &ழுறுபிலமும்‌ பாருமபிளக்தன; மலைக 
ளெல்லாம்‌ பிதிர்ந்தன. அண்ட.வடுக்குக ளதிர்க்தன. இசைக்களிறுகளெல்லாம்‌ 
உள்ளந்தடுமாறியோலிட்டோடின.. அவ்வேற்படை கிரவுஞ்சமலையைப்பிளக்‌ த 
காலையிற்‌ புழுதியீட்டஞ்செதிர்தன, பொறிகளெங்குஞ்‌ இந்தின, புகைபற்றிப்‌ 
பரந்தன, அண்டவடுக்குகள்‌ கரக்தன,கடல்களும்‌ கங்கையும்வற்தின. மேலும்‌ 
அவ்வேற்படையைச்‌ சரவணப்பெருமான்‌ கையிலேந்திய வேல்‌ படுத்கபோது 
தோன்றிய தீயைத்‌ தியென்றே சொல்லவல்லேமோ ! அறிக்த பெரியோர்‌ 
சொல்லுமிட த்த அவ்வரையே அரக்கனுருவமாதலால்‌ அவனுடம்பிலுறங்‌ 
குருதி தள்ளி யுகு, த்தவாறெக்குமென்பர்‌. அக்கடைத்தொழிலையுடைய தார 
கன்‌ உடம்பினின்றும்‌ சோரிவெள்ளம்பரந்‌து கிரவுஞ்சவரையின்‌ புழுதியை 
யடி.த்‌ துக்கொண்டு கடலிற்போய்க்‌ கலந்தது. 


௧௦ உற்பத்திகாண்டம்‌. 


எம்பெறுமான்விடுக்க வேல்‌ வெற்றிகொண்டு அவ்விறைவன்‌ கையிலே 
யிருந்கமையும்‌ காரகனும்‌ சிெவுஞ்சமும்‌ அரக்கரும்‌ பட்டமையுங்கண்டு செம்‌ 
இருகாயகனாகய மாலும்‌ கமலமேலுறையு நான்முகனும்‌ சதமகனாபய இந்திர 
னும்‌ மற்றை நால்வேஜியற்கைப்‌ பதினொருமூலரோ டொன்பதிற்திரட்டி. யுயர்‌ 
நிலைபெதிஇயதெவரும்‌ முனிவரும்‌ ஆரவாரித்து குடந்தம்பட்டுக்‌ கூத்தமாடி 
உசீடியிற்‌ கைகூப்பிப்‌ பூமழைபொழிர்‌.து பாடி. அவன்‌ திருமுன்னர்ப்பணிர்‌ து 
அனக்தவாரியி லழுந்தினர்‌. இது கடக்க ; அப்பால்‌ இரவுஞ்சவெற்பால்‌ மயக்‌ 
ப்பட்டி.ருக்க விரவாறாவுள்ளிட்ட விரரிலக்கச்‌ தொன்பதின்மரும்‌ சாரசவிர 
ரும்‌ இங்கமைந்த மைபலினின்து முகக்‌ துகதுமென்றடைந்து பிள்ளையார்‌ பூங்‌ 
வழற்‌ சேவடியை வணங்கிச்சூழ கின்றனர்‌. அவரையெல்லாம்‌ கருணைமுழு 
அம்‌ இருமுகங்காட்டி தாரகனுக்‌ கரணாயுள்ள கிரவுஞ்சமலையால்‌ மயக்க 
மெய்தியுணர்விகந்திருந்தீர்‌ போலுமென, அவர்கள்‌ பிள்ளையாரை வணங்கி 
நின்று எம்பெருமானே ! உம்மைப்‌ புகலிடமாகப்‌ பெற்ற அடி.யேங்கள்‌ இடை 
யூறடைவதுண்டோ / மையலாலுறங்கு கன்ருரைப்போல்‌ மருவுகன்ற இன்ப 
மடைக்கதன்றி அக்கொடிய மலையின்‌ மாயத்தாற்‌ சிறிதேனும்‌ மெலிக்தோ 
மல்லொமென்று சொல்லப்‌ பிள்ளையாரும்‌ பேரறாள்புரி்து கோக்யெருளி விர 
வாகுவே |! இதனைப்பெற்று வணங்குகவென்று த ன்மேற்‌ சூரபதுமனிளவலா 
யை காரகன்விட்ட படைக்கலவரசாதிய பாசுபதப்படையை ஈல்க அதைப்‌ 
பெற்றுக்கொண்டனர்‌. பின்னர்‌ தேவர்‌ சேனாபதியாயெ பெருந்தகை தாரகன்‌ 
போரிற்பட்ட பாரிடத்தவரை யெல்லாமெழுப்பித்‌ தேவரும்‌ பிறரும்‌ தம்மைச்‌ 
சூழ்ந்து வணங்கப்‌ போர்க்களமகன்று வழிக்கொண்டனன்‌. 

தாசகன்வகை படலம்‌, 
முற்றிற்று, 


தேவகிரிப்படலம்‌. 


பெரியதோர்‌ கவக்தங்கள்‌ கூளிகள்‌ வாய்ப்பறையறையாடும்‌ போர்க்களத்‌ 
இணைப்‌ பையவகன்று செங்கதிர்‌ வேற்கந்தப்‌ பெருமான்‌ சோகத்திற்கு முடிவு 
கண்ட தேவர்களுடன்‌ சாரதவிரரும்‌ சூழ்ந்து செல்லவக்து இமயமலையின்‌ 
எல்லை௰ங்கி அருமந்த தேவர்‌ அயன்‌ திருமா லிக்திரன்‌ அமரர்‌ இலக்கத்தொன்‌ 
பஇன்மர்‌ ஏனைப்பாரிடவிரர்‌ யாவரும்‌ போற்றச்‌ செவ்வேற்‌ படையினையுடைய 
பிள்ளையார்தென்பாலேமுகமாகக்கடக்துசென்று அத்‌. தமன இரியிற்‌ சூரியனெய்‌ 
தத்தானும்‌ தேவகிரியை யடைந்தான்‌. இங்கேசூரிய னத்தமனகரியை யடை 
க்த தெத்தன்மை யெனின்‌ உவமைவேதிலாச்‌ சூரபதுமனுக்‌ களவலாகிய தார 
கனை மறைமுதலியொகி யீன்றவள்ளற்‌ பெருமான்‌ வடிவேலாற்‌ பொருது 
வென்ற தன்மையிப்பாலாரறிவர்‌, அப்பாலாருமறிய யானேபோ யுரைப்பே 
னென்று தெரிவிப்பான்போல விளங்டிக்டடெர்தது. செக்கர்வானந்தோன்றிய 
தெதையொத்ததெனின்‌ பரிதிவானவனோ பகலெல்லாம்‌ தனக்குரிமையாக்‌ 
சக்சொண்டனன்‌. கலைமடியாயெசக்‌இிரனோ இரவுக்கரசனாக விளங்குகின்றான்‌. 


தேவ௫ூரிபடலம்‌. ௧௦௫ 


கான்‌ இவர்க்டையேசென் நு பொருக்துவனென்று செட்திக்கடவுள்வம்‌ து 
தோன்தினாற்போல விளங்கிக்கடர் சது. இளஞ்சந்திரன்‌ மணங்கமழும்‌ குமுத 
மலரனைகத்து மலரும்‌ மாலைக்காலத்தே தமது வெம்படைபழகிவிளங்கிய குமர 
காயகனுக்கு முன்வர்ச கடற்கரசன்‌ முரசமாகத்‌ தோன்றுனெறமையால்‌ 
தானும்‌ வெற்றிக்கொம்பாகக்‌ டக்க வெண்ணியதுபோலவும்‌, தன்னோடேற்‌ 
றெதிர்மலைர்‌ து கின்ற பகையையுடைய அவுணர்மேல்காற்றேபோலத்‌ தேரைச்‌ 
செலுத்திப்‌ பெரும்போர்புரிக்து கொடியவனாயெ தாரகன்‌ செம்பொன்னணி 
யணிக்த மார்பில்விளங்கும்‌ வச்சரப்பதக்கம்‌ இற்று மேற்திசையில்‌ விழ்க்தாற்‌ 
போலவும்‌ விளங்கினான்‌. அவ்விருட்பிழம்போ காட்டிற்றிரியும்‌ பன்தியை 
யொத்தது. அப்பன்றியின்‌ கொம்பினை யொத்திருந்தது இளம்பிறை. அதை 
யணிக்த இறைவனையொத்தது இவ்வண்டம்‌. அக்கொம்பினின்றுமுதிர்க்த முத்‌ 
தங்களையொச்தன அவ்விரலிற்றோன்றதிய காண்மீன்கள்‌. இரவின்கண்‌ முத்த 
மாலையென்ன அருவியாறு கல்லென்னுமோசையுடன்‌ சொரியும்‌ தேவூரியி 
னொருபாலடைக்‌து தாமரைமலரிலிருக்கும்‌ நான்முகனும்‌ திருமாலும்‌ இந்திர 
னும்‌ தேவர்பலரும்‌ பிள்ளையார்பா தங்களை வணங்க வன்கண்மையுடைய சூர 
பதுமனுக்களெவலாகிய தாரகனால்‌ இதுகாறும்‌ அன்பமுழக்தேம்‌, அவனைமாயப்‌ 
பொருப்பாகிய கரவுஞ்ச,த்தினோடு முடியவென்றனை, உன்னை இம்மலையில்‌ 
வழிபாடுசெய்யக்‌ கருதியிருக்கின்றேம்‌ இம்மலையி லெழுக்தருளியிருக்க வரந்தர 
வேண்டுமென்றனம்‌. இவ்வாறு தேவர்கள்‌ தாம்வேண்டி.யவண்ணம்‌ வரமருளி 
ய அகண்டு உடல்‌ புளகரும்பிப்‌ பேரானந்தக்‌ கடலிலழுர்தினர்‌. முருகக்கடவுள்‌ 
ஓலிக்குங்கழலையுடைய சேனையுடன்‌ திருமால்‌ முதலாகிய தேவருடன்‌ தேவ 
கிரியிலெழுக்தருளித்‌ தம்பக்கத்தே தொழுதிருந்த விச்சுவகர்மாவையழைத்‌ தூ 
அருமந்த தேவ ரயன்றிருமா லிக்திரன்முதலியோர்‌ ரெருங்கி வதிந்திருக்க ஈகர 
மொன்றையிப்பொழுதேவிரைம்‌ அவிதிக்கவேண்டுமென்று கட்டளையிட்டனன்‌. 

மாலையணிந்த குழலையுடைய வேடமாதராடலையும்‌ கழங்கனையு மதித்‌ 
அக்களிக்கின்ற குகப்பெருமான்‌ இவ்வா றருளிச்செய்ததைக்கேட்டு அவரது 
சிபாதங்களைவணங்கி மகரதோரணங்கட்டிய கடல்போன்ற வீடுகளும்‌, பல 
_ விதிகளும்‌ மதில்களும்‌ சமைத்து இவைகட்கு ஈடுவில்‌ இறைவனெழும்‌ தருளி 
யிருக்க ஆலயமொன்றுபணித்துப்‌ பொன்மலையில்‌ இரத்தினகிரி தோன்றச்‌ 
செய்ததொப்பப்‌ பொன்னினாலாய கோட்டத்தினடுவே அழகயமணிகளாற்‌ 
சமைப்பக்கப்ப்ட்ட ௪ங்கவணையொன்று இருட்டி.த்‌.து வேலேக்திய விண்ணவர்‌ 
பெருமான்‌ சந்நிதானத்தில்‌ இச்செய்தியை யதிவித்தான்‌. அதைச்‌ செவிசாத்தி 
யருளிய அருட்பெருங்கடவுள்‌ தன்னைச்சூழ்க்திருக்கும்‌ வீரரும்‌ இலக்கத்தவ 
ரும்‌ சாரதவீரரும்‌ புடைபோதரப்போர்தருளி பலகோடி. இளஞ்சூரிய ௬தய 
மானாற்போன்று விளங்கும்மணிப்பீடத்தி லமர்க்தருளினான்‌. அப்போது தாம 
ரைத்தவிசுகந்த சதமுகனும்‌ தாமரையாள்‌ கொழுஈனும்‌ சதமகனும்‌ மற்றைத்‌ 
தேவரும்‌ குமரகாயகனைவழிபடக்குறுகதி ஆளுடையபெருமான்‌ விழிகளைப்‌ 
்‌ பொத்திய ' உலகமெலாமீன்ற வொருத்திசெய்கையிற்‌ ெப்பினற்றோன்றிய 
கங்கையை நினைக்கவே கங்கையும்வர்‌ து சேர்க்தனள்‌. அணிகலனும்‌ பொன்‌ 

8.14 


௧௦௭ உற்பத்‌ திகாண்டம்‌, 


டையும்‌ மலரும்‌ சார்தும்‌ புகையும்‌ பூஞ்சுடருமுள்ள அருச்சனைக்குரிய உப 
கரணங்களைச்‌ சேகரித்து அமுதகுண்டமும்‌ கொணர்க்து வேதமந்திர பூர்‌ 
வகம £யெடுச்‌.துக்கொண்டு௮ச்சண்முகப்பெரு ந்தகைசற்கிசானமடைக்து௮அவன்‌ 
திருசாம மக்திரங்கூதிச்‌ இருமஞ்சனமாடிப்‌ பொன்னாடையைங௰ீக்கு வேறொரு 
பொன்னாடையைப்‌ புனைவித்துவமணிப்பிடத்திலிருத்தி அருச்சனைசெய்‌.து 
பூமாலைசாத்திச்‌ சந்தனத்தேய்வையைக்‌ கொட்டிப்‌ பச்சைக்கருப்பூரமப்பி 
காவியுகானமும்‌ அன்னமட்டித்‌அத்‌ இருமேனிமுழு.தும்‌ மணிக்கலன்‌ சாத்தித்‌ 
தூபதிபரிவவேகனஞ்செய்து இத்தகைஉபசாரம்பண்ணியபின்பு இத்‌இசங்கற்‌ 
பஞ்செய்துமுடித்துப்‌ பத்திமையாற்பணிர்‌ அருகி நிற்கப்‌ பலகாளும்‌ அப்பதியி 
லமர்க்து அவர்‌ வழிபாடிகற்து விற்றிருக்‌ சருளினான்‌. 
தேவூரிப்படலம்‌. 
முற்றிற்று, 


அசுரேற்திரன்‌ மகேந்திஞ்செல்படலம்‌. 


இவ்வாறு தேவூரியில்‌ கண்ணுதற்பெருமான்‌ கண்ணிற்கருமணியென்ன 
விளங்கும்‌ கருணைகெடுங்கடல்‌ விற்திருக்கையில்‌ அப்பெருர்தகை கையிலேர்‌ 
இயவெற்கிவேற்படையால்சாரகன்பட்டமையைச்லை.துதர்கள்‌ முக்தியோடிச்‌ 
சென்று அவன்‌ பட்டமஹிஷி.பாகிய சவுரியென்பவளுக்கதிவித்தனர்‌. அவளும்‌ 
அவன்‌ வாழ்க்கைத்துணைவியர்‌ பலரும்‌ ஈண்டி.ப்பதைத்திரங்கித்‌ தன்புருவமா 
ய்க்கூடலிற்படியும்‌ பசுமமிலேபோல கணவன்மேற்புரண்டு விழ்ந்து கோவென்‌ 
றலதிப்‌ புலம்புவாராயினர்‌. இவ்வாறு புலம்புகையில்‌ இதைக்கேட்ட - அசுரேம்‌ 
இரன்‌ என்னும்‌ அவன்மகன்‌ கெடாத வெற்றியடைந்த தன்தந்தை யிறந்திருப்‌ 
ப. அகண்டு தரியாகானாய்‌ உயிர்த்துக்‌ கலுழ்ர்து கரங்குலேத்து அண்டாத 
சோகக்தழுக்திச்‌ நியுண்டான்போலத்‌ தகைத்‌திருந்து தன்றாய்‌ முதலியோரை 
அப்புறமேபோகவிட்டு வேற்படையாலிறந்‌ அடந்த தன்பிதாவை யலங்கரித்‌ து 
எந்திரத்தெரிலேழ்தி மீமத்திற்செலுத்திச்‌ சந்தனப்பூம்பள்ளிமிசை யெழுவித்‌ அ 
ஈமக்கடனமுழுதுமியற்திகிற்கையில்‌ தன்தாயடைர்‌அசஹகமனமாகஎனக்குத்‌ 
இவிதிக்கவேண்டுமென்று வேண்ட அவ்வாறே இயமைத்அத்தரத்‌ தானும்‌ 
மற்றைமனைவிபருமாகத்‌ தியை மும்முறை வலம்வந்து அதனுட்புகுக்தனர்‌. 
அவர்கள்‌ சஹகமனமான பின்னர்‌ அக்கரை யக்கணமேரீங்‌இத்‌ தன்னுறவினர்‌ 
லெர்சூழச்‌ சென்று கருங்கடவினடுவணிருக்கும்‌ மகேந்தஇரககரை யடைந்து 
உள்ளக்தளர்க்து முகமொளியிழர்து மேனிதளர்ந்து வதியன்போல வருந்திச்‌ 
சென்றனன்‌. அதை அர்சகரமார்தர்கண்டு கலங்கியேங்கிக்‌ கைவிதிர்த்துக்‌ 
கண்ணிர்காற்கடையிட்டு ஈடர்‌தஅசெல்லப்‌ பெருங்கட லுடைக்தவாறேபோலப்‌ 
பேற்று மிகவிரங்கி இவனடைர்த தென்னவென்று பின்வருமாறு சொல்லிக்‌ 
கொள்வாராயினார்‌. இவ்வசுரேம்‌ இரனோ வஞ்சமுங்‌ கொலையுஞ்செய்யவதியான்‌, 
இவன்‌ தாதையாயெ தாரகன்‌ பெருஞ்னெங்கொண்டுபோக வீடுத்தானோவெ 
ன்றும்‌, தனக்குக்களைகணாயெ பிதாவின்கொடுமைகண்டு அஞ்சி யவனை நீத்‌ 


அசுரேற்திரன்‌ மகேந்தாஞ்‌ செல்படலம்‌. ௪௦௭ 


தேக யிங்கேயடைக்தனனோவென்றும்‌ ; இரும்‌ துறக்கமும்ரீங்கு இந்திரன்‌ உருவ 
மாதிப்‌ பாரிலுழன்று இரி்தானென்று சொல்லிக்கொண்டி ருந்தனர்‌, அவன்‌ ' 
பெருக்தவஞ்செய்து வரம்பலபெற்றுத்‌ தாரகனைக்கொன்றதனால்‌ இவனின்ிய்‌ 
குற்றானாவென்றும்‌, ஆகாயமளாவி யொங்கித்தெரியுங்‌ கிரவுஞ்சமலையில்‌ அவ 
ணரைக்காணாமற்‌ புழுதியையே காண்கின்றோமாதலின்‌ அவன்போர்க்களத்தி 
விறக்துவிட்டா னென்பதற்கு மேதுவுமுண்டு என்றும்‌; அராவணைடிடர்த 
அமலன்கைச்‌ சக்கரப்படையினைப்‌ பொன்னணியாக வணியும்‌ அத்தாரக 
னோடு போர்செய்யவல்லார்‌ யாவர்‌ அவனோடு போர்செய்யினு மவனிறர்‌அ 
படானென்பது திண்ணமென்றும்‌ ; சன்கையை ஒருவன்வாளால்தடியப்‌ புலம்‌ 
பிக்கொண்டு ஈமதிறைவனாகிய சூரப.துமனது தங்கையாகிய ௮சமுூவந்து 
சொல்லக்கேட்டுப்‌ பொருது சயந்தனையுக்‌ தேவரையும்‌ சிறையிட்டமையான்‌ 
இவனும்‌ அன்பமடைர்த செல்‌லுன்றனன்‌, இவனுர்‌ தேவர்களுக்கே யின்னல்‌ 
புரிவிப்பான்போலுமென்றும்‌ ; திருமாலோ இவன் தந்தையுடன்‌ பொருதுடைக்‌ 
தான்‌, உலகம்படைக்கும்‌ கான்முகச்‌ தொருவனோ போரென்னும்‌ பேர்கேட்டு 
மதி.பான்‌, பெருஞ்செற்றமேகொண்ட தாரகனோடு போர்செய்ய வல்லார்‌ 
துடைக்கும்‌ தொழிற்குரிய சோதிப்பெருமானே யல்லது எவராலாமென்றும்‌ ; 
தேவரும்கருடரும்‌ நாகரும்‌ இயக்கரும்‌ சுக்தருவரும்‌ கன்னாரும்‌ கிம்புருடரும்‌ 
சித்தரும்‌ சாரணரும்‌ பிறரும்‌ உமதுகுற்றேவல்‌ கைக்கொண்டு திரிகின்றனா, 
ஆதலால்‌ ஈம்மொடுபகையுடன்‌ பொருதுநிற்பாரைக்காணாமல்‌ இதுகாறும்‌ தளர்‌ 
கின்றோம்‌, இனிப்போர்‌ மக்கு வாய்க்கும்போலும்‌ அதற்‌ கெத்துணையு 
மையமில்லையென்றும்‌; இக்குமரன்‌ அலக்கணுற்றுப்‌ படர்்தமையால்‌ அம்மாய 
மாபுரியி லேதோ இீங்குஈடக்ததாகத்‌ தோன்றுகின்றது, அதற்குச்சிதிதேனு 
மையமில்லை, இதனைநாடி ஈமதுகாயகனாயே சூரபதுமன்‌ ஈம்மைவிடுக்கு 
முன்னரே காமேழுற்பட கம்பெருந்சானையோடு மாயமாபுரிவரையினுஞ்‌ 
சென்று வருஅமென்று மென்தின்னன அர்ககரமாந்தர்‌ கோட்டிகொண்டு 
கெருங்கி மனத்தி லாருச்துன்பத்துடன்‌ நின்றவிடங்களிலே சொல்லிக்‌ 
கொண்டுகிற்க, அசுரேக்திரன்‌ விரைந்து படர்க்‌து தன்பெரியபிதாவின அ மாளி 
கையிற்‌ சென்றான்‌. அத்தாணிமண்டபத்தில்‌ ௮ளவிறக்‌ ச அவுணர்கள்வணங்க 
அரியணையில்விற்றிரும்த சூரபதமனைக்கண்டு அவனிருகாற்‌ கமலங்களைபறந்தி 
விழ்க்து ஆற்றலாகாத்‌ துயரத்தோடு புலம்பஅதகண்ட சூரபதுமன்‌ டந்த 
செய்தியனைத்துஞ்‌ சொல்லவேண்டுதின்றேன்‌. புலம்புதலொழியென ௮௬ 
ரேர்திரன்‌ சொல்வானாயினான்‌. 

ஐயா! உமக்குப்பின்றோன்றலாகிய தாரகனையும்‌ கிரவுஞ்சமலையையும்‌ 
இக்திரன்புணர்ப்பால்‌ முழுமுதற்கடவுளாகிய பரம்பரன்‌ அதற்கண்வர்த பன்‌ 
னிருகைப்பரஞ்சுடர்‌ பூதப்படையுடன்‌ எழும்தருளி தன்கையிலேக்தய வேற்‌ 
படையால்‌ தொளைத்துக்கொன்றனன்‌. இததான்‌ £டரந்தசெய்தயென்று வுள்ள 
வாது எடுத்துக்கூற அதைக்கேட்ட சூரபதுமன்‌ விழுமிதென்றுருத்துச்‌ சன 
ந்து இரவுஞ்சமலையுடன்‌ என் தம்பியாகிய தாரகனை மறைமுதலியோதி மைக்கு 
யெ குமாரனோ கொல்வான்‌ ; இதபொய்மையேவாய்மையாவதன்று சொல்‌ 


௧௦௮ உற்பத்திகாண்டம்‌, 


லென அசுரேர்திரனும்‌ எந்தை இறந்துபட்டமையால்‌ அவனுக்மேக்கடன்மை 
முழுதுஞ்‌ செய்தமுடித்து பெருர்துயரொடும்‌ இங்கேயடைந்தபடியென்று 
மீண்டுஷ்‌ சொல்லாகிற்கையில்‌ தன்‌ துணைவனாயெ தாரகன்‌ இறக்துபட்டா 
னென்று சொல்லுஞ்‌ சொற்கேட்ட அவன்‌ உள்ளத்திற்‌ கோபத்தீமூண்டெழ, 
கண்கள்‌ ரெருப்பெ ம, மூக்கற்புகையெழ, உடம்பிலுள்ள உரோமங்கள்‌ 
பொலிசிந்ச, புருவமிரண்டு செரித்துக்கொண்டு நெற்றிமேற்செல்ல, கடித்த 
பற்களினிரைகவ்வி யிதழைச்செறியத்‌ அடி.அடித்து நின்று தாரகன்மேற்‌ 
றொடருமன்பினால்பகைவரும்‌ புகழும்குரப அமனிட த்தேஅயரக்கடல்சூழ்க்‌ த 
கொண்டது, அவன்பருவரலென்னும்கடலிற்படி.ர்‌.து ௮ரியணையினின்‌ றும்தவறி 
யவனியில்விழ்க்து இடி.போற்கதறிப்‌ புலம்பக்கண்டு கடலும்‌ அக்கடல்சூழ்ந்த 
கானிலவரைகளும்‌ ஈடுக்கமெய்தின. அயலிலிருக்‌த அவுணர்களெல்லாரு மேங்கி 
விழுந்திரங்கிக்‌ தளர்க்கனர்‌, அதுபோழ்து அர்ககரமெங்கும்‌ அயரத்தா லழு 
மோசையே மிக்கது, இவ்வாறு மனம்வருர்‌தம்‌ சூரபதுமன்‌ ஏவலாளரை 
கோக்கி என்னிளவலுயிரைக்‌ கைக்கொண்ட கந்தனை இகல்கடர்து வெற்றி 
கொண்வெர என்னிரதமும்‌ வெம்படைகளும்‌ கவசமும்‌ கொணருங்கோள்‌ 
என்று கட்டளையிடச்‌ சென்றனர்‌. அனிகங்களும்‌ புடைசூழ்ந்தன. இதைக்‌ 
கண்ட சூரபதுமன்‌ அமைச்சருள்‌ அமோகனென்பவன்‌ சன்னரசனை யடி. 
வணங்கி வாய்பொத்தி கைகட்டி கின்றுகொண்டு என்மேற்கோபங்கொள்ளலை 
யான்சொல்லும்‌ நியாயங்களைக்கேட்டருள வேண்டுமென்று விண்ணப்பிக்க 
அவன்‌ சொன்னதற்கிசைக்‌ அ தான்போர்க்கெழுவேனென்ற அதவிர்ர்‌ து பிள்ளை 
யார்‌ வலிமையும்‌ அவர்க்குச்துணைவக்தார்‌ வலிமையும்‌ படைவலிமையும்‌ பகன்‌ 
மாமுரன்முதலிய தூதரமையழைக்துப்‌ பார்த்‌.துவரக்‌ கட்டளையிட்‌ டரசுசெய்‌ 
இருந்தான்‌, 
அசுரேர்‌இிரன்‌ மகேக்‌இரஞ்செல்படலம்‌. 
முற்றிற்று. 


வழிநடைைப்படலம்‌. 


இங்கே பிள்ளையார்‌ தேவசிரியினின்றும்‌ வாயுபகவான்‌ தேர்விடுப்ப எழும்‌ 
தருளி யாவரையும்‌ பவக்கடல்கடத்தம்‌ புணேபோன்ற காசித்தலத்தைத்‌ தெரி 
ஓத்துப்‌ ஸ்ரீபர்ப்பதத்தையடைர்தகன்று வடவேங்கடஞ்சென்று கண்டு காளி 
மிவ்வுலகமுழுது மழிப்பனென்றபோதவளுடன்‌ ஊர்த்‌ ததாண்டவமாடியபழய 
£சாலங்காட்டையும்‌ பரிவிலிறைஞ் லெர்‌இயொடு பாம்பும்‌ யானையும்‌ வ 
கோசரியாரும்‌ கண்ணப்பரும்‌ கற்ேரும்‌ வழிபடும்பொன்முகிலிக்கரையிலுள்ள 
சென்கயிலையாகும்‌ சிகாளத்தித்‌ தருவரைகாடி.ப்பணிர்து சலப்பிரளயத்திலு 
மழிவல்லாமல்‌ பிரமன்‌ மால்‌ முதலியதேவர்கட்‌ இருக்கையாய்‌ கயிலைபோல்‌ 
மூழ்ர்து இறைவன்வடக்குமாகிழலையுடைய பெரியகம்பம்‌ ஈல்லகம்பம்‌ கள்ளக்‌ 
எம்பம்‌ வெள்ளைக்கம்பம்‌ கச்சிமயானம்‌ ஒணக்காக்தன்றளி முதலிய இருப்‌ 
பதிகளையுடைய ஸ்ரீகாஞ்கெகரைப்பணிக்து பின்பு ௮அக்தணனாய்‌ இறைவனே 


குமாரபுரிபடலம்‌, ௧௦௯ 


ல 


யோலைகாட்டி. ஈம்பியாரூரரை யாட்கொண்ட தருவெண்ணெய்கல்‌ லூரொ ட 
பழமலையையும்வணங்கி, பதஞ்சலியும்‌ புலிமுனியுங்காணப்‌ பதஞ்சலி 'யாஅ 
கடிக்கும்‌ இல்லையம்பலத்தைத்தேடிக்‌ கண்டுகொண்டே சோணூட்டி.ற்‌ காவிரி 
வடகரையிலுள்ள திருத்தலங்களையெல்லாம்‌ தெரிரித்துப்போற்றி மண்ணி 
ஈதிமின்‌ கரையையடைக்தான்‌. அப்போது சூரியன்‌ அஸ்தமாயினான்‌. அத்‌ 
தருணத்தில்‌ சண்முகப்‌ பெருமானோ விச்சுவகர்மாவைக்‌ கூவியழைத்து இவ்‌ 
விடத்தில்‌ ஒருகரக்தை யமைக்க வேண்டுமென்றுசொல்ல அவ்வாறேசெய்‌ அ 
முடிக்கப்‌ பிள்ளையாரும்‌ அர்கரத்தில்‌ இனிதெழுக்கருளியிருக்‌ சனர்‌. அதனால்‌ 
அஃது சேய்ஞலூ ரென்று சொல்லப்படும்‌, இது நிற்க ; 
வழிஈடைப்படலம்‌. 
முற்திற்று. 


குமாரபுரிப்படலம்‌. 


அளவில்லாத பூதப்படையுடன்‌ குமாரபுரியி லெழுந்தருளி யிருக்கையில்‌ 
இருள்‌ தாருகாவனத்தை யொத்தது, நாண்மீன்களின்‌ தோற்றம்‌ பார்ப்பன 
மடவாரை யொத்தது, செக்கர்வானம்‌ வெபிரானை யொத்தது. இளம்பிறை 
யின்‌ தோற்றம்‌ கையிலேக்தியபோனகஞ்செஜிர்த கபாலத்கையொத்த.து. நிலா : 
வுலாவிய ஆகாயமாகிய நீண்ட பாற்கடலிலுள்ள பொருளையெல்லாங்‌ கொண்டு 
சென்று உலகத்திற்‌ கொடுப்பமுயலென்னுஞ்‌ சிறுவன்‌ செலுத்தச்‌ செல்லும்‌ 
தோணிபோன்றது என்று சொல்லக்கெர்தது இறு இங்களின்‌ தோற்றம்‌. அப்‌ 
போத அறுமுகங்கொண்ட. அருட்பெருங்கடவுளுடைய ஞான த்திருமேனியிற்‌ 
சேர்கின்ற வொளி நிலவினோடு இருளையு மாறுபடச்செய்‌.து சூரியனும்‌ விழையு 
மொளியைச்‌ செய்வதனால்‌ அப்பரம்பொருளாதிய வானகாயகன்‌ கயிலையை 
யொத்திருக்தது இவ்வுலகம்‌. இவ்வாறு அப்பதியிலிருந்த காலத்தில்‌ இந்திர 
னிடத்தில்வந்து பிரமபுரம்‌ வேணுபுரம்‌ புகலிபெரு வெங்குருரீர்ப்‌ - பொரு 
விறிருத்தோணிபுரம்‌ பூந்தாராய்‌ சரபுரமுன்‌ - வருபுறவஞ்‌ சண்பைககர்‌ வளர்‌ 
காழி கொச்சைவயம்‌, பரவுஇிருக்கழுமலமாம்‌ பன்னிரண்டு இருப்பெயர்த்‌ 
தால்‌ ணட உணவகம்‌ சீர்பரவுவார்‌ சொல்லப்பெற்ற சகோழியிலிருக்‌து அத்‌ 
தலத்திலுள்ள தெய்வதம்‌ அவ்விக்‌திரன அ ஆபரணங்களையும்‌ இர்திராணியணி 
யும்‌ ஆபரணங்களையும்‌ பொதிந்துவைத்த இழியைக்‌ கொணர்க்தளித்து எம. 
திறைவ ! முன்னைகாள்‌ நின்னுடைய காதலியொடு சகோழியிற்‌ பரம்பரனை வழி 
பட்வெக்தகாலத்தில்‌ வைத்தவணிகலமிவை கொண்டு தந்தேன்பெறுவென்று 
சொல்லி விடைபெற்றுச்‌ சென்றது. இந்திரன்‌ ௮க்கழியின்‌ தொடர்பினை நீக்‌ 
இப்பார்த்தபோது தன்தலைவியின அ அணிகலக்தோன்ற அவளைக்கண்டாற்‌ 
போலுங்‌ காதல்கொண்டு ரெய்சொரிக்தஇயேபோலக்‌ காமகோய்மிகும்‌ அ விம்மி 
வெதும்பி வெய்தயிர்த்து வருந்திப்‌ பிறவணிகளையும்‌ காண்கலனாய்த்‌ தன்‌ 
னருகேயிருந்தாரைக்‌ கூவியழைத்‌ து இவற்றை முன்போற்சேமித்து வைமி 
னெனக்‌ கட்டளையிட்டனன்‌. இதுரிற்க ; 


% 


௧௧௦ உற்பத்‌ திகாண்டம்‌. 


கூரியனுதயமாகவே இக்திரன்‌ தன்னை அமரர்கள்‌ புடைசூழச்சென்று 
பிள்ளையார்‌ சர்கிதானமடைக்கு தொரு முத கையும்‌ வளைந்த யாக்கையும்‌ இத்தி 
ரப்‌ பாவையின்‌ த்தகவடங்கிய புலன்களும்‌ புழுதிதோய்ந்த வுறுப்பும்‌ சுருதிப்‌ 
பொருண்மைமுழுதும்‌ செறிந்த அதியுமுடையானாய்‌ முன்னேகிற்க அவனைக்‌ 
கருணையொடும்‌ பார்த்தருளி காம்‌ குணங்குதிகடர்‌து அருமறை யுச்சியிற்‌ 
பழுத்த அனாதிமலமுத்தனாயெ இற்சுகக்கடலை யருச்சிப்பாமென்‌ நுரைத்து 
அதற்கு வேண்டு முபகரணங்களைக்‌ கொணர்கவெனக்‌ கட்டளையிட அதனை 
யறிர்த இர்திரன்‌ தன்பரிசனங்களைக்கொண்டு அமைக்க, உயிர்க்குயிராயெ 
உம்பரானை யுமையொருபாகனைச்‌ சைவாகமவிதியினைகாடி. எக்காலத்து நிலை 
பேறுடைய திருவுருவொன்தி னியற்றி மணிப்பிடதச்தி லெழுர்கருளச்செய்‌.து 
ஆவினைக்காட்டி. அழியெஅலில்சா,த்திப்பூமாலைபுனேக்தே த இ நிவேதனஞ்செய்து 
எல்லா உபசாரங்களுஞ்செய்து மும்முறை வணங்கிப்‌ போற்றிச்‌ சரவணத்‌ 
அதித்த சண்முகப்பெருமான்கிற்க ஆளுடையபெருமான்‌ உமாதேவியாருடன்‌ 
காட்கெர்கருளினான்‌, அதுகண்ட மூவிருமுகத்து முத்‌அக்குமரப்‌ பெருமான்‌ 
எட்டெப்பு மிலமுறப்பணிர்‌து சென்னிமேற்‌ கைகுவித்து நின்றனன்‌. வீர வாகு 
தேவரையுள்ளிட்ட இலக்கத்தொன்பதின்மரும்‌ சாரதவிரரும்‌ அருமந்த தேவ 
ரும்‌ அயனும்‌ இருமா லும்‌ இக்திரனும்கயற்கண்ணிபங்கனைக்‌ கண்களாரக்கண்டு 
மயிர்ப்புறம்பொடி.ப்ப வணங்கினா. அருவுருவத்‌ தருட்பெருங்கடவுளா£ய பரம்‌ 
பான்‌ குமரசாயகனைகோக்கி நீமம்மையடைக்து வழிபட்ட தனால்‌ சர்வசங்காரப்‌ 
படைக்கலமாகிய இப்படைக்கலவரசை யுதவினோம்‌. இதும்மிடத்திலே தோ 
ன்தியது, பிரமன்‌ மால்‌ முதலிய தேவரும்‌ ஈம்பாத்‌ பெற்றறியாதது. இப்படை 
யைக்‌ சாங்குபவர்‌ ஒருவருமிலர்‌. சூரபதுமனது மூலப்படையைத்‌ தொலை 
க்க இதனை யளித்தோம்‌ பெறுகவென்று வாழ்த்தி விடைபெற்றுப்‌ போயினர்‌. 
இது கிற்க; பிள்ளையார்‌ அத்தலத்தை யரிதினகன்று தம்மை இலக்கத்தொ 
ன்பதின்மரும்‌ அயன்மா லிக்திரன்‌ முதலிய தேவரும்‌ சாரதரும்‌ புடைசூழத்‌ 
தகெரிஃலைதிச்சென்று எண்ணிய எண்ணி யாங்குதவும்‌ காவிரியாற்றின்‌ வட 
கரையிலுள்ள திருத்தலங்களை யெல்லாம்‌ தரிசித்து திருமயிலாடுதறை திருவா 
வறை திருப்பதியலூர்முகலிய திருப்பதிகளைவணங்கித்‌ திருமகள்‌ முழுதுள 
வின்பமும்‌ முடிவில்லாத மங்கலமு மெய்தப்பெற்ற கமலாலயமென்னும்‌ 
இருவாரூரைப்பார்த்‌.து இரக்க வைழுக்கறுவிய விதிவிடங்கப்பெருமானை 
வணங்கிரின்றார்‌. 


குமாரபுரிப்படலம்‌, 


முற்திற்று. 


சுரம்புருபடலம்‌. 


புற்திடங்கொண்ட புசாகனன்‌ இந்‌இரனுக்‌ கருள்செய்த திருவாரூரைச்‌ 
சேர்க்க திறாவாரூர்ப்‌ பரவையுண்‌ மண்டலி முதலியவற்றைக்கண்டு சொழுஅ 
செல்கையில்‌ எழுகடலும்‌ பெரும்புறக்கடலும்‌ எட்டுத்திசையும்‌ கூழ்வ தனா வழி 
வின்ஜிப்‌ பழமைபோலாூக்‌ கடலிலிருக்கும்‌ வடவைக்தியையும்பரு௪ யூழிகா 
ல, அ மிருப்பகாகியபாலைஅவாறீங்காதலமரும்‌ ஆருயிர்கட்காணமாதி யீசனரு 
ளா லாயவாறுபோலச்‌ சிறிதஙீரின்‌ ஜித்‌ தழற்பகொனம்‌ ஆகலின்‌ இளையபிள் ளை 
யார்‌ எழுக்தருள்வகனால்‌ ஈறுமலர்ப்பொழிலேபோலுக்‌ தோன்திற்று, இவ்வாறு 
சுரங்கடக்‌ தெல்லாமுடைய பிள்ளையார்‌ எழுக்சருள்வதனை மலையுருக்கொண்ட 
வுடல்‌ வாளரக்கர்வெள்ளமும்‌ சூரும்புள்ளியற்பொருப்பு கெடுங்கடற்கிடங்கு 
மொருங்குயிர்‌ பருகிய மணிவேற்குமரன்‌ முதனிலையா£ய பரங்குன்‌ தி லமர்க்‌து 
தவஞ்செய்யும்‌ பராசரன்‌ மக்களாகிய தத்தன்‌ - அனந்தன்‌ - ஈந்தி - சுமுகன்‌ 
பரிதிப்பாணி - மாலியென்னுமோ ரறுவரும்‌ ஞானகோக்கானதிர்து இறைவ 
னருளைச்‌ இந்தித்து மலையினிருக்கை நீங்கி உத்தரதிசையை போக்கிடம்‌ து 
பிள்ளையார்‌ சூரபதுமனை யுள்ளிட்டவரைத்‌ தடிந்து அமரர்குறைநீக்க அனி 
கஞ்சூழ வருவதனால்‌ அவ்வனிகங்களைக்‌ கடந்து பிள்ளையாரை மும்முறை 
வலம்வர்‌ அ பணிக்‌ து சுருதிப்பொருண்மையால்‌ அவன்திருநாமங்களை தஅதித்து 
வணங்கி யெமக்கருள்செய்யவேண்டுமென்று குறையிரப்ப அணுக்கத்தேநின்ற . 
இந்திரன்‌ பிள்ளையாரை ரோக்கிக்‌ கூறுகின்றான்‌. இறைவனே! இங்கே 
வந்தோர்‌ அருக்தவத்துப்‌ பராசரமுனிவன்‌ மக்கள்‌. இவர்கள்‌ சிறுவராய்‌ விளை 
யாட்டயருங்காலத்தே சரவணத்தடத்தின்‌ பாங்கரடைந்து விளையாட்டயர்க்‌ 
தனர்‌. அங்ஙனமாக அதனால்‌ நிலைகொள்ளமுடியா அ யாரானும்‌ நஈீக்துதற்கரிய 
ஆழமுள்ள அச்சரவணத்‌ தடத்திலுள்ள நீர்‌ அலைகொண்டெதிய மீன்கள்‌ 
மிதந்தன. இவ்வாறுவிளையாட்டயர்கையில்‌ ஈடுப்பகலிற்செய்யும்‌ கடன்மையை 
முடிக்கப்‌ பராசரமுனிவன்‌ அத்தடத்தினெய்த,தன்‌சறுவரறுவரும்‌ மீன்களைப்‌ 
பற்றிப்‌ பிடிக்கும்‌ புன்றொழிலைக்கண்டு பொறாது னெமேற்கொண்டு நீவிர்‌ இத்‌ 
தடத்திலுள்ள மீன்களாவீரென்று சாபமிட்டான்‌. முன்னையூழ்வலியாற்‌ சாப 
மெய்தப்பெற்ற இவ்வறுவரும்‌ இக்கொடிய்சாபமகல்வதென்றென்று முனிவனை 
வணங்க, அம்முனிவனும்‌ கருணைசரக்து இத்தடத்தில்மேனாளில்‌ ஆறுமாமுகங்‌ 
கொண்ட அருட்பெருங்‌ கடவுள்‌ இறைவனருளா லெழுகத்தருள்வன்‌ 7 அவனை 
யழைக்கத்‌ திருவுளங்கொண்டு உலகுடை முதல்வியெழுக்தருளி பரஞானம்‌ 
அபரஞானமென்னு மிருகலசக்‌ கொங்கைப்பாலை யளிப்பள்‌, அதிற்‌ சிதறிய 
திவலையையுண்டவிடத்து என்னாலளிக்கப்பட்ட இக்கொடுஞ்சாபங்ங்குமென்று 
பகற்கடன்‌ முடித்துச்சென்றான்‌. இவர்களே பலகாலும்‌ மீனுருக்கொண்டு 
அத்தடத்திலிருந்தனர்‌. தேவரீர்‌ அத்தடத்தி லமர்க்தருக்கையில்‌ உலகுடை 
முதல்வியெழுந்தருளி விரைக்தெடுப்ப அவரது கொங்கையிரண்டும்‌ பால்‌ விம்‌ 
மிப்‌ பொழிய,௮து அத்தடத்தில்‌ விழக்கண்ட இவ்வறுவரும்‌ அதனை நுகர்க்து 
முன்னையுருப்பெற்று ஆளுடைய பெருமானைவணங்கிகின்று அவன்‌ திருவருளை 
யெய்‌இத்‌ திருப்பரங்குன்ற மெய்தித்‌ தவஞ்செய்திருக்து உமது வருகையைக்‌ 
கண்டு இங்கே வந்தனரொன்து இந்திரன்‌ சொல்லிமுடித்தனன்‌. இது கடக்க ; 

சுரம்புகுபடலம்‌ - முற்றிற்று. 


௧௧௨. உற்பத்‌ திகாண்டம்‌. 


இருச்செந்திற்படலம்‌. 


பிள்ளையார்‌ அக்கொடுஞ்‌ சுரங்கடம்‌ த இருச்செங்குன்‌.நாரைத்‌ தெரிசித்‌ 
அப்‌ பருமணியையும்‌ வயிரத்தையும்‌ முத்தையும்‌ பிற வளங்களையுங்‌ கடற்‌ 


திறை யெறிகின்ற சிரலைவாயென்னும்‌ காமனூரலைவாயென்றும்‌ சக்தனாசல 
மென்றும்‌ செயந்திகரமென்றுஞ்‌ சொல்லப்படும்‌ திருச்செர்தூரை யடைர்து 
விச்சுவகர்மாவை மமக்குத்‌ இருக்கோயில்‌ சமைக்கவேண்டுமென்று சொல்ல, 
அவ்வாறே தேவரும்‌ வடிக்கும்‌ தருஈகரங்களு மிதற்கொவ்வாதென்றுசொல்‌ 
லச்‌ றெர்துவிளங்கும்திருக்கோவில்‌ செய்தமுடித்தான்‌. பிள்ளையாரும்‌ தேரை 
விட்டி.ழிக்து தன்னைச்சூழ்ச்து சாரதப்படை புடை.வர அருமந்த தேவர்‌ அயன்‌ 
இருமால்‌ இந்திரன்‌ வாழ்த்தெடப்பவெழுர்‌ தராளி அக்கோயிலுட்புகுக்தபொற்‌ 
பிடத்திலெழுக்கருளினார்‌. கந்தருவர்‌ பாடினர்‌, தேவர்களும்‌ முனிவர்களும்‌ 
மலர்மறை பொழிந்தனர்‌, கங்கைமுதலிய நதிகளும்‌ சாமரை யிரட்டினர்‌, 
தேவர்கள்‌ ஆலவட்டம்‌ விரசினர்‌. வாளையேர்தி வீரவாகுதேவர்‌ அயலில்‌ நிற்க 
வீரரெண்மரும்‌ இலக்க த்தவரும்‌ கடைவரயிலிலிருர்‌,தனர்‌. இவ்வாறு இவர்கள்‌ 
புறத்தேகிற்ப அங்கே யெழுர்தருளியிரும்‌த ஞானக்கொழுர்தாய பிள்ளையார்‌ 
சிறிது மதியாகார்போல அவுணராற்‌ பலகாலமும்‌ வருக்திநித்கும்‌ இந்திரன்‌ 
முகத்கைளோக்கி நீதியைக்‌ அரர்‌துகின்ற சூரபதுமன்‌ முதலானோர்‌ பிறந்த 
வண்ணமும்‌, அவர்கள்‌ விரும்பித்‌ தவஞ்செய்து வரங்கள்பெற்ற வண்ணமும்‌, 
பின்னர்‌ சறக்து அரசுசெய்த வண்ணமும்‌, அக்கொடியவர்களுடைய மாய 
மும்‌ வெற்றியும்‌ வலியும்‌ மேன்மையும்‌ இதுவரையும்‌ உங்களிடத்தே அவர்க 
ளிடர்செய்த துயரத்தையும்‌ முழுதுக்தெரிவிக்க வேண்டுமென்நனர்‌. 

பிள்ளையார்‌ இவ்வாறு இந்திரனைக்‌ கேட்க, இந்திரனும்‌ தனக்கயனின்ற 
வாக்குவல்லபமுடைய வியாழபகவானைப்‌ பார்த்து நீரே தெரிவிக்கவேண்டு 
கின்றேனென்று விண்ணப்பிக்கக்கேட்ட . அவ்வியாழபகவானும்‌ கடம்பணி 
தடம்புயத்துல்‌ கடவுளிரண்டு சேவடியையும்‌ உச்சிமேற்கொண்டு நீயோ அதி 
யாப்பொருளொன்றுமில அ, எவ்வுயிருள்ளுமுயிராகச்செ நிந்தனை , அடி.யேங்கள்‌ 
அன்பமுழுது மொழித்தற்‌ பொருட்டே அறுமுகங்கொண்ட இக்குழந்தை 
யுருக்கொண்டனை, உன்‌ செயலையாரே யரியவல்லவர்‌, எல்லாவுலகங்களும்‌ 
அவ்வுலகங்களைப்‌ படைத்தளித்தழிக்கும்‌ மூவரும்‌, அப்புவனவாசிகளும்‌ கின்‌ 
ஓருவாகவே தோன்ற விளங்கினை, நீவல்லமாயம்‌ உலகில்யாவரே வல்லர்‌ ! 
அக்கொடியவருடைய தன்மையை வினவியதன்மை நீ யதிந்திடவேயன்று, 
அடியேங்கள்‌ துயரைக்களைக்து இன்பம்பயக்குர்‌ திருவருளேயாம்‌, ஆகையால்‌ 
அவ்வவுணருடைய வரலாத்தினை வரலாற்றுமுறைமையால்‌ செரல்வேனென்று 
சொல்லத்‌ தொடங்கினான்‌. 

இருச்செக்திற்படலம்‌. 
உற்பத்திகாண்டம்‌ - முற்றுப்பெற்றது. 
ஸ்ரீகச்சியப்ப சிவாசாரியர்‌ 
திருவடி. வாழ்க, 


வ. 


கடவுடணை,. 
-அராரகாண்டம்‌, 


1ாமாயைப்படலம்‌, 


ஊரி லான்குணங்‌ குறிமிலான்‌ செயலிலா னுனாக்கும்‌ 

பேரி லாஒஞாரு முன்னிலான்‌ பின்னிலான்‌ பிறிதோர்‌ 

சாரி லான்வரல்‌ போக்கலான்‌ மேலிலான்‌ றனக்கு 

கேரி லானுயிர்க்‌ கடவுளா யென்னுளே நின்றான்‌. 

பெருமைதங்கிய காபெமுனிவன்‌ மக்களாயுள்ள வறுபத்தாறு கோடி 

யவுணருக்‌ கரசன்‌ மங்கல கேரியாம்‌ அரக்கியை மணஞ்செய்து சுரசை 
யென்னு மகப்பேறு வாய்க்கப்‌ பெற்றான்‌. அம்மடவரல்‌ தன்‌ பருவமெய்திய 
வழி சுக்ரெபகவான்‌ அவளுக்குக்‌ கொடியமாயைவித்தைக எனைத்தையுங்‌ கற்‌ 
பித்து அதிற்‌ றெர்தாளாக்கி மாயையென்று பெயரிட்ட துன்பத்தால்‌ வரும்‌ 
ஆம்‌ அவுணர்‌ நுமையையும்‌ இந்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ பெருமையையும்‌ 
அத்தேவர்கள்‌ அவுணரால்‌ தங்கள்‌ பெருமிதங்கெட்டு வருரந்தலையும்‌ ஈந்தி 
பெருமானால்‌ இடப்பட்ட சாப்‌,த்தையுமாராய்ர்‌ து மேல்வருங்‌ காலத்தை நுண்‌ 
ணிதிற்கண்டு அவ்வவுணராசன்‌ பெற்ற மடக்கொடியாகிய மாயையை வருதி 
யென்றுவரம்பகன்ற பேரருளாலழைத்‌து யான்சொல்லு முறுதியைக்‌ கேளெ 
ன்று பின்வருமாறு சொல்வானாயினான்‌. 


அவுணரோ தாமரையாள்‌ கணவனாகிய திருமாலாலும்‌ இக்திரனாலும்‌ 
முனிவராலும்‌ தேவர்களாலும்‌ அளவிலர்‌ மாய்ர்தனர்‌. அத்தேவர்‌ பெரு 
மையை யாருமதிவர்‌ ஆகலின்‌ உன்‌ தந்தையாகிய அவுணராசனோ தெ௫ழச்‌ 
தொடுங்கினான்‌. மேலும்‌ மின்னலால்‌ தாழைமலரும்‌ என்னால்‌ மாமழையும்‌ 
பொன்னால்‌ பலபொருளூ முண்டாமாறுபோல உன்பொருட்டால்‌ உன்‌ குலச்‌ 
இற்கு மேன்மையுண்டாகும்‌. இனி நீ தாமரையாளும்‌ வக்தடி.பணியும்‌ சொல்‌. 
லுதற்கரிய பேரழகனை யுடையாளாய்ப்‌ பெயர்க்து ஈடக்து காபெமுனிவனை 
யடைந்து நினது மாயாவல்லபங்காட்டி அவனுக்காசையீட்டி யிரவில்‌ அவனைக்‌ 
கலக்கவேண்டும்‌. அப்படி ௮வனைக்கலந்து ௮சுரரைப்பெற்று மெல்ல அவர்‌ 
கட்கு நாமகரணமுஞ்செய்து அளவில்லா த செல்வம்பெத்திடச்‌ தருக தவேள்வி 
களும்‌ விரதங்களும்‌ அவர்களுக்கு உபதேடிக்கவேண்டும்‌. இப்படிப்பட்ட 
தன்மையையடைந்தபின்னர்‌ நின்மக்களனைவரும்‌ கலமெய்தவும்‌ அவர்கள்‌ 
பகைவராயெ தேவர்கள்‌ எல்லாம்‌ சொல்லரிய பழியெய்தவும்‌ அருர்தவஞ்‌ 
செய்ய அன்னாய்‌ ! நீபோகவேண்டும்‌ என்று சொல்லவே, ஆசிரியராயெ சுக்ர 
பகவான்‌ சொல்லைக்கேட்டு இவையனைத்தும்‌ எமது மரபு மேம்படுதந்கே 

: 515, 


௧௧௪ அசுரகாண்டம்‌, 


சொல்லிமுடி,த்திர்‌. அப்படிப்பட்ட குற்றேவலை யானேசெய்த முடி.க்கின்றே 
னென்று சுக்கிரபகவானை மும்முறைவலம்வந்து பணிந்து தன்‌ தந்தையிடஞ்‌ 
சென்று அவனிடத்தே இவையனை த்துங்‌ கூதி விடைபெற்று கயிலையின்‌ வண்‌ 
ணம்போ லும்‌ வெள்ளிய நீறுபூக்‌ காபெனிருர்‌அ சவஞ்செய்துகொண்‌ டி.ருக்‌ 
கும்‌ தவச்சாலையை போக்கி நடந்தாள்‌, இவள்‌ பேரழகமைக்த உருக்கொண்டு 
செல்லுபின்றதைக்கண்டார்‌ தாமரைத்‌ தவிசையுடையதிருமாமகளும்‌ இரஇயும்‌ 
இலோர்த்தமையும்‌ மோகினியாரும்‌ ஒருருக்கொண்டனரென்று சொல்லினர்‌. 
மண்ணுளோரும்‌ மாதிரத்தோரும்‌ விண்ணிற்செல்வோரு மவள த அழகினைக்‌ 
கண்ணாற்காண அரிதாகக்‌ காமபாணத்தால்‌ வருந்தி விளக்கப்பட்டு மாயும்‌ 
விட்டி.ற்‌ பறவைபோல்‌ மாண்டனர்‌. சூரியனும்‌ சந்திரனும்‌ சூழ்க து வலம்‌ 
வரும்‌ மேருமலையின்‌ வடபால்‌ காபெமுனிவன்‌ தவஞ்‌ செய்கன்றமையால்‌ 
அதையடையக்‌ காலிலணிக்த லெம்பும்‌ அரையிற்கட்டிய மேகலையும்‌ புலம்பத்‌ 
தேவர்களெல்லாம்‌ அதிதி செல்கன்றனளென்று சொல்லச்‌ சென்று அவரிருக்‌ 
ரும்‌ இடத்தே சன்மாயையால்‌ பூக்தடமும்‌ பூம்படுக்கையும்‌ மண்டபக்கூட்ட 
மும்‌ விரைந்து சமைத்து நிற்பதை எம்பிரானாகிய ஈடராசப்பெருமான அ குஞ்‌ 
தெபாதத்தைக்‌ குழைக்தரு ஐம்பொறி யடக்கித்‌ தவஞ்செய்யும்‌ அம்முனி 
வர்பிரான்கண்டு இசென்ன வியப்பென்றெண்ணி இது மாயையின்‌ செயலா 
மென்றுதுணியாது,இவற்றை யெல்லா மிங்கேயோரமைத்தனரென்று சற்றுகாடி 
அங்கியாரையுங்‌ காணாது மெய்த்தவ வுணர்ச்சியை விடுத்து, இறைவனரு 
ளல்லது மாயையால்‌ அமைத்தன கண்ணுறாமல்‌ மனத்திற்கொண்ட காதல்‌ 
வெள்ளத்தால்‌ இத்திரப்பாவையி னத்தகவடங்இ விண்ணுலகே யிழிக்ததோ! 
இந்திரன்‌ அரசாளும்‌ அமராவதி கரமே யிறங்கிற்றோ ! குபேரன்‌ முதலிய 
இக்குப்பாலகருலகம்‌ இறங்கனவோ ! அல்லத பிரமன்‌ செயலோ ! காரணன்‌ 
படைப்போ ! ௮வராலு காடரிய போதபரிபூரணனாகிய பரமசவன்செயலோ ! 
வேறொருவரால்‌ அமைக்கப்பட்டதோ | புல்லிய வழிகளையுடையகாட்டில்புகு 
கீத இச்செல்வமானது ஈன்மையி னியற்கையோ ! ஈன்மையைக்‌ கெடுக்கும்‌ 
இவினையினியற்கையோ ! வேறென்னெறிக்கிய லுமென்று இன்னன சொல்லிக்‌ 
கொண்டுயோதாயிருக்கினுமாக,ஈன்மையினியற்கையை முன்னேகன்றாகத்தெரி 
விக்கும்‌உணர்ச்‌ச இறக்துபட்டது பழுதாமென்று சொல்லிச்‌ சக்தித்‌ தத்தெளி 
கீஅதேறி, பண்டையப்படி தவஞ்செய்‌ தகொண்டு இங்ஙனங்கொண்டஅ பழு 
தெனச்சிக்தித்திருந்தான்‌. அதையறிக்த மாயை அம்மணிவரையில்‌ தமியளாய்த்‌ 
தோன்றி நிற்க அதைக்‌ காபெமுனிவர்‌ கண்டு கற்பகத்தைப்படரும்‌ காமவல்‌ 
லியோ! இன்றுகம்முன்னே தோன்றிய தற்புதமென்று தவஞ்செய்‌ தலைவிட்டு 
அம்மலையருிற்‌ சென்று இவர்‌ பெண்ணுருவ மிப்பெற்தித்தாமோ வென்‌ 

பது கூதி தான்‌ கொண்ட மையலுக்‌ கெல்லை காண்லொதானாய்‌ இவர்‌ : 
தாமரையாளோ ! தெய்வமகளிசோ ! காண்டற்கரிய ரின்னாரென்றுஜிக்‌தித்‌ த, 
ஈமது பிதாவாகிய பிரமதேவனாற்‌ படைக்கப்பெற்றா ரெனின்‌ இத்தன்மைய 
காசிய உருவங்கொண்டிராரென்று தவவலியும்‌ அறிவு மொய்யெனவகன்று 
மாயையே யுருக்கொண்டதென்று நினைந்து அங்குகின்றேங்‌க இவர்‌ எண்ணம்‌ 


மாயையப்படலம்‌, ககடு 


யாதேயென்று எண்ணிவருந்தினான்‌. அதுபொழுது அவுணரை யளிக்கவர்த 
இதியன்னமாமகள்‌ பொதுகோக்கொடு புணர்ச்சியை யுணர்த்தும்‌ கோக்கினே 
விரைந்து காட்டவே முனிவன்கண்டு மனகைந்து, பொதுகோக்கால்‌ பிணி 
யும்‌, இறப்பு நோக்கான்‌ மரும்துமாயினரெனத்‌ துணி௫து, பின்னும்‌ பூவை 
யன்னார்‌ றெப்பு நோக்கான்‌ கற்பனைகடந்த கருணையங்‌ கடலாகிய கண்ணுதற்‌ 
பெருமான்‌ யாவுஞ்‌ சிதைய இறுதிசெய்யும்‌ அற்பு சம்போல்‌ பொது கோக்கும்‌ 
அவனருளேபோல்‌ இறப்புகோக்குர்‌ தோன்றுகின்றனவேயென்றும்‌, மாயையுங்‌ 
கொலையுமேமருவி யெஞ்ஞான்று முலகைச்‌ தனியோம்பும்‌ தன்மையால்‌ பாற்‌ 
கட. னவெட்‌ பள்ளிகொள்ளும்‌ திருமாமகள்‌ கொழுகளை யொப்பதென்றும்‌, 
இருண்டமேனியா லும்‌ இடியோசையா லும்‌உலகுயிர்முழுதும்வெருவச்செய்து 
உடனே பயனையுதவும்‌ புனல்காலும்‌ புயல்போல்கின்றதென்றும்‌, இன்னன 
பல ப்ல வெண்ணி அன்னவர்‌ படி.வத்தைக்கண்டு அன்பான்‌ மகிழ்வெய்தி 
வியக்து அழுங்கு நெஞ்சொடும்‌ வருந்திப்‌ பின்வருமாறு கூறுவானாயினான்‌. 
ஆகாயத்திலுள்ள மேகத்தின்தோற்றமும்‌ அளவிறந்த கங்குலி னிறமும்‌ 
ஏனைய கருமை யனைத்து மொருங்கே யீண்டி மீன கோக்கனையுடைய 
இம்மாதரார்பால்‌ பொருந்தியதல்லது கூந்தலி னிலக்கண மென்னவென்று 
கூறவல்லோமென்றும்‌, இவர்‌ இதற்கொப்புமையாகா து திங்களும்‌ குனிசிலை 
யிரண்டும்‌ தோற்று வெய்தின்‌ வானிற்‌ கரந்து சென்று திரியுமெனின்‌ வேறு 
வமையு மொப்பித்‌ துரைக்கப்படுமோ வென்றும்‌, மாவடு அம்பு நீலோற்பலம்‌ 
வாள்‌ வேல்‌ கயல்‌ சேலென்‌ றெண்ணப்பட்ட இவற்றுள்‌ யாதும்‌ ஒப்புமை 
யாகாதெனின்‌ கண்ணிணைக்கொப்பாவது அழகிய பாற்கடலின்கண்‌ எம்மை 
யாளுடைய இறைவன்‌௮யின்ற ஆலவிடமேயொருவாறொக்குமல்லது வேறாவ 
இலதென்றும்‌, எள்ளென்றும்‌ ஒந்தியென்றும்‌ சண்பக மலரென்றும்‌ குமிழென்‌ 
றும்‌ சொல்லா நின்றனர்‌ அவற்றை யெடுத்‌அவமிக்கையில்‌ அவைதெள்ளிஅ 
மன்று செப்பவும்‌ வேறோர்‌ பொருளுமில்லை யெனின்‌ மூக்குக்கெதை ஓப்‌ 
பிடுவதென்றும்‌, கண்டையங்‌ கண்ணார்‌ இதழுக்‌ கொப்புக்‌ கூறுமிடத்து 
ஆதொண்டங்‌ கனியென்‌ அவமிக்கின்‌ அதவும்‌ விருப்பினோ ணேடபார்க்கு 
அமுத ஈல்கக்கொண்‌ டிருந்திடின்‌ ஒப்பெனப்படும்‌ இல்லையேல்‌ ஒப்பாகா 
தென்றும்‌ ; முல்லை முகையும்‌ மயிலிறதின்‌ இனியும்‌ குருந்து முத்தமும்‌ உடுக்‌ 
கணமு மெய்யெனக்‌ கூறுகையில்‌ பற்களுக்‌ கொவ்வாதாகும்‌, ஆயினும்‌ ஈகை 
யான அ தெரிக்தோர்‌ விரும்ப ஈன்னலம்புரியு நீர்மையால்‌ ஒப்புவேறொன்றாகா 
தெனின்‌ சந்திரிகைதான்‌ ஒப்புக்கூறலாம்‌ தன்மையென்றும்‌ ; மயிரெதிகருவி 
வள்ளை தோரணம்‌ அழூய பொன்னூசல்‌ ஒப்பென்றுரைப்பத பேதைமையே 
யாம்‌, குற்றமற்ற உலகைப்‌ படைக்கும்‌ கான்முகனென்னும்‌ கொல்லன்செய்த 
உயிரொதி கருவியென்றே சொல்லலாம்‌ காதுக்‌ திணையென்றும்‌ ; முகத்துக்‌ 
கொப்பு நீண்மதியெனின்‌ ௮௮ தேய்தலும்‌ வளர்‌, த .லுமாகிய தன்மையுடைமை 
யான்‌ நெப்பியல்பாகா, பங்கயமென்‌ றுவமைகூறினும்‌ பழு.துமுண்டு ஆயின்‌ 
ஒப்பென்றெதை யெடுத்துக்‌ கூறலாமெனின்‌ அதற்கதுவே யொப்பெனப்‌ 
பவெதன்திவேறாகாதென்றும்‌; களத்தினழகைச்‌ சங்கமென்‌ போமெனின்‌ ௮௮ 


& hr அசுரகாண்டம்‌. 


வுங்‌ கரக்தொழிர்சன ; சமுகும்‌௮ன்னதேயாம்‌ அக்கண்டத்தினை இவ்வாறு 
கூறியஇனாற்முனே புலவரேற்கும்‌ தொழிலரா யிழுக்கமடைந்தன ரென்றும்‌, 
மாயன்‌ வாய்வைத்தூதும்‌ பச்சைப்பசுவேயனையதுதோளெனின்‌ அதவும்‌, 
அவளிணைத்தோள்களைக்கண்‌ டஞ்9ி, தோல்வி யடைந்ததெனின்‌ அது அம்‌ 
மாயப்பிரான்‌ பெற்ற மாரன்‌ எடுத்த வளையாத வில்லாயெ கரும்பையொக்கு 
மொக்குமென்றும்‌ ; கைகளுக்குக்‌ கமலமும்‌ காக்தளும்‌ஒவ்வாதெனின்‌ மாக்‌ 
தளிரைத்தான்‌ ஒப்பென்‌ றுரைம்கப்படுமோ ஏன்றும்‌, உடலையொப்பிடுங்‌ கால 
கனியின்‌ கூக்கினையேய்க்‌ து அளவிகர்‌ தகாமரிலைச்சினையை யொக்குமென்‌ 
வம்‌, மலையென்றெழுக்‌ அ ரூதிணையென ச்‌ தஇிரண்டுஇளநமீொன த்‌ கண்ணென்ற 
வழுதுட்கொண்டு மானைமருப்‌பெபொல விளங்க மாரன்‌ மகுடமென வழ 
கெய்தி யிருப்பதொர்‌ பொருளுண்டேல்‌ இணைமுலையென்றுரைக்க வொப்பா 
மென்றும்‌, உந்தியின்மேற்சென்ற உரோமத்‌இ னொழுக்கும்‌ அந்த விலக்கு 
மியையொத்‌ தவனளைப்படைத்த அவள்‌ முலைக்கண்ணெழுக அழகிய கிண்‌ 
ஹத்‌ இலிருக்கும்‌ மையைத்‌ தோய்தக்தெடுக்கபோது அக்கோலினின்றுமொழு 
பெ மையொழுக்குப்போலுமென்றும்‌, உர்தியி னழகை யொப்புமைகூறுகை 
யில்‌ பாற்கடற்பசமன்‌ பள்ளிகொள்ளும்‌ ஆலிலைதானொப்பெனின்‌ அதவும்‌ 
ஆகாது அல்லது ஒப்பென்று கூஜினும்‌ பழியினை யெய்துமென்றும்‌, மின்‌ 
னெனிற்றோன்கி மாயும்‌, மொடியெனின்‌ உருவிலதா யிருக்கவேண்டெ ; அடி 
யும்‌ காகமு மென்போ மெனின்‌ நெப்பன்று, இவர்க்கு உண்டில்லை யென்‌ 
அரைப்பசெ யல்லது வேறொன்‌ றன்றென்னும்‌ ; அல்குற்கும்‌ பாம்பும்‌ ஆல 
வட்டமும்‌ அழயெ தேரும்‌ அச்சுறுமெனின்‌ அவரது அல்குலைக்‌ காமன்‌ 
வி ட்டி னுறுப்பென்பான்றும்‌ ; வாழைத்தண்டு யானைத்‌. ததிக்கை இவைகளை 
மகரிகையணிக்கு தொடையினுக்‌ -கொப்பென்றுரைப்பர்‌ அவையுக்‌ தக்கன 
வல்லவென்றும்‌ ; அருமையான புலவர்கள்‌ மூழந்காளை ஞண்டுக்கொப்பாகச்‌ 
சொல்லாகிற்பது வழக்கேயல்லாமல்‌ இலக்கணமமைர்ததே இடையா அ, இவர்‌ 
செய்வதவடிவுக்கு இவ்வுலகிலுள்ள இழிபொரு ளொன்றையோ உவமிப்ப 
சென்றும்‌ ; பொன்னொத்த புணர்மென்கொங்கையார்‌ கணைக்காலையும்‌ பொன்‌ 
மனியன்ற அழயெ அம்புக்கூடும்‌ ஆராய்கையில்‌ சமமிது ஓப்புமாவதே 
யென்று தன்னந்கனியென்‌ துணிந்து இர்சையிலே பொருந்த அதிததேற்று 
மல்‌ ஐயமுறுவேனென்றும்‌ ; அரும்பாயெ காலத்து கொங்கைக்குத்தோற்று 
மூகமொவ்வாது வண்டினங்கள்‌ பொருக்திகிற்ப மலர்ந்த பின்னும்‌ தொலை 
வுற்றுக்கைகளுக்கும்‌ தோற்று மீண்டும்‌ பாதங்களுக்கும்பயமெய்இிச்‌ இதைவுற்‌ 
ஐ௮ கமலமலரென்றாற்‌ பெரும்பயமடைந்து தவஞ்செய்தும்‌ பிழைத்தது 
போலுமென்றும்‌ ; மிகவுயர்க்த வளைக்‌ 2 யாக்கையுமுடைய ஆமையும்‌ வாசனை 
மிக்க குவனைமல சிதமும்‌ தாக்குகின்ற பக்தும்‌ அசோகம்‌ தளிரும்‌ சார்பாகச்‌ 
சொல்லுமிடத்தில்‌ துலாத்தட்டைத்‌ தொடுத்து ஒரு வடிவிலே யாக்கு 
வானே யாயின்‌ பெண்ணமுதனையாள்‌ தாளுக்‌ கொப்பாகுமென்றும்‌ ; புகை 
வினு மெல்லிய பஞ்சும்‌ ௮னிச்சமலரும்‌ அன்னத்தின்‌ அவியும்‌ மிதிக்கிற்‌ வெ 
£ அகாட்டும்‌ உள்ளடி யென்றால்‌ கத்தூரிமணங்‌ கமழ்னெற கூர்தலையுடைய 


மாரயையப்படலம்‌, கள 


இப்பெண்ணா௫9 ஈடக்க இர்கிலமடம்தையோர்‌ பூவதோ அனு பூவல்லதெல்‌ 
பொன்னடி. பொருக்துமோவென்றும்‌) கயலன்ன கண்ணும்செவ்வாயுமுடைய 
இக்காரிகையார்‌ சாயலை மயிலேயென்பசல்ல.து மற்றதற்‌ ருவமையயேேசொல்வ 
சரிகாகத்தொன்றும்‌, இவர்‌ வடி.வச்‌.துக்கொப்பாக எப்பொருளைத்கான்‌ உவ 
மிக்கப்படும்‌, ஒப்பாக வெடுத்துச்சொல்ல ஏதஅளது ? இவள்போலக்‌ கைபழக 
யெழுதிய ஓவியமுமுண்டோடிருக்தால்‌ இதுதான்‌ஓப்பாகும்போலுமென்றும்‌; 
பிரமனுக்கு முக ஈரன்காக்யெதிலோத்தமையினு மாயிசமடங்‌ கழகேபெற்ற 
பெண்ணினல்லாரை நான்முகத்தொரு ஈம்பிவிடுத்தானோ அவன்‌ அவ்வாறு 
அமைத்திருப்பானேயாயின்‌ தலைகள்‌ பலதாங்கி இர்கிலாககை மாதராரைத்‌ 
தொடர்ந்து பின்னேதிரிக்துகொண்டே யிருப்பனென்றும்‌ ; குற்றமற்ற இப்பூமி 
யின்கண்‌ சீறடிபொருர்த மாதரி காலிலுள்ள குதிகளெல்லாம்‌ வானசாட்டி.ற்‌ 
பழமையான பெருஞ்செல்வ இிலிருக்கின்ற இர்திரன அமனைவியாதிய சசியின்‌ 
தலையிலு மில்லையெனின்‌ இவரிடத்தேயுள்ள குறிகளை யெவ்வா அவமிப்ப 
கென்றும்சொல்லிக்கொண்டே; அப்பெண்ணினல்லாள்‌ முன்னேசென்று இரு 
வினு ஈல்லாளே | உன்னுடைய ஈல்வரவு ஈன்று ஈன்று ! என்று சொல்லி உன்‌ 
குலமெது ? உன்பதி யாது? உன்பெய ரென்னை உன்னைப்‌ பெற்றோர்‌ யாவர்‌ ? 
சொல்லுமெனக்‌ காதன்மிகுக்து கேட்க,அதைக்கேட்ட மாயை அவற்றையெல்‌ 
லாம்‌ எம்மை நீர்வினவுவதிற்‌ பயனில்லையே ! என்னிடத்தே தன்னர்தனிய 
ராயு மடைந்தீரே இவ்வகைச்‌ சிறுதொழில்‌ தவஞ்செய்வார்க்குச்‌ சாலவும்‌ 
தகுமோ, குற்றமற்ற பெருக்‌ சவஞ்செய்வ தொழிர்து சதிதும்‌ மெய்யுணர்ச்சி 
யில்லாதார்‌. மம்மர்கொண்டு பேசுவதேபோலப்பேடி என்னையடை வது நீதியே 
யன்று, கினக்குரிய கடமையைச்‌ செய்கவென்று சொல்லக்‌ காபெமுனிவன்‌ 
சொல்லுகின்றான்‌. பெண்கள்‌ காயகமே ! அளவிலாக்காலம்‌ அங்கமெல்லாம்‌ 
வெம்ப மனமெலியச்‌ சங்கையென்பது இதிதேனுமில்லாமல்‌ அருந்தவம்‌ பல 
செய்து முடித்த த இங்குவேண்டிய தெய்தப்‌ பெறுவதற்கன்றோ ? இர்திரன்‌ 
பொன்னை வேண்டியோ: பொன்னகர்‌ வேண்டியோ பொன்னையனைய இக்‌ 
இராணியை வேண்டியோ அல்லது வேது மற்றெது பெறவேண்டியோ தவஞ்‌ 
செய்தான்‌. அழயெ மேனிவருக்ச யான்‌ தவஞ்செய்தது உம்மைக்‌ கலவி 
செய்தற்‌ பொருட்டன்றோ, ஆகையால்‌ நீரெளிவர்தடைந்தீர்‌ ! யான்‌ தவஞ்‌ 
செய்ததற்குப்‌ பயனோ அடைந்தேவிட்டது இனிச்‌ தவஞ்செய்யவேண்டுமோ, 
மேலும்‌ பேரும்‌ ஊரும்‌ பிறவும்‌ கேட்டேன்‌ அதற்கொன்றுஞ்‌ சொன்னீரல்லீர்‌, 
உம்மைச்சேரவே அவற்றைத்தெரி்து கொள்வேன்‌. காமகோயோ என்னை 
வருத்தா நின்றது, அதற்காக என்மேற்‌ கடைக்கண்‌ வைக்கவேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டான்‌. ச 

இவ்வாறு காபன்‌ சொன்னசொற்கேட்டு வறிதுஈகைசெய்கு நீரிங்கே 
யருர்‌ தவஞ்‌ செய்தஅ ஆராயுமிடத்து என்னை யடையும்பொருட்டோ அதல்‌ 
லவே, தூயகுணத்துச்‌ தொன்மையீர்‌ வஞ்சமொழி சொல்வதும்‌ வழக்க 
' மாமோவென்று சொல்ல, அவள்‌ சூழ்ச்சியை முழுதுமதிக்து எல்லாக்கலை 
.. களையுமதிர்த காபன்‌ சொல்வதாயினான்‌. கானோ பொய்ம்மொழி யாதுஞ்‌ 


௧௧.9] அசுரகாண்டம்‌, 


சொல்லேன்‌ கான்முகன்பெற்ற மகனென்றதியீர்‌. இம்மையிலே ஈலமனை த்‌ அந்‌ 
தரும்‌ உன்னிடத்தே அறாக்காதலால்‌ உள்ளதுள்ளவாறு சொன்னேன்‌, பல 
காலும்‌ அறாக்தவஞ்செய்து கினைத்திருந்தது முத்திபெற்றுய்வதற்கே அம்முத்‌ 
இப்பேற்றை எனக்கு உதவவக்‌இர்‌; அதாவது உம்மைப்பொருக்துவதே முத்‌ 
இப்பேறாவதஅ, இதுவே யல்லது எனக்குப்‌ பேறென்பதொன்றுமில்லையே ஆத 
லால்‌ உம்மையே புகலிடமாக வடைக்தேனென்றுசொல்ல மாயையும்‌ காசி 
பனை கோக்டிச்‌ சொல்லுனெறாள்‌. 


நானோமங்கலமியைர்த வடதிசையில்‌ வடப்பேன்‌,மேருமலைக்கருகே சேர்‌ 
க்கதொருபாகத்தில்‌ கங்கைக்கரையை யடைந்து அங்கே யெய்தப்பெறும்‌ பய 
னனைத்தும்பெற கினைக்து விரைந்து போகின்றேன்‌. பெருக்தவமுடையாரே 
இங்கே கில்லுமென்று சொல்லிப்‌ படரக்‌ கமல கான்முகன்‌ மகனாயெ. காசிப 
முனிவன்‌ விரைவாக இதைக்கேளுமென்று சொல்லுகின்றான்‌. கங்கை ஈதி 
முதலிய தெய்வாதிக ளேழும்‌, இடமகன்ற உலகிலுள்ள இவக தலங்களும்‌ 
விஷ்ணு கேஷேத்திரங்களும்‌ பிறவும்‌ இவ்விடத்திலேவர வெண்ணினும்‌ இமைப்‌ 
பொழுதில்‌ வரச்செய்வேன்‌,மேலும்‌ பொன்னுலகமும்‌ வித்தியாகர ருலகமும்‌ 
ஏனையோ ருலகமும்‌ இசைப்பாலகர்‌ வாழுமுலகழும்‌ அங்கே யிருக்கும்‌ தேவ 
ருடனே பெருந்திருவம்‌ இப்பொழுதேவேண்டினாலும்‌ இங்கேவரச்செய்வேன்‌. 
மூன்று பெருக்தேவரையும்‌ மூவுலகிலுள்ளார்‌ யாவரையும்‌ நீர்பார்க்க மனங்‌ 
கொண்டாலும்‌ மீர்வேண்டினால்‌ இங்கே பெறச்செய்வேன்‌, அல்லஅ அமுதம்‌ 
பெற விழைர்தாலும்‌ தருவேன்‌ எப்பொருளை வேண்டினாலும்‌ இமையோரை 
யில்‌ அப்பொருள்யாவையும்‌ இங்குள்ளனவாக யாவையுமளிப்பேன்‌ ; புதல்‌ 
வரைவேண்டினாலும்‌ கஈானேபடை த்‌ அத்தருவேன்‌ அவரைஇவர்க்கொப்புக்கூற 
வரிதென்று சொல்லவுஞ்‌ செய்யவல்லேன்‌, அழகமைந்த மேனகை அரம்பை 
முதலிய மாதர்கள்‌ வந்து உனக்குக்‌ குற்றேவல்செய்ய விரைந்து செய்விப்‌ 
பேன்‌, சந்தையின்‌ மயக்கங்கொண்டு இரியும்‌ என்னாவி யுய்யும்வண்ணம்‌ விரை 
வாக கினைத்தல்‌ வேண்டுமென்ன மாயையும்‌ பெருஈகை ஈகைத்து தனியே 
யிருக்கன்றேனென்றார்‌. மாயை காபெனைரோக்கி நீரேனிவ்வாறு பேசுகின்தீர்‌ 
நீரினி விட்டு விடும்‌, இவ்வகையான காரியம்‌ மேலோர்க்கிசையுமோ, யானும்‌ 
முன்னே நினைத்தவிடஞ்‌ செல்வேன்‌, நீர்‌ இவ்விடத்திலேதா னிருமென்று 
கங்கைக்கரையை நோக்கிச்‌ செல்பவள்போற்‌ செல்ல அவள்‌ படரலும்‌ அரும்‌ 
தவனாயெ காசிபமுனிவன்‌ தொடர்ந்து செல்ல மாயையும்‌ அருவமாய்‌ மாயை 
யிற்‌ கரக்சனள்‌ ; அதனால்‌ அவளைக்‌ காணாது அயரமெய்தி வருக்‌துவானாயினான்‌. 


மாயைப்படலம்‌ 
முத்தித்று. 


_——— 


காரிபன்புலம்பு படலம்‌, 


வில்லைப்போலும்‌ கெற்தியையுடையாள்‌ வெற்றிபெறும்‌ மாயையாகிய 
வலையை வீ யென்‌ ஆருயிரைக்‌ கவர்க்கனள்‌ கலைகளே ! இதைக்கண்டீரோ, 
நிலையாதவண்ணம்‌ வெருண்டு நெடிகதோடுகன்றீ ரென்றும்‌, களிறே மிக்க 
காதலையுடையையாய்ப்‌ பிடியைகாடி.ச்‌ செல்கின்றனையாட யான்‌ நெடிஅவரு 
நீது நீர்மை செய்தொழிந்தனை, அக்கொடிபோல்வாளைக்‌ கொண ென்றும; 
வண்டே ! நீ யன்புடைமையாற்‌ பெரியர்யாரும்‌ உன்னை யளியென்னும்‌ பெயரி 
னழைக்கின்றனர்‌ அவர்‌ கூறியசொற்‌ பிழைபடச்செய்வகாமோ என்னுயிர்‌ 
தரிக்கச்‌ செய்யவெண்ணியோ இிரிதருகன்றனை யென்றும்‌, தடாகத்திலுள்ள 
குவளைமலரே ! என்னை யடைந்து பிரிந்த ௮ப்பெண்ணமுத மனையார்‌ விழி 
போல்‌ வருத்துசன்றனை, என்னுயிர்க்குறவாய பொருளுமில்லை, மன்மதனாகிய 
பாவிக்கும்‌ வாளியாக வமைக்துடக்கின்நனை, என்னையும்‌ இன்னும்‌ வருத்து 
வையோவென்றும்‌, சந்தனமரமே |! செக்தாமரைமலாமேற்‌ திருமாமகளென்று 
சொல்லும்படி. என்‌ கட்புலன்‌ காணவர்தவர்‌ எனக்குத்‌ தணியாதமயல்‌ 
செய்தொழிந்தனர்‌, அந்தோ நீயவரைக்‌ கொணரச்‌ சந்தாகச்‌ செல்லாயோ 
வென்றும்‌ ; பொன்னிற்‌ பொலியும்‌ பூங்கமலத்தில்‌ அணையொடு தழுவி நீங்‌ 
காத அன்னப்பேடைகளே ! என்னைத்‌ தனிவிட்‌ டவர்‌ சென்றமை உமக்‌ 
கறமாமோ வென்றும்‌,யான்‌ றணியாவண்ணம்மாயை வலைத்‌ அ அணிக்‌ தசென்‌ 
ரூர்‌, படர்ந்த வழியை யாராய்க்‌து சொல்லெனினும்‌ கணித துரையாய்‌ இது 
தானோகணி யென்னுமியற்பெயரையுடைய வேங்கையே யுனக்கியல்பென்றும்‌, 
மன்மதனுக்‌ கம்பாகியும்‌ பாற்கரனுக்குத்‌ தோழமையாயு மிருக்கும்‌ தாமரை 
மலரே! மாதராருக்கு முகமாயு மதிக்குப்‌ பகையாயு மிருக்கின்றனை வடம்‌ 
போலுங்‌ கண்ணையுடைய மெல்லியல்‌ நின்பால்‌ வருவர்‌ அவரிடத்தே யென்‌ 
னிரப்புரை ஒளியா தரையென்றும்‌,செய்குன்றுகளே | நீர்கிற்கின்றீர்‌ மிகவும்‌ 
நெடியீர்‌ பெருமிதமுமுடையீர்‌ இன்றென்பாலன்பணுவு மில்லாத என்னைவிட்‌ 
டொழிக்தனர்‌ முன்‌ சென்றீர்‌, அவர்‌ செல்லும்‌ செலவையு மஜிவீர்‌, உமக்‌ 
கேதெனினும்‌ குறைசெய்தேனோ என்‌ குநையெடுத்துச்‌ சொல்லீரென்றும்‌ ; 
மயிலனையசாயலாரோ மாயைத்‌ தொழில்‌ கைதேர்ந்தவர்‌, அவரியலை யே 
தென்‌ றதிவேன்‌ இங்கே நின்றனரோ பயின்றதைச்‌ சிறிது சொல்லவேண்டு 
இறேனென்றும்‌ ; குயிலே என்னாருயிரைக்‌ கவரத்‌ அணிந்தன்யோ வென்றும்‌ ; 
உன்னிடமேவச நினைவாகப்பேனேர்‌ என்‌ பாலிராது இவ்வழியே விரைம்து 
சென்றனர்‌, மெல்லிய வசந்தக்காற்றெனச்‌ செல்கன்றனை ! தென்திசையினின்‌ 
அம்வருகின்றனை | என்‌ செயலை யுரைக்கவேண்டுமென்றும்‌ ; முத்துகளை யெதி 
யும்‌ தடாகமே! அருள்வாய்ந்‌ த நீரையுடையாய்‌ உன்னை உள்ளீரமுடையை 
யென்று எவருங்‌ கூதுன்றனர்‌, உன்னை கெருங்கெவழிச்‌ சுடுக்தொழில்மேந்‌ 
கொண்டனை, நீ தளரவேண்டாமென்து சோர்ந்து வருந்தும்‌ என்துயரத்தைத்‌ 
இர்க்காயோ வென்றும்‌ ; களிப்பையுடைய மயிலே ! முருக்கமலர்போலும்‌ 
வாயையுடைய கிளியே! குயிலே ! உமது இளையேயன்றோ ! எனக்கிரங்கா த 
வண்ணம்‌ தகுதியாமோ திது மொழியாத சிறியேனுக்‌ கரணாவீரென்றும்‌; 
முற்றும்‌ அயர்செய்து என்னை யணுகாம னீங்கத்‌ அறவறவொழுக்கமாகவே 


௩௦ அசுரகாண்டம்‌. 


தொடர்க்து சென்றவருடைய தொடர்புக்‌ தொடர்பாகுமோ, புறவே ! எனக்‌ 
மூறவெ யாவிர்‌, அவர்‌ படர்ர்துசென்ற நெறியைத்‌ தமியேனடையச்சொல்ல 
வேண்டுமென்றுகின்‌ தின்னன பல மொழிகளையு மனமயல்கொண்டு காபெ 
முனிவன்சொல்ல அதனை வினவி மடிழ்க்து தன்‌ ஹெந்த வடி.வைமறைக்து 
அன்னமனைய மாயையு மங்கே யடைர்தனள்‌. இது டக்க ; 
ரர பய காசிபமுனிவனிடத்தே ரபொய்தென மாயை 

யெய்இித்‌ இர்க்கலாகாக மைய இண்டாக்கிச்‌ செம்மையாகிய தவத்தைக்கெடு 
த்‌, டன்‌, ஐயோ | கானதனைப்பார்க்கேனென்று வருர்இ யகன்றான்போ க 
சன்றும்தையாயெ காபெமுனிவனிட,த்தே சேரவெண்ணி வந்தவள்‌ தரயேயா 
க, இவர்கள்‌ உள்ளமூஉழ்க்துகூடும்‌ கலவியைம்‌ கண்ணுறக்‌ காண்டல்‌ 
ம்ப கனு்‌ புதலவர்க்கென்று மனத்தே யெண்ணிச்‌ சென்றான்போலவும்‌, 
அளவில்லாத அரக்கரென்னும்‌ அளவைகடர்த ஈள்ளிரவினிருள்‌ இப்போதே 
வருமென்று விரைந்து மதித்து சுவர்க்கலோகச்துக்கு அரசனாயெ இந்திர 
னுடைய ஆணையைக்‌ கரக்கும்‌ மிக்க வொளியுள்ள ஆழியங்கட.வுள்‌ கடலி 
லொளிப்பது போன்றும்‌ சூரியன்‌ அத்தமான மலையை யடைந்தான்‌. இவ்‌ 
வாறு சூரியன்‌ அஸ்கானமலை குறுகவே, விண்ணவ ரெல்லாம்‌ கொண்ட 
றெக்க திருவும்‌ இறப்பும்‌ ஆற்றனுமகலும்படி மாயையினிடத்தே அவுணர்‌ 
செனையாகிய வெள்ளம்‌ பரவியதென்று சொல்ல மாலைப்போதும்‌ இருளின்‌ 
சூழ்வும்‌ விரைக்கு வக்து படார்‌ கன. ஆகாயத்தில்‌ ஓங்கிய செவ்வானமாகய 
மாலையம்போது வறுமையுற்று ஈயென்று உபாசிக்கு நீர்மையுடையார்க்‌ இம்மி 
யளவெேனும்‌ ல்‌ வழங்காத நீதியையுடைய பகைவ னொருவன்‌ செல்‌ 
வம்போ மாறுபொலச்‌ சும்மாப்பொள்ளெனப்‌ போயிற்று. 


தேவர்கள்‌ பஞ்சதருக்களினின்று இரந்தும்‌ அழசய மலர்போலவும்‌ 
மேகத்திற்‌ றோன்‌ முத்தேபோலவும்‌ தாரகைகள்‌ தோன்றின. உலகமுழு 
அம்‌ படர்க்த பெரிருளாகிய ஆலவிடத்தைச்‌ சந்திரிகையாகிய கையால்‌ வாரி 
யுண்டு தேவர்கள்‌ புகழ மீலகிறத்தைத்‌ தன்பாற்காட்டும்‌ கண்ணுதற்‌ பெரு 
மானேபொலவும்‌, பாற்கடலைத்‌ தேவர்கள்‌ கடைர்தகாலத்தில்‌ செழுமையான 
அளிகள்‌ மணிகளொடுச்‌ தெதித்தாற்போலக்‌ தாரகைகள்‌ தோன்றவும்‌ அசுர 
ராய க்‌ தொலையும்‌ அங்கேதோன்திய அமுதமேபோலவும்‌,சம்‌இரன்‌ 
கடலிலுசயஞ்செய்தான்‌. தாரகைகளோ ஆகாயமென்னு்‌ தடாகத்திற்‌ பூத்த 
மலர்க்சு குவனைமலர்‌ ஆம்பல்‌ மலர்போலவும்‌, சந்திரன்‌ வெண்டாமரை மலர்‌ 
போலவும்‌, அதன்கண்‌ தோன்றும்‌ மாசுதோய்‌ களங்கம்‌ அம்மலரிலுள்ள 
தேனைப்‌ பருகும்‌ வண்டினம்போலவும்‌ விளங்கெ, மேலும்‌ கடலென்னுக்‌ 
தடத்தில்‌ சந்திரிகை யென்னும்‌ வலைபோட்டுச்‌ சக்திரனாயெ வலையன்‌ ஈர்த்‌. 
அப்‌ பலகிறங்கொண்ட மீன்களைப்‌ பலமுறை அவர்க்து வானிற்‌ புலரவிரித்தாற்‌ 
போலத்‌ தாரகைகள்‌ விளங்கனெ. உவர்நீர்க்கடலைத்‌ தன்கையகப்படுத்‌ அண்டு 
மேகங்கள்‌ வானிற்சென்‌ நுதவுவதுகண்டு சர்‌ 'இரனாயே கடவுள்‌ பாற்கடல்பருி 
யெங்கும்‌ பொழியும்‌ அமுசம்போலப்‌ புது கிலா வெங்கும்‌ பரந்தது... சந்திர 
இதயமாகவே சர்இரிகைகள்‌ எங்கும்‌ பரர்‌சன ; யாவருங்‌ சழிமகழ்நெர்தனர்‌. 


காபென்புலம்புறுபடலம்‌. ௧௨.௬ 


குமுதமுதலிய மலர்கள்‌ மலர்க்கன, சோலைகள்‌ தளிர்த்தன, தாமரை மலர்‌ 
புலர்க்தன, தலைவனைப்‌ பிரிந்தோர்‌ நெஞ்சம்‌ புகைக்சன. பாவமே செய்யா 
ரேனும்‌ அதிவினிற்‌ பெரியாரெனும்‌ யார்க்கும்‌ ஈண்புடையராக இனியவையே 
சொல்லவேண்டி மென்றே பல்லுயிருக்கு மின்பஞ்செய்யும்‌ மதியை க்கண்‌ 
டன்ஜனோ கமலமலரெல்லாம்‌ பொலிவழிர்கன. சந்திரனால்‌ மலர்க்‌ த' லைரவ 
மெல்லாம்‌ எமதிறைவன்‌ அன்பமடைக்தார்பால்‌ அடையான்‌. தாமரை ஏன்‌ 
தன்‌ செவ்விகுறைக்‌ ததென்று தங்களிற்‌ சொல்லுதல்‌ போலாம்‌ -சம்திரனுக்க து 
சாலவுண்மையென்பதுபோல்‌ இசையைப்பாடும்‌ வண்டுகள்பொதிர்த தாமரை 
மலர்‌ இராக்காலமாகவே காவலையுடைய விட்டின்‌ கதவினைப்பூட்டித்‌ இரு 
மாலையணேம்‌ து இருமகளிருந்தாற்போலத்‌ சாமரை மலர்களிலெல்லாம்‌ இசை 
பாடிப்‌ பொய்கைக்‌ ளெங்கும்‌ பொதிக்தன. 


இச்சமையத்தில்‌ தேவரையும்‌ தானவரையும்‌ தந்த காபெமுனிவன்‌ 
வானிற்றோன்றும்‌ சந்திரன அ கிலாக்கதிர்‌ தன்மேற்‌ பாயலும்‌ வெதும்பி உள்‌ 
ளங்குலைக்‌ அஆற்றலொழிக்தமைர்‌ அ நெட்டுயிர்ப்பெதிர்‌ தமெய்யுணர்வுசோர்க்‌ த 
புலர்க்தொடுங்கிப்‌ புலம்புற்று அவ்வானி லெழுதரு மதியை நோக்கி காலையிற்‌ 
ரேோன்றும்‌ செங்கதிரவன்‌ மாலைக்காலத்தில்‌ மறைந்து 8ழ்த்திசைக்கடலில்‌ 
மீண்டும்‌ வச்சான்‌ இது புதுமையே யென்றும்‌, சூரியனே யன்றெனின்‌ ஈடு 
வாகிய பரந்த பெருங்கடலில்‌ பயின்று தோன்றுதலால்‌ ஏயென உலகையழிப்‌ 
பக்‌ கருதி யாண்டும்‌ பொருந்திய தியெனுங்‌ கடவுளோ, அல்லது திங்களன்‌ 
நிதுவென்றும்‌, சந்திரனென்று உலகமெல்லாஞ்சொல்லும்‌ செர்தழற்கடவுள்‌ 
இத்திசையிற்‌ செல்கையில்‌ வந்ததோர்‌ சோதியோ ! அ௮க்தியென்னுஞ்‌ செக்கர்‌ 
வானமே ! இங்கடைந்ததென்றும்‌, காணத்தகும்‌ சக்திரனென்‌ நெடுத்துச்‌ 
சொல்லும்‌ செந்தழலால்‌ மூண்டபுகையோ ! முன்னே வானும்‌ மண்ணுலகமும்‌ 
இசையெங்குமாய்‌ நீண்டதாயெ விருள்‌ என்று கிமிர்ந்ததென்றும்‌, தெள்ளிக்‌ 
திரைகளையுடைய கடலிற்‌ பிறந்த இங்களாகிய செந்தழல்கொண்டது வாலி 
தாகிய கோலம்‌ மேகத்திற்‌ கண்டனன்‌. இவ்வகை கரையற்ற புகைகள்‌ 
பெற்றதாகு மிவ்வுருவமே யென்றும்‌, கேடில்லாச செவ்வானமாகத்தோன்‌ 
திப்‌ பின்னர்‌ வெண்ணிறமுள்ள சந்திரன்‌ அத்திக்கொடுப்ப நிறைந்த பொறி 
களே யல்லது தாரகாகணமெனப்பவெது வேறுண்டோவென்றும்‌, கடலீட 
ததேதோன்றிய தன்மையாலும்‌, இவையனைத்தும்‌ அன்று கடலின்கண்ண 
தாதிய வடவைக்கனலையும்‌ விடத்தையும்‌ ஆர்க்தெழும்‌ து மங்குலிற்‌சிதறவானிற்‌ 
புகுந்தனன்‌, சந்திரனேயா மிவன்‌, இதமெய்யென்றும்‌ இன்னன பலமொழிகள்‌ 
மருண்டு கூதிய காபெமுனிவன்முன்னே மாயையைக்‌ கருதினவனாய்‌ மிக்க 
காதலால்‌ அம்மாயையை கினைந்து புலம்புவானாயினான்‌. 


வாசனையுள்ள மலாமாலையணிர்த குழலையுடையாரே ! கொடியேன்முன்‌ 

எங்கெங்குங்‌ காணாமிற்கின்‌ நீர்‌ மின்னின்‌ மிக்க சோதிபோல்‌ எதிரணையும்படி. 

நித்‌€ர்‌ வலிய நெஞ்சம்‌ படைத்தீர்‌ கான்‌ மாயுகிலையிலோ வெம்மைச்‌ சேருவீ 

சென்றும்‌ முன்னே காதலை யுண்டாக்கனீர்‌ என்னருக்தவத்தை முழுதஞ்‌ 
510, 


௧௨௨ அசுரகாண்டம்‌. 


ிதைத்திர்‌ மன்மதனையு மேவிக்‌ முற்றம்படச்‌ செய்திரென்றும்‌, ஈல்லுணர்‌ 
வணைத்துஞ்‌ சூறையாடினீர்‌, எனக்கின்னஞ்‌ செய்யும்‌ பெற்தியுமுண்டோ 
சொல்லுங்கள்‌ அழகாக நின்ற செய்குன்ற முதலிய வருவித்தீர்‌ இங்கே யேகு 
இன்றிர்‌ என்னைவிட்டுப்‌ பிரிந்து செல்லாகின்றிர்‌ விரைந்து மீண்டும்‌ எங்கு 
மாகராமின்றிர்‌ உமது செயலை யாரோயதிய வல்லவரென்றும்‌ நும்பாற்‌ பற்றுடை 
யெனாயினைன்‌ முன்னம்‌ பயின்ற அருந்தவச்செய லனைத்து மொழிர்தேன்‌ 
மிகுதியு மன்மதனால்‌ நொந்தேன்‌ அஷ்தாலயு முற்றேனல்லேன்‌ உம்மோ 
டின்னு முழலாகிற்கின்றேன்‌ சும்மா மாய்க்தேனென்னும்‌ பிழைபெத்றேனானே 
னென்றும்‌, எம்பால்‌ ரேயங்கொண்டீர்போல்‌ வர்கடைக்‌இர்‌ ஒருவழியினில்லா 
மாயங்கைக்கொண்டீர்‌ வலிய இறலைகொண்டீர்‌ யாரையு மயல்பூட்டும்‌ வடி.வங்‌ 
கொண்டீர்‌ சனிவந்த நீர்‌ என்னாருயிர்‌ நிற்கக்‌ கருதிரே யாமாயின்‌ ஈமனோடுக்‌ 
தாயபாகங்‌ கொண்டீர்போலும்‌, என்றும்‌ வேறுமொருமாதரை நெஞ்சில்‌ 
விழையேன்‌ நும்மிடத்தே மோகங்கொண்டேன்‌ உம்மை மாயையில்‌ வல்லவ 
ரென்னு முண்மையை யறிர்தேன்‌, இங்கே சென்றிர்போல்‌ மறைந்தரே, எம்‌ 
பால்‌ வர்இிலிோல்‌ மாண்டேனாவேன்‌ இப்போதே என்னாருயிர்‌ நிற்கவருவீரே 
யென்றும்‌, ஒன்றேயாகிய மாயத்தால்‌ நீருலகமெல்லாம்‌ வென்றெய்தவீர்‌ என்‌ 
னுயிர்கொள்ள விரும்புவிரோல்‌ யானே மிக்ககேயமாய்த்‌ தருவேன்‌ என்னை 
மயல்இீரச்‌ சேர வேண்டுகின்றேனென்றும்‌ இவ்வாறு சொல்லி இடர்க்கடலி 
லாழ்ர்து வருர்‌அகையில்‌ குற்றக்திர்க்து மின்போல்கின்ற மாயை அம்முனிவன்‌ 
கட்புலனாகத்‌ தோன்தினாள்‌. 
காபன்‌ புலம்புறுபடலம்‌ 
முற்றிற்று, 


அசுரர்‌ தோற்றுபடலம்‌. 


இவ்வாறு தோன்திகிற்க அதைக்கண்ட காபெமுனிவன்‌ அவள்செய்கை 
கண்டு மனம௰ழ்வெய்தி யானுய்க்தே னுய்க்தே னென்று மின்கண்டலரும்‌ 
தாழை மலர்போல்கன்ற ஈகலையுடையாளொடுங்‌ குலவி ஆடிக்‌ குப்புற்றுப்‌ பாடி. 
உடலில்‌ மயிர்க்குச்செதிந்து சென்று தன்னைவிட்டு நீங்க நின்ற உயிரைக்காக்‌ 
கும்‌ விதியை மேற்கொண்டான்‌. யான்‌ என்னசெய்யவேண்டுமோ அவற்றை 
யிரைத்தால்‌ முன்னமே செய்துவிடுவேன்‌ என்னைக்‌ கோபிப்பது தவிர்க்‌ து மிக 
விரைந்து என்னை யாளவேண்டுமென்று பொன்போன்ற அவள்‌ தேடியைத்‌ 
தாழ்ந்து வணங்கலும்‌ ௮ம்மாயையோ நீர்‌ அஞ்சவேண்டாம்‌ யான்கொண்ட 
அழகிய இருவுருவங்கொண்டு ௮டைவிரேல்‌ உம்மைக்‌ கலப்பேனென இதைக்‌ 
கேட்ட காபெமுனிவன்‌ முன்னே காமக்கடலிற்‌ படிக்திருக்தாலும்‌ களிப்பென்‌ 
இங்‌ கடலி லாழ்க்தவனாய்‌ இது கல்லதென்று மதித்து இரப்போனுக்குச்‌ சேம 
கிதிவாய்க்கப்‌ பெற்றாற்போல மூழ்கு இவர்க்குக்‌ குற்றேவலன்றோ செய்யச்‌ 
சமைவேனென்று தான்‌ செய்தவத்தின்‌ மேன்மையால்‌ அனங்கனும்‌ காணங்‌ 
கொள்ளும்‌ அழ வடிவங்கொண்டு கின்றான்‌. அதைக்கண்ட மாயையும்‌ 


அசு.ரர்தோற்துபடலம்‌. கடட 


அக்காபெனை வியந்து உன்னியற்கை நன்றாயிருக்கின்றதென்று ஈகைத்‌ 
அவன்‌ கரம்பற்றித்‌ தான்‌ பொன்மலைபோல்‌ விளங்கும்‌ ஓர்‌ மண்டபத்திற்‌ 
சென்று கற்பனையில்லாமல்‌ விரைக்து முற்படுகின்ற அற்பு தமண்டபத்தில்‌ அழ 
ஓய சேக்கையில்‌ இரவின்‌ முதல்யாமத்திற்‌ கூடினர்‌. அவ்வாறு கூடவே இரு 
மாலும்‌ அயனும்‌ இக்திரன்முதலிய இமையவர்‌ யாவரும்‌ முனிவரனைவரும்‌ தத்‌ 
கஞ்‌ சந்தைவெருவ மாயையின்பால்‌ சூரபதுமன்‌ சோன்கினான்‌. இச்சூரப.து 
மன்‌ தோன்றவே அவ்விருவ ருடம்பினின்று முண்டாகிய வியர்ப்பினால்‌ யாவ 
ரினும்‌ வலிபடைத்த முப்பதினாயிர வெள்ளம்‌ தானவர்‌ தோன்தினர்‌. இவர்கள்‌ 
வரவைக்கண்ட மாயை அவர்களைச்‌ சூரபதுமனோடு நிறுத்திவிட்டு அவ்விட 
மகன்று காபெமுனிவனோடு வேறொரு மண்டபமடைக்து முன்னேகொண்ட 
வடி.வமாந்றிப்‌ பெண்சிங்கத்தின்‌ வடிவத்தைக்‌ கொள்ளலும்‌ விரைந்து தானும்‌ 
ஓர்‌ வலிய ஆண்சிங்க வடிவங்கொண்டு அவ்விரவி னிரண்டாம்‌ யாமத்திற்‌ 
புணர இசண்டாயிரங்‌ கையும்‌ ஆயிரமுகமுங்கொண்ட சிங்கமுகாசுரன்‌ இசைக 
ளெல்லாம்‌ ஈடுங்கத்தோன்தினான்‌. இவ்வா திருவரும்‌ புணர்க்திடும்போ அ 
இருவ ருடம்பினின்றும்‌ பொழியும்‌ வியர்ப்பினால்‌ சங்கமுகங்‌ கொண்டாராய்ப்‌ 
பதினாலாயிர வெள்ளம்‌ தானவர்‌ யமனது உயிரையும்‌ பருக வல்லவர்‌ தோன்தி 
னர்‌. அவரைக்கண்டு சாலமகிழ்றெந்‌து அவரைச்‌ இங்கமுகாசுரனொடு மங்ஙனே 
யிருக்கஅமைத்‌அவேறோரிடத்தில்‌ விரைந்து போந்து பிடியானையுருக்கொண்டு 
அவ்விரவின்‌ மூன்றாம்‌ யாமத்தினின்றாள்‌. காபெமுனிவனோ அதைக்கண்டு 
தானும்‌ களிற்தியானை யுருவங்கொண்டு அவளொடு புணர்ந்தான்‌. மான்கு தம்‌ 
தங்களையுடைப யானைமுகம்‌ படைத்த தாரகனென்னு மசுரன்‌ அவுணர்‌ 
தழைக்கத்‌ தோன்றினன்‌. இவ்விருவ ருடம்பின்‌ வியர்ப்பினால்‌ நாற்பதினாயிர 
வெள்ளம்‌ யானைமுகம்‌ படைத்த அசுரர்‌ தோன்றினர்‌, ஆங்கவரையும்‌ தாரகா 
சுரனையும்‌ அங்கே நின்மினென்று கட்டளையிட்டு நான்காம்‌ யாமத்துப்‌ பெட்‌ 
டைத்‌ : தகரினுருக்கொண்டு நின்றாள்‌. காசிபமுனிவனோ தகரேற்தி இருக்‌ 
கொண்டு அம்மாயையைப்‌ புணர்ந்தான்‌. அவ்வாறு புணரவே அசமுக்தோன்தி 
னன்‌. உலகுக்குத்‌ அன்பம்‌ விளைவீப்பவராய்த்‌ தகர்முகங்கொண்ட அசுரர்‌ 
அவ்விருவ ருடம்பின்‌ வியர்ப்பினின்றும்‌ தேவர்‌ உள்ளமெல்லாங்‌ கலங்க முப்‌ 
பதினாயிர வெள்ளம்‌ தோன்றினர்‌. அவ்வசமுயுடன்‌ மற்றையரையு மங்‌ 
ஙனே யிருத்தி வேறு வேறு மண்டபங்க ளெங்கும்‌ போந்து யாளி, புலி, 
குதிரை, கரி, கரடி, பன்தஜி, இடபம்‌ முதலிய வடிவங்கொண்டு மாயையணுகக்‌ 
காசபமுனிவனும்‌ வைகறைப்போ தாகும்வரையும்‌ அவளொடு அறுபதினாயிர 
வெள்ளம்‌ அவுணரைப்‌ பெற்றனன்‌. இவ்வாறு இருநூறாயிர வெள்ளம்‌ அவு 
ணயையும்‌ சூரபதுமன்‌ முதலியோயையும்‌ ஓரிராப்பொழுதிலே பெற்றாளென்ப 
ததிசயமாமோ ! உலகமுழுதுஞ்‌ செய்யவல்ல மாயையுடையாட்குச்‌ செய்த 
லரிதாமோவென்று சொல்லும்படி. யிருந்தது. அச்சமையத்தில்‌ ஆயிரத்தெட்‌ 
டண்டங்களினும்‌ திய உற்பாதங்கள்‌ தோன்றின ; இத்தன்மைகண்டு எவரும்‌ 
இணிஇவ்வுற்பாதங்களினால்‌ யாது கேரிடுமோவென்று மனங்கலங்கனர்‌. இராக்‌ 
காலமொழியவே மாயை தன்‌ பழைய வுருக்கொண்டு நிற்க,காபெமுனிவனும்‌ 


கசா ௮ரு ரகாண்டம்‌. 


தான்‌ பழையவுருக்கொண்டு கின்றான்‌. இரவியும்‌ உதயமாயினான்‌. பற்பலகால 
மருந்தவஞ்செய்த தூயவனாயே காபெமுனிவனும்‌ மாயையும்‌ தம்மக்கள்‌ 
கொகைகண்டு மனமடழ்நறெக்அு நிற்பதை யதிர்த சூரபதுமன்‌ மது இருமுஅ 
ருசவ3ரோா இங்குற்றனர்‌,அவர்கள்‌ பாதங்களை வணங்கி யாஞ்செய்யத்தக்கவை 
களை முறையாகத்‌ தெரிந்துகொள்வோமென்று இங்கமுகனுக்கும்‌ தாரகனுக்‌ 
ரும்‌ அறியச்சொல்ல, அவர்களும்‌ அதுவே யுறுதிபயக்குங்‌ கருமமென த்‌ அணி 
க்து தம்மொடு தொடர்ந்த சேனைவெள்ளத்தை கிறுத்திச்குழ, அவ்விருவ 
றூடன்‌ இருமுஅகுரவரிடஞ்‌ சென்றான்‌, 
அசுரர்‌ தோற்றுபடலம்‌ 
முற்றிற்று, 


காசிபனஅபதேசித்தபடலம்‌. 


சேனைகளை நீங்யெ ரூரபதுமன்‌ நெதிமுறையாகச்சென்று ஆங்கவரடி 
மலரைவணங்கிின்று மேலோரே ! யாங்கள்‌ செய்யக்கடவதென்னென்று விண்‌ 
ணப்பிங்க காபெமுனிவன்‌ கூறுகின்றான்‌. உறுதியொன்தினை யுணர்த்துகின்ற 
னன்‌. விரகண்டையணிர்க பாதங்களையுடையமைக்தரே அருமையானமாதவ 
நெலியில்‌ முவிரும்கிற்கவேண்டும்‌. அதன்முறைமையுஞ்‌ சொல்லுகின்றேன்‌. 
மெலோரசாய்க்திடத்தக்கவாய பொருள்‌ மறைகளெல்லா மொழிவனமூன்று. 
அவை பதி பசு பாசம்‌ யெனப்படும்‌ இரிபதார்த்த வியல்பேயாம்‌. படைத்தல்‌, 
லாத்தல்‌,அழித்தல்‌,மறைத்தல்‌,அருளல்‌ என்னும்‌ ஐர்‌.தனையும்‌ மெல்லாமுடை 
யான்றொழிலென்‌ நெண்ணிக்‌ அணி, நீலமார்கள த்து நின்மலப்பொருளேபதிப்‌ 
பொருளெனப்படும்‌, பற்று மிகலு மில்லாததாகிய இறைவன்‌ தன்மையை இத்‌ 
தன்மையசென்று உரைப்பது எவர்க்கும்‌ அரிதாகும்‌. அவற்றை ஈன்கெடுத்‌ 
இயம்புமறைகளும்‌ அணியமாட்டா, அவன்‌ தன்மை பிறராலு மறிவதரிது. 
மூவசையாகிய பாசசம்பக்கப்பட்‌ ள்ளன ஆன்மாக்களே அவை அளவில்லன 
அனாதியே யுள்ளன,ஈல்வினை தீவினையென்னு மிருவினைப்‌ பகுதியான்‌ அவை 
பிறர்துழுலா கிற்கும்‌ ; அவை பாரிலுதிக்கும்‌, நீரி லுஇக்கும்‌, செருப்பிற்சேரும்‌, 
வாயுவிற்சேரும்‌, ஆகாயத்திற்‌ சேரும்‌, அவற்றுக்கோ ரிடமில்லெனச்‌ சொலற்‌ 
பாலலிதா, மக்கட்பிறவி யெடுக்கும்‌ ; விலங்குமாம்‌, பறவையாம்‌, புல்லு 
மாம்‌, அதில்‌ மிக்க தாவர வருக்கமுமாம்‌, மலைகளுமாம்‌ இசையனை த்து 
மிறைமை ஈடத்தும்‌ தேவுமாம்‌ யாவுமாகும்‌. லெ பிறப்பதற்கு முன்செலும்‌, 
இல பிறக்க பின்னர்‌ மெய்துறக்கும்‌, லெ லெ பகலிருக்துமாயும்‌, லை சிறந்த 
கானைப்பருவத்தே யழியும்‌, மூப்பினிற்‌ லெ இறக்கும்‌, அதன்‌ தன்மையுரைக்க 
வல்லே மல்லேம்‌, துவாரத்தின்‌ வழியிற்றோன்றுஞ்‌ சூரியசெணத்திற்‌ புலப்பட 
இன்ததுகளினும்‌ பேதைமைப்‌ பாலதாம்‌, வெற்தியுடையதோர்‌ யமன்‌ கைக்‌ 
கொள்ளஇதர்‌சனவும்‌ பிறக்தனவு மெண்ணிலிசைக்க வமைக்தனவோ ! கலை 
ஞானவுணர்ச்டுயும்‌ கற்பும்‌ வீரத்‌ தன்மையும்‌ மலைபடு செல்வமும்‌ வலிமையும்‌ 
பிறவும்‌ அற்புதத்தன்மையாகும்‌, அவை இயங்யெற்பொருளென நினைக்கும்‌ 


காசிப௮பதேசித்தபடலம்‌. ௧௨-௫ 


பகுதியதோ, தகருமமென்றெொரு பொருளுண்டு அது இம்மை மறுமை யின்பங்‌ 
களையுமெளி இத்பயல்கும்‌, அருமையாகவரும்‌ பொருளாமதுவும்‌ஒருமையாளர்க்‌ 
சல்லதுணர்ச்‌ தற்கொக்ருமோ. சருமமே போற்றுவானாயின்‌ அன்புசாரச்‌ செய்‌ 
யும்‌அருளென்னும்‌ குழவியும்வக்‌து சேரும்‌ ; அவைவர்‌ அழி சவமென்னு மாட்‌ 
சிமைவந்தடையும்‌, மேல்‌ செருளுற்ற அவ்வுயிர்‌ சிவபெருமானைச்‌ சேரும்‌. 
அது சேர்ர்கவழி பிறவியும்‌ கொலையும்‌. கொன்றுதொட்டெய்தும்‌ பாசகூன்‌ 
அம்‌ பாறும்‌. பெறலரியதோர்‌ பேரின்பமெய்தும்‌. அதன்‌ பரிரின்னதென 
வுரைக்க வமையுமோ, மாதவ மாற்றலேல்லது, அஃதல்லது வேறுமொன்‌ 
றுளதென வியம்பப்‌ பவெதோ, வெகதி பயக்குமாதலின்‌ பெறவேண்டுதியேல்‌ 
அதனையே போற்றவேண்டும்‌, அவ்வகையான தவம்‌ பிறவியை வேரறுத்து 
மேம்பட்ட முத்தியையளித்து முதன்மையாக்கும்‌, இவ்வளவு மல்லாமல்‌ இம்‌ 
மை யின்பத்தையும்‌ நெஞ்சிலுன்னும்‌ தன்மையைத்தரும்‌. ஆகையால்‌ பல . 
காலமு மருமையாகச்செய்த மாதவம்‌ இம்மையு மறுமையும்‌ தருவதற்கேது 
வாகும்‌. இவ்விருமைப்பேறு மடைவது அனாதிமல முத்தனாகய சிவபெருமா 
னஅ பேரருளே யாகும்‌. மனமொடுங்கி மாதவஞ்‌ செய்து கடைமுறை வீடு 
பேறடைந்தவர்‌ சிலரே, இருமையின்பத்தினையு நுகர்பவரேசிலர்‌. இருமையை 
யும்‌ ஒருவரே யடைக்தவர்‌ இலர்‌. ஆற்றலால்‌ தம்முடல்‌ வருந்த கோற்றவரல்‌ 
லரோ மேலேதோன்றும்‌ பத முத்திகளைப்‌ பெற்றவரெல்லாம்‌, அவைகளையு 
மெடுத்‌.துசசொல்லவேண்டுமோ ! நீங்களும்‌ அதிர்‌தவரேயாகும்‌,பத் தியை நெறி 
முறையாகப்பெற்று மாதவஞ்செய்து முத்தியைப்பெற்று அரன்‌ சீபாதங்களை 
யடைந்தவரை இவ்வளவென்று உரைப்பதருமை இருமையும்பெற்ற மெய்மை 
யானதவஞ்செய்தார்‌ திருமா லும்பிரமனுமுதலானோர்‌ பல்லுயிரையுங்கொன்று 
உலஃற்கு அல்லல்செய்து அருர்தவஞ்‌ செய்திலார்க்கு இருமையுமில்லையாகும்‌ 
அவர்‌ பல பிறவியெடுத்‌தத்‌ அன்பமெய்‌் தவர்‌. இவற்றைஅதிக்து யெடுத்துச்‌ 
சொல்லினும்‌ மக்கட்பிறவி பெற்றவர்மறமும்‌ கொலையும்‌ களவும்‌ மயக்கருநீங்கா 
தொழிவர்‌, அன்பர்‌ அறந்தவரல்லர்‌, பிறந்திறக்தொழிவர்‌, முத்தியையு மடை 
யார்‌. தவத்தினு மிக்கதொன்று, இல்லை இதியரே தவரேர்வது ெந்தது 
தவத்தினு மரியதொன்று மில்லை தவத்தினுக்கொப்பாவது தவமேயாம்‌. ஆத 
லால்‌ “தவமும்‌ தவமுடையார்க்‌ காகும்‌” என்றார்‌ பெரியாரும்‌. ஆகையால்‌ மக்‌ 
களே அறத்தைச்செய்மின்‌, திமைவிட்டொழிமின்‌, சவனையே சிர்தித்துத்‌ 
தவஞ்செய்மின்‌, அதுவன்றி செயத்தக்கது வேறொன்றேது. உடம்பினை 
வெறுத்து கோற்பவர்‌உலகமெல்லாம்‌ வியக்கும்படி வாழ்வெய்‌ அவர்‌, தம்மை 
யடைர்தாரைக்காப்பர்‌, அடையாதார்க்‌ கழிவுசெய்வர்‌. ரெடும்பொருள்‌ கைக்‌ 
கொள்வர்‌, என்றும்மழியாமல்‌ வாழ்வுபெறுவர்‌, இது திடமெய்ம்படி. ஓர்‌ 
இதிகாசஞ்‌ சொல்கன்றேனென்று சொல்வானாயினான்‌. 


காபெனுபதேசப்படலம்‌ 
முற்திற்று. 


தம்‌ 


கர ௮௫ ரகாண்டம்‌. 


மார்க்கண்‌ டேயப்படலம்‌, 


அமுதம்போன்ற மாதர்கண்ணாகய வைவேல்தைத்து உள்ளம்‌ மயக்க 
மடையாத தவமேன்மை யுடையானும்‌ இவ்வுலகம்‌ புகழு மிருபிறப்பாளர்‌ 
பெருமானுமாயெ குச்சனென்பவன்‌ கடகககரில்‌ வாழ்க்துவக்தான்‌. அவனுக்கு 
அருமறை என்குதேர்ந்த கவுச்கெ னென்பவன்‌ புத்திரனாகப்பிறக் கான்‌. அவன்‌ 
கரையொரு இதிதுங்‌ காண்பதற்கரிய பிறவிக்கடலைக்‌ கடக்குமாறு பரம்‌ 
பொருளை வணங்கிக்‌ தவத்தைச்செய்யத்‌ தடாகமொன்றைச்‌ சார்ந்தான்‌. 
ஆங்குச்சாரர்து ஆதிண்டு குற்தியையொத்து அசைவற வுயிர்ப்பின்றி உலக 
மெல்லாம்‌ பித்தெனச்‌ இந்இத்து அழியாப்‌ பேரின்ப வெள்ளத்திற்‌ திளைத்து 
அனுதிமலமுத்தனாயை இறைவனது திருவஞ்செழுத்தும்‌ சவோகபாவனையும்‌ 
விடாது பயின்று மோற்றான்‌. இத்திரப்பாவை யினத்தகவடங்கி பூணுறக்க 
மொழிர்‌து கோற்றுவருகையில்‌ மான்‌ கடம்பை முதலிய விலங்குகள்‌ யாவும்‌ 
அவ்வழியே செல்லும்போது அவனது உடம்பை யுரைத்துச்செல்லும்‌. இவ்‌ 
வகை கடர்தபோதும்‌ ஒன்றுமுணரானாய்‌ . ஓப்பின்தி கோற்றுவருகையில்‌ 
விரைர்கதை ஈாடி.முப்புரமழிய மேனாள்‌ னந்த பரம்பரன்‌ திருவருளீ தென்று 
சொல்லிப்‌ பல தேவர்கள்‌ சூழத்‌ திருமால்‌ அதிசயமடைர்‌து அக்‌ குச்சக 
முனிவன்‌ அருந்தவத்தைப்‌ புகழ்க்து முன்சென்றெய்தி அவன்‌ உடம்பைக்‌ 
கையாற்பரிசிச்து முனிவனே ! உன்பெயர்‌ மிருககண்யேனென்று சொல்ல, 
அதைக்கண்ட குச்சகன்‌ வணங்கி நின்றான்‌ ; இவ்வாறு வணங்கிகின்ற முனி 
வனைப்பார்த்து சோமசேகர இருபாலுவின்‌ பெருங்கருணை நின்பாலாகுக, 
முன்னே செய்திருந்த இவினை யனைத்துஞ்‌ இதைகவென்‌ நருள்புரிக்து இரு 
மால்‌ பல தேவர்கணம்‌ புடைசூழச்‌ சென்றான்‌. 


போனபிறகு, குச்சகன்‌ முப்புரமெரித்த முதல்வனருளால்‌ விரைந்து 
சென்று தங்தைமுன்சென்று அவனடிகளை முறைமையாக வணங்க, அவன்‌ 
உள்ளமூழ்க்து கண்டெடுத்‌ தத்‌ தழுவிக்கொண்டு தவத்தி னடந்தமை சொல்‌ 
லென,ஞுச்சகனுர்‌ பது. நடமக்தவகை யனைத்துமெடுத்துச்‌ சொல்லக்‌ 
கெட்டு உன்‌ குலக்‌ தவருள்‌ உன்போ லெவர்‌ தவஞ்செய்தார்‌, யாது நினைக்க 
அரிகாகுமெனப்‌ புகழ்க்‌ து இவன்‌ வழியில்‌ ஒருவன்‌ மனை வெற்திகொள்ளு 
மெனற்கே இறைவனருளால்‌ வேறொரு நினைவுவரலும்‌ கவுக்கெமுனிவன்‌ 
மிருககண்டூயேனுக்குச்‌ சொல்வானாயினான்‌. 


மகனே கான்‌ சொல்வதைக்‌ கேட்டுத்தெளி ; அதாவது வேதம்‌ நான்கு 
மளர்து சொன்னதை யாவராலும்‌ தடுத்துப்பேசுதற்கரித, ஈரற்குலத்தின்‌ 
மேற்குலமாலய அந்தணர்‌ குலத்‌ அட்பிறந்தோன்‌, கான்காச்ரெம வொழுக்கம்‌ 
மேற்கொண்டொழுகவேண்டும்‌. அக்‌ கான்காச்சரமமாவன பிரமசரியம்‌, இரு 
கத்தம்‌, வானப்பிரத்தம்‌, சக்கியாசமாம்‌. அந்‌ கான்கொழுக்கத்தும்‌ பிரமசரிய 
மாயே முதலொழுக்‌னின்றனை, இனி இல்லொழுக்க மிகவாம னடத்த 
வேண்டுமென, அதைக்கேட்ட மிருககண்யே னென்னுங்‌ குச்சகனெழுர்து 


மார்க்கண்‌ டேயப்படலம்‌, ௧௨௭ 


வணங்கி எக்தையார்‌ எனக்குச்‌ சாலச்சிறர்த வுநுதிகிலையையே சொல்லின 
ரெனப்‌ புன்முறுவல்செய் து, தேவரிர்‌ இவ்வாறு கூறுதல்‌ மரபாமோ பேதை 
படுக்கும்‌ பிறவிக்‌ கடல்கடத்து மறிவின்றிறத்தை யுடையோனாகையால்‌ பாச 
அயம்‌ பண்ணவெண்ணிக்‌ தவஞ்செய்த யான்‌ பின்னுமொரு பாசம்பிணிக்க 
வுடம்பவெனேயாயின்‌ தன்னிகரில்லாத்‌ தலைவனை யெவ்வாறு அடையப்‌ 
பெறுவேன்‌, யானோ துன்பக்கடலிற்‌ அரும்பெனவலைவது சாலுமே, வலியிலா 
ய முடவனொருவன்‌ கைகளிரண்டும்‌ ஊன்றித்‌ தவழ்க்துசெல்வன்‌, அக்‌ 
கைகளுக்கும்‌ அரும்பிணி வர்‌ சடையின்‌ உய்யும்‌ வகைசிறிதும்பெறான்‌, யானு 
மவன்போல்‌ வருந்துவது உமக்கு நீதியாமோ | ரெருக்கமுறற்கு முயலும்‌ தவத்‌ 
தஇனாலல்லது பொய்யாகிய இல்லற நெதிமேற்கொண்டுவினை போக்க நீனைப்பது 
உடம்பிலுள்ள அழுக்கை மிகுந்த நீரிருக்கவிட்டுச்‌ செய்யற்‌ சன்னி ரிடத்தத்‌ 
இர்க்குஞ்‌ செயலையொக்கும்‌. மண்ணுலகத்திலுள்ள எல்லையில்லாத பெரும்‌ 
பாவத்தைப்‌ பெண்ணுருவமாகப்‌ பிரமன்‌ படைத்தானன்றி வேறன்று, இறை 
வனை அதனை யாராய்தி! அவரை நினையரமையா லெழுபிறவியு நீக்க வ௪ 
மாமோ ஆசைமேற்கொண்டே வருந்திய ஐம்புலத்தாறாகிய பூதவகையிழுக்‌ 
கப்‌ புலம்பிய புன்மையேன்‌ மாதர்களென்னும்‌ பசாசும்வர்‌ தென்னைப்பிடி.த்‌ 
தால்‌ ஏதுசெய்வேன்ஐயோ ஏனக்காஇதுவரும்‌. பலகாளும்‌ பூமியில்‌ அன்ப.த்தி 
னால்‌ வருத்தும்‌, பிற்காலத்தில்‌ ஈரக்பிலத்திற்‌ செலுத்தும்‌, எந்தக்காலத்தில்‌ 
ஆண்டகையோர்க்‌ நின்பந்தருமோ,பெண்களை விரும்பியடைர்தவாசையாலே 
அன்பமனுபவிக்கும்‌ வினைத்தொடர்புடையார்‌ இன்ப மனுபவிப்பார்போற்‌ 
பெண்ணாசை வலைப்படார்‌, தன அடல்மிக௩டுங்க ராய்தசையேயிலாத வெலும்‌ 
பைக்‌ கடிக்குமாயின்‌ இனியசுவையும்‌ பெறுமோ, பெண்கள்‌ மையுண்டகண்‌ 
வலைப்பட்ட பேராசை கெஞ்ிற்புகுக்தால்‌ ஒருவர்‌ நீங்கு கிலைமைதருமோ, 
உயிரையறவே கொல்லும்‌,அதைப்பார்க்கிலும்‌ விடமே ஈல்லதழர்காலத்திலும்‌ 
அழியாது. கள்ளொழுகுங்‌ கூர்தலையும்‌ கனத்த குழையையுமுடைய மாதர்‌ 
கருத்திற்‌ கொள்ளப்படு மெண்ணத்தினை மதிக்குந்தன்மையுடையதோ. தள்ளு 
வதற்கரிதாகித்‌ தம்மொடு பலகாட்பயின்று உள்ளத்திலமா்க்த கடவுட்பெருமா 
னும்‌ அதிதற்கரியதன்‌ றேவென்றும்‌, சொல்லொன்றும்‌ மனமொன்றும்‌ செய 
லொன்று மாகிய பேதைமை நிலைமைவாய்ர்‌ து பெரும்பவத்‌அட்படுத்‌ தம்‌ 
மாதர்‌ வலையிலகப்பட்டு மயக்கமடைக்கவரன்றோ பிறப்பிறப்பிற்‌ றமொறு 
கின்றவரென்அம்‌, ஆயினும்‌ உலகின்கண்‌ அருமையான கற்பினைவாய்க்ச மாத 
ரிலரோவென்று வகுப்பீராயின்‌ இறைவனெனத்‌ தன்‌ கணவனைக்கொண்டு 
அவன்‌ சொல்வழுவாத தேன்மொழியார்‌ இலருண்டென்றும்‌, காற்றிற்‌ இறுதீப்‌ 
பொறிமூட்டிய விடத்தில்‌ கற்றைவிடு சுடாமிகுதியுங்கான்று மிக்க கனலெய்‌ 
இப்‌ பற்றுதல்செல்லாத பலவிடத்திற்சென்று பற்றும்‌ அத்தன்மையென்று 
சொல்லுக்‌ தகைமையுடையது மாதர்பால்வைத்த சேயமென்றும்‌,சக்திரனுக்கு 
கேருவமைபடைத்த ' இருமுகத்தையும்‌ பசும்பொன்‌ வளையணிந்த கையையு 
முடைய மாதரார்‌ பலரும்‌ புடைசூழ்தர வாள்போலுங்‌ கண்ணை யுடைய 
கோதமமுனிவன்‌ மனைவியாகிய அகலிகையால்‌ இந்திரனுக்கு ஏன்று நீங்குத 


௧௨௮ அசுரகாண்டம்‌. 


வில்லாத பழியெய்தியசென்றும்‌, கூனியமுகத்தையுடைய சர்திரன்போலும்‌ ' 
நெற்றியை யுடைய மாதர்கூட்டச்துக்கெல்லாம்‌ தான்‌ முதன்மையாகய 
இறைவியாகத்‌ தன்னாற்படைக்கப்பட்ட மான்முககோக்கயை முன்னே யோர்‌ 
மலரயன்‌ மையலடைந்து கான்முகளுயினானென்றுகூறுவரது காமதியாததோ 
வென்றும்‌, மற்றுள்ள முனிவர்களும்‌ தேவர்களும்‌ மயலாகிய காமத்தாலடை 
௧௧ செயலையுரைப்பினும்‌ அழிவுபாடெய்திலது, அத்தன்மையெல்லா நிற்க 
யால்‌ அவ்வணங்கனனார்‌ கூட்டம்பெறு மொழுக்கத்தை விரும்பேன்‌ பிற 
வியை வேரறுக்கம்‌ துணிர்தேனென்றும்‌,மலையன்ன தோளையுடைய இந்திரன்‌ 
முதலானோர்‌ றெப்பும்‌ வேண்டேன்‌ இல்வாழ்க்கை யென்னும்‌ கொடுஞ்சிறை 
யின்‌ விழேன்‌ மயக்கமகன்று சவமெனப்படும்‌ பெருஞ்செல்வமடைக்து இன்ப 
மெய்தி யிருப்பேனென்று கூறினான்‌. 


இவ்வாறு கவுச்கென்சொல்லக்‌ குச்சகனும்‌ புலத்தியன்போலு மேலாங்‌ 
தன்மையுடையானே | ஒருவன்‌ பெொற்றாலிபூட்டித்‌ இருமணஞ்செய்து ஒரு 
கன்னிகையைக்‌ கலந்து குலத்தியல்‌ மரபினாற்காக்க மக்களைப்பெற்றேயன்றோ 
தவத்தைச்செய்து பொருந்து லருமையான கதியினையடைதல்‌. நிலவுலகம்‌ 
போல: மாலுறாமல்‌ நீ காமவேட்கை யயர்தற்கேயோ சொன்னேன்‌, பிதர்க்‌ 
கள்‌ அன்பமும்‌ ஈரகமெய்க லுமொழிப்பதும்‌ பழமையை நோக்கியன்பை விளை 
விப்பதுமாகிப புத்திரப்பேற்றைவிரும்பி யடைவதற்காக மனைவாழ்க்கையிலிரு 
க்கவெண்டுகின் றேன்‌. ஒருவன்‌ தம்மக்களைப்புத்திரனென்று சொல்லும்சொற் 
பொருளதியாமல்‌ அயர்வெய்துகின்நனை. இவ்விதமாக அதை யாராய்க்து இல்‌ 
லறநெலிபூண்டுிரிற்றல்‌ உத்தம நெறியென்றே சொல்லப்படும்‌. தவவொழுக்கமு 
மதுவெயாகும்‌. மீ மகப்பேறு கருதியே மனைவாழ்க்கையை மேற்கொள்ள 
வேண்டுமென்று வற்புறுத்திச்சொல்லிப்‌ பின்னுஞ்‌ சொல்லுகன்றனன்‌. இர்‌ 
கிலையை மேலைகாளே யெண்ணாமலொழிக்தனை இதுவரையும்‌ முற்பட்டுச்செய்‌ 
யும்‌ பிரமசரிய வொழுக்கமெய்திச்‌ இறக்‌ தனை |. தேவர்கட்கு அவிமுதலிய 
பொருள்களை வெறப்பக்கொடுத்‌து வரவேண்டும்‌. இப்போதே தவஞ்செயக்‌ 
கருதுமெண்ணம்‌ விட்டொழிக, இக்திரனும்‌ புகழும்‌ பழமையான இறப்பினை 
வாய்க்‌ த இல்லறவழி யொழுகுவோர்க்குத்‌ ததிதமொழுக்கத்திற்‌ றவறுரேரிடி 
ஜம்‌ அதற்குத்‌ இர்வுண்டாம்‌. மலையினுச்சியினின்‌ அம்‌ தவறிற்பிழையான்‌ 
போலத்‌ துறவறவொழுக்கத்இனின்றும்‌ பிழைத்தாலும்‌ கூடாது. பிறவிப்‌ 
பெருங்கடல்‌ வாய்ப்பட்டு அயர்ந்து வருந்தினும்‌ நாளானன்‌ திவிரைம்‌ த துற 
வெய்துதல்‌ கூடுமோ, உன்முன்னோர்‌ ஈடக்த செயலேபோல நீயும்‌ டர்‌ அவர 
வேண்டும்‌. தேவர்களும்‌ முனிவர்களும்‌ திருமாலும்‌ கான்முகனும்‌ மற்றை 
யோரும்‌ தத்த மடர்தைமாருடன்‌ இல்லநகெதியி லொழுகவேண்மென்றோ 
இ சனாலல்லவோ சிவபெருமான்‌ உமையுடன்‌ கலந்து ௮ண்டசசாசரங்களை 
யெல்லாம்‌ படைத்ததன்றியும்‌ பிரம விட்டுணு விக்இராடி தேவர்கள்‌ முனிவர்‌ 
கன்‌ மற்றெல்லோர்க்கும்‌ அவரவர்கள்‌ பத்இனிகளோடுகூடி இல்லறத்தில்‌ 
கண்ணொழுகு கிலைமையைப்‌ பணித்தானல்லவா என்று சொல்லிமுடி த்தான்‌. 


மார்க்கண்டேயப்படலம்‌. ௧௨௯ 


இனிப்பழைய முறைமைகளைகன்‌ குணர்க்க தூய்மையோய்‌ வெபிரானேற்படுத்‌ 
இய வரம்பைக்கட வாதை, நீ யொறுமார்க்கததைவிரும்பி கான்சொல்லுங்‌ கூற்‌ 
றைவெறுக்காதை,உலகத்தவர்கள்‌ செய்கையை விலக்காதை,பிறர்கோபிக்கும்‌ 
படி. பேசாதை,எம்மைவிட்டு இப்போதே அறக்காதை,வடுட்டமுனிவர்‌ போம 
குடைய அருந்ததியை மணந்து இல்லறத்திரும்தும்‌ தவத்தை விசேடமாகவே 
செய்தன ரன்றி இவ்வுலகிற்‌ பழியாதேனு மடைந்ததுண்டோ, அகாதியாக 
வே கொடக்குண்ட பவத்திற்‌ றொெடர்ச்சியையற்ற பெரியோர்‌ ஈண்புடனே 
பெண்களோடு முயங்கனாலும்‌, பெரியசவத்தைச்‌ செய்தாலும்‌ வியக்கத்தக்க 
அவரது மனத்துணர்வு வேறுபடுமோ, பெருக்சன்மையால்‌ ஓர்‌ பெண்ணை 
மணக்தால்‌ பல தருமங்களும்கிகழும்‌, அரிதாகிய சவழுங்கைகூடும்‌, இம்மைமறு 
மைப்பயன்களுங்‌ கிடைக்காம்‌ திமையென்பது ஒருக்காலு மெய்தாது. அவர்க 
ளுக்கு அரிதாயெகாரிபம்யாதொன்றுமில்லை. காண்டற்கரிய தங்கணவர்களைக்‌ 
கடவுளைப்போலவே நினைக்கும்‌ கற்புடையாரது மெய்யுரையில்‌ * தெய்வம்‌ 
தொழாள்‌ கொழுரற்‌ றொழுதெழுவாள்‌ பெய்யெனப்‌ பெய்யுமழை.” என்றபடி 
தெய்வங்களும்‌ மேகமும்‌ நிலைகிற்குமென்றால்‌ ஆண்மையுடைய புருஷர்களும்‌ 
அவருக்கு நிகரல்லவே. பெண்ணொகெலரந்து இன்படையும்‌ அறத்தை முத 
லிலேசெய்வாய்‌, தவமார்க்கத்தைத்தொடங்குவாயானால்‌ அக்காலச்‌. துமாயை 
மிகுக்தகாமமாகிய விடம்வர்‌து அணுகின்‌ பிரமனுடைய சகாயத்தாலேனும்‌ 
அதைவிலக்கக்கூமோ, அறந்தபெரியோர்களுக்கு வேண்டிய வுதவிகளைச்‌ 
செய்து இறந்த பிதர்க்கள்‌ விரும்பும்‌ மீர்க்கடனையாற்றி மற்றத்தருமங்களையுஞ்‌ 
செய்து விருந்தினர்களை உபசரிக்கும்‌ பேறல்லது உலகத்திற்பிறக்த தன்மை 
யால்‌ அடையும்பேறு யாதுள்ளது. ஆடவரும்‌ பெண்களும்‌ மனஞ்‌ சம்மதிக்கத்‌ 
திதுடன்‌ ஈன்மையைச்செய்தல்‌ ஊழின்படியேயாம்‌. அஃதெங்ஙனமெனின்‌ 
உழவர்கள்‌ ஈட்ட வித்தின்‌ பயனன்றி வேறுபயனடையாதஅபோல ஈல்ல தவ 
மாகிய இல்லறத்தைடடத்திப்பின்னே குற்றமறறீங்குக்‌ தறவே அறவாகும்‌ ; அவ்‌ 
வாதுஇயற்துவதினா ஓனக்குக்குற்றமாகயசொல்‌ ஒருபோ.அம்‌ வரமாட்டாதே. 
இனி நீ என்னுரையை மறுக்கவேவேண்டாம்‌ என்றுகூதினர்‌. இவ்வாறு பல 
வகைகளை முனிவரெடுத்துரைக்க வோர்க்து இவர்‌ இல்லறமானது வேதங்க 
ளெடுத்துக்கூதிய துணிபென்றதன்றிச்‌ சர்ப்பாபரணராகிய பரமவென்‌ பணி 
யென்றுஞ்‌ சொல்லினரே. இனி நாமென்ன சொல்வதென்று எண்ணி வருக்தி 
கின்று, ஈம்மைப்பெற்ற தாய்தக்தைகள்‌உன்னுடைய வளங்களைநீத்‌ துகடலிலே 
அழிர்‌அவிடு என்றுரைப்பார்க ளேனும்‌ அந்தச்‌ செய்கையை மக்கள்‌ அன்‌ 
புடன்செய்யவேண்டுங்‌ கடமையாகும்‌. இது புதுமையல்ல, இணி யானும்‌ இவ்‌ 
விடையத்தை மறுக்காமல்‌ ஓப்புக்கொள்ளுவதேமுறைமை,தர்சைகாயுடைய 
வார்த்தையைத்தடுக்கன்றவர்களும்‌ ஆசிரியர அஆணையைமீதினவர்களும்‌ காம்‌ 
வணங்கத்தக்க வேதமார்க்கத்தைத்‌ தவதினவர்களும்‌ ஒருக்கா, லும்‌ மாறாத 
- அக்கினி சுவாலிக்கின்ற ஈரகத்திற்சேர்வார்கள்‌. ஆதலால்‌ தந்‌ைத வசனத்‌ 
தைத்‌ தடுத்தல்‌ முறையல்லவென்று மனத்துட்கொண்டு குற்றமற்ற குச்சக 
அ இருவடியில்‌ வீழ்க்திறைஞ்‌ தேவரீர்‌ கோபிக்கவேண்டாம்‌, பணித்தபணி 
யில்‌ கிற்பேன்‌, ஆயினும்‌ தேவரிருக்கு  என்டனைைவேண்டை தொன்திருக்‌ 
கின்றதெனச்‌ சொல்லத்தொடங்கினார்‌. 
B17. 


௧௩.௦ அசுரகாண்டம்‌: 


புருவின்‌ சொல்லைக்கடர்து ஈடக்கனெற மனைவியோடுங்கூடி.வாழ்வதைப்‌ 
பார்க்கிலும்‌ கொடியாரகத்தின்கண்விழ்க்து துக்கப்பதே மிகவும்ஈன்று, அந்த 
மளைவியொகெலர்து இல்லில்வாழும்‌ ஆடவருக்கு வேறோர்‌ பிணியும்‌ யமனும்‌ 
வேண்டுமா, ஆதலால்‌ கான்‌ சொல்லப்போகின்ற இலக்கணங்களி. லொன்‌ 
அங்குறைவில்லாமல்‌, ஒருபெண்ணிருப்பின்‌ அப்பெண்ணை அக்கினிசாட்யொக 
மணப்பென்‌ என்று கூறிய வார்த்தையைக்‌ கேட்டு பிதா கூறத்தொடங்தினார்‌, 
என்னருமைக்றுழக்தாய்‌ நீ இப்போது கூறியசொல்லால்‌ யானுங்‌ கடைத்தேதி 
விட்டேன்‌. என்னுடைய உறவினரும்‌ நின்னாற்றெப்பெய்தினர்‌. பிதர்க்‌ 
களும்‌ அதிதிகளும்‌ தேவர்களும்‌ உய்ந்தனர்‌. நீவிரும்பியபடியே குற்றமின்றி 
சலை விலக்கணங்களும்‌ நற்குண ஈற்செய்கையு மமைர்த ஓர்பெண்ணை த்தேடி 
கினக்கு மணப்பிப்பென்‌. அவ்வாறுசெய்யாதொழியின்‌ காளுக்குகாள்‌ சூறைக்‌து 
விடுகின்ற சந்திரனது ரெணத்தைப்போல என்தவம்‌ குறைந்துபோகக்கடவ 
சென்று குச்சகர்‌ சொன்னவுடன்‌ மிருகண்டுிட்யேர்‌ அவர்திருவடி.யில்‌ வீழ்ம்‌து 
சேவித்துக்மொண்டு தவத்திலமேம்பட்டவெம்மையனே ! அடியேன்பொருட்‌ 
டாலன்றோ இவ்வாறு விளம்பினீர்‌, தேவரிருக்குக்‌ டைத்தற்‌ கரிதாதிய 
வொருபொருள்‌ சொர்க்க மத்திய பாதாலத்திலுமுளதோ ; ஆயினும்‌ யான்‌ 
சொல்லவேண்டிய தொன்திருக்கன்ற அ, அதாவது தன்னை வருர்தியின்றாரை 
யிழர்ச பெண்ணும்‌,தமக்கை தங்கையிலலா த பெண்ணும்‌,அவர்கள்கூடப்பிறம்‌ 
அம்‌அவர்களையிழர்‌த பெண்ணும்‌ பெரியசுற்றமில்லாகதும்‌ தரித்திரமுற்ற தும்‌ 
கல்லகுடியிற்பிறவாதஅம்‌ மிக்ககோயுடைய தாய்தந்தையரிடத்திற்‌ றோன்‌.தின 
அம்வெபெருமான்‌ முதலிய தேவர்கள்‌ காமத்சைப்பெருது மனிதர்‌ பைசாச 
மிவைகளின்‌ காமத்தைப்பெற்றதும்‌, புல்லியசமயத்தி லுழல்கின்ற தம்‌ வியாதி 
யுள்ளதும்‌ ஊமையும்‌ அவயவங்‌ குறைவுபட்டதும்‌ செவிடும்‌ ௮ன்னியஇருகங்‌ 
களுக்குச்‌ செல்கின்றதும்‌ வேகெளைப்போல விழிப்பதும்‌ வாலிபர்களைப்பார்த்‌ 
௮ப்பலத்ரமும்வாயற்படியில்கிற்கின்றதும்‌ மிக்க ௮லங்கார,த்தைவிரும்பியதும்‌ 
அதிக வுண்டியுடையதும்‌ மிக்கதுயிலுடையதும்‌ கன்னைப்பார்க்கலும்‌ அதிக 
மூப்புடையனும்‌ மிக்க வுயர்ச்யுடையதும்‌ மிகவுங்குறுகய அம்‌ பெருத்த சரீர 
முடையதும்‌ மெலிர்ததேகமுடையதும்‌ கருத்தசரிரமுடையதும்‌, பொன்போ 
இம்‌ மேனியுடையதும்‌ தேகத்திற்‌ பசலையுடையதும்‌ வெளுப்புடையதும்‌ 
இரத்தநிறமுடையதும்‌ காணமில்லாததும்‌ புணர்ச்சியி லதிகவிருப்பமுடைய 
௮ம்‌ இரிக்கின்றதும்‌ அழகில்லாததும்‌ பெருங்குரலுடையதும்‌ தாய்தந்தைக 
ளுடைய ஆணையைமீதி நடக்கின்றதும்‌ மிகுந்த கோபமுடையதும்‌ பகை 
கொள்கின்றதும்‌ உயிர்களைக்‌ கொல்லத்‌ துணிக்ததும்‌ வேடிக்கைகளைக்‌ காண 
"மேயல்கின்றதும்‌ காமவிகாரமுற்றதும்‌ சிவனிடத்து அன்பில்லாததம்‌ பெரி 
யோர்களை யிகழ்னெற தம்‌ சவகாருண்ணியமில்லா த அம்தங்குலவாழ்க்கையின்‌ 
சண்‌ கட்டுப்பட்டில்லாததும்‌ மாசுபடிக்த வுள்ளமுடையதும்‌ கற்பில்லாததும்‌ 
மனக்காவலில்லாததும்‌ ஆசாரியனைக்‌ கேவலமனிதரைப்போற்பாவிக்கன்றதும்‌ 
தெய்வங்களைக்‌ கல்லென்பதும்‌ பத்து வயதுக்குமூத்ததும்‌ ௬.அவாகுக்தருணத்‌ 
சே அச்சமில்லாத மனமுடையதும்‌ கடுஞ்சொல்லுடையதும்‌ தாய்‌ தந்‌ைத 


மார்க்கண்டேயப்படலம்‌. க௩.க 


கள்‌ சம்மதிக்துக்‌ கொடுப்பசன்முன்னே ஒருவனை யிச்சதெததும்‌ பெருமிதங்க 


கூடையும்‌ மடமை பயிரப்பில்லாகதும்‌ பிறவிக்குருடான அம்‌ பிறக்தபின்‌ 
கண்ணிழர்த தும்‌ குற்றஞ்செதிர்‌ த கண்ணுடையதும்‌ உருண்ட.விழிய [டைய 
அம்‌ அரைப்பார்வை யுடையதும்‌ கருடப்பார்வை யுடையதும்‌ பூனைக்கண்‌ 
ணூடையதும்‌ சுழலுங்கண்ணை யுடையதும்‌ செடி.த்தலையுடையதும்‌ ஈரைமயி 
ருடையதும்‌ விரிர்தகூர்தலுடையதும்‌ சிவந்தமயிருள்ளதும்‌ நிலத்திற்றோயும்‌ 
அளகத்தையும்‌ மிருககர்ச்சனே போலும்‌ உரத்த குரலுமுடையதும்‌ சிறிய 
கண்ணுடையனும்‌ நீண்ட காரயுடையதும்‌ இரண்டு புருவஞ்‌ சேரப்பெற்ற 
அம்‌ இதிய காதுடையதும்‌ நீண்டுயர்க்க பற்களுடையதும்‌, கோணியகண்ட 
முடையதும்‌ குற்றஞ்செறிர்த முகமுடையதும்‌ தேமல்‌ படராத தனங்க 
ளுடையதும்‌ பெரிய வயிறுள்ளதும்‌ அளவுகடர்த ௮ல்குளுடையதும்‌, வாயும்‌ 
உள்ளங்கையும்‌ ஈகமும்‌ உள்ளங்கா லும்‌ வெக்கப்பெறாுத அம்‌ 'மயிருள்ள பாத 
முடையதும்‌ அன்னத்தைப்போல மிருதுவாகிய ஈடையில்லாததும்‌ கால்‌ 
விரல்கள்‌ நிலத்திற்‌ றோயப்பெறாத அம்‌ கலியாணஞ்‌ செய்து கொடுக்க நிச்‌ 
சயிக்காததும்‌ ஆயெ இத்தன்மையில்லாப்‌ பெண்ணிருக்குமாயின்‌ கலியாணஞ்‌ 
செய்துகொள்ளுவேன்‌. ஆதலால்‌ தேவரீர்‌ மேற்சொல்லியபடியே மரபிற்‌ 
றேடி.க்கொண்டு வரவேண்டுமென்று சொல்ல பிதா மிகவுஞ்சம்‌ தாஷஹித்து 
அப்படியே ஓர்‌ பெண்ணைத்தேடி உனக்கு விவாகஞ்‌ செய்தவைக்கிறேன்‌, 
நீ சக்தேகங்‌ கொள்ளவேண்டாமென்று தன்‌ குமாரனை அவ்விடத்திலிருத்தித்‌ 
தான்புறப்பட்டூ,செம்பொன்னாற்செய்த ஒரு ஆபரணத்தின்டடுவில்‌ ஈல்ல இரத்‌ 
தின மமைக்கத்‌ தேடுவார்போல ஓர்‌ கன்னியைத்‌ தேடத்தொடங்கினார்‌. 
அவர்முன்‌ சில முனிவர்கள்வக்தணுகலும்‌ அவரோடு வினாவிச்‌ சோழதேசத்‌ 
இல்‌ அ௮காமயமென்னும்‌ ஓர்வனத்தில்‌ உசத்திய முனிவரிடத்தில்‌ ஒரு கன்‌ 
னிகை யிருப்பதைக்‌ கேள்வியுற்று அவரிடத்திற்போய்ச்‌ சேர்ம்தனர்‌. அவர்‌ 
கண்டு உபசாரத்‌. ட னழைத்துச்சென்று ஆசனமிட்டு அர்க்யெபொத்திய 
முதலிய உபசாரஞ்செய்து தன்மனைவியும்‌ பெண்ணும்‌ தானுமாக விழுந்து 
சேவித்‌.துக்கொண்டு அறுசுவை யுண்டியளிசத்‌அ.த்சேவரீருக்‌ கென்னிடத்தில்‌ 
வேண்டுங்காரியம்‌ யாதென்றுவினவ,நீர்‌ பெந்நஅருமையாகய பெண்ணை என்‌ 
குமாரனுக்குப்பேசும்படி வ்தேனென்றகூற அதைக்கேட்ட உசத்தியமுனிவர்‌. 
மிகவுமதிழ்க்‌து என்‌ மகளை த்தேவரீர்‌ குமாரனுக்குக்‌ கலியாணஞ்செய்துகொடு 
ப்பதற்கு யான்‌ முன்னே யாதுதவஞ்‌ செய்தேனோவென்று கூறி அவரைச்‌ 
இலகாள்‌ அவ்விடத்திற்றானே யிருக்கச்செய்தனர்‌. அவ்வாறேயிருக்க ஒருகாள்‌ 
உசத்‌இய முனிவர்‌ தேவியாகிய மங்கலையி னிடத்தில்‌ உத்தரவு பெற்றுக்‌ 
கொண்டு அவர்பெண்‌ தனத தோழிப்பெண்கள்‌ தன்னைச்‌ சூழ்க அவரும்படி 
நீராடச்சென்று ஈல்லதீர்த்தத்தில்‌ ஸ்கானஞ்செய்து அங்குள்ள ஈக்தவனத்‌ 
இற்‌ பூக்கொய்து மாலை தொடுத்து அளகத்திற்சுடிக்கொண்டு அங்கு நின்றும்‌ 
திரும்புஞ்‌ சமயத்தில்‌ ஓர்‌ மதயானையான து மிகவும்‌ கோபங்கொண்டு கர்ச்‌ 
சனைசெய்து வேகமாய்‌ வருவதைக்கண்டு தன்னொடுகூடவிருர்த தோழிப்‌ 
பெண்களெல்லாம்‌ ஓடிப்போய்விட, விருத்தையென்கின்ற அரதப்‌ பெண்‌ 


௧௩௨ அசுரகாண்டம்‌. 
மணி அன்புற்று ஈடுக்கங்கொண்டு ஓடுங்காலையில்‌ அவ்வழியில்‌ புதர்களால்‌ 
மூடி. மறைக்கிரு்த வோர்‌ இணதந்திற்‌ றவறிவிழுர்‌ இறக்கனள்‌. அங்குவந்த 
யானயானஅ அக்காட்டைகொக்கிச்‌ சென்றது. ௮௫ சென்றதன்‌ பின்னர்‌ 
தொழிப்பெண்கள்‌ சற்றே பயக்தெளிக்‌ த ஒருவசோடொருவா்கூடி. விருத்தை 
யைத்தெடி. யெங்குங்காணாமல்‌ சோர்க்‌து அன்புற்று பெண்கள்‌ காயகமே 
பொழகுக்கோருரறாவே | தாமரையில்‌ வக்கு மிலக்குமியே ! இவ்வுலகத்தி 
லுள்ள இர்த்தத்தில்‌ ஸ்சானஞ்செய்தாயே | ஆகாச கங்கையிலு மாடவேண்டு 
மென்று எண்ணித்‌ தானோ எங்களைவிட்டுச்‌ செ ன்முய்‌ ! என்‌ னருமைமகளை 
அழைகத்துபோய்‌ நீராட்டிக்கொண்டு வாருமென்றனுப்பிய அன்னைக்கு என்‌ 
சொல்லுவோம்‌? கொடிய யானையின்‌ முன்னம்‌ உன்னைத்‌ தனியாகவிட்டு எங்‌ 
கள்‌ உயிரைப்‌ பாஅகாத்துச்‌ சென்றோமே, உன்‌ தர்தையாகய உசத்தியரும்‌ 
தாயாயெ மங்கலையும்‌ மாமனாராகிய ஞுச்சகரும்‌ துன்பசாகரத்தில்‌ மூழ்க 
மீ யொளித்தாயே |! உன்னுடைய அழல முகத்தையும்‌ ஈகையையும்‌ இன்ன 
மொருக்கால்‌ காட்டாயோ என்று பலவாறு புலம்பி, அப்பெண்ணின அ தாயா 
யெமங்கலையினிட,த்திற்சொல்லித்‌ அக்டித்தார்கள்‌. அதைக்கேட்டதாயானவள்‌ 
வயற்றைப்பிசைக்‌ த இயிற்காய்ச்யெ மெழுகுபோலுரு9 ௩டுக்குற்றுத்தன்‌ கண 
வனுடைய தாளில்‌ விழ்ந்து ஈடந்தபடி. யதிவிக்காள்‌. அதைக்கேட்ட உசத்‌ 
இயர்‌ மிக்கமனக்கவலைகொண்டு அபருற்று அத்தோழிப்பெண்களைப்‌ பார்த்து 
அந்தச்‌ னெக்களிறு கொன்றுவிட்டதா ? அதையாவது அஞ்சாமற்‌ கூறுங்கள்‌ 
என்று கேட்க, அவர்கள்‌ காங்கள்‌ நீராடித்‌ திரும்பும்போது மதயானையைப்‌ 
பார்த்து ப.பந்து ஒருவர்போனவழி யொருவருக்குத்‌ தெரியாமற்‌ போய்விட்‌ 
டோம்‌,அந்த யானை சென்ற பின்னர்‌ நாங்கள்‌ ஒன்ஞமுய்ச்சேர்ஈ்‌்து உம்முடைய 
மகளைத்‌ தேடி.ப்பார்த்துக்‌ காணாமல்‌ இரும்பிவந்தோ மென்றார்கள்‌. அதைக்‌ 
கேட்டு அவ்விடத்திற்சென்று தேடிக்காணாமல்‌ மயங்‌இகின்று தன்மகளுடைய 
ஆபரணங்கள்‌ இந்திக்‌ கடக்கக்கண்டு, இவ்வழியிலேதான்‌ போயிருக்கவேண்டு 
மென்று அவ்வழியே சென்று அவ்வழியிற்‌ பாழுங்‌ ணெறொன்திருக்க அதிற்‌ 
தேடிச்‌ தன்மகளைக்கண்டு வருந்தி அக்ணெற்றினின்று மெடுத்துக்‌ கரையிற்‌ 
போட அதைக்கண்ட தோழிப்பெண்க ளெல்லாம்‌ வருத்தமுற்‌ றழுதனர்‌. 
தாயோ மகளைக்கண்டு துயரடைக்து வயறதுக்கி அவள்‌ கேகத்தின்மேல்‌ விழு 
கீது புலம்புன்ற காலத்தில்‌ அப்பெண்ணைக்‌ கெட்கவக்‌இருக்கும்‌ குச்சகமுனி 
வர்‌ அவ்விடத்திற்குவந்‌ தபார்‌ த்‌ அ அம்மகளோ மீண்டும்வருவாள்‌,நீங்கள்‌ அஞ்ச 
வேண்டாம்‌ ! அந்தச்‌ சரீரத்தை தயிலத்தோணியில்‌, வைத்திருங்கள்‌ கான்‌ 
தவத்தைச்செய்து அவ்வுயிரை மீட்டுத்தருவேன்‌ என்றதைக்கேட்டு தந்‌ைத ' 
யார்‌ ஒரு தயிலத்தோணியிற்‌ சரீரத்தைப்‌ பக்குவப்படுத்தி வைத்திருக்க குச்‌ 
சகர்‌ ஒருபொய்கையின்‌ கூழ்‌கத்‌ தவஞ்செய்துகொண்டிருக்தார்‌. இது நிற்க ; 
இப்படிச்‌ லெகாள்‌ தவத்‌இலிருக்குக்கும்பொழுது முன்னம்‌ அந்த பெண்‌ 
ணைத்துரத்திய மதயானை மயங்‌வெக்து பொய்கையிற்சென்று அதிக்கையாற்‌ 
கலக்கி அவ்விடத்தில்‌ தவஞ்செய்துகொண்டிருக்த குச்சகரையெடுத்தப்‌ பிடர்‌ 
மீது ஏற்றிக்கொண்டு வெகுதாசஞ்‌ சென்றது. அவ்வாறு எடுத்துச்செல்லும்‌ 


மார்க்கண்டேயப்படலம்‌. காடா. 


யானையினுடைய ஊழைத்‌ தன்‌ ஞானதிருஷ்டியாற்‌ பார்க்கக்சொடங்கினார்‌. 
அந்த யானையின்‌ விஷபமாவதூ கலிங்க நாட்டில்‌ அரிபுரமென்றெ ககரில்‌ 
தேவதத்தன்‌ என்கின்ற ஒரு வணிகனிருக்கான்‌. அவன்‌ தவஞ்செய்தஅபெற்ற 
சருமதத்தன்‌ என்னெற இறுவன்‌, மிகுர்த செல்வத்தட னிருந்தான்‌. அவ 
னுடைய தர்தைதாய ரிறந்த பின்பு மனம்‌ வருந்தி மயக்கமடைம்‌ திருக்கும்‌ 
பொழுது மனத்தை மயக்கத்தக்க ஓர்‌ வாதி வந்தனன்‌. அவன்‌ முண்டித 
மாயும்‌, காதில்‌ குண்டல மணிக்தும்‌, பூணூல்‌ தரித்தும்‌, கண்டிகை விபூதிப்‌ 
பையைத்‌ தாங்கியு மிருந்த அரியகோலத்தைக்‌ கண்டு வெபெருமானைக்‌ கண்‌ 
.டாற்போலப்‌ பாவித்து அன்புகொண்டு அவர்‌ இருவடியில்‌ விழ்ர்‌து சேவித்‌ 
துக்கொண்டு வேண்டிய உபசார வார்த்தைகளைப்பேசி வீட்டிற்குள்‌ அழைத்‌ 
அச்சென்று அறுசுவையுடன்‌ கூடிய உண்டியையூட்டிப்‌ பெருமானே | தேவரீர்‌ 
என்னை யொருபொருளாகக்‌ கருதிவர்சகாரணம்‌ யாதென்று வினவ, அதற்‌ 
கவன்‌ வெபெருமான்‌ கொடுத்த வித்தையொன்று என்னிடத்திலிருக்கின்ற அ. 
௮து குருவிசுவா௪ முடையவருக்குச்‌ சொல்லவேண்டியது, நீ மிகவும்‌ விசு 
வாச முடையவனா யிருக்கின்றபடியால்‌ உனக்கு யான்சொல்கன்றேன்‌, அதா 
வது இரசவாதஞ்‌ செய்வ தஅ,இரசத்தைப்‌ பொன்னாகச்செய்வதாகிய இதுபோ 
லும்‌ அரியவித்தைகள்‌ அனேக முண்டு, இரும்பையும்‌ காகத்திற்‌ காட்டுவேன்‌, 
இரும்பைச்செம்பாக்குவேன்‌,கயிலாயகிரியையும்‌ உனக்குக்காட்டி.வைப்பேன்‌, 
இந்த வித்தைகளை யெல்லாம்‌ வஞ்சமனமுடையவர்களுக்‌ கெடுத்துச்சொல்ல 
மாட்டேன்‌. இன்னம்‌ என்னிடத்திலுள்ள வித்தைகளை யெல்லாம்‌ எடுத்துச்‌ 
சொல்லவேண்டுமானால்‌ இலவருடங்கள்‌ செல்லும்‌. மேலும்‌ ஒரு பொன்னை 
கோடிபொன்னாகச்‌ செய்வேன்‌, கோடிபொன்‌ இருக்குமானால்‌ அதை யொரு 
மலைபாகக்‌ குவியும்படி செய்வேன்‌. உன்னிடத்திலுள்ள பொருளை யெல்‌ 
லாம்‌ கொடுத்தால்‌ உன்‌ பெரியமாளிகையில்‌ நிதிவைப்பதற்கிடமில்லை என்று 
சொல்லும்படி. செய்வேன்‌ என்று இவ்வாறுகூறிய கள்ளனை உண்மையாய்‌ 
வணங்க, கணப்பொழுதிற்‌ றன்னிடத்திலுள்ள திரவியங்கள்‌ ஆபரணங்கள்‌ 
எல்லாவற்றையும்‌ கொண்டுவர முன்னேவைத்தான்‌.' அந்தத்‌ திரவியத்தைப்‌ 
பார்த்து உன்‌ தகப்பன்வைத்தது இதுதானோ வென்று கைகொட்டி. ஈகைத்‌ து 
இர்தப்பொருள்‌ ஈம்முடைய வித்தையில்‌, உருக்கும்‌ பாத்திரத்தில்‌ வழுவிச்‌ 
இந்‌ தன்று காணாதே | நீ என்பின்னே இரிவையாயின்‌ அளவிறந்த பொரு 
ளைக்‌ கொடுப்பேன்‌, இப்பொருள்களை வைத்துவிவொய்‌ என்று கூற அதைக்‌ 
கேட்ட வணிகன்‌ எம்பெருமானே ! தேவரீர்‌ கோபிக்கவேண்டாம்‌, தாங்கள்‌ 
வேண்டிய பெருகிதியைத்தேடிக்கொண்டு வருவேனென்று, மணிகள்‌ ஆடை 
கள்‌ நிலங்கள்‌ வீடுகள்‌ முதலிய எல்லாவற்றையும்‌ விலைமாறிப்‌ பொருளாக்‌ 
இக்‌ கொண்டுவந்து அக்கள்ளன்முன்‌ வைத்து நிற்க அவன்‌ மூழ்க்து அவை 
களையெல்லாம்‌ இயில்வைத்து உருக்கத்தொடங்கினான்‌. அவ்வாறு உருக்கிய 
பொன்னை ஒரு பாத்திரத்தில்‌ வைத்து அதற்‌ செட்டியாகிய இரசத்தை ஒரு 
பாத்திரத்திலிட்டுச்‌ ஒலைசெய்து தீயிலிட்டுச்‌ சக்கிரமாகத் தானே நாற்றெட்டுப்‌ 
புடம்‌ வைத்துப்பார்த்து மாற்றேதிவிட்டஅ,வராகியின்‌ கிருபையாற்பமுக்கும்‌. 


க அசுரகாண்டம்‌. 


மாற்றுவராத ஓர்‌ அறையைக்காட்டவா வென்றனன்‌, அவன்‌ அப்படியே ஒரு 
அரையைக்காட்ட அவ்விடத்தில்கட்டைகளைப்பரப்பி அதின்மீதசுடுகாட்டி த்‌ 
இயைக்கொண்டு ஓமஞ்செய்து அவனெதிசே அர்த நெருப்பைச்‌ கள்ளிவிட்டு 
அந்த பாத்திரத்தால்பூசிச்சபோது வணிகன்‌ ஆனர்தபரவசமாய்‌இரண்டு கண்‌ 
களிலும்‌ ஆனக்தபாஷ்பம்பெருக தேகத்தில்‌ மயிர்க்குச்செதியகின்ற அக்காலத்‌ 
இல்‌ அப்பொற்குகையை தனத ஆடையில்‌ மறைத்து அக்குகைபோலவே 
வேரெருகுகையை அக்கெருப்பில்வைக்து புகையையவித்‌ து அவைகளைமூடி ' 
விட்டு நீ விரதமாக அன்னம்‌ புரிக்காமலும்‌, ஒருவரோடும்‌ பேசாமலும்‌,பெண்‌ . 
ணுடன்‌ கூடாமலும்‌,மற்றொருவரையும்‌ பாராமலும்‌,உன்கருத்தில்‌ என்னையே 
நினைத்துக்கொண்டு ஆறுகா ளிருக்கவேண்டும்‌, கான்‌ நீலிக்கு முன்னேசென்று 
ஓர்‌ யாகஞ்செய்து நாலாம்‌ ஈாளில்‌ இவ்விடத்திற்கு வருவேன்‌ என்றான்‌. அவ்‌ 
வாறு கூறிய அக்கள்ளனை மூன்றுதரம்‌ வணங்கிக்கொண்டு அப்படியே செய்வி 
ரென்று உத்தரவு கொடுத்தான்‌. உடனே அவன்‌ அங்குகின்றும்‌ நீங்கி மிக்க 
விரைவில்‌ வெழுதூரஞ்சென்றுன்‌. இதுகிற்க ; 

மாயவேடம்பூண்ட வாதி அவன்‌ சொல்லிய கட்டளையின்படி. வணிகன்‌ 
வைகினான்‌. அவ்வாறு கான்குகா ளிருர்தும்‌ அவன்‌ வாராமையால்‌ வணி 
கன்‌ மனக்கவலைபுற்றுச்‌ சொல்லிய வார்த்தையைத்‌ தவறுவானோ வருவானோ 
வென்று தளர்வுற்று நீலியின்‌ கோயிலையடைர்‌து தேடி.க்காணாமல்‌ சந்தை 
மயங்கி தன்‌ மாளிகையில்‌ வச்து முன்வைத்திருந்த குகைகளை எடுத்தப்பார்‌ 
க்க அவைகளெல்லாம்‌ இரும்பாயிருக்கக்கண்டு இது மாயைபோலு மிருக்கின்‌ 
ஐதே யென்று சோர்ந்திருந்கான்‌. அவ்வாறு தனக்குள்ள இரவியமெல்லாம்‌ 
போய்விட்டபடியால்‌ பயித்தியம்‌.பிடி. த இச்‌ சலகாள்‌ உழன்று பிறகு யமலோ 
கத்தை யடைந்து, தருமங்களை யெல்லாமிழக்த செய்கையாலே ஒரு மயக்‌ 
அம்பூண்ட யானையாகிப்‌ பிறந்தான்‌. முன்னடர்த விஷயங்களெல்லாம்‌ மறந்தா 
னென்று யானையின்மீ தேதியிருந்த குச்சகர்‌ ஞானதிருஷ்டியா லறிந்து இப்‌ 
பாவத்தை கொடியினுள்ளே மாற்றிவிடவேண்டுமென்று கான்‌ செய்த தவத்‌ 
தில்‌ ஓர்‌ ஈாள்பலன்‌ அந்த யானைக்கு ஆகட்டுமெனக்கூறினவுடனே அவ்வானை 
யுருவை நீல்கக்கொண்டு யாவராலுக்‌ ததிக்கத்தக்க தெய்வ வுருவடைக்‌ அ 
புஷ்பவிமானத்திலேதி இர்திரனைப்போல அரமகளிர்‌ சாமரை யிரட்டவும்‌, 
கடில்கவும்‌ தேவர்கள்பல்லாண்டுகூறவுங்‌ கண்ட.அவன்‌ குச்சகன அதிருவடியை 
வணங்கி விண்ணுல கடைந்தான்‌. பின்பு குச்சகமுனிவன்‌ முன்பு போல்‌ 
கெடுக்தவஞ்‌ செய்ய அவனெண்ணியவாது தென்றிசைக்‌ காவற்‌ கடவுளாகிய 
இயமன்‌ வந்து என்னை நினைந்தமை யாது காரணமென்று வேண்ட, உசத்திய 
முனிவன்‌ மகளை என்மகன்‌ மணஞ்‌ செய்ய கேர்க்தனன்‌, அவள்‌ இறக்து 
பட்டனள்‌, அவளை முன்போற்றர வேண்டுமென்று வேண்ட, அவ்வாறே 
தந்தேனென்று விடை பெற்றுச்‌ சென்றான்‌. அங்கே உசத்திய முனிவன்‌ 
மகளஅபாக்கையில்‌ அவளாவிபுகவே நித்திரைசெய்தார்போல மீண்டும்‌ . எழும்‌ 
இருர்சாள்‌. அவளுயிர்‌ பெற்றெழலும்‌ தாய்‌ ஈடக்தபரிசனைத்துங்‌ கேட்ட 
னள்‌. தக்‌ முனிவனை கோக்க என்னுயிரும்‌ என்‌ சுற்றத்தாருயிரும்‌ தன்‌ 


மார்க்கண்டேயப்படலம்‌. கடு 


யாகையால்‌ இவ்வுலக முழுதுங்‌ காத்தளிக்கு மிறைவ னியேயாமென மதிக்‌ 
தின்றேன்‌. இனி உமதுமகனாயெகவுச்கெனுக்கு இச்‌ இசைகாடி. விருத்கையென்‌ 
பானைக்‌ கொள்ளவம்‌ 9 ரா | அல்லது என்‌ மகளுயிரைக்‌ கொடுக்க வம்திரோ 
வென்று புகழ்ந்தான்‌. அக்குச்சக முனிவன்‌ சிலகாள்‌ அங்குத்‌ தங்கி யிருந்து 
விருத்தை யென்பவளைத்‌ தன்‌ மகனாயெ மிருகண்யேருக்கு மணஞ்செய்வித்‌ 
அப்‌ போயினாள்‌. கவுச்சி னென்பவன்‌ தன்மனைவியாயெ விருத்தையோடு 
இல்லற ஈடாச்திவருசையில்‌ புத்திரப்‌ பேதின்தி வருந்தி மிருகண்டு வென்னும்‌ 
பு,த்திரளைப்பெற்றான்‌. ஆறுண்டாகவே உபகயனனஞ்‌ செய்வித்துத்‌ தன்‌தர்தை 
போல்‌ தவஞ்‌ செய்யச்சென்றான்‌. அவன்‌ போனபின்பு முற்கல முனிவன்‌ 
பெற்ற மருத்துவதி யென்பவளை மணந்து அகாமய மென்னும்‌ காட்டில்‌ அவ 
ளொடு வ௫த்துப்‌ புத்திரப்‌ பேதின்றிக்‌ காசி க்ஷேத்திரத்தை யடைந்து கங்‌ 
கையினீசாடிப்‌ பலமுனிவர்கள்‌ வசிக்கும்‌ வீதிவழியே சென்று மணிகர்ணிகை 
யென்னு மாலயத்திற்‌ புகுந்து விச்சுவ காதனை வணங்கி அவ்வாலயத்திற்‌ 
கணித்தாக மகப்பேறு குறித்து ஒராண்டு தவஞ்‌ செய்தான்‌. அவ்வாறுதவஞ்‌ 
செய்ய இறைவன்‌ வெளிப்பட்டு நீ வேண்டியது கேள்‌ அளிப்போ மென்று 
சொல்ல அதற்கம்‌ முனிவன்‌ நான்‌ * மக்கட்பேற்றிற்‌ பெறும்பேறில்லை? என்ற 
படி: மகனை நோக்கித்‌ தவஞ்‌ செய்தேன்‌,அருள வேண்டுமென்று வணங்கி கின்‌ 
மூன்‌. அதற்கு இறைவன்‌ புன்‌ முறுவல்‌ செய்து இங்காய குணமே யமைக்து 
மெய்யுணர்ச்சியின்றி மூங்கையும்‌ செவிடு முடமு முடையனாய்‌ விழியற்ற 
வோர்‌ மகனாவாய்த்‌ தீர்க்காயுளாய்‌ நூறு வயதடையனாயிருக்கப்‌ பிணியில்‌ 
வருந்தும்‌ ஒருவன்‌ வேண்டுமோ, அல்லது வடிவழகும்‌ மெய்யுணர்ச்சியு 
முடையனாய்ப்‌ பிணி முதலியன வின்றி யெம்பாலன்பு மிகுந்தோனாகப்‌ பதி 
ன।ாண்டையனாயுள்ள வொருவன்‌ வேண்டுமோ யார்‌ வேண்டு மென்ன, 
மிருகண்டு ஆண்டிற்‌ குறைபாடுடையனாயினும்‌ இறைவனே யுன்னிடத்திற்‌ 
மெய்ப்பத்தியுடைய மகனையே வேண்டுநின்றேனென்று வேண்டவே, அவ்‌ 
வாறே தந்தேனென்று சொல்ல, மதிழ்வடைர்து தன்மனைவியோடு வத்தக்‌ 
கொண்டிருக்தான்‌. இவ்வாறு வாசஞ்செய்‌.அவருகையில்‌ உலகத்தின்‌ அன்ப 
மொழியவும்‌, தருமமெல்லாம்‌ கிறைக்தோங்கவும்‌, மாசவஞ்செய்யுமுனிவருய்தி 
பெறவும்‌, வைதிக சைவம்‌ வாழவும்‌, இறைவனருளால்‌ இயமன்‌ மாளவும்‌ அவ 
னஅ மனைவி வயிற்றிற்‌ கருக்கொண்டாள்‌. அவ்வாறு கருக்கொண்டததிந்து 
மாதந்தோறும்‌ செய்யவேண்டுங்‌ கடன்மைகளை யெல்லாஞ்‌ செய்து முடி த்‌ ச்‌ 
இவனடியார்களுக்கு வேண்டுவன வுபசரித்தவரப்‌ பத்து மாதம்‌ நிறைந்த 
வுடனே மீனலக்கினமும்‌,இரேவதியும்‌ பொருர்த,மிதனம்‌ செல்ல, சுக்கிரனும்‌ 
வியாழமும்‌ உச்சக்ரெகங்களாக நிற்க, சூரியன்‌ முதலானோர்‌ தத்தமக்குரிய 
இடங்களிலே நிற்கத்‌ தோன்தினான்‌. இவ்வாறு தோன்றவே தேவதுக்தபி 
முழங்கெ, காத்தளித்தழிக்கு முத்தேவரும்‌ ஏனையரும்‌ ஆ௫ிர்வதித்தனர்‌. 
கடப்பதின்னதென்‌ றதியாது அக்கார கரமே யன்றி உலகமுழுதுங்‌ களிப்‌ 
பொடு மஇஉழ்ச்யெடைந்தனர்‌. தந்தையும்‌ அப்புத்திரோற்சவங்கேட்டுக்‌ கங்‌ 


௧௩.௭ அசுரகாண்டம்‌. 


கையினிராடி. அந்தணர்கள்‌ முதலா ஜோர்க்குச்‌ சுவர்ணதான முதலியவைக 
ஊச்செய்து நிற்க,பிரமன ங்கடைம்‌ அடக்குழக்தைக்குமார்க்கண்டேயனென்று 
கரமகரணஞ்‌ செய்யவேண்டுமென்றான்‌. அவ்வாறே பூரணசர்‌திரன்போல்‌ 
வளர்க்‌ வருகையில்‌ உபகிட்டானம்‌ அன்னப்பிராசனம்‌ முதலியவற்றைச்‌ 
செய்து ஓராண்டில்‌ சவுளஞ்செய்வித்‌ து இரண்டா மாண்டில்‌ செவிபூடண ௧௬ 
மஞ்செய்து ஐர்சாமாண்டில்‌ உபாயனஞ்‌ செய்வித்து வேதமுதலிய ஆப்த 
கலைகளையுணர்த்த அவற்றின்‌ பொருளை யுள்ளவாநதிர்‌.து இவனே பரம்பொரு 
ளென்று அணிர்‌து அவனடியாரை அச்வெமாகவே பாவித்துத்‌ தன்‌ குரவனை 
வணங்கில்‌ காமம்‌, வெகுளி, மயக்கம்‌ என்னும்‌ முக்குற்ற மகன்ற முனிவரைப்‌ 
பரவி வழிபாடுசெய்து கன னப்பெத்ற மாதாபிதாக்களை வணங்கி நின்று பிரம 
ஞானம்பெற்று விளங்கினான்‌. 


இவ்வாறு ஈடந்துவருகையில்‌ பஜனாருண்டாகவே மகனை கோக்‌இ, தாயும்‌ 
தந்தையாரு மிகவும்‌ வருக்திக்‌ துன்பக்கடலி லழுந்தினர்‌. அதை நோக்கிய 
மார்க்கண்டேயர்‌ நீங்கள்‌ வருந்தியவா றென்ன | உள்ளபடி சொல்லுங்கோ 
ளென்ன,உன்னையருமையானமகஞகப்பெற்றும்‌ வேறொரு அயரத்தால்வருர்‌த 
கின்றோம்‌, அது நீலகண்டத்து நின்மலன்‌ வரந்தருகையில்‌ பதினா।ாண்டில்‌ 
உனக்கு இறுதியென்று சொல்லினன்‌, அதனால்‌ வருர்‌அசன்றோமென்றனர்‌. 
மார்க்கண்டேயரோ அவர்களை நோக்கி நீங்களொன்றுக்கு மஞ்சவேண்டாம்‌, 
உயிர்க்குயிராயெ உம்பர்பெருமானை யர்ச்சனை கடைப்பிடி.த்துச்செய்து யம 
னைப்‌ புறங்காண்டின்றேனென்று சொல்லினன்‌. பெற்றோரும்‌ தன்‌ மகனது 
மழலைச்சொற்‌ கேட்டு மடிழ்றெந்தனர்‌. மார்க்கண்டேயர்‌ அவர்களுக்கு 
வேண்டியவற்றை யெல்லா மெடுத்துச்சொல்லி அவர்களை நிறுத்திவிட்டு 
அவர்களிடத்தே விடைபெற்று இறைவன்பால்‌ அன்பும்‌ அவனருளும்‌ அணை 
யாய்‌ கிற்ப,விரைந்து சென்று மணிகர்ணிகை யென்னு மாலயத்தை யடைகது 
என்பு கெக்குருக இருகண்ணினின்றும்‌ ஆனர்தபாஷ்பம்‌ பொழிய இறைவ 
னாகிய விச்சுவேசனை வணங்க அர்ச்சனையைக்‌ கடைப்பாடாகச்‌ செய்யலாயி 
ஞர்‌. அவ்வாறுசெய்ய இறைவன்‌ வெளிப்பட்டுத்தோன்றி எம்மை இடையறா 
வன்பால்‌ வழிப்பட்டமையால்‌ நீ எமனுக்‌ கஞ்சவேண்டுவதில்லை,காம்‌ நீ வேண்‌ 
டிய வாறுவெளிப்பட்டுக்‌ காலனை ச்செயங்கொள்ளச்செய்ன்றோ மென்றனன்‌. 
இவ்வாறு சிவார்ச்சனை செய்கையில்‌ எமதூதனெதிர்ப்பட்டு மார்க்கண்டேயர்‌ 
செய்யும்‌ வொர்ச்சனையி னுறுதியால்‌ அவரருகே வருவதற்கஞ்9,சென்திசைக்‌ 
ழவனாயெ எமனை யடைந்து காயில்‌ மார்க்கண்டனென்னும்‌ பிராமணச்‌ 
சிறுவன்‌ வொர்ச்சனை செய்கின்றான்‌. அவனை யடுத்துச்செல்வதற்கோ எங்‌ 
களாலாகாத காரியமா யிருக்கின்றது ; என்செய்வதென்று வணங்கிக்கேட்க, 
அதைக்கேட்டு எஏமனோ தன்‌ கணக்கராயெ இத்திரகுத்த ரென்று சொல்லு 
வோரை யழைப்பித்து அவனதுகாலவெல்லையை யெடுத்துச்சொல்‌ லுங்கோள்‌: 
என்ன, அவர்களும்‌ முதிர்க்த தவமே செல்வமாகவுடைய முனிவரேயாயினும்‌ 
தங்‌ காலவெல்லையைக்‌ கடப்பதரி. அ, மதியினராயினும்‌ வலியினராயினும்‌ விதி 
யைக்கடப்பா ரெவருமில்லை ; இவனோ இந்திரலோக மடையத்தக்கான்‌, 


மார்க்கண்டேயப்பா_.லம்‌.” ௧௩௭ 


வெக னை அவ்வைவு 


இவனுக்கு யமவாதனே ரிஜிதுங்‌ கஇடையாகென்றனன்‌. அதைக்கேட்ட இய 
மன்‌ சன்‌ மர்‌ இரியாயெ காலனைக்கூவிக்‌ காரிகத்திரத்தை யடைக்து பிரா 
மணச்‌ ஜறெவனாயெ மார்க்கண்டேயனை விரைவி லாவி கவரவேண்டுசின்றேன்‌ 
போவென்று சொல்லியனுப்ப, அவனும்‌ காயேைைக்குறுகி மார்க்கண்டேயரை 
யடைந்து அவர்‌ செய்யும்‌ வொர்ச்சனையி னுறுதியும்‌ குதிப்பு மறிம்து எவ்வா 
கிவர்வருவதென்‌ நிளைத்தேங்கி அவர்‌ கண்ணுக்குத்‌ தோன்ற, மார்க்கண்‌ 
டேயர்கண்டு வணங்கியோர்‌. சொல்லவேண்டுமென்ன ; யான்‌ உலகின்கண்‌ 
எவ்வுயிரையுங்‌ கொண்டு செல்லும்‌ எமனது அடிமை காலனென்று என்னைச்‌ 
சொல்வர்‌ என்று சொல்லவே, இங்கே யாஅகாரியமாக வந்தனை சொல்லென, 
காலனும்‌ இறைவன்‌ உறக்குவரையறுத்த வாயுளோ நேற்றே சென்றது நீர்‌ 
தென்புலஞ்‌ சோவேண்டும்‌,விதியையோ ௪.தமகனாலுந்தடுப்பதரி.த,நீர்சிவார்ச்‌ 
ஏனை செய்துவருவகனால்‌ மனமகிழ்க்‌து உம்மைக்‌ காணவெண்ணியே ஆசை 
மேற்கொண்டு தருமன்தான்‌ காத்திருக்கன்றனன்‌. அடுதற்செயல்‌ செய்கையி 
னால்‌ அவனைக்‌ கொடியனென்பர்‌ கொடியார்‌, அவன்‌ ஆருயிரை முறைபுரியுக்‌ 
தன்மையால்‌ நடுவனென்று மேலோரெல்லாங்‌ கூறுவர்‌. நீர்‌ ஒன்றுஞ்‌ இரதி 
யாது யமபுரத்தை யடைந்திராயின்‌ தருமனெதிர்ப்பட்டு வணங்க உமக்கு 
இர்திரபதர்‌ தருவான்‌ வாருமென்றான்‌. அதைக்கேட்ட மார்க்கண்டேயரும்‌ 
யான்‌ வெபிரா னடியார்க்கடியவனாகையால்‌ எமபுர,த்தையுங்கண்டுதெரிசியேன்‌, 
பிரமன்‌ மாலென்‌ திருவோர்‌ பெரும்பதமும்‌ விரும்பேன்‌, விரைக்து நீ வரச 
வழியே காடிச்செல்லென,காலனும்‌ விரைந்து சென்று தருமனுக்கறிவித்தான்‌. 
அவனோ உளம்பதைத்து உடல்வெயர்ப்பக்‌ கண்ணிற்‌ நியெழப்‌ புருவக்கடை 
நிமிர ஆலவிடம்போற்‌ கொதித்து எருமைக்கடாவிலேதி குடையுங்‌ கொடியு 
நிழற்றத்‌ தூதர்கள்‌ புடைசூழவர்து காசிக்ேத்திரத்தை யடைந்து கையிற்‌ 
பாசங்கொண்டு தண்டமுஞ்‌ சூலமு மேர்தி யெதிர்க்து தோன்ற,இனித்‌ தருமன்‌ 
வக்துவிட்டானென்‌ நறிர்து சிறிதுமஞ்சாமல்கிவார்ச்சனை யுறைப்பிலிருக்தான்‌. 
அதைக்கண்ட தருமன்‌ என்ன நினைந்து என்செய்தாய்‌ ! முன்னைவிதிப்பயனை 
யும்‌ இறைவனாணையையும்‌ ஒருவன்‌ கடக்சக்கூடுமோ | ஊழின்‌ முறைமை இதி 
அம்‌ ௮தியாய்போலும்‌ ! உலகத்தில்‌ பிறப்பிறப்பென்பன யாவருமடைவதுசக 
சமே | எப்படிப்பட்ட பெருந்‌ தவமுடையராயினும்‌ இதனைக்கடப்பதரித, இது 
மறுக்கப்படா சத்தியம்‌, ஆகையால்‌ பெரியாரும்‌ * விதிப்பயனை வெல்லுதற்கு 
வேதமுதலா - மனைத்தாய நூலகத்துமில்லை.? என்று சொல்லி யிருக்கன்றார்‌ 
கள்‌. மேலும்‌ நீ கடைப்பிடித்த வொர்ச்சனை உன்பிறவித்‌ தொடர்பாகிய 
பாசத்தைச்‌ இதைப்பதல்லது என்னால்‌ பிணிக்கப்படும்‌ பாசத்தைச்‌ சிதைக்க 
வல்லதோ ! இந்தரொத்தனையோ பெயர்‌: என்னாலே மாண்டனரே, அவர்க 
ளெண்ணிக்கை ஆகாயத்திலிருக்கும்£ட்சத்திரக்கூட்டங்களையும்‌ கடலிலுள்ள 
நுண்ணிய மணலையுமெண்ணினும்‌ எண்ணி யுறையிடப்போகா, இர்திரரே அவ்‌ 
வாறாயின்‌ தேவர்களை யெண்ணிக்கை சொல்லப்படுமோ ! அவர்கள்‌ அமுதா 
சனரென்றும்‌, அமரரென்றும்‌ சொல்லப்பட்டும்‌ இறந்துபட்டனர்‌. இவ்வாறு 
தேவர்கள்‌ செய்யலாமெனின்‌ மானிடர்முதலானோரை யென்னசொல்லலாம்‌ ! 
5.18 


௧௩௮ அசுரகாண்டம்‌. 


மரணமென்ப.து பிரமன்‌ மால்‌ முதலான பெருக்தேவரையும்‌ விட்ட தில்லையே, 
உன்னைமாத்திரம்விட்டுவிடுமோ ! எம்மிறைவனாயெபரமசிவனை வழிபடுகையில்‌ 
என்னரயெலை நடாத்தப்‌ பாசமும்‌ சூலமும்‌ தண்டமும்‌ மழுவு மளிக்‌ துள்ளார்‌, 
தேவரே காக்கினும்‌ படைத்தளி,த்தழிக்கு மூவரே காக்கினும்‌ அல்லகெவரே 
காக்னும்‌ நின்னாவிகொண்டல்ல.து மீள்வேனோ ! அுன்பமென்பது கொள்ள 
வேண்டாம்‌, இறைவனது மெய்யன்பரே யாயினும்‌ இறுதிவந்தெய்தின்‌ தென்‌ , 
புலத்திற்‌ சேர்ப்பது மெய்மையானசெய்தி யாதலால்‌ நீ வாவென்று சொல்ல, 
மார்க்கண்டேயர்‌ எம்மிறைவன்‌ மெய்யடியவர்‌ ஸ்ரீகயிலாயவரையை யடைவ 
கல்லது தென்புலஞ்சேர்வ ரென்பது சொல்லப்பவெதோ | அவர்‌ மாதவஞ்‌ 
செய்பவராயினும்‌, மனையின்‌ வாழ்க்கை யுடையராயினும்‌ வினையினீங்யெவிட்‌ 
டின்பமெய்‌் அவர்‌, அவர்களோ உன்னையும்‌ மற்றைத்‌ தேவரையும்‌ இர்திரனையும்‌ 
பிரமனையும்‌ மாலையும்‌ உருத்திரனையும்‌ஒருபொருளாக மதிக்கவேமாட்டார்கள்‌; 
அவர்களுக்கு இறைவனல்லது பற்றுக்கோடென்பது வேறுகிடையாதே | 
எல்லாமுடைய பெருமானையும்‌ அவன்‌ தஇருவடி.யைப்‌ பற்றுக்கோடாகவுடைய 
மெய்யன்பரையும்‌ பேதமாக நினைப்பது பேதைமைத்‌ தன்மையாமென்று 
வேத முதலிய ஆப்தகலைகள்‌ கூறுவததிர்திலைபோ லும்‌ ; ஈலர்‌ இங்கென்பன 
வொழிர்து ஓடும்‌ பொன்னும்‌ ஒன்றாகவெண்ணும்‌ பெருந்தன்‌மையுடையார்‌ 
பெருமிதத்தை இப்படியென்று சொல்லலாமோ | அவர்கள்‌ பெருமையைச்‌ 
சிறிது மறியாமற்‌ சாதாரண மனிதர்போல்‌ மதித்து என்‌ உயிர்க்கும்‌ தீங்கு 
கினைத்தாய்‌! இது உன்னாயிர்க்கும்‌ உன்‌ னரயெலுக்கும்‌ இறுதியைத்‌ தரு 
மன்றோ! அறியாமை யுடையானே | நீகொண்ட, கருத்தை விடுத்துப்போ 
வென்றனன்‌. அதைக்கேட்ட தருமன்‌ இனிப்பாணிப்பது தகுதியன்றென்று 
மினைத்துத்‌ சன்‌ கையிலிருந்த பாசத்தை விட்டெறிந்து நின்றான்‌. அவ்வாறு 
செய்ய மார்க்கண்டேயரோ றிது மஞ்சாத தான்‌ செய்யும்‌ இவொர்ச்சனையி 
லுறைப்பாவிருந்தனர்‌. தேவர்களும்‌ இம்மார்க்கண்டேய ரிறக்தபட்டனரோ 
வென்று மயங்கினர்‌. உமையொருபாகத்‌ அம்பர்பிரானார்நீறிதும்‌ அஞ்சவேண்‌ 
டாம்‌ | காமே யுன்னைக்‌ காக்கன்றோமென்று வெளிப்பட்டுத்‌ தோன்றி, தமது 
வரமத்இருவ்டியால்‌ அத்தருமனை யுதைக்கவே விண்ணின்றும்‌ விழுன்ற 
மேகம்போல மண்மேற்‌ குப்புறவிழுக்கான்‌. பிரமன்‌ முதலிய தேவர்கள்‌ 
காமினி வாஜ்வதெப்படி. யென்று கலங்கினர்‌. பாரும்விண்ணும்‌ மாழ்சகின்றன. 
தூதுவர்‌ முதலானோர்‌ பூமியின்மேல்‌: விழ்ந்கனர்‌. அத்தருணத்தே என்னா 
மாயிரைக்காக்க இறைவனிருக்கையில்‌ என்னைக்‌ கொல்லவக்த தருமனார்‌ என்‌ 
செயத்தக்கார்‌ என்ன வடமொழியிற்‌ சக்தப்பாவினம்பாடி. மார்க்கண்டேயர்‌ த 
திக்க,இறைவனும்‌ கழிம௫ழ்சிறக்து கம்மை யன்பொடு வழிபட்டுகின்றமையால்‌ 
பாட்டிற்கின்புறும்‌ காம்‌ அளவில்லாத ஆயுள்‌உ தவிரின்றோம்‌ ! என்று சொல்லி 
மறைக்தருள,மார்க்கண்டேயரும்‌ மணிகர்ணிகை யென்னும்‌ ஆலயத்தி லெழுக்‌ 
அருளிய வெபிரானே வணங்கிக்‌ கண்ணீர்‌ கம்பலையுமாய்‌ வழிபட்டு இறைஞ்சி 
கின்று அங்குகிண்றும்‌ அப்பெருமானெழுக்தருளிய ஏனைய ஆலயங்களையும்‌ 
, திரிசிக்கவெண்ணிக்‌ காடுயைவிட்‌ டகன்து போயினர்‌. இது நிற்க ; 


மார்க்கண்டேயப்படலம்‌. ௧௩.௯ 


oo  — 


இந்திரன்‌ பிரமன்‌ மால்‌ முதலிய தேவர்களிடத்தே மிலமகளடைக்‌ அ 
சருமனில்லாமையால்‌ நில க்திலுள்ள உயிர்களெல்லாம்‌ இறப்பென்பதின்றிப்‌ 
பெருகுகின்றகன்‌ திப்‌ பூபார மிகுகின்றகேயென்று தன்‌ வருத்தத்தை யெடுத்‌ 
அக்கூறி வேண்டினன்‌. அதைக்கேட்ட அத்தேவர்க ளொருங்குசென்று 
கயில்ையையடைர்‌ து இறைவனது போதங்களை மும்முறை வலம்வர்‌ துபணிக்து 
தித்து தாங்கள்‌ வர்தசெய்தியை யறிவித்தனர்‌ ; அவருள்‌ திருமால்‌ தேவரீர்‌ 
இருபைசெய்தவாறு எனக்‌ களித்த பதத்தைப்பெற்றுக்‌ காத்தற்றொழில்செய்‌ 
கன்றேன்‌,அ.தற்‌ இக்காலத்தே ஒருகுறை நேர்ம்கது, அதுவோ நின்‌ திருவருட்‌ 
பெருமையைச்‌ இக்‌இியாக்‌ கேட்டினால்‌ தென்புலத்‌ திறைவனாயயெதருமன் கெட்‌ 
டொழிந்தனனென்பதே, மன்னுயிரோ பெருகியதனால்‌ நிலமகள்‌ பாரஞ்சுமக்க 
லாற்றாமல்‌ வருந்துவாளாயினாள்‌. அவ்வாறாயின்‌ என்‌ கா த்தற்றொழிலாலென்ன 
பயனென்று சொல்லி மீட்டும்‌ தருமனை யெழுப்பித்‌ தரவேண்டுமென்று 
வேண்ட.,இறைவன்‌ அத்தருமனை வருகவென்று சந்தித்த மாத்திரத்தில்‌ வர்‌ 
வணங்கிநின்றான்‌. அவனை ரோக்கிப்‌ பரமவென்‌ இனி எக்காலத்தும்‌ சிவசாகன 
மணிக்‌ த மெய்யடியவரிடத்தே யணுகா தருக்கவேண்டும்‌. ஈம்மடி.யவர்‌ மண்‌ 
ணுலகத்தி லிருப்பவரோ யெனினும்‌ அவர்கள்‌ மண்ணுலகத்தவர்‌ தாமே 
யென்‌ நசட்டைசெய்யவேண்டாம்‌. அவர்களை ஈமது வடிவமென்றேயெண்ணி 
வழிபடவேண்டும்‌. அவர்க்கு மனமொழி மெய்களால்‌ தீயவை பயில்சின்றவரை 
ஈரடிலெய்தச்‌ செய்யவேண்டும்‌. ஈன்மைசெய்வாரைத்‌ அறக்கமடையச்‌ செய்ய 
வேண்டும்‌. இவ்வாறு நீ செய்தவருவதே ஈமதாணையென்று கட்டளையிட்டு 
அவனுடைய பரிவாரத்துட னனுப்பிவிட, அவன்‌ தன்னுலகஞ்சென்று தன்‌ 
றெயிலைச்‌ செய்‌ துவருவானாயினான்‌. மாலே அயனே இந்திரனே முதலிய 
தேவர்கள்‌ பரமசிவனை வணங்கி விடைபெற்றுப்‌ போயினர்‌. அன்றுமுதல்‌ 
தருமன்‌ வெனடியாரைக்கண்டு மிக நடுக்கங்கொண்டு அஞ்ச மார்க்கண்டேய 
ரைப்போன்று மதித்து என்ன கேடுவருமோவென்று நினைத்து டரந்தான்‌. இது 
நிற்க ; குச்சசன்‌ தன்‌ னருமையான தவத்தினால்‌ விருத்தை யென்னும்‌ பெண்‌ 
ணுயிரை யளித்தான்‌. தன்‌' தவத்தால்‌ பின்னும்‌ யானேயின அ சாபந்க்கித்‌ 
தெய்வவுருத்தங்து அறக்கமளித்தான்‌ ; மிருககண்யேன்‌ மூவரின்முதன்மை 
பெற்றான்‌ ; அவன்‌ மகனாகிய மிருகண்டு ஒப்பில்லாத தவத்தினால்‌ மார்க்கண்‌ 
டேயரைப்‌ பெற்றான்‌, அவர்‌ விதியைக்கடர்து தருமனைப்‌ புறங்கண்டு என்றும்‌ 
நிலைபேறுடைய ஆயுளைப்பெற்றனர்‌. 


மார்க்கண்டேயப்படலம்‌. 
_ முத்திற்று. 


பய்‌ 


௧௪௦ அசுரகாண்டம்‌. 


மாயை யுபதேசப்படலம்‌. 


இச்செய்தி யனைத்தும்‌ உண்மையாதலால்‌ ஈன்றாகத்‌ தவஞ்செய்யுங்கோ 
ளென்று காபெர்‌ சொல்லினர்‌. அதைக்கேட்ட மாயையும்‌ ஈகைத்து இக்‌ 
தவஞ்செய்யும்‌ பேறு முற்றத்‌ துறந்த முனிவருக்‌ கல்லது கான்‌ பெற்ற இச்‌ 
சிறுவரும்‌ கமைந்தில த ; இவர்களுக்குப்‌ பெருஞ்செல்வமும்‌ வெற்றியும்‌ இன்ப 
மும்‌ கெடாதவாயுளும்‌ ர்த்தியும்‌ கெடாதவாழ்வும்‌ கம்பாலன்புசெய்ய இவ 
சடையத்தக்கது; ஆதலால்‌ இவர்கள்‌ பெறவருள வேண்டுமென்று சொல்ல, 
காபெழுனிவரும்‌ இவற்றையே இவர்க ளடையக்தக்கது, இவர்கட்கு ஈன்‌ 
முகக்‌ தெரிவிக்கவேண்டுமென்று காடுபமுனிவர்‌ சொல்ல, மாயையும்‌ தன்‌ 
மக்களை யழைத்தேர்தி முத்தமிட்டுமெய்யுணர்ச்சியையுடைய உமது தந்தை 
யெடுத்துச்‌ சொன்னதெல்லாம்‌ மெய்யே ! அவையெல்லா முங்களுக்‌ காவ 
கன்று, மீங்களடையத்தக்க உறுதி சொல்கின்றேன்‌. உலகத்திலோ * கல்வி 
யுடைமை பொருளுடைமை யென்றிரண்டுி.செல்வமும்‌ செல்வமெனப்படும்‌,? 
என்றபடி. இவ்விரண்டிலொன்‌ றடையாவிட்டால்‌ ஒருவன்‌ பிறப்பெடுத்‌ தம்‌ 
பயனில்லை. மேலும்‌ அவ்விரு செல்வத்தினும்‌ பொருட்செல்வமே இறந்த த, 
கல்வியுடையனேனும்‌ பொருளுடையான்‌ கடைவாயிலிலேதா னிரக்கவேண்‌ 
டும்‌, செல்வத்திலெ தான்‌ சகல வித்தைகளையுமே யன்றி மேன்மையும்‌ தரும 
மும்‌ சத்தியும்‌ வெற்றியும்பிறவும்‌ யாவருக்குமுண்டாகின்றன. ஆதலால்‌ செல்‌ 
வத்தினும்‌ சிற்த தொன்றுமில்லை, செல்வமொருவரா லணுகவேண்மொனால்‌ 
*ஊக்கமதுகைவிலடல்‌.? என்றபடி, ஊக்கமாயெ முயற்சிகைவந்தால்‌ அச்‌ 
செல்வமுடனே இத்திக்கும்‌, அச்செல்வமோ பலவகைப்படும்‌, அவ்வகைப்‌ 
பட்ட செல்வத்தை யொருவரும்‌ பெற்றிலர்‌, அவ்வகைப்பட்ட செல்வத்தை 
நீங்களடைய முயலவேண்டும்‌, கேற்திரவில்‌ எங்களிடத்தில்‌ தோன்‌ நினமை 
யால்கிருதரானிர்கள்‌. உங்களுக்குத்தேவர்களோபகைவராயினர்‌. தங்கள்முயற்‌ 
இயினால்‌ அவர்கள்‌ தலைமைவாய்க்தனர்‌. நீங்கள்‌ அவர்கள்‌ போன்று முயல்வீ 
சாயின்‌ செல்வமடைவிர்கள்‌, அப்படிப்பட்ட . முயற்சியை நீங்கள்‌ மூவருமுயல 
வேண்டும்‌, நீங்கள்‌ மூவரும்‌ கேட்க கான்‌ உபதேூக்கன்றேன்‌ கேளுங்கள்‌ ! ' 
இத்திசையோ வாலக்‌இவென்று சொல்லப்படும்‌, இப்பூமிக்கு கேராகப்‌ போவி 
சானால்‌ உக்கரபூமியில்‌ தானவர்கள்‌ தவஞ்செய்யத்‌ தக்கவிடமுண்டு. அப்பூமி 
யில்‌ இப்பரிசனத்துடன்‌ சென்று யாககுண்டஞ்சமைத்து வேள்விசெய்ய 
வேண்டும்‌. ௧௬ ங்காலியையிட்டுதஇயிட்டு இரத்‌ தமாமிசங்களைச்‌ இக்திக்கொடிய 
யாகஞ்‌ செய்யவேண்டும்‌. அதைப்பிரமன்‌ மால்‌ முதலிய தேவர்கள்‌ யாவரும்‌ 
எங்களிறைவனென்றுசொல்லப்பட்ட கங்கைவார்சடைக்‌ குழகனைத்‌ அதித்‌ 
௮ச்செய்யுங்கள்‌. அவ்வியாகத்தைச்‌ செய்திராயின்‌ அருட்சத்தியுடன்‌ எம்மை 
யாளும்‌ இறைவன்‌ எழுர்தருளூவான்‌, அவன்‌ உங்களுக்குரிய எல்லாச்‌ செல்வ 
மூத்தருவான்‌. அதை விரைம்‌அசெய்யப்‌ போங்கள்‌, அதற்கு வேண்டியவற்றை 
யுதவுறேனென்று அதற்குவேண்டிய வகைகளையுங்‌ கற்பித்து, மந்திரோப 
சேசஞ்‌ செய்வித்து இந்திர இருவராக்கவெண்ணி யனுப்பினாள்‌. அதைப்‌ 


மாயையநீங்குபடலம்‌. ௧௪௧ 


பெத்து அம்மூவரும்‌ மாயையையும்‌ காபெனையும்‌ வணங்கிரின்றனர்‌,காபெனும்‌ 
அவர்களிடத்தே விடைபெற்றுச்‌ செல்கையில்‌ மாயை யான்‌ மக்கட்பாது 
காப்பிற்‌ கருத்தைச்‌ செலுத்தவேண்டும்‌, கவலவேண்டா மென்று அன்‌ 
பொடுஞ்‌ சொல்லியனுப்பினாள்‌. 
மாயை யுபதேரித்தபடலம்‌, 
முற்நிற்று, 


மாயைநீங்குபடலம்‌. 


மாயை இவ்வாறு தன்னைவிட்டு நீங்கக்‌ காபெனுக்கு மாயையின்‌ பின்‌ 
சென்று அன்னியனேபோல வென்னைவிடுத்துச்‌ செல்லாகின்றனையே, இது 


நீதியாகுமோ வென்றுசொல்ல, மாயையும்‌ யான்‌ மக்கட்பேற்றி னிமித்தம்‌ :: 


கூடியதன்‌.றி வேறன்று, இதை யறியாமற்‌ சிக்திப்பதிற்‌ காரியமென்னவென்று 
மறைந்தாள்‌. உடனே அவள்‌ மாயையாற்படைத்த பொருள்களும்கொடுங்கோ 
லரசனே நீங்யெ செல்வமேபோல மறைந்தன, காபெனோ அவள்‌ உருவங்‌ 
காணாமற்‌ சிறிதமெய்யுணர்ச்சியின்‌ நி யழுதுபுலம்பி யேங்கி நைக்‌ து உயிர்நீங்கிய 
உடம்பேபோல நின்றான்‌. அதை யறிக்த கான்முகக்கடவுள்‌ ஞானதிருட்டியா 
லறிக்‌ து காசபனிருக்கையை யணுகக்‌ காபெனு மெதிர்சென்று' வணங்கினான்‌. 
அவனுக்குப்‌ பல வாசிகள்வழங்கி அவனது உள்ளத்தைத்தேற்றி அறிவில்‌ 
லாத மனிதரேபோல வொரு பெண்ணைகாடி. மயங்குதல்தகுதியோ ! உலகத்‌ 
திற்‌ பெரியோரும்‌ * உள்ளக்‌ களித்தலுங்‌ காணமகஅிழ்தலுங்‌-கள்ளுக்கில்‌ காமத்‌ 
திற்குண்டு,? என்‌ நறெடுத்துச்‌ சொல்லினர்‌. அது நினைக்கவுஞ்‌ சுடும்‌. மெய்‌ 
யுணர்ச்சியையும்‌ வருத்தும்‌, காமமோ எவ்விதமாகவுஞ்‌ சுடும்‌. ஆதலாந்‌ காமத்‌ 
இற்‌ கொடியதில்லை, யாவருக்‌ தேடிக்கொண்ட பிறவியும்‌ வினைகளுக்கு ஆதி 
காரணமுங்‌ காட்டியது காமமே யாதலால்‌ வீடு பேறுகுறித்து காடுவோர்‌ அக்‌ 
காமகோயை விட்டவரல்லரோ,மெய்யுணர்ச்சியுடையார்‌ தம்மைப்‌ பிறவிக்கட 
விற்‌ செலுத்‌ துவதனால்‌ அதனை கெஞ்சினு நினையார்கள்‌, ஈஞ்சினுங்‌ கொடியது 
காமமேயாகும்‌, ஆதலால்‌ நீ காமத்தால்‌ வருந்தவேண்டாம்‌. நீ கருதி விழை 
ந்த பெண்ணோ மாயையே யாகும்‌, நீ தியகாரியத்தையே விரும்பிச்செய்தனை, 
முன்செய்வதுபோல்‌ மாதவஞ்செய்‌ அய்தியென்று தேற்ற, அதைக்கேட்ட 
காசபமுனிவனும்‌ கரமகெறி யொழுகுங்‌ கருத்தைவிடுத்து மாதொரு பாகத்து 
மாமணியை யெண்ணி வினைப்பிறவி யொழியத்‌ தவஞ்செய்வானாயினான்‌. 
அங்கே காபெனை நீங்யெ மாயையும்‌ தன்மக்கள்‌ கொடியவேள்வி செய்யச்‌ 
சமைக்கமையால்‌ அவர்களுக்கு வேண்டியவற்றையுதவ மணிகண்டச்‌ தெள்‌ 
ளமுதைகினைந்‌ அதவஞ்‌ செய்யத்தொடங்கினாள்‌. இதுவரையும்‌ காசிபன்மாயை 
யைக்‌ கலந்ததும்‌, அவளிடமாக மக்களைப்பெற்றதும்‌ சொல்லிமுடித்தேன்‌,இனி 
அவர்கள்‌ பெற்றவரங்களையு மிறைவனருளாற்‌ சொல்லத்தொடங்குவேன்‌. 
மாயை நீங்குபடல்ம்‌. 
' முற்திற்து, 


இ காள்‌ 


கூ அசுாகாணடம்‌. 


ec 


அசுரயாகப்படலம்‌. 


 காய்சொற்றுறக்கால்‌ வாசகமில்லை ? ஏன்றபடி., தாயினேவலால்‌ யாகஞ்‌ 
செய்பக்கருஇிச்‌ சென்ற சூரபதுமன்‌ தன்‌ தம்பியர்முகத்தைப்பராத்து காம்‌ 
வேள்விசெய்யக்‌ கருதி மது சேனையுடன்‌ வடதிசையினை நோக்கிச்‌ செல்கை 
யில்‌,கெற்தியி லொருவனும்‌ கடையி லொருவனுமாக நிற்கவேண்டுமென்ன, 
அவ்வாறே செய்கின்றோமென்று தாருகன்‌ அத்தானையின்‌ கடையினும்‌ இங்க 
முகன்‌ அகன்‌ நெற்றியினும்‌ ரெதிப்போடுங்‌ காவல்பூண்டனர்‌. சேனையும்‌ அவர்‌ 
கள்‌ கட்டளையின்படி. படர்ர்து சென்றது. இவ்வாறு அவுணவெள்ளம்‌ பூமியிற்‌ 
படர்ந்து செல்ல மிலமக ளாற்றுளாகி வருந்தினாள்‌. ஆதிசேடனும்‌ எட்டு காக 
ராசரும்‌ தம்மால்‌ சாங்கமுடி. யாமல்‌ மனமுளைக்கனர்‌. மேருமலைப்ஞ்‌ சளித்‌ 
தது. ஏனை யட்டகுல பருவதங்களுஞ்‌ சலி,த்தன. இவ்வவுணவெள்ளம்‌ அட்‌. 
பெயர்க்து செல்வகனாலாகிய புழுதியான அசத்‌இியலோகஞ்சென்று தாவிவிண்‌ 
ணிற்செல்வது கான்‌ இவ்வனிக வெள்ளத்தினைத்‌ தாங்கி நிற்கும்‌ ஆற்றலில்‌ 
லாமல்‌ வருந்துகன்றேனென்று கொண்டனிறத்துக்‌ கோமகனோடு முநையிடல்‌ 
போலக்தோன்றியத,மேலும்‌ அவணவெள்ள த்தின்‌ காற்லெம்பினொலி ஈம்முன்‌ 
னம்‌ கடலுரேராக வொலிக்குமோவென்று ஜெங்கொண்டாற்போல அவ 
ருடைய காலினாலாபெ புழுதிசென்று கடலின்‌ வாயினைப்பொத்தியது, அவர்‌ 
கள்‌ பெயர்க்து செல்வதனால்‌ மரங்கள்‌ துகளாயின, மேருமலையையொத்த மலை 
கள்‌ அகளாயின, எல்லாப்பாரம்‌ தன்னுடையதென்றே தாங்கும்‌ அனம்தன அ 
வலியும்‌ அகள்பட்ட அ, முன்னைகாளிற்‌ திரிபுரஞ்‌ வெபிரானால்‌ சென்று துகள்‌ 
பட்டாற்போலவே உயிர்களும்‌ புவியும்‌ துகள்பட்டன. இவ்வவுணவெள்ளத்‌ 
இன்ஒலியும்‌ அவர்பெயர்க்து செல்வகனாலாயை புழுதியும்‌ 'வெளிப்பட வருத 
லாற்கண்டதேவர்கள்‌உள்ளத்இனினைர்‌ து பயந்து பிரமகற்ப்முடிக்கததோ, இனி 
வெள்ள மாகாயத்‌ இனை முற்றுகுடி.க்கொள்ளுமோவென்று கினைந்தார்கள்‌. குற்ற 
மற்ற திருவினு மிக்க பேரழனெையுடை.ய மாயை முன்னே காசிபமுனிவரைக்‌ 
கூடிப்பெற்ற அவுணப்படை திசைமுற்றுஞ்‌ சூழ்க்து பதினாயிரம்‌ யோசனை 
யெல்லையாகப்‌ படர்ர்‌௪ பூமியினும்‌ வானினுமாகப்‌ பரக்துசென்றது. இதைக்‌ 
கண்ட இந்திரனோ அஞ்சி கடுங்கினான்‌. அக்னியோ தன்வலி குறைக்தான்‌. 
யமனோ முனைந்தான்‌. நிருதி மனமயர்ந்தான்‌. வருணனும்‌ வாயுவும்‌ மனத்‌ 
தளர்ச்சியெய்தினர்‌. குபேரனும்‌ மனத்தளர்ச்சி யடைந்தனன்‌. ஈசானனும்‌ 
கெஞ்சழிக்‌ து வருந்தினான்‌. இதனால்‌ திக்குப்பாலகர்‌ பட்டபாடு சொல்லிமுடி.. 
யாத. இவ்வாறு அவ்வவுணப்படை யணிவகுத்துச்‌ செல்ல, சிங்கமுகன்‌ அப்‌ 
படையின்‌ முன்னணியினும்‌,சூரபதுமன்‌ கடுவினும்‌, தாருகன்‌ கடையினுமாகச்‌ 
சூரபதுமன்‌ அ௮ச்சேனை வெள்ளத்தினை ஈடத்இிச்சென்றனன்‌. 


இவ்வாறு செல்கையில்‌ அவர்களைப்பார்க்க வெண்ணி அசுரரால்‌ வணங்‌ 
கப்படும்‌ ஆரிரியனாகய சுக்கிரபகவான்‌ விமானத்தில்‌ எழுந்தருளி அச்சேனை 
வெள்ளங்கண்டு கின்று அவர்கள்‌ வேகமும்‌ வலியும்‌ உள்ளத்திற்கொண்ட வயிர 
மும்‌ தைரியமும்‌ பராக்மெமும்‌ முயற்யெ மனைத்துக்தெரிர்‌ அள்ளக்துளங்கி 


அசுரயாகப்படலம்‌. ௧௪௩. 


இவரைப்போற்‌ பல அசுரவெள்ளத்தைப்‌ பார்த்திருப்பேன்‌ ; ஆயினும்‌ அவர்‌ 
களுக்ளு இவ்வளவு பேராற்றவில்லை, இது வெனருள்‌ சுலைக்கூடியே யான 
கல்லது வேறன்று, இவர்களுக்கு ஒப்பாவார்‌ உலகத்தில்‌ யாரிருக்னெறனர்‌. 
இவர்களுக்குத்‌ தேவரோடும்‌ மாலுடனும்‌ மற்றையோருடனும்‌ போர்செய்து 
வெல்லக்கரு அவது ஒரு பொருளேயாமோ இவர்களோ தம்மை எதிர்த்தவரை 
பூ முயிரு மொருங்குண்பார்கள்‌. இன்னோர்‌ வன்மைக்‌ இறுஇயில்லாவிட்டா 
லும்‌ இவர்கள்‌ முன்னிரு காரைப்போலச்‌ தவவலியும்‌ வரங்களும்‌ உரங்களும்‌ 
படைவலியும்‌ பெறாதிருக்கின்றனர்‌ ; ஐயோ இவர்களுங்‌ குறையுடையராயிருக்‌ 
கின்றனர்‌.  சண்டத் இறைவனாகிய யமனைக்கடர்த தனியாற்றலையுடைய மார்க்‌ 
கண்டெய ரொருவருக்கே குறைகண்டேமில்லை, ஏனைக்‌ தேவர்களுக்கும்‌ மற்‌ 
றவர்களுக்கும்‌ ஒவ்வொரு சூறைவுண்டு, அதனை யாருமறிவார்கள்‌. ஆதலால்‌ 
இவரிடத்தே யுண்டாயெ வறுமையும்‌ சிலகாலம்‌ தவஞ்செய்வாராயின்‌ நீங்கப்‌ 
பெறும்‌, இது நிலைபேறுடைத்தன்று, * தாழ்ந்தோ ருயர்வரென்று மிகவுயாக்‌ 
தோர்‌ தாழ்வரென்றமறஞ்‌, சூழ்ந்கோருரைக்கு முரைகண்டாம்‌.” என்றபடி, 
இழிர்‌ சவர்‌ இழிக்தே யிருந்திலா்‌, உயர்க்தேவிடுவர்‌, இதற்கு விசுவாமித்திரன்‌ 
சான்றன்றோவென்று பலபல வுள்ளத்தே யெண்ணித்‌ தானவர்‌ மன்னவனாக 
வாழ்வெய்தப்போகின்ற சூரபதுமன்‌ முன்னே யடைந்து முகமன்கூதி நிற்ச 
வெண்ணி இவனெதிர்சென்‌ றுறவுசொல்லி யடையவுமரி தாயிருக்கன்றதென த்‌ 
்‌ அணிர்‌ து மாயைவிஞ்சை செய்யத்‌ அணிர்‌.து மண்ணின்கண்‌ உயிர்களே வச 
கரிக்கு மக்திரமொன்று உச்சரித்து அச்சேனாசமுத்திர மத்தியிற்சென்று சூர 
பதுமன்‌ எதிரேசென்றான்‌. அவ்வவுணவெள்ளத்தி னுள்ளமாகிய விரும்பும்‌ 
தியிடுமெழுகேபோல வுருகிரின்று அன்போடு சுக்கிரபகவானை கைதொழுது, 
தாருகனுக்கும்‌ சிங்கமுகனுக்கு முன்பிறக்த தோன்றலாகிய கூரபதமனை ஆசீர்‌ 
வதித்து குதிரைகட்டியதேரைப்‌ பூண்ட இர்திரனுக்கு மேலாகய செல்வம்‌ 
பெற்று வாழக்கடவை. தானவர்கள்‌ கொடிய துன்பமாகிய கோயைநீக்ககத்‌ 
இரிகடுகம்போலவும்‌ ஏலாதிபோலவுமாகிய ஈன்மருந்தென்ன விளங்கக்கடவை 
யென்று வாழ்த்தினான்‌. அதைக்கண்ட சூரபதுமன்‌ சுக்கரபகவானை ரோக்கி 
நீர்‌ மேகவாகனனாயெ இர்திரனுலகத்திருப்பவரோ | அதற்கு மேலாகிய சத்திய 
லோகத்திருப்பவரோ | மண்ணுலகத்‌ இிருப்பவரோ ! பாதலத்‌ திருப்பவரோ ! 
எந்த வுலகத்தவர்‌ ? எமக்குத்‌ தெரிவிக்கவேண்டும்‌. அதன்றியும்‌ உம்மிடத்தே 
என்னெஞ்சமுருகாகிற்கின்றது ! என்றனுடல்‌ கெக்குருகா நிற்கீன்றது. என்னை 
யதியாமலே யன்புபெருகுகின்றஅ. அருந்தவஞ்செய்ய வனச்‌ இத்செல்ல எனக்‌ 
குக்காலெழவில்லை. என்பால்‌ அன்போ டெழுக்தருளினீர்‌ ! உயிரை யெல்லாம்‌ 
தாய்போற்‌ கருணைசுரக்கும்‌ தாணுவோ அல்லது முன்னைப்‌ பீறவியிற்செய்த 
முதுதவமோ, இப்போது எங்கள்‌ கண்முன்‌ எதிர்ப்பட்ட ரென்று சொல்லி 
கின்றான்‌. அவ்வாறுசொல்லிய சூரபதுமனைகோக்கி கான்‌ ஆகாயத்தில்‌ விம்‌ 
கும்‌ ஈவக்கிரகங்களி லொருவனாகிய பெரும்பதம்‌ பெற்றுள்ளவன்‌ ; உங்கள்‌ 
வமிசகுரு, என்னைச்‌ சுக்ரெபகவானென்று சொல்லுவார்கள்‌. உன்னிடத்தில்‌ 
அன்பாய்‌ உனக்குறுதி யொன்று சொல்லவந்தேன்‌, நீ தவஞ்செய்தகொண 


கள்ள அசுரகாண்டம்‌. 


டி.ருப்பாயாயின்‌ உன்னைக்‌ கேடசூழத்‌ தேவர்களாகிய பகைவர்‌ குறுகாவண்‌ 
ணம்‌ மிருத்தியஞ்சயமக்திர முபதேடக்கின்றேன்‌, முறையாகப்‌ பெறக்கடவை 
யென்‌ அபதேரித்ததன்றி;எப்போதும்‌ மறவாமற்‌இந்தித்து ஐம்புலனையு மடக்கி 
பொய்‌ கொலைகளவு கட்‌ காமமாதிய ஐம்பாவங்களையும்‌ வெறுத்துத்‌ தவஞ்‌ 
செய்யென்றுமுறு தமொழிபுகன்று நிற்க, அவனைவணங்கி நீயிட்ட குற்றேவலைச்‌ 
செய்வேனென்று விடைபெற்றுக்‌ தன்சேனைசூம வடபுலகோக்கிச்சென்றுன்‌. 

சூரபதுமன்‌ வடபுலகோக்கிச்‌ சென்று ஆலவனத்தி லாங்கு ஒருபாங்க 
ரிற்சென்று குறுக பதினாயிரம்‌ யோசனைக்கு மதிலிருக்க நினைந்து தன்‌ சேனை 
யைக்கொண்டு மலைகளைப்‌ பிடுங்வெரக்‌ கட்டளையிட்டு மதிலாக்கி அதைச்‌ 
ரூழ்க்துரிற்க த்‌ தன்‌ சேனைகளுக்குக்‌ கட்டளையிட்டு யாவரும்‌ போக்கு வரவு 
புரிய வாயிலுண்டாக்கி ஆகாய மளாவச்செய்து வாயில்கடோறுங்‌ காக்க 
விசையை நிறுவிமலைகளாலும்‌ படைகளாலுஞ்‌ செய்த நீண்டவாரிமுன்னே 
மக்திரத்தாற்கூவில்‌ லாளிகள்‌ முதலானோரும்‌ கூளிமுதலியவு மிருக்கச்செய்‌.து 
தன்‌ வேள்வியைக்‌ காக்க வயிரவகணத்தை நிறுத்தினான்‌. இது நிற்க; 

ஆஃியம்பகவானாதகிய பரமடிவனை கோக்கி அனல்வேள்வி செய்யத்‌ அணி 
கீஅ ஆயிரமாயிரம்‌ யோசனை கொள்வதாகிய ஆழமும்‌ நீளமுமாகிய வேள்விக்‌ 
குண்டன்‌ சமைத்து மிற்கக்கண்ட கிலமகள்‌ என்னை இப்பாதகர்‌ வருத்தன்‌ 
றன யென்று பெயர்தலில்லாதவளென்று சொல்லும்‌ பொருளுக்கேற்பப்‌ 
பெதுற்று வருந்தினாள்‌. இவ்வாறு ஆயிரமாயிரம்‌ யோசனை அளவாக அகழ்க்‌ 
ததையறிந்த அனந்தனும்‌ அவனுட னுறையும்‌ காகராசரும்‌ அவ்வுலக வாசிக 
ளும்‌ இனிக்‌ ழுலகமும்‌ காடி. வருவொன்று உண்ணடுக்குற்று முன்னிருந்த 
இருக்கையை யகன்று மிகக்‌ழுள்ளபுவனநாடிச்சென்‌ றனர்‌. வேள்விக்குண்டம்‌ 
ஆழமாகவிருக்க ஓமகுண்டம்‌ நீத்தவெள்ளம்‌ பாதளங்‌ இழேழினும்போய்ப்‌ 
பரவ, ௮ங்குள்ளார்‌ இதென்ன வியப்பென்று இங்கை யெய்தினசாய்‌ மயக்குற்ற 
னர்‌. ஆழமானதாக வேதியமைத்ததன்தி நூற்றெட்டென்னும்‌ வேதியும்‌ 
அ௮கைச்சூம ஆயிரத்தெட்டு வேதியும்‌ அமைத்து இவ்வாறு மூவகை வேதியு 
மமைத்தபின்பு வேள்விசெய்யத்தொடங்கி வேள்விக்குரிய பல பொருளையும்‌ 
வேண்டிக்‌ தாயைகினைக்க, அவள்‌ பரிவொடும்‌ வக்து எப்பொருட்கு முரிய 
சிவனருளால்‌ சிங்கம்‌ புலி கரடி. யானை குதிரை யாளிமுதலாகிய பல விலங்குக 
ஞூனையுக்‌ தொகுப்பித்து அவற்றின்‌ குருதிவெள்ளத்தையும்‌ நிரப்பிப்‌ பழிப்‌ 
பினைக்தகரு மெண்ணெயும்‌ கடலாகக்‌ கொண்டுவக்தமைத்து வேள்விக்குரிய 
எல்லாப்பொருளையும்‌ உதவினாள்‌. இதவுமன்றி மேலேயுயர்க்த வடிவுடைத்‌ 
தாத்‌ திருமால்‌ யோககித்திரை செய்வதேபோல பூபத்தம்பமொன்று ௩ட்டுச்‌ 
செர்கெலரிச்‌ சோறு அமைத்து மற்றும்‌ பல பொருளையும்‌ தக்து விடைபெற்‌ 
௮ப்போக, சூரபதுமனோ அவ்யூபத்தம்பம்‌ ஈட்டு அம்மலிதி னால்வாயிலிலும்‌ 
விரமடக்தையைக்‌ காக்க கினைத்‌ தருச்சித்து ஆட்னே பலிகொடுத்து மதிலின்‌ 
மத்‌இயிலிருக்கும்‌ பூதகணங்கட்கும்‌ பேய்க்கணங்கட்கும்‌ சோர்வின்றி மாமிச 
பலிகொடுத்துக்‌ காளிகளுக்கும்‌ வயிரவ கணங்களுக்கும்‌ அவ்வாறே பலி ' 
கொடுத்து நின்றான்‌. 


அசுரயாகப்ப்டலம்‌. க௫௪டு 


இவ்வாறு ஆயிரத்தெட்டு வேள்விக்குண்டத்திலும்‌ ஈஞ்சோ டமைக்த 
விறகுகளையிட்டுத்‌ இமூட்டி,த்‌ தானே யாகஞ்செய்யச்கொடங்கி இறைவன்‌ 
திருராமத்தைச்சொல்லி அவன்பால்செல்லும்படி. அன்புசெ லுக்திப்‌ பின்‌ தாச 
கனை கோக்கு இம்மகஞ்‌ செய்ய வல்லோனாரென்‌ அன்னி இவ்வேதிகடோறுஞ்‌ 
சிறிதும்‌ சாழாமல்‌ ஊக்கங்கொண்டே சென்றாய்‌ ஆகையால்‌, யாகத்தைப்‌ 
பூரணமாய்‌ செய்யவல்லவன்‌ நீயேயாம்‌, அதனை விரைவாகப்‌ போற்றென்று 
கட்டளையிட்டு நூற்றெட்டு வேதியையும்‌ தப்பாமல்‌ யாகஞ்‌ செய்யத்தொடங்‌ 
இச்‌ இங்கமுகனைப்பார்த்து இங்பக நீயே செய்துவரவேண்டு மென்றான்‌. 
இதுகிடக்க ; 

இவ்வாறு சூரபதுமன்‌ அச்சிங்கமுகனுக்குத்‌ தெரியச்சொல்லிச்‌ இங்க 
முகனை யங்கே நிறுத்திவிட்டு ௩டுவேயிரும்‌த பெரியவேதியையடைக்‌ அ மந்திர 
விதியால்‌ அர்ச்சனைசெய்து சிறிதும்‌ குறைவறாடத்தி மாதொரு பாகனாயெ 
பரம்பரனை மனத்தினிறுத்தி ஆவின்கொம்பாலாகிய திக்கடைக்‌ கோலாக்கிய 
கொழுக்‌ தழல்விட்டொளிசெய்ய கெய்யென்னுமழையை மந்திரச்தோடுபொழி 
ந்து மாமிச,த்தொகுதியைமிகுதியும்‌ ரெருப்பிற்பெய்து செர்கிறமான உதிரக்‌ 
கடலைச்‌தெறிச்‌ செந்நெற்சோறுதூர்த்துறெய்யும்‌ எண்ணெயும்‌ உதிரமுஞ்சொரி 
ந்து பாலுக்‌ தயிரும்விடுத்து வெண்பொரிரசிதறி வானுலாவிய கடலாமெனக்‌ 
தேனுமானெய்யும்‌ தியிற்சிக்திக்கடன்மையெல்லாம்‌ செய்து நிறைவேற்றினான்‌. 

இவ்வாறு பரமசிவனை நோக்கிச்‌ சூரபதுமன்‌ யாகஞ்செய்கையில்‌ அவ்வக்‌ 
கினி விரைவில்‌ யாருமஞ்ச மண்ணுலகச்தைவிழுங்கி வானுலகமுழுதுமுண்ண 
வெழும்‌ புகையேபோல மேலே மூடி.க்கொண்ட தன்றி, எட்டுத்திசையும்‌ 
பிரமலோகத்தையும்‌ அளாவி எல்லாவுலகமும்பரந்தது. பலகாலமும்‌ வரும்‌ 
இத்‌ தவஞ்செய்யும்‌ காபெமுனிவர்பெற்ற சூரபதுமன்‌ ஒரு யாகஞ்செய்தத 
னல்‌ அவ்வக்கினிசென்று எல்லாவுலகத்தையும்‌ வருத்தியதென்றால்‌ இனி 
அவன்‌ செய்யும்விதத்தை யார்தானெடுத்துச்‌ சொல்லவல்லவர்‌, அவ்யாக 
த்தாலுண்டாயெே புகைப்படலம்‌ அவ்வாறே எல்லா வுலகங்களையு மூடிக்‌ 
கொண்டன. இவ்வாறே மற்றைவேதிகளும்‌ எரிக்தன ; இவற்றால்‌ உகாந்த 
காலத்‌ தியினையொத்திருர்தது. இவன்செய்யும்‌ யாகத்தைக்‌ கேட்டதிர்த இம்‌ 
இரன்‌ அதற்குக்‌ கேடுசூழவெண்ணி ௮ முடிப்பதே யரிதென்றுதெரிர்‌ 
பெருக்‌ அயர்க்கட.லின்மூழ்னொன்‌ இர்‌ இரன்‌ இவ்வாறாகவிருக்கப்பிரமனு மாலும்‌ 
மற்ற தேவரும்‌ பிறரும்‌ இச்சூரபதுமன்‌ செய்கையையெண்ணி, இத்தன்மை 
யாக யார்தான்யாகஞ்செய்யவல்லவர்‌. இப்பாதகனாயெ சூரபதுமன்‌ மேன்மை 
பெறவே முயன்றானல்லவாவென்று பயக்தார்கள்‌. இவ்விதமாகப்‌ பதினாயிரம்‌ 
வருஷம்‌ குரப அமன்‌ தன்தம்பிமாருடன்‌ அவ்வருமையான யாகத்தைச்செய்‌ அ 
கொண்டிருக்‌ அம்‌ செவ்வானம்போன்ற சடையையுடைய பரமசிவன்‌ அவனுக்‌ 
இரங்கி யருள்செய்ய வராத.துகண்டு இனி நாம்‌ செய்வதற்குக்‌ கிருபைசெய்‌ 
வானோவென்று ஆகாயமார்க்கத்திலெழும்பித்‌ தன்கையில்‌ வாள்கொண்தென்‌ 
தேகத்திலுள்ள மாமிசத்தையெல்லாஞ்‌ இதைத்துத்‌ தியி லாகுதியாகப்பெய்‌ த 
தன்‌ உதிரத்தையும்‌ ரெய்யாகச்‌ சொரிந்தான்‌. இவ்வாறு வீரமாமகஞ்செய்து 

5. 19 


௧௪௭ அசுரகாண்டம்‌, 


mc 


தன்‌ உடம்பிலுள்ள மாமிசங்களை யெல்லாம்‌ துண்டம்‌ துண்டமாக ரெருப்பி 
லிட்டுவர அவையெல்லாம்‌ முன்னையினும்‌ அதிகப்படவே அஅகண்டு சூரபது 
மன்‌ மிக்க மகிழ்ச்யெடைக்கான்‌. அப்போதும்‌ பரம்பரனாகிய பரமஏவன்‌ வர 
வில்லை, இன்னும்‌ வரவில்லையே இமையோர்‌ முதல்வனாகிய இமையாமுக்க 
ணிறைவனென்று மனங்கலங்‌ இனி மாண்டுபோவதே ஈலமெனக்‌ அுணிக்து 
யாகருண்டத் திலுள்ள வச்ரெகம்பத்திற்‌ குதித்தான்‌. அதைக்கண்ட இங்க 
மூசன்கான்‌ எக்காள்காண்பேன்‌ ! இனியாதுசெய்வேன்‌ ! என்றுபலவாறுபுலம்பி 

கின்றான்‌. தாரகனும்‌ அவ்வாறே புலம்பீக்கண்டு அவுணர்களும்‌ பெருங்கடல்‌ 
போல இராத்துப்‌ புலம்பினார்கள்‌. இவ்வாறு அவர்களெல்லாம்‌ இரைக்குஞ்‌ 
செய்திகேட்ட இர்திரனும்‌ பாற்கடலிற்‌ பிறந்த வமுதமுண்டஅபோல மூழ்‌ 
சி யடைக்திருர்தான்‌. சங்கமுகனோ என்னுயிர்போன்ற சமையனைப்‌ பிரிக்‌ 
தும்‌ தரிப்பேனோவென்று மனக்திலெண்ணி யெழுந்து தன்தமையன்‌ செய்த 
வர்தாற்போல அவ்விரமாமகத்தை டத்தத்தொடங்டித்‌ தன்னாயிர முடிகளை 
யும்‌ ஒவ்வொன்றாக அவ்யாகத்‌ இயிலிட்டு யாகஞ்செய்யத்‌ தாரகனும்‌ அவ்‌ 
வாறே கன்‌ தலையை வாளாலதறிக்து அந்த யாகச்திலிட அத்தலைபோல 
வேறொன்று முளைத்தெழுர்தது ; அதைக்கண்ட அவுணீரிற்‌ இலர்‌ தங்கள்‌ தலை 
களையும்‌ அரிக்து அந்த யாகத்தியிலிட்டும்‌ அத்தியில்‌ விழ்ந்தும்‌ யாகஞ்செய்து 
வர, ரூரபதுமன்போலச்‌ இங்கமுகனும்‌ அத்‌ தியில்‌ விழ்க்திறக்கத்‌ துணிக்‌ தான்‌. 

அசுரர்யாகப்படல்‌ம்‌. 
முற்திற்று, 


வசம்பெறுபடலம்‌. 


அதைக்கண்ட பசமபிதாவாதயபரமஏவன்‌ ஆளுடைய ஈம்பிகளாகிய சும்‌ 
தரமூர்த்திசுவாமிகளைத்‌ திருவெண்ணெய்‌ கல்லூரில்‌ அரிப்பிரமாதி தேவர்‌ 
கள்‌ அதிசயிக்க முன்னே கொண்டருளிய கிழப்பிராமண வடிவங்கொண்டு 
தண்டொருசையிலூன்தி டர்து அந்த யாகசாலையைக்‌ குறுகிக்‌ சிங்கமுகா 
சூசனைப்பார்த்து இங்கே நீங்களெல்லா மேன்‌ வருர்‌கின்திர்கள்‌ ! உங்கள்‌ 
கருத்தைத்‌ தெரிவிக்கவேண்டுமென்று கேட்டருளத்‌ த்தை போல்வாரா 
இய இவர்‌ ஈமது அயரங்கண்டு வருகந்துகின்றார்‌, இவரோ கிருபைதங்கிய மன 
முடையவரென்று சிங்கமுகாகுர னெண்ணி அவரது பாதங்களில்‌ தன்‌ முடி 
கள்பலவும்‌ பொருந்த வணங்கத்‌ தங்கள்‌ வரலாற்றை யெல்லா மெடுத்துச்‌ 
சொல்லித்‌ தன்‌ தமைய னிறந்தமையால்‌ தான்‌ யாககுண்டத்தி லிறக்கத்‌ 
அணிக்ததாகச்சொல்ல, அதைக்கேட்ட பரமசிவன்‌ உங்கள்‌ தமையன்போல 
மாளவேண்டாம்‌ ; ௮வனை இத்‌ தீயினின்றும்‌ எழுவித்‌ தருள்செய்கன்றோ 
மென்று முன்னாளில்‌ ஆளுடைய பிராட்டியாயெ உமாதேவியார்‌ விரல்களி 
னின்று முண்டான கங்கையிற்‌ பொன்னாட்டிலிருக்கும்‌ கங்கையைகினைக்க, 
அத செருக்குற்ற விஷ்ணுவினுடைய முதுகெலும்பைப்‌ பிடுங்‌த்‌ தண்டமாக 
வூன்றிய பரமரிெவன்‌ திருமுன்னர்‌ தேவர்க ளெல்லாம்‌ பயப்படத்‌ திசைகளு 


வரம்பெறுபடலம்‌. ௪௭ 


மஞ்சும்படி. விண்ணுலகங்களையெல்லாம்‌ தாண்டிவர்து அர்த யாகருண்ட,க்‌ 
இன்‌ ௩டுக்குண்டத்இில்வர்‌து தோன்றவே, ஆலகாலவிஷம்‌ பாற்கடலினின்‌ 
அர்‌ கோன்றியதுபோலச்‌ சூரபதுமனும்‌ அ௮க்குண்டத்தினின்றும்‌ வெளிப்பட்‌ 
டான்‌. முன்போற்‌ சூரபதுமன்‌ அர்த யாககுண்டத்தினின்றும்‌ வந்ததை 
யதிக்து இங்கமுகாகுரன்‌ தாரகன்‌ முதலிய தம்பிமாரும்‌ அவுணருங்‌ கண்டு, 
கடல்‌ சர்திரன்வரவுகண்டு ஆரவாரிப்பதுபோல ஆரவாரித்துக்‌ களிப்படைம்‌ 
தார்கள்‌. அதைக்கண்ட இந்திரன்‌ முதலிய தேவர்களெல்லாம்‌ மேகத்தைக்‌ 
கண்ட குயிலினம்போலத்‌ தம்மனத்திற்‌ பயங்கொண்டு தம்மூரை யடைச்‌ 
கார்கள்‌. 


அன்பறீங்கிய தம்பிய ரிருவரும்‌அவுணசேனணையும்‌ பரந்து வாழ்த்தெடுப்பச்‌ 
சூரபதும னிருக்கையில்‌, கங்கையை வருவித்து திழப்பிராமண . வடிவங்‌ 
கொண்டு கின்ற பரமசிவன்‌ அவ்வுறாவத்தை மறைத்து உமையொருபாகமும்‌ 
இமையா காட்டமாகிய மூன்று கண்களும்‌,சான்கு தோள்களுமாகி இடபவாக 
னத்தி லேறிக்கொண்டு அவர்கள்‌ கட்புலனாகச்‌ தோன்றக்கண்டு, சூரப.தும 
னும்‌ தன்‌ தம்பியருடனும்‌ ஆராத பெருங்களிப்பாற்‌ பலமுறையும்‌ தொழுத 
வாழ்த்தி வணங்கிகின்றான்‌. பரமரிவனோ சூரபதுமனைப்‌ பார்த்து 8 வெகு 
காலம்‌ வீரமாமகஞ்செய்து வருக்தினாய்‌ ! நீ வேண்டுவ தென்ன ! சொல்ல 
வேண்டுமென்று கேட்க, சூரபதுமன்‌ இப்பூமி முதலாக அண்டகோடிகள்‌ பல 
வற்றிற்கும்‌ அரசனாகவேண்டும்‌, அவற்றையெல்லாம்‌ பொதுக்கடிர்தாளும்‌ ஆக்‌ 
இனச்‌ சக்கரமும்‌ தரவேண்டும்‌, நினைப்பதற்கு முன்னே அவற்றையெல்லாம்‌ 
போய்ப்‌ பார்த்துவரும்‌ வாகனங்களும்‌ தரவேண்டும்‌, கானெப்போதும்‌ வச்சிர 
தேகமுடையவனாக விருக்கவேண்டும்‌, இதுதான்‌ கான்‌ வேண்டும்‌ வரமெனக்‌ 
கேட்டு நிற்க, பரமவென்‌ இருபையோடும்‌ பார்த்தருளி மண்ணுலகத்திற்‌ 
காயிரகோடி. யண்டங்களுண்டு, அவற்றுள்‌ ஆயிரத்தெட்‌ டண்டங்களை அற்‌ 
நெட்டு யுகங்கள்வரையிலும்‌ அரசாள்வாய்‌ ; அவ்வண்டங்களை யெல்லாம்‌ 
போய்ப்பார்‌த்‌ தவர இர்‌நிரஞாலத்‌ தேரையுங்கொடுத்தோம்‌. இவ்வண்டங்களை 
யெல்லாம்‌ என்றுங்காக்கத்‌ இருமால்கையிலிருக்கின்ற சுதரிசனமென்னும்‌ சக்‌ 
கரத்தினும்‌ பெருவலிகொண்ட ஆக்கினாசக்கரமுஞ்‌ சிங்கவாகனமுங்கொடுத்‌ 
தோம்‌, யாவருக்கும்‌ இன்றுமுதல்‌ தலைவனாகிய தன்மையும்‌ தேவர்‌ தானவர்‌ 
முதலிய யாவரையும்‌ வெற்றிகொள்ளும்‌ வல்லமையும்‌ பாசுபதமுதலிய படை 
களும்‌, என்று மழியாத வச்சிரதேகமும்‌ பெருங்கடல்போல்‌ ஒரு பதினாயிரம்‌ 
வெள்ளம்‌ யானை தேர்‌ குதிரை அவுணர்‌ என்னும்‌ கால்வகைப்‌ படையும்‌ 
கொடுத்தோ மென்றுஞ்‌ சொல்லி யளித்துகிற்க, சிங்கமுகாசூரனும்‌ தாரக 
னும்‌ வக்துவணங்க அவர்களைப்‌ பார்த்து நீங்களும்‌ கூரபதுமன்போலவே 
தேவர்கள்‌ முதலிய யாவரையும்‌ பேரரில்வென்று புறங்காட்டியோடச்செய்து 
தேவர்களால்‌ தொழப்படும்‌ மூவர்போல விளங்குவீர்கள்‌ ; உங்களை எமது அழி 
யாத சத்தியொன்றாலல்லாமல்‌ வேறொன்றால்‌ வெல்லப்படமாட்டீர்களென்று 
அவர்களுக்கும்‌ அழியாத தேர்களும்‌ பாசுபதாஸ்திர முதலிய தெய்வப்படை , 
களுங்‌ கொடுத்து வேறுவேறாக அனுக்கிரகஞ்செய்து தன்‌ உருக்கரக்தான்‌. 


வரம்பெறுபடலம்‌ 
முற்திற்று, 


ணை ர 


௧௪௮ அசுரகாண்டம்‌. 


ec 


சுக்கிர னுபதேசப்படலம்‌. 


அத்தருணத்தில்‌ முன்னோ ரரணம்போலச்‌ சுற்திக்கொண்‌ டிருக்கும்‌ 
தானவர்‌ தம்‌ தலைவன்‌ கெடாத ஒப்பனை த்தையும்‌ பெற்ற தன்மையை நினை 
தீது மிக்க வலியுள்ளாரெல்லாம்‌ விரைம்‌ தாரவாரிக்க மதிழ்ச்சியடைக்‌ து ஊழி 
காலத்தில்‌ பிரமன்‌ மிச்திரைசெய்கையில்‌ உலகத்தைச்‌ சூழ்க்துகடக்கும்‌ சத்த 
சாகரங்களும்‌ தத்த மெல்லைகடர்து மேருமலையைச்‌ சுற்திகொண்டாற்போல 
நெருங்கிச்‌ சூழ்ந்துகொண்டு ஆரவாரித்து அவன்‌ காலில்விழ்க் து கள்ளுண்‌ 
டாற்போலக்‌ களித்துக்‌ கைதொழுது ஞுப்புற்றுகின்று அடங்காப்‌ பெரும௫ழ்‌ 
வடைர்தனர்‌. தன்‌ முன்னேவர்‌ தவரை யெல்லாம்‌ முகமோக்கிப்பார்த்து இது 
வரையிலும்‌ கேஷேமமா யிருக்கின்‌ நீர்களோ வென்நு௮வர்களைக்கேட்பெசரிக்க, 
அவர்கள்‌ பரமவெனும்‌ நீருமிருக்க எங்களுக்‌ கென்ன குறையுண்டு நாங்கள்‌ 
பெருஞ்செவ்வம்‌ பெற்றோராலோம்‌ ! எல்லாத்‌ துன்பழு நீங்கினோம்‌ ; தாயிரும்‌ 
தால்‌ மக்களுக்‌ கென்னகுறையுண்‌ டென்று சொல்லிக்கொள்ள அத்தானவர்‌ 
களுக்‌ கெல்லாம்‌ அரசனாக விருர்தான்‌: அதைக்கண்ட இர்திரன்‌ முதலிய 
தேவர்களும்‌ அவிறீங்கனார்போ லஞ்ச யொடுங்கனர்‌. பல அரக்கர்‌ தன்னைப்‌ 
புடைசூழ்க்‌துவர விருப்பத்தோடும்‌ பார்‌த்து இக்திரனோடும்‌ தாங்களும்‌ விமா 
னத்திலேகி சோனைமழைபோல பூமழைபொழிர்‌அ சூரபதுமன்‌ வாழி யென்று 
கூறி யாடிப்‌ பாடிப்‌ பெருமூழ்ச்சி யடைந்து இந்திரனது மனத்துயரையுங்‌ 
கண்டார்கள்‌. சூரபதுமனோ அந்த யாககுண்டத்தினின்றும்‌ வந்த அளவில்‌ 
லாச சேனைகட்கெல்லாம்‌ கணக்கில்லாத பேரைத்‌ தலைவராக நியமித்துத்‌ 
தன்னைப்‌ பலரும்‌ சூழ்க்து வணங்கி எல்லாத்‌ இசைகளுஞ்‌ சுற்றிச்செல்ல, தம்‌ 
பியரோடும்‌ அர்த யாகசாலையைவிட்டுத்‌ தன்‌ தந்தையாகிய காிபமுனிவ 
ரிரு்த ஆச்‌ரெமத்தை யடைந்து வணங்கித்‌ தான்‌ பரமவெனிடத்தே பெற்ற 
வரத்தையும்‌ உரத்தையுஞ்சொல்ல அதைக்கேட்ட காெமுனிவர்‌ இந்திர 
னுடைய வாழ்விற்கு முடிவுவக்கதோ ! வேதவொழுக்கக்‌ தவறுவதற்‌ கேதுவா 
யிற்றோ! இதவும்‌ பரமவெனஅ செயலோ! என்று வருத்தப்பட்டுக்‌ தன்னேவண 
ங்ககின்ற சூரபதுமன்‌ ரிங்கமுகாசூரன்‌ தாரகனென்னு மக்களையும்பார்‌ தீது உங்‌ 
கள்‌ குலகுரு வென்னப்படும்‌ பார்க்கவனாகிய சுக்கிரனை யடைகச்‌து உங்களுக்‌ 
குச்‌ செல்வம்‌ இடையிலே நீங்காதவிதமாக வேண்டிய காரியங்களை யெல்லாம்‌ 
கேடிக்கொள்ளுங்கோ ளென்று விடைகொடுத்‌ தனுப்பினார்‌. 


காபெரிடத்தே விடைபெற்றுப்போன சூரபதுமன்‌ இங்கமுகாசூரன்‌ 
தாரகன்‌ என்னு மூவரும்‌ தம்மை யவுணவெள்ளம்‌ புடைசூழச்சென்று சுக்‌ 
இரபகவா னிருக்குமிடகாடி யடைக்தனர்‌. இவர்கள்‌ வரவையதிந்த சுக்கிர 
பகவான்‌ மனவாட்டரீங்க்‌ சக்தோஷமென்னும்‌ மதுவுண்டு களித்து தன்‌ 
டர்கள்‌ கூட்டமாகத்‌ இரண்டு மொய்க்கப்போய்‌ அச்சூரபஅமன்‌ முதலா 
ரை யெதிர்கொண்டான்‌. அதைக்கண்ட சூரபதுமன்‌ விரைவாகச்சென்றனு 
சம்பிபரோடும்‌ தானும்‌ தன்னை யன்போடெதிர்க்த ஆரிரியனாயயெ சுக்ரெபக 
வானை மும்முறை வலம்வர்து பணி5 து கின்றான்‌. சுக்செபகவான்‌ சூரபதுமன்‌ 


சுக்கிர னஅபதேசப்பட்லம்‌. மர 


முதலானோர்‌ எங்காளு ஈன்றாக வாழ்கவென்று வாழ்த்துதல்கூதிச்‌ ரூசபது 
மனைத்‌ தன்‌ னிருசைகளாலும்‌ தழுவியெடுத்துச்‌ தன்னிருக்கைக்‌ கைச்‌ 
அக்கொண்டு போகவெண்ண, சூரபதுமனோ தன்‌ சேனைகளைக்‌ தாரகன்‌ 
காத்திருக்கக்‌ கட்டளையிட்டுச்‌ தான்‌ தம்பியாமிய சிங்கமுகாரூரனோடு சுக்கிர 
பகவா னிருக்கையை யடைக்தான்‌. சுக்கிரபகவானும்‌ சூரபதுமனுக்‌ காசனங்‌ 
கொடுத்துத்‌ தன்‌ மனத்திலன்பு அதிகப்படச்செய்யத்‌ தக்கமுறைமைகளை 
அதிச்து மீர்‌ கம்மை காடிவர்‌த காரணமென்னவென்று கேட்க, அதற்குச்‌ சூர 
பதுமனும்‌ தான்‌ விரமாமகஞ்‌ செய்ததும்‌, அதற்கமையா முக்கணிறைவ 
னாயெ பரமவென்‌ இடபவாகன த்தி லெழுர்தருளிவர்‌ து பலவரங்களையும்‌ செல்‌ 
வங்களையும்‌ கொடுத்தருளினமையுங்கண்டு அர்த யாகசாலையையகன்று காபெ 
முனிவராகிய தன்‌ தந்தையிடம்‌ வந்ததும்‌ அவர்‌ நீ உன்குலகுருவாகிய சுக்‌ 
கரபகவானிடஞ்‌ சென்று அவரால்‌ உபதேசிக்கப்பட்ட நீதிகளைக்கேட்டு 
அரசபாரம்‌ பொறுக்கவேண்டு மென்றஅவுஞ்சொல்லி, எனக்கு நீதிமுதலிய 
வற்றை நன்றாக உபதேசிக்கவேண்டுமென்று வணங்கிக்கேட்டான்‌. அதைக்‌ 
கேட்ட சுக்ரெபகவான்‌ நீ கல்வழியில்‌ ஈடக்கவேண்டி. எம்மைக்‌ கேட்டமை 
யால்‌ உனக்குச்‌ சொல்லவேண்டிய நீதிகள்‌ பலவிருக்கின்றன. அவற்றைச்‌ 
சொல்லுகின்றேன்‌. சித்தசமாதானமாகக்‌ கேள்‌ ! உலகத்தில்‌ பாசமென்றும்‌ 
பசுவென்றும்‌ பதியென்றுஞ்‌ சொல்லுவார்கள்‌. பந்தமென்றுஞ்‌ சொல்லிக்‌ 
கொள்வதோ மித்தையேயாம்‌,ஆவியுஞ்‌ வெமொன்றேயாம்‌. வேகில்லை ; தீமை 
நன்மை யென்னும்‌ வினைகளிரண்டெனச்‌ சொல்லிக்கொள்வதே யல்லாமல்‌ 
அவற்றினால்‌ பிறப்பென்ப துண்டாகும்‌, இன்பத்‌ அன்பங்க ளூண்டாகுமென்‌ 
அஞ்‌ சொல்லிக்கொள்வார்கள்‌. உயிர்க எனைத்தும்‌ ஒருமையே யல்லாமல்‌ 
ஊழின்முறையை விரவிஇருமையு மடையுமென்று சொல்லிக்கொள்வார்கள்‌. 
அவ்வெல்லையி லருமையாதிய வினைகளைச்‌ செய்வாராயின்‌ அவ்‌ வுயிர்கள்‌ 
தோன்றுமென்பார்கள்‌. இருவினைகளைத்‌ தேடிச்செய்வதனாலே மீட்டு மீட்‌ 
டும்‌ உயிர்கள்‌ தோன்றாகிற்கும்‌. அவற்றையதிர்‌து வினைக்டோக விருக்து 
இறைவன்‌ போகர்‌ அய்ப்பிப்பானென்றுஞ்‌ சொல்லிக்கொள்வார்கள்‌. ஆதியக்த 
மில்லாமல்‌ அனாதிமல முத்தனாயிருக்கின்ற பரமசிவன்‌ திருவிளையாடலாற்‌ 
காதலாகதித்‌ தன்‌ மாயையால்‌ பூதம்யாவும்‌ பிறவுஞ்‌ செய்வான்‌. 

மாயையால்‌ சரீ ரங்களாயின யாவையும்தம்‌ அ அவற்றினடுவே சடாகாசம்‌ 
போலக்‌ கலந்து அச்சரிரநீக்கத்தின்‌ முன்போல்‌ அப்பிரமமேயாய்விடுவான்‌. 
இவ்வகையாக எப்போதும்‌ அவ்விறைவன்‌ சங்கற்பமா த்திரத்தில்‌ யாவும்செய்‌ 
வான்‌. எல்லாத்தொழில்களும்‌ மித்தையேயாம்‌. மோகூமொன்றுண்டென்ப 
அம்‌ அதற்கு முயல்வது மித்தையேயாம்‌. ஐம்பொதியும்‌ ஐம்புலனும்‌ மித்தை 
யென்றே சொல்லப்படுமானால்‌ அவற்றாற்‌ காணப்பட்ட சிறக்தபொருள்களு 
மித்தையாம்‌. புத்தியும்‌ வடிவமும்‌ செய்யகின்ற செய்கைகளும்‌ அவ்வாறே 
மித்தையேயாகும்‌. அச்செய்கைகளே மித்தையேயாகுமானால்‌ அவற்றாலாகய 
இன்பத்‌ தன்ப வேறுபாடுகளு மித்தையாகவே முடியும்‌ ; மித்தையையே மெய்‌ 
யெனக்கொண்டாலும்‌ அவ்வின்பத்தன்ப வேறுபாடுகளையும்‌ நித்தியனாயெ 


௧௦ அசுரகாண்டம்‌. 


இறைவனையடையுமோ? அவைகளு மித்தையாகவே முடியும்‌. ஆவதும்‌அழிவ 
அம்‌ இசைர்‌தஅசெய்யத்தக்க வினையாவும்‌ இறைவனுக்கென்பது அல்ல, சரீ 
ரத்இிற்கென்றேஅணிர்‌தகொள்‌. மேலும்‌ போவதும்வருவதும்‌ ஆவதும்‌ அழி 
வஅமாகிய செய்வினையாவும்‌ அளவிறர்த கடங்களிலே பரிணமித்திருக்கும்‌ 
ஆகாயக்திற்‌ கென்பதுண்டோ ; அவற்றைப்போலவே எங்கும்‌ பரமாத்து 
மாவேவானைப்போல எங்குமொன்றாகி இவ்வாறு பொருக்தியிருக்கும்‌. வேறு 
பாடென்பது எவ்வளவு மில்லாத தன்மையை யுடையது, அப்படி நிலை 
பெற்கிருப்பதுவும்‌ ௪த்தியமென்று கெரிக்தகொள்ளவேண்டும்‌. மக்கு ஈன்‌ 
மையை யுதவுமென்றே யெண்ணிப்‌ புண்ணியஞ்செய்வதும்‌, பாவங்கெட்ட 
தென அஞ்ரெடப்பதஅம்‌ஆயெ அவையெல்லாமறியாமையின்‌ தன்மையென்றே 
சொல்லப்படும்‌. எ.து எது மது கண்ணுக்கெதிரே தோன்றினவோ அவற்றை 
கன்று இதெனப்‌ பகுத்அப்பாராமல்‌, அவைகளெல்லாம்‌ மாயாகாரியமென்றே 
ஆய்ந்ததிக்‌ தவற்றைச்செய்வ து நீதிமார்க்மென்றே சொல்லப்படுமோ ! உல 
கத்திலே பாவஞ்செய்யற்கவென்று சொல்வதும்‌, புண்ணியத்தைச்‌ செய்க 
வென்று சொல்வதும்‌ அறிவில்லாதவர்‌ செய்கைகளாம்‌. அப்பாவபுண்ணியங்‌ 
களை யார்செய்தாலும்‌ மேல்வருவதொன்று 2மயில்லை ; மாயையே மித்தை 
யென்று சொல்லப்படுமானால்‌ அதுமெய்யாகுமோ, கனவில்‌ ஒருவன்‌ விரும்பு 
வதும்‌ அங்கே கோன்றுவதும்‌ ஏனையகாரியங்களும்‌ கனவில்‌ காம்‌ கண்ட 
அண்டோ ; அவ்வாறே கனவிற்‌ செய்வனமுதலாயினவும்‌ மு.டி.வுபெறும்‌. ஒரு 
வன்‌ இம்மையிற்‌ செய்யப்படுங்காரியங்களும்‌ மறுமையில்வம்‌ துதவப்பட்டா 
லன்றோ அவை யடையப்படும்‌. அவைகளே மித்தையானால்‌ மித்தையிற்றோ 
ன்துவனபோல விளங்குவனவும்‌ நித்தியமாயெ பிரமப்பொருளாகுமோ ? நெறி 
யில்வக்த இத்தன்மைகளை யெல்லாம்‌ பிறரஜிவாரேயானால்‌ அப்போதே யாம்‌ 
அடையத்தக்க தன்மையெல்லாம்‌ பெறுவர்‌, அவை உறுதியைப்பயக்குமென்‌ 
முல்‌ அவை யுண்மையாகவே முடியுமோ ? இலரைச்‌ சிறியவரென்றும்‌ சிலரை 
மேலான கெதஜியினடப்பவரென்றும்‌ நினைப்பதும்‌ தகுதியோ ! எல்லா வுயிரு 
மொன்றேயென்‌ றதியவேண்டும்‌. அததான்‌ உண்மையென்று சொல்லப்படும்‌. 
இப்பொது சொல்லிவந்தவை யனைத்தும்‌ பிரமஞான ஈன்றாயஜிக்தவர்கள்‌ 
கொட்பாடுகளாம்‌. இனி2மல்‌ உங்களுக்காயெ வண்மையும்‌ பழையவழக்கங்க 
ளும்‌ மற்றையவும்‌ உறுதியாகச்சொல்லுனெறேன்‌. தேவர்களைப்பரர்க்இலும்‌, 
விஷ்ணுமுதலிய திருத்திய காத்தாக்களைப்பார்க்கலும்‌ மேலாகிய அரசச்செல்‌ 
வமும்‌ பராக்இரங்களும்‌ ஆணையும்‌ நீங்காத பெருஞ்செல்வமும்‌ உன்னிடத்‌ 
தலை வந்துகெருங்கின ; இப்படிவக்‌து பொருந்திய மேன்மையையெண்ணி 
யுன்னை நீ பிரமமேயென்‌ றெண்ணித்‌ தெளியவேண்டும்‌, மற்ற பிரமன்முதலிய 
தேவர்களை மேலானவர்களென்து கொள்ளவும்வேண்டாம்‌.. பணியவும்வேண்‌ 
டாம்‌, தேவர்களென்று சொல்லப்படுவோர்‌ உங்களுக்‌ ியற்கையாகவே சத்‌ 
அருக்களாக முடிர்தார்கள்‌. அவர்கள்‌ செல்வத்தை யெல்லா மழித்து அவர்‌ 
கனை யெல்லாம்‌ வருத்துவதே தகுதி ; இ5இிரனென்று சொல்லப்படுவோன்‌ 
தேவர்களுக்கெல்லாச்‌ தலைவனாவான்‌,அவனோ நேற்று அசுரர்களென்று சொல்‌ 


ஈர னுபதேசப்படலம்‌. கடக 


லப்படுவோர்‌ உயிரையெல்லாங்‌ கொள்ளைகொண்டான்‌. அவன்‌ பிழைத்அப்‌ 
போகாவண்ணம்‌ விரைமக்‌தபோய்ப்பற்றி அவன்‌ காலுக்கு விலங்டட்டெ்‌ சிறை 
யிடவேண்டும்‌. அவனைச்‌ றையிட்டபிறகு தியனவாயெ பலகாசியங்களையுஞ்‌ 
செய்து வேதவித்துக்களாகிய இருடிகளையும்‌ மற்றத்‌ இக்குபாலகரையும்‌ எப்‌ 
போதும்‌ உனக்குக்‌ ஞுற்றேவல்செய்யும்படி. செய்தகொள்ளவேண்டும்‌,.அப்படி. 
மீ செய்தகொண்ட பிறகு அவைகளை யெல்லாம்‌ உன்னை யடுத்‌இிருக்கும்‌ அனு 
ணர்களுக்குக்‌ கொடுத்‌ துவிடவே வேண்டும்‌. கொலை களவு காமம்‌ வஞ்சனை 
முதலிய காரியங்களை நிலையாகச்‌ செய்துவரவேண்டும்‌, அவைகளால்‌ உனக்கு 
கேர்க்துவரும்‌ பொல்லாங்‌ கொன்றுமேயில்லை. அப்படி நீ செய்தகொள்ளா 
விட்டால்‌ உனக்கொரு காரியமுஞ்‌ சத்தியாகமாட்டா, உலகத்திலே உனக்‌ 
கார்தான்‌ பயப்படுவார்கள்‌. நீ பரமவென்‌ கொடுத்த ஆயிரத்தெட்‌ டண்டங்‌ 
களையும்‌ உன்‌ சேனைகளுடன்‌ வென்று இக்குவிசயம்பண்ணிப்‌ பார்த்தப்‌ 
பார்த்து அங்கே நீ செய்யவேண்டிய கடமையாதிய ஆணையைச்‌ செலுத்தி 
யெட்டுத்திசையும்புகழும்படி.மீண்டு இவ்வுலகத்தனையே ஆண்வெரவேண்டும்‌. 


சுக்ரெனுபதேசப்படலம்‌, 
முற்திற்று. 
அண்டகோசப்படலம்‌. 


இவ்வாறு பொல்லாங்கான சொற்களையே நீதியென்று சுக்ரெபகவான்‌ 
சொல்ல, “மூத்தோர்சொல்‌ வார்த்தையமிர்தம்‌.” என்றபடி, ஈல்லதென்றே 
மனத்திற்கொண்டு சூரபதுமன்‌, தனக்குப்‌ பரமவென்கொடுத்த ஆயிரத்தெட்‌ 
டண்டங்களின்‌ நிலைமையெல்லாஞ்‌ சொல்லவேண்டுமென்றுகேட்கச்‌ சுக்கிரா 
சாரிசொல்வானாயினான்‌. மேலிருக்கும்‌ பொருளும்‌ அதனால்‌ விளைவதுமிருக்கட்‌ 
டும்‌,இப்பால்மூலப்பகுதியினின்றும்‌ புத்திதோன்றும்‌,பு,த்தியினின்றும்‌ ஆங்காரர்‌ 
தோன்றும்‌,அவ்வாங்காரத்தினின்றும்‌ ஐம்புலன்கள்‌ தோன்றும்‌, அங்குகின்றும்‌ 
ஆகாயத்தில்‌ பிருதுவிவரையிலுமுள்ள மகாபூதங்களுண்டாம்‌, அப்பிருஅவித்‌ 
தானே ஆயிரங்கோடி. யண்டங்களுண்டு அவைகளொன்றுக்கு ஒன்றாக மேலா 
கச்சொல்லு கிலைமையல்ல, அவற்றைச்‌ சொல்லுமிடத்தில்‌ அவைகள்‌ பரம்‌ 
இருக்கும்‌, அவற்தினிறமோ செம்பொ ஸிறமாம்‌. அப்படிப்பட்ட ஆயிரகோடி 
யண்டங்களில்‌ நீபெற்றவையெல்லாம்‌ ஆயிரத்தெட்டண்டங்களாம்‌, அவற்றில்‌ 
' ஒன்ஜினியற்கையை அங்கை ரெல்லிக்கனிபோலச்‌ சொல்லுகின்றேன்‌. சூரிய 
னஅுடையமிரணங்களி லுண்டாகின்ற அகள்‌ மூன்‌ அசேர்ர்‌தால்மயிர்‌ தனியென்று 
சொல்லப்படும்‌, அத எட்டுக்கொண்டது ஈர்‌, அது எட்டுக்கொண்டது பேன்‌, 
அத எட்டுக்கொண்டது கோதுமை, அது எட்டுக்கொண்டஅ அங்குலம்‌, ௮௮ 
இருபத்‌ அகான்கு கொண்டது முழம்‌,௮து கான்குகொண்ட அ விற்திடை,௮.து 
இரண்டுகொண்டது தண்டம்‌, அது ஆயிரங்கொண்டது குசோசம்‌, அது 
கான்குகொண்டது ஒருயோசனை,அரந்தயோசனை நாூறுகோடி.கொண்டது இவ்‌ 


௧௫௨ அசுரகாண்டம்‌. 


ய 


வண்டத்இின்‌ அகலமும்‌ நீளமுமாகும்‌ ; மற்ற ௮ண்டங்கட்ஞும்‌ இவ்வாறே யள 
வென்று மினைத்அக்கொள்‌. பூமிக்குக்க்‌ ஐம்பதகோடி யோசனையும்‌, மேல்‌ 
ஓம்பதகோழடி. யோசனையுமுண்டு, பூமிக்கு நடுவேயுள்ள மேருவுக்‌ கெட்டுத்‌ 
இசையும்‌ ஐம்பதுகோடி. யோசனையாம்‌, அண்டகடாகம்‌ ஐம்பதகோடி 
யோசனையாம்‌, ௮ண்டகடாகமோர்‌ கோடியோசனைக்குமேல்‌ காலாக்கினியுரு 
ததிரர்‌ கோயிலுண்டு, அது ஒருகோடி. யோசனைதூரம்‌. அவரது இருமேனி. 
அக்னிச்சுவாலை பதினாயிரம்‌ யோசனை விசும்‌. அவர்‌ பலகை வாள்‌ வில்‌ 
பாணமென்னும்‌ இவற்றை யணிக்திருப்பார்‌. அக்காலாக்கினி யுருத்திரபைப்‌ 
போன்றவர்‌ அவரைப்‌ பதின்மர்‌ சூழ்வர்‌ ; அவரைச்சூழ்க்‌து குற்றேவல்செய்யும்‌ 
பரிசனம்‌ ஓருபதுகோடி. ; அக்கடவுளத பாதங்களைத்‌ துதித்து ஆதிகூர்மம்‌ 
அப்புவன த்தில்‌ வாசஞ்செய்யும்‌. அக்தப்புவனத்தின்மேல்‌ யாவரும்‌ கடுங்கச்‌ 
தக்க இருபத்தெட்டுக்கோடி. ஈரகங்களுண்டு ; அதன்‌ நீளம்‌ கோடியே இருபத்‌ 
கொன்பது யோசனை தூரம்‌,அதன்பரப்பு பன்னிரண்டு லட்சம்‌ யோசனையாம்‌, 
அந்ரக புவனத்தின்மேல்‌ ஒன்றொழிக்‌த நூாறுலட்சம்யோசனையுயரத்இில்‌ ஒரு 
புவனமுண்டு ; அத ழே மண்ணும்‌ மத்தியில்‌ இரும்பும்‌ இழக்கே பசும்பொற்‌ 
சோதியு முள்ளதாயிருக்கும்‌,அதன்‌ மேற்பாகத்தில்‌ கூர்மாண்டர்‌ வாசஞ்செய்‌ 
வார்‌.அவர்கருமையான முகமுடையவராய்‌ மழுவாயுதமேந்தியகையும்‌,ஊழித்‌ 
தியொத்த மேனியும்‌, சுழல்கின்ற கண்ணும்‌ பெற்றுப்‌ பொற்பீடத்தி லெழும்‌ 
தீறாளியிருப்பார்‌. அவரைச்‌ சூழ்ந்திருக்கும்‌ உருத்திரகணங்களின்‌ கணக்கோ 
அளவில்லை, அர்தப்‌ புவனத்திற்குமேல்‌ இடைவெளி யொன்ப இலட்சம்‌ 
யோசனையென்று சொல்லுவார்கள்‌. அதற்குமேல்‌ பாதாளங்க ளிருக்கின்றன, 
மேலேயிருக்கும்‌ கனிட்டபாதாளம்‌ எட்டிலட்சம்யோசனை ; அப்பாதாளத்தி 
னகலம்‌ வெவ்வேறு பதினாயிரம்‌ யோசனையாம்‌, அவற்றின்‌ மூன்றுபாகத்துள்‌ 
8ழ்ப்பாகத்தில்‌ அவுணர்களும்‌, மத்தியில்‌ அரக்கரும்‌, மேற்பாகத்தில்‌ ஒளி 
யுள்ள பற்களையுடைய காகரும்‌, வாசஞ்செய்வார்கள்‌. இதற்குமேல்‌ ஒன்ப 
இலட்சம்‌ யோசனை தூரம்‌ ஆடகேசுரர்‌ புவனமாம்‌. இதன்மேல்‌ இடை 
வெளி யொருகோடி.யே இருபஅலட்சம்‌ யோசனையாம்‌, இதற்குமேல்‌ எட்டுத்‌ 
திசையானைகளும்‌, அட்டமா காகங்களும்‌ ஆதிசேஷனுடன்‌ தாங்கக்கொண்‌ 
டிருக்கும்‌. இப்பாதாளங்கட்‌ கெல்லாம்‌ தலைவராகப்‌ பாதுகாப்பவர்கள்‌ ஆட 
கேசுரர்களேயாம்‌. இவர்களைச்‌ சேவித்துக்கொண்டிருப்பவர்‌ காகரும்‌ அரக்க 
ரும்‌ ௮வுணர்களுமாம்‌. அண்டகடாகமுதற்‌ பூமிவரையிலும்‌ ஐம்பதுகோடி. 
யோசனையளவாம்‌. இதை நீயேயதிக்துகொள்‌. பலவகையான பாதாளங்கட்‌ 
கெல்லாம்‌ மேலானதாயிருக்கும்‌ இந்தப்பூமியின்‌ விரிவையஞ்‌ சொல்லுகின்‌ 
றேன்‌.௮வைகாவலக்‌இவு,இதலிக்‌ திவு,குசைக்‌இவு,சரவுஞ்சத்திவு,புட்கரத்‌ தீவு, 
தெங்குத்‌இவு, கமுகந்திவென்னு மேழுஇவுகளாம்‌. இவ்வுலகத்தைச்‌ சூழ்ச்து 
ஏழு சமுத்திரமிருக்கும்‌. அவை உவர்க்கடல்‌, பாற்கடல்‌,தயிர்க்கடல்‌, மெய்க்‌ 
கடல்‌, கருப்பஞ்சாற்றுக்கடல்‌, தேன்கடல்‌, ஈன்னீர்க்கடல்களாம்‌. இவ்வுல 
கத்‌இற்கப்பால்‌ சொர்ணபூமியுண்டு, அதைச்‌ சக்கரவாளமிரி சூழ்க்திருக்கும்‌. 
அதற்கப்பால்‌ சமுத்திரங்களுக்கெல்லாம்‌ பெரிய சமுத்திரமாயெ பெரும்புறக்‌ 


அண்டகோசப்படலம்‌. கடுக 


கடலுண்டு ; அதற்கப்பால்‌ இருள்சூழ்க்கவிடமுண்டு, இவ்வண்ட 42 அடனேயும்‌ 
இப்‌ பாருள்கள்சூழ்க்‌ இருக்கும்‌. எல்லையகன்ற முதல்‌ இிவினளவு ஓரிலட்சம்‌ 
யோசனையாம்‌, அவ்‌ வுப்புக்கடலும்‌ அப்படியே யோரிலட்சம்யோசலே யள 
வண்டு, ஏனையஇவுகளும்‌ அதற்செட்டியாகச்‌ சொல்லுவார்கள்‌. அப்படி. கண்ட 
தொகை இரண்டுகோடி.யே ஐம்பசத்‌துகான்லெட்சம்‌ யோசனையாம்‌. சொர்ணா 
பூமி பத்தக்கோடி யோசனையாம்‌. அதைச்சூழ்ச்த சக்கசரவாளஇரி பதினாயிரம்‌ 
யோசனையாம்‌. அச்சக்கரவாளஇரியைச்சார்க்ச புறத்திலுள்ள பூமி கோடியே 
இருபத்தேழிலட்சம்‌ யோசனையாம்‌. இனி இருள்சேர்ம்த வுலகத்தினெல்லை 
யைச்சொல்வேன்‌. அர்த இருளுலகம்‌ முப்பத்தஞ்சுகோடியே பத்தொன்பது 
அற்று நாற்பதினாயிர யோசனையளவாம்‌. இருள்சேர்க்த அண்டப்பித்திகைக்‌ 
கனம்‌ கோடியோசனையாம்‌, அதனகலம்‌'இருபத்தஞ்சுகோடி யோசனையாம்‌. 
பழமையான _நாலிற்சொல்லியபடி. ஒவ்வொருதிசையும்‌ நாஅயோசனையள 
வாம்‌. தாமரைப்பூவிலெழுர்த பிரம்தேவன அ வலத்தோளில்வந்த சுவாயம்பு 
மனுவின்மகனாகிய வேலையேர்திய அன்புடைவிரதனென்பவன்‌ உலகமுழுதும்‌ 
தனிச்செங்கோல்‌ செலுத்தி யரசாண்டான்‌. அவன்‌ புத்திரர்களாகிய அங்கி 
தீரன்‌, மேதாதி, வபுட்டி, சோதிட்டு, ததிமான்‌, அவ்வியன்‌, சேமிக்கவசன்‌ 
என்னு மெழுவரும்‌ அச்சுவாயம்புமனுவின்‌ மகனாயெ தம்முடைய தந்தை 
யாண்ட உலகமுமுதம்பிரித்தச்‌ என்த துகனென்‌ க! சொல்ல அரசாண்டு 
வந்தார்கள்‌. 

முன்னேசொன்ன சத்ததிவுகளில்‌ சம்புத்‌ திவா யெ நாவலம்‌ திவையாண்ட 
வங்கிதிரனென்பவனுக்கு ஒன்பது பிள்ளைகளுண்டு ; அவர்களுக்கு அவர்கள்‌ 
பேசாலேயே கவகண்டங்களாகப்‌ பிரித்துக்கொடுத்தான்‌. அவர்கள்‌ பாரதன்‌, 
இம்புருஷன்‌, அரி, கேதுமாலன்‌, பத்திராசுவன்‌, இளாவிருதன்‌, இரமியன்‌, 
ஏமன்‌, குரு என்னப்படுவோர்‌ ; அவர்கள்‌ ஈவகண்டமாகப்‌ பிரித்த சம்புத்‌ 
திவைத்‌ தனித்சனியேயாண்வெர்தார்கள்‌. அர்தச்சம்புத்திவின்‌ ஈடுவிலேதான்‌ 
மகா மேருமலையிருக்கின்றது. ௮௮ செக்தாமரைப்‌ பொகுட்டைப்போல விள 
ங்கயிருக்கும்‌. .அதனுயரம்‌ எண்பத்து ஈாலாயிரம்‌ யோசனை யுயரமாம்‌, 
அர்த மேருமலையினுச்சியில்‌ பிரமனுக்குரிய சத்தியலோகமிருக்கும்‌. பிரமன்‌ 
எல்லாவுயிரையும்‌ படைக்கும்‌ மகோவதி ஈகரமிருக்கன்ற து. அம்மலைக்கு 
மேற்குத்திசையில்‌ விஷ்ணு வசிக்கும்‌ வைகுக்தமிருக்கின்ற,அ ; அம்மலையின்‌ 
வடகிழக்குத்திசையில்‌ இறைவன்‌ விற்திருக்கும்‌ கயிலையிருக்கன்றத. அம்‌ 
மலையில்‌ எட்டுத்திசையிலும்‌ இந்திரன்‌ முதலிய எண்மரும்‌ ௮மராவதிமுதலிய 
ஈகரங்களைக்கட்டி யாண்வெருகன்ஞுர்கள்‌. அதற்குத்‌ தெற்குமுதல்‌ வடக்கள 
வும்‌ மத்தியில்‌ அழயெ வோர்‌ சேசமிருக்கின்றஅ. அதற்கப்பால்‌ ஒரு தவார 
மொன்று, போகாரிற்கும்‌. அச்த மலையின்கிழக்கே மர்தரமலையிருக்கின்ற து. 
அதுவோ வெண்மை நிறமுள்ளதஅ, அதற்குத்‌ தெற்திற்‌ கந்தமாதனமலையிருக்‌ 
“கின்றது, அதனிறம்‌ பொன்னிறம்‌ ; மேற்திசையில்‌ அழயெ நீலமலையிருக்கின்‌ 
றது. வடதிசையில்‌ சபார்சுவமலைலெகன் றது அதனிறம்‌ மாதுளம்பூவினிற 


மாம்‌. அம்மலை நான்கிற்கும்‌ அட யகலம்‌ ஏண்ணாயிரம்யோசனையாம்‌, பதி 
8. 20 


கடு dD] சுர்காண்ட ம்‌. ்‌ 


யிரம்‌ யோசனை நீளமுமாம்‌., அம்மலைகளினுச்கெளில்‌ கடம்பு,காவல்‌, அரசு, 
ஆல்‌ என்னும்‌ தருக்களிருக்கும்‌, அவற்றில்‌ காவல்மரம்‌ இரண்டாயிரம்யோச 
னை யுயரமுள்ளதாயிருக்கும்‌. கடம்பு, அரசு, ஆல்‌ ஒவ்வொன்றும்‌ ஆயிரம்‌ 
யோசனை யுயரமாயிருக்கும்‌, அர்தமக்தரமலையின்‌ அடிவாரத்தில்‌ அருணமென்‌ 
னும்‌ தடாகமிருக்கின்றது, மேற்புறத்தில்‌ அசதோதமென்னும்‌ தடாகமும்‌, 
தென்றிசையில்‌ மாசையென்னும்‌ தடாகமூமுண்டு. வடக்கிற்‌ சயித்திரமென்‌ 
னுஞ்‌ சோலையும்‌, தெற்கில்‌ விரிச்திரை யென்னும்‌ சோலையும்‌, மேற்கில்‌ வைப்‌ 
பிரசை யென்னும்‌ சோலையும்‌,வடக்கில்‌ திருதாக்கியமென்னுஞ்சோலையுமிருக்‌ 
இன்றன. அம்மலையடி.வாரத்திலுள்ள காவல்மரச்தின்‌ சாறொமுகிெரும்‌ பூமி 
யாகையால்‌ பாரதன்‌” ஆண்வேர்க அரந்தக்கண்டத்தினை காவலர்‌ இவென்று 
சொல்லுறொர்கள்‌. அப்பழக்தின்சாறு ஆறாகப்‌ பெருகயோடி. மேருமலை முழு 
அஞ்சூழ்ர்‌து வடபாற்சென்று சாம்பு கமென்னும்பெயர்கொண்டுலாவும்‌, அந்த 
நிரையுண்டவர்களுடைய உடம்புமுழுதும்‌ 'பொன்மயமாம்‌. அவர்கள்‌ பதின்‌ 
முவாயிரவருஷம்‌ சிவித்திருப்பார்கள்‌. அம்மலையைச்சூழ்க்து . ௮ட்டகுலாசல 
முண்டு, அவை நீலலிரி, சுவேதகிரி, இருங்ககரி,ி௪த௫ரி,கக்தமாகனகரி,மாலிய 
வான்‌, ஏமகூடம்‌, இமயரி என்பனவாம்‌. 

இனி ஈவகண்டங்களின்‌ அளவைச்‌ சொல்லுகின்றேன்‌, வடகடல்‌ முத 
லாகச்‌ ரொுங்கிிவரையும்‌ குருவருலஷம்‌, இருங்கதிரிமுதல்‌ சுவேதம்வரையும்‌ 
இரணியவருஷம்‌, சுவேதத்திற்கும்‌ மநீலமலைக்கும்‌ ஈடுவே இரமிய வருஷம்‌, 
மேருமலையைச்‌ சூழ்ர்தவருலம்‌ இளாவிருக மென்று சொல்லப்படும்‌, கந்த 
மாதன மலைமுதல்‌ மேற்கடலுக்கு மத்தியிலுள்ளது கேதமாலவருஷம்‌, மாலி 
யவான்‌ மலைமுதல்‌ இழக்குக்கடல்வரையிலு முள்ளது பத்திரவருத மெனப்‌ 
படும்‌. மிசதமுதல்‌ ஏமகூடம்வரையிலும்‌ அரிவருலமாம்‌. ஏமகூடமுதல்‌இமய 
மலைவரையிலுமுள்ளஅ இம்புருஷவருஷமாம்‌. தென்கடற்கும்‌ இமயமிரிக்கும்‌ 
கடு3வயுள்ளது பாரதவருஷமாம்‌. கேதமாலவருஷ்முதல்‌ பத்திரம்வரையிலும்‌ 
முப்பத்து காலாயிரம்‌ யோசனையாம்‌,பாரதவருஷம்‌ ஒன்பதினாயிரம்‌ யோசனை 
விரிவுள்ளது. குருவருவஷூத்தில்‌ வடுப்பவர்‌ ஒருபோது தாயிடத்தே ஆண்‌ 
பெண்ணாகப்‌ பிறந்து தாங்க ளன்பாகவே கலக்து சுடித்திருப்பர்‌. அவர்களுக்‌ 
குணவு தெய்வத்தருக்க ளளிக்கும்‌ காய்‌ கனிகளேயாம்‌. அவர்கள்‌ நிறமோ 
பள்ளைகிறம்‌, அவர்கள்‌ ஆயுள்‌ பதின்மூவாயிரம்‌ வருஷமாம்‌. அதற்குள்‌ வட 
பாகத்‌இல்‌ முனிவர்களும்‌ சாரணரும்‌ சித்தரும்‌ வசிப்பார்கள்‌. அவர்களுக்கு 
ஆயுள்பஇன்மூவாயிரவருஷமாம்‌ அவர்கள்கிறம்படி.ககிறம்‌.பத்இராசுவவருஷத்தி 
லிருப்பவர்‌ காய்கனியருர்‌அவார்கள்‌. அவர்களுக்கு மாயுள்‌ பதின்கூவாயிரவரு 
ஷம்‌, இரமியவருஷத்தில்‌ வ௫ப்பவர்‌ பழவருக்கம்‌ புபெபார்கள்‌ ; அவர்கள்‌ 
கிறம்‌ சந்திரனதுகிறமாம்‌, அவர்கள்‌ இரண்டாயிரத்‌ தைஞ்னா றயுதம்‌ வசப்‌ 
பார்கள்‌. இரணியவருஷத்தி லிருப்போர்‌ ஆலமரக்கனிகளைப்‌ புசிப்பார்கள்‌ ; 


குவளைப்பூவி னிறமுடையவர்‌, அவர்களுக்‌ காயுள்‌ பன்னீராயிர மென்றே 


சொல்லுவார்கள்‌. இளாவிருதவருஷத்தி லிருப்பவர்கள்‌ வெள்ளைகிறமுள்ளவர்‌ 
கள்‌, கருப்பஞ்சாற்றைச்‌ சாப்பிடவோர்கள்‌, பன்னிராயிரயுகம்‌ வசிப்பார்கள்‌ 


அண்டகோசப்படலம்‌. கடுடு 


வருஷத்இிலிருப்பவர்கள்‌ பசுங்குவளைப்‌ பூவினிறமுடையவர்கள்‌, கண்டசியின்‌ 
பழத்தைப்‌ புரிப்பார்கள்‌ ; அவர்களுக்‌ காயுள்‌ பன்னிரண்டாயிரமாம்‌. அரிகண்‌ 
டத்தில்‌ வடப்பவர்‌ பதினாயிரம்‌ வறாஷஞ்‌ சிவிப்பர்‌, அவர்கள்‌ கரய்கனியைப்‌ 
புரத்து வாழ்வார்கள்‌. அவர்களும்‌ சந்திரனைப்போலும்‌ கிறம்பெந்திருப்பார்‌ 
கள்‌. இம்புருஷவருஷூத்தில்‌ வபெபவர்‌ இறலியின்பழம்‌ புப்பார்கள்‌ ; அவர்கள்‌ 
கிறம்‌ பொன்னிறம்‌, அவர்கள்‌ பதினாயிரம்வருஷம்‌ சிவித்‌ இருப்பார்கள்‌. ஏம 
கூடமலைக்குச்‌ தெற்கில்‌ இமயலிரிக்கு வடக்கில்‌ பெருமைபொருர்திய கயி 
லாசமலை யிருக்னெறது ; அதில்‌ சசண்டபரமசிவனார்‌ எழுந்தருளி யிருப்பர்‌ ; 
அம்மலை எக்காலத்திலும்‌ அழிவில்லாம லிருக்கும்‌. மேற்சொன்ன எட்டுக்‌ 
கண்டத்திலும்‌ வடப்பவர்கள்‌ துன்பம்‌ பிணி கரை இரை மூப்புகளைச்‌ இதி 
தேனு மடையார்கள்‌. அவர்கள்‌ இருகயுகம்போலவே மற்ற யுகங்களிலும்‌ 
வலிமைகஞுன்றாுத வறிவு, தேகபலம்‌, தேகமுயற்‌ முதலியவற்றைப்‌ பெற்‌ 
திருப்பார்கள்‌. அவர்கள்‌ பாரதத்தில்‌ வக்தபிறக்‌து செய்துகொண்டால்வினைப்‌ 
பயன்களை மேற்சொன்ன எட்டுக்‌ கண்டங்களிலும்‌ போய்ப்‌ பிறக்தனுபவிப்‌ 
பார்கள்‌. அங்கே மழையென்பதே பொழியமாட்டா. இதடக்க ; 


பாரதவருஷத்தில்‌ வப்பவர்‌ பூமியிற்‌ பிறர்தபிறகு பல தொழிலுஞ்‌ 
செய்‌.து அறம்‌ பாவமென்னு மிரண்டையுஞ்செய்ததனால்‌ ஆதிசெய்விகம்‌ ஆதி 
பொதிகம்‌ ஆதியாத்மிக மென்னு மூன்தினாலாகிய பயனையடைவார்கள்‌, அவர்‌ 
களுக்கும்‌ பெருமை வலிமை ஆயுள்‌ உருவம்‌ உணவு செய்கைகள்யுகங்கள்தோ 
அம்பேதப்பட்டி.ருக்கும்‌. அவ்விடத்தில்தோரை முதலிய பல தானியங்களு 
முண்டாகும்‌,ப்ரிசுத்தமான காய்‌ கனி முதலியவற்றையும்‌ புசப்பார்கள்‌ ; இனி 
இப்பாரதமொழிக்‌த மற்றஎட்டுக்கண்டத்தி லிருப்பவர்களாகிய தேவரும்‌ ஈரக 
வா௫ிகளும்‌அவ்விடத்திற்‌ பொருந்தியால்வினை திவினைகளைச்செய்து அவற்றின்‌ 
பபனை யனுபவிப்பார்களென்றால்‌ திவினை ஈல்வினையென்னும்‌ செய்கைகளுக்‌ 
கெல்லா ஞூலகாரணமாயிருப்பது அப்பாரதவருஷமெயாஞாம்‌, தங்களுக்கொரு 
குறைகேரிட்டால்‌ தேவர்களும்‌ முனிவர்களும்‌ தவமும்பூசையும்‌ இப்பரதகண்‌ 
டத்தில்வர்‌.து செய்தே முற்றுப்பெறுவார்கள்‌. புலவர்கள்‌ புகழும்பரதனும்‌, இச்‌ 
இரன்‌, கசேருகன்‌, தாமிரபன்னன்‌, கபத்திராகன்‌, சருமியன்‌, கர்தருவன்‌, 
வருணன்‌ என்னும்‌ பு,த்திரரையும்‌ குமரி யென்னும்‌ பெண்ணையும்பெற்று அவர்‌ 
களால்‌ ஈவகண்டமாகப்‌ பிரித்தான்‌ ; அப்பாரதவருஷஜத்தில்‌ கங்கை, கவுதமி, 
யமுனை, கவுரி, சரஸ்வதி, காவிரி, ஈருமதை, பாலி, கம்பை, பம்பை, அங்க 
பத்திரை, குசை, கோமதி, பாஞ்சாலி முதலிய புண்ணிய ஈதிகளிருக்கனெறன. 
மகேக்‌இரம்‌, மலயம்‌, கையம்‌, சத்தி, மாகிருடம்‌, பாரியாத்திரம்‌, விக்த மென்‌ 
னும்‌ ஏழுகிரிகளும்‌ ; காஞ்சி,காசி, அயோத்தி, மதுரை, மாயை, அவம்தி, தவா 
ரகை என்னுஞ்‌ சத்தபுரிகளும்‌ இவையல்லாமல்‌ ஆயிரத்தெட்டிச்‌ சவாலயங்‌ 
களும்‌ ; அர்தணார்‌ முதலியோர்‌ விக்கும்‌ பல தேசங்களு மிருக்கன்றன. இது 
தான்‌ மெய்ந்நெறிக்‌ இருப்பிடமாயிருப்பது ; இதைக்‌ குமரிகண்ட மென்றுஞ்‌ 
சொல்லுவார்கள்‌. ஏனைய எட்டுக்கண்டங்களும்‌ மிலேச்சருங்கிருப்பிடமெனப்‌ 
படும்‌ ; அவைகளோ வியர்து சொல்லப்படாதவை. இது நிற்க ; 


௧௫௭ அசுரகாண்டம்‌. 


டன ee 


பாற்கடல்குழ்ர்த சாக, த்திவி னெல்லையினையாண்ட அரசனாய்‌ மேதாதி 
என்பவன்‌ சாந்தவயன்‌, சிரிரன்‌, கோதயன்‌, ஆனந்தன்‌, சிவன்‌, கெமகன்‌, 
அருவன்‌ என்னும்‌ புத்திரரைப்பெற்று அவர்களாலே சத்தவருஷங்களை யுண்‌ 
டாக்கி யாண்வெரந்தான்‌. அத்‌ திவின்கடவுள்‌ வாயு ; ஆரியர்‌, விந்தகர்‌, குகரர்‌ 
அங்கே வடுப்பவர்கள்‌. சோமகம்‌, சமனம்‌, சந்திரம்‌, துந்துபி, வப்பிராசனம்‌, 
ஈாரதியம்‌, கோமதமென்னும்‌ சத்தகிரிகளும்‌ ; இவை, விபாவை, அமிர்தை, 
சுரதை, மனுதத்தை, சித்தி, ிரமை யென்னும்‌ சத்தநதிகளு முண்டு ; தயிர்க்‌ 
கடல்‌ சூழகின்ற குசத்திவினையாண்ட வபுட்டு என்னு மரசனுக்கும்‌ சுப்பிர 
தனு, ரோடதன்‌, தீரன்‌, மூகன்‌, சுவேதகன்‌, சத்தியன்‌, வயித்திதன்‌ என்னு 
மேழுபுக்திரருண்டு, அவன்‌ இவர்கள்‌ பேரால்‌ சத்தவருஷ மாக்கெவர்களுக்குக்‌ 
கொடுத்தான்‌. அதில்‌ உன்னதம்‌, குமுதம்‌, குமாரம்‌,மேகம்‌, சந்தகம்‌, மடடம்‌, 
அரோணம்‌ என்னும்‌ ஏழுமலைகளும்‌ ; சோனை, வெள்ளி, மதி, தோமை, 
கேத்திரை, விமோசனை, விருத்தியென்னு மேழு நதிகளு மிருக்கின்றன. தர்ப்‌ 
பகர்‌, கபிலர்‌, சாரணர்‌, நீலத்தர்‌, தண்டர்‌, விதண்டகரென்பவரே அவ்விடத்‌ 
தில்‌ வரிக்கும்‌ சனங்களாம்‌, அப்பால்‌ நெய்க்கடல்சூழக்‌ ரெவுஞ்ச மென்னும்‌ 
இவுண்டு, அதைச்சோதிட்டாவென்பவன்‌ அரசாண்டு வந்தான்‌. அவனுக்குச்‌ 
சாரணன்‌, கபிலன்‌, கிருதி, ர்த்தி, வேணுமான்‌, இலம்பகன்‌, உற்பிதனென்‌ 
ஜம்‌ ஏழுபுத்திரருண்டு ; அவர்களால்‌ ஏழு வருஷமாக்கி அவர்களுக்குப்‌ பிரித்‌ 
அக்‌ கொடுத்தான்‌. அவர்களு மரசாண்டுவந்தார்கள்‌. அப்பால்‌ கருப்பஞ்சாற்‌ 
றுக்‌ கடல்வளைந்த தீபம்‌ சான்மலித்திப மென்பார்கள்‌. அதைத்‌ அதிமான 
னென்பவன்‌ அரசாண்டுவக்தான்‌ ; அவனுக்குக்‌ குசகன்‌,வெய்யன்‌, தேவன்‌, 
முனி, அர்தகாரன்‌, மனோரதன்‌, துந்துபி யென்னு மேழுபுத்திரர்‌ உண்டாயி 
னர்‌; அவர்களால்‌ ஏழுகண்டங்களாகப்‌ பிரித்‌ தக்கொடுக்க, அவர்க ளரசாண்டு 
வந்தார்கள்‌. இமிரம்‌, சுரபி, வாமனம்‌, விருத்தம்‌, துந்துபி, சம்மியத்தடம்‌, 
புண்டரிகமென்னுஞ்‌ சத்தூரிகளும்‌; குமுதம்‌, கவரி, ஆதி, ஆமை, புண்ட 
ரிலை, மனோபமை, சர்‌தியை என்னு மேழுகஇகளுமுண்டு ; இதில்‌ புட்கலா 
சர்புட்கரர்‌,தனியர்‌, ிரெரென்பவர்‌ வசிப்பார்கள்‌. இதற்குக்‌ கடவுள்‌ ஈசன்‌ ; 
இதற்கப்பால்‌ மதுக்கடலிருக்கன்றஅ. அதைச்சூழ்க்த தீபம்‌ கோமேதகதிபம்‌; 
அவ்வியனென்பவன்‌ அத்‌ தவுக்கரசன்‌. அவ்வரசனுக்கு ஏழுபுத்திரருண்டு ; 
அவர்கள்‌ விமோசனன்‌, மோகன்‌, சகலன்‌, சோமன்‌, சுகுமாரன்‌, குமாரன்‌, 
மரிசகன்‌ என்று சொல்லப்படுவோர்‌ ; அவனும்‌ தன்‌ மக்களால்‌ ஏழுகண்டங்க. 
ளாகப்‌ பிரிச்கக்கொடுததான்‌. அதில்‌ இங்கம்‌, அத்தம்‌, உதயம்‌,சலகம்‌, கரவுஞ்‌ 
சம்‌, ஆம்பி,சேயம்‌,இரமியம்‌ என்னுமேழுமலைகளும்‌,அயாதி,தேனு,கபத்தி, சுகு 
மாரி, குமாரி,இட்சு, மாயை என்னுஞ்‌ ௪த்தகதிகளுமுண்டு ; அந்தகர்‌,ஆமங்கர்‌, 
மாகதர்‌, மானசர்‌ இவர்களே அங்குவட௫க்கும்‌ சனங்கள்‌ ; சந்திரனே அவர்கள்‌ 
செய்வம்‌. அதற்கப்பாலிருக்கும்‌ சுத்தோதக சமுத்திரத்திலுள்ள இபம்‌ புட்ப 
கரச இபமென்பார்கள்‌ ; அ%ழ்கரசன்‌ சவனன்‌. அவன்தன்மக்களாகய தாத, 
மாமிதனென்று மிருவருக்கும்‌ அதை இருகூறாக்கிக்‌ கொடுத்தான்‌. இடபம்‌, 
மகேந்திரம்‌, அருணம்‌,வராலம்‌, நீலம்‌, இந்தரம்‌, மக்திரியம்‌ என்னும்‌ ஏழுகிரிக 


அண்டகோசப்படலம்‌. ௧௫௭ 


ளும்‌ ; குடிலை, இவை, உமை, தரணி, சுமனை, சிங்கை, குமரி என்னு மேழு 
ஈதிகளுமுண்டு ; காகர்‌ அதில்‌ வசிக்கும்‌ சனங்களாம்‌ ; அவருக்குச்‌ ரூரியனே 
கடவுள்‌. புட்பகரதிபத்தின்‌ முடிவி லைம்பதினாயிரம்‌ யோசனை தூரத்தில்‌ மான 
சோத்தரமென்று சொல்லப்படும்‌ ஒருமலையுண்டு ; அது சகடக்கால்போல 
வட்டணையாயிருக்கும்‌. அதில்‌ இர்திரன்‌ முதலிய இறைவரெண்மரும்‌ வாசஞ்‌ 
செய்யும்பதங்களிருக்கின்றன. 

ஒவ்வொருசமுத்திரத்தின்‌ முடிவிலும்‌ சூழ்க்து ஒவ்வொருமலையிருக்கும்‌, 
இங்கே சாகமுதலிய தீவிலிருப்பவர்களுக்கு உரை இரை மூப்பிவைகள்‌ சுத்த 
மாகவேயில்லை, அவர்கள்‌ கலியுகத்திலும்‌ கிம்புருடர்‌ தன்மையைப்பெற்திருப்‌ 
பார்கள்‌. அதற்கப்பால்‌ சுவர்ணபூமியிருக்கன்றஅ. அதைச்குழ்ம்‌அசக்கரவாள 
திரி யிருக்னெறது. சக்கரவாளமிரிக்கிப்பால்தான்‌ பிரகாசமுள்ள தாயிருக்கும்‌, 
அப்பாலிருக்கும்‌ பூமியிருண்டேயிருக்கும்‌. அதில்‌ வ௫ப்பவர்‌ இயக்கர்‌, இராக்‌ 
கதர்‌,பேய்கள்‌ வசிப்பார்கள்‌, திசைக்கடவுளரும்‌ தாமிருக்கும்‌ இசைகளில்‌ 
மேருமலையில்‌ தங்குவதுபோல அங்கே தங்குவர்‌, அதற்கப்பால்‌ அண்ட 
மிருண்டிருக்கும்‌. ஊழினால்‌ தத்தம்‌உயிரைத்‌ தாமே யொழித்தவர்களும்‌ 
தெளிர்‌தவதிவில்லாதவரும்‌ அரந்தச்சக்கரவாளடிரியின்புறத்திற்சூழ்க்திருப்பார்‌ 
கள்‌. அப்பாலிருக்கும்‌ இருளிடத்தில்‌ அனாதியீசர்‌ தங்கியிருக்கும்‌ ஒருபெருங்‌ 
கயிலை யிருக்கன்றஅ. அந்த அண்டத்தின்பக்கத்தில்‌ கணங்கள்‌ வாசஞ்செய்‌ 
வர்‌. சம்புத்திபமுதல்‌ அண்டச்சுவர்‌ வரையிலும்‌ பூமியுண்டென்றே சினர்‌ 
சொல்லுவார்கள்‌. இப்பூமியின்‌ மேல்கணங்களி னுலகமுண்டு; அதற்குமேல்‌ 
குய்யகலோகமுண்டு, அதற்குமேல்‌ தசவாயுக்கள்‌ வரிக்கும்‌ மண்டலமுண்டு, 
அதற்கப்பால்‌ ௪த்தமேகங்கள்‌ விக்கு மண்டலமுண்டு ; அதற்குமேல்‌ இம்‌ 
புருடர்‌, கருடர்‌, இத்தர்‌, வித்தியாதரர்‌, இயக்கர்‌ வடிக்கும்‌ உலகங்களுண்டு; 
இதற்குமேல்‌ தெய்வகங்கை செல்லுமிடமுண்டு ; அதற்கப்பால்‌ சூரியமண்ட 
லம்‌ பூமிக்கு இலட்சம்யோசனையில்‌ இருக்கின்ற அ. அம்மண்டலத்தில்‌ முக்‌ 
“கோடிதேவர்கள்சூரியனோவெழிக்கொண்டு செல்வார்கள்‌. அதற்குமேல்‌ சந்திர 
மண்டலமுண்டு ; அதற்கு லட்சம்யோசனையில்‌ ஈட்சத்திர மண்டலமுண்டு; 
அதற்குமேல்‌ இரண்டிலட்சம்‌ யோசனையில்‌ பு,தனுலகமுண்டு ; அதற்குமேல்‌ 
சுக்ரெனுலகம்‌ இரண்லெட்சம்‌ யோசனை அரத்திலிருக்கன்றது. அதற்கு இச 
ண்டுலட்சம்யோசனையில்‌. அங்காரகனுலகமுண்டு, அதற்குமேல்‌ இரண்டுலட்‌ 
௪ம்‌ யோசனை தூரத்தில்‌ பிருகஸ்பதி உலகமுண்டு ; அதற்குமேல்சணியுலகம்‌ 
இரண்லெட்சம்‌ யோசனை தூரத்திலிருக்கன்ற௫. அதற்குமேல்‌ இரண்டுலட்‌ 
சம்யோசனையில்‌ சத்தருஷிகள்‌ தங்குமிடம்‌ இருக்கின்றன. அதற்கப்பால்‌ 
துருவமண்டல மிருக்கன்றது. இப்படி. சொல்லிய புவர்லோகத்தினெல்லை 
பதினைந்திலட்சம்‌ யோசனையாம்‌. இந்த வுலகத்துக்கு மேலுள்ளதேசம்‌ சத்த 
மருத்துக்கள்‌ வரிக்கு மெல்லையாம்‌. இப்பத த்தின்மேல்‌ சுவர்க்கலோகம்‌ எண்‌ 
பத்‌ சஞ்லைட்சம்‌ யோசனையாம்‌. அங்கே தேவர்களும்‌ பிறரும்‌ சன்னைத்துதி 
க்க இந்திரன்‌ அரசு விற்திருப்பான்‌- அப்பால்‌ மகலோகம்‌ இருகோடி. யள 
வினதாகும்‌, அதில்‌ மார்க்கண்டர்‌ முதலிய பல முனிவர்கள்‌ வாழ்க்‌்இருப்பார்‌ 


௯ லு] அசுர்காண்டம்‌, 


கன்‌. ணை அப்பாற்‌ சனலோகமுமிருக்கும்‌, அங்கே பிதிர்‌.த்தேவர்‌ 
கள்‌ வாசஞ்செய்துகொண்‌ டி.ருப்பார்கள்‌. தவலோகத்தின்‌ உயரம்‌ பன்‌ 
னிரண்டுகோடி. யோசனையாம்‌, அங்கே சனகர்‌ முதலிய ருஷிகள்‌ வாசஞ்‌ 
செய்‌.துகொண்டி.ருப்பர்‌. அதற்ருமேல்ச,த்தியலோகம்‌ பதினாறுகோடி.யோசனை 
யாம்‌, மூன்‌ கோடி. யோசனைக்கப்பால்‌ பிரமன்‌ வுக்கு மிடம்‌, அதற்கப்பால்‌ 


முக்கோடி. யோசனைக்குமேல்‌ காராயணனுலகமுண்டு ; அதற்கப்பால்‌ காற்‌ 
கோடி யோசனை தூரத்தில்‌ வெலோகமாம்‌, அதற்கப்பால்‌ கோடியோசனை 
தூரத்தில்‌ அண்டகோளகை யிருக்கின்ற.து. வேதாகமங்களும்‌ அவற்றின்‌ சார்‌ 
பானஸ்மிருதிகளும்‌ புராணங்களும்‌ வெவ்வேறாக வெடுத்துச்சொல்லும்‌ ௮ண்‌ 
டங்களினியற்கைமலைவென்பேமென்றால்‌ உண்மைதெரியும்போ படைப்பின்‌ 
வகை பல பெேதப்பட்டிருப்பதென்பதை அவற்றின்‌ வேறுபா டாராய்ர்து 
உனக்குத்‌ தெரிவித்தேன்‌, இவ்வண்டத்தில்‌ _நாற்றெட்டுப்புவனங்களிருக்கன்‌ 
னை. அவைகள்‌ உருத்திரர்கட்‌ இருப்பிட.மாயிருக்கும்‌, இக்க அண்டத்தினியற்‌ 
கையும்‌ உனக்கிறைவன்‌ கொடுத்ததவிய ஆயிரத்தெட்டண்டங்களின்றன்மை 
யும்‌ இவ்வாறேயாம்‌, நீயேபோய்ப்‌ பார்த்து யான்சொன்னதைத்‌ தெரிது 
கொள்ளென்று சுக்செபகவான்‌ சொல்லச்‌ சூரபதுமன்‌ கெட்டஇசசந்தோஷ 


மடைக்கான. 
௮ண்டசோசப்படலம்‌. 


மூற்தித்று, 
இக்குவிசயப்படலம்‌. 

இவ்வாறு தனக்கண்டவகையின்‌ இயல்பைச்சொல்லக்கேட்ட சூரபது 
மன்தன்னாரரியனாயெ சுக்சொசாரியரை வணங்கிச்சிங்கமுகாசூரனோடு விடை 
பெற்றுக்கொண்டு தம்பியாகிய தாரகனிருந்த இடத்தையடைர்தான்‌. சேனை 
கின்‌ முன்னணியில்‌ தமையன்‌ வருவதைக்கண்ட தாரகன்‌ அவனை யெதிர்செ 
ன்றுவணங்கிச்‌ சுக்ரொசாரி சொல்லியவற்றை யெல்லாங்‌ கேட்டு ௮கம௫ழ்க்‌ ஆ 
அதுவே தகுதியான காசியமென்று சொல்லிக்கொண்‌ டிருக்கையில்‌,தன்‌ மக்‌ 
கள்‌ செக்கர்வான்‌ சடைச்‌ வெபெருமானிடத்தே வரம்பெற்றதை யுள்ளத்தே 
யுணர்க்கத மாயையாகிய தாய்‌ வரக்கண்டு அவர்கள்‌ அவளை மும்முறை வலம்‌ 
வர்‌அபணிச்‌அரின்றார்கள்‌. அவரைப்பெற்ற காளினும்‌ பெரிதகமதிழ்ர்‌து வாரி 
யெடிச்‌ அச்சிமோர்து முத்தமிட்டு ஆசீர்வதிக்க அவர்கள்‌ தாங்கள்‌ வேள்வி 
செய்சதமுதலாெ வெல்லாச்‌ செய்திகளையுஞ்சொல்லினர்‌. அதற்கவள்‌ உங்‌ 
களைக்‌ காணவர்சேன்‌,நீங்கள்‌உங்களுக்குப்‌ பகைவராயுள்ள இந்திரன்‌ முதலிய 
சேவர்களையெல்லாம்‌ வெல்லுவசெ தகுதியென்றும்‌, வென்றபின்னே எல்லா 
வலசங்களையுங்காத்து இப்பூமியிலே பலகாலம்‌ வாழ்ந்துவரவேண்டு மென்தும்‌, 
உங்களுக்கென்ன மாயாபலங்கள்‌ வேண்டுமோ அப்போது என்னையன்பாய்‌ 
கினைத்தால்‌ வரது தருன்றே னென்றும்‌, உம்மைவிட்‌ டெப்போதும்‌ பிரியே 
னென்னும்‌, ஒருவரோடொருவர்‌ பிரியாதிருக்க வேண்டுகின்றே னென்றும்‌ 
சொல்லிவிட்டுப்‌ போய்விட்டாள்‌. 


இக்குவிஜயப்படலம்‌, கழிக 

அ பையத்‌ வல கரா ரர த்து அலை! 
பிறகு சூரபதுமன்‌ கோடிதேருடன்‌ அவுணரை யழைக்து மாம்‌ ரூபே i 

னஅ அளகாபுரிக்குப்‌ படையெடுக்துப்போக வெற்திமுரசறைய வேண்டு 
மென்று சொல்லக்கேட்டு அவர்கள்‌ பிரமதேவன்‌ உறங்கும்‌ ஊழிகாலத்தில்‌ 
எல்லாக்‌ கடல்களும்‌ ஒன்றாகக்‌ கலந்து போவனபோற்‌ போக, சூரபதும 
னும்‌ தம்பிய ரிருவரும்‌ ஆலவிடமெழுற்‌,சதுபோற்‌ போயினர்‌. இவ்வாறு தம்‌ 
பியரும்‌ சேனைகளும்‌ புடைசூழச்சென்று இருகிதிக்கிழவனாகிய குபேரன து 
அளகாபுரியை யடைந்து தன்‌ வரவைக்‌ தூதுவசால்‌ தெரிவிக்க, அத்தா 
வர்‌ இனி சும்மாவிருப்பதே ஈல்லகல்ல, அவனோ ஈமது அளகையை வளைந்து 
கொண்டான்‌ ஈமது சேனையோடு போர்க்கெழுவதே ஈல்லதென்றுசொல்ல, 
அதைக்கேட்ட குபேரன்‌ அச்சூரபதுமன்‌ முதலானோர்‌ ஈமதருட்‌ பெருங்‌ 
கடலாகிய பரமசிவனிடச்தே வரம்பெற்திருப்பவர்கள்‌, காம்‌ போர்செய்வதே 
யுத்தமல்லவென்று தன்‌ சேனையொடும்‌ சூரபதுமனையடைர்‌ அ வணங்கி ஆர்‌ 
வதித்து நானுமக்‌ கடியவனென்று சொல்லிகிற்க, சூரபதுமன்‌ தன்‌ தம்பிய 
ரோடும்‌ மிகவுமிழ்வடைர்து நின்னான்‌ ; அவுணர்களோ௮ளகையுட்புகும்‌ தநிதி 
களையும்‌,மணிகளையும்‌,விமானங்களையும்‌, படைகளையும்‌, குதிரைகளையும்‌, தேர்‌ 
களையும்‌, யானைகளையுங்‌ கவர்ந்து போயினார்கள்‌. அர்ககரமான த அவுணர்கள்‌ 
வலிர்தடைரக்‌து கொள்ளைகொண்டு போயினமையால்‌ பெருவனம்‌ யாவும்‌ 
கழிக்‌தபோகத்‌ திருமீங்கயகைம்பெண்ணின அகோலமடைர்திருர்த அ. தன்னை 
யடைம்திருந்த அளகேசனாகிய குபேரனைப்பார்சத்து ஈமக்வென்‌ அடித்தொண்‌ 
டனாகவிருக்க எண்ணங்கொண்டே வந்தான்‌. இவனை நீங்கிப்‌ போகவேண்டு 
மென்று சூரபதுமன்‌ தம்பியரும்‌ சேனாசமுத்திரமும்‌ தன்னைச்கூழ௮ளகையை 
நீங்கி ஈசான இசையை யடைந்து நீலகண்டத்து நின்மல னெழுர்தருளியிருக்‌ 
கும்‌ இடமீதென மதித்து அந்த ஈகரைவிடுத்து இந்திரன்‌ வ௫க்கும்‌£ழ்த்‌ 
இசையை நாடிச்சென்றான்‌. குபேரனோ சூரபதுமன்‌ போனபிறகு தன்னுள்ள 
காணி ஆறலைப்பார்போல அவுணராற்‌ பொலிவிழந்த அவ்வளகாபுரியை மீண்டு 
மடைக்தான்‌. இந்திரன்‌ தன்னகருக்குச்‌ சூரபதுமன்‌ வருவதைக்கேட்டுப்‌ 
பயந்து விண்ணிற்சென்றான்‌. சூரபதுமனோ அவ்விர்திரனகரை அக்கினிக்கிரை 
யாகக்கொடுத்தவிட்டுத்‌ தன்‌ சேனைகள்‌ புடைசூழ்க்துவர அக்கினிதேவனீரு 
க்கும்‌ தென்£ழ்த்திசையை யடைர்தான்‌. அதைக்கண்ட அக்கனிதேவன்‌ 
பெருங்கோபமடைர்‌ அ இலட்சம்போர்வீரர்‌ தன்னைச்ரூழப்போர்செய்யும்படி. 
சூரபஅமனை யெதிர்ந்தான்‌. சூரபதஅமனோடுவர்த அவுணர்சேனைகளால்‌ அக்‌ 
கினிதேவனோடுவந்தசேனைகள்‌ சன்னாபின்னமாகச்‌ இதைர்தழிக்தன. அதைக்‌ 
கண்ட அவ்வக்கினிதேவன்‌ இச்சூரப அமன்‌ சேனைகளையெல்லாம்‌ காசமாக்கு 
இன்றேனென்று கோபித்தெழுர்து உலகங்களையெல்லாம்‌ அழிக்கும்‌ பேருருக்‌ 
கொண்டு அவ்வவுணர்‌ சேனைமுழுவதும்‌ நெருங்கிவளைந்து சட சடவென்னு 
மொலியுடன்‌ புகுக்‌து ஈாசப்படுத்‌ தவதைக்கண்ட தாரகன்‌ கோபங்கொண்டு 
தன்கையிலிருக்கும்‌ வில்லைவளைத்‌ அ நாணேற்றி அவ்வக்கினிதேவனையும்‌ அவ 
க்குத்‌ தணையாகவரந்ததேவர்களையும்‌ இக்கணத்திலே யழிக்கின்நேனென்று 
பாசுபதத்தை யெடுத்து அருச்சித்து வணங்கிவிடத்‌ அணிந்தான்‌. அதைக்‌ 


௧௭௦ அசுரகாண்டம்‌. 


கண்ட அக்கினிிதவன்‌ கெஞ்சங்கலங்கி கநெட்டுயிர்ப்பெலிர்‌ து இப்படைக்கல 
வரசு உலகத்தை யெல்லாம்‌ படைக்கும்‌ பிரமனையும்‌ அழிக்குமே!என்னையும்‌ 
சுடுமே ! என்செய்வேனென்று ஒன்றுக்தோன்றாமற்‌ பயந்து தன்‌ பேருரு 
வொடுங்கி கின்று ஈடு நடுங்கத்‌ தாரகனை யெதிர்ந்தடைர்‌து இரண்டுகைகளை 
யுஞ்‌ ரெத்தின்மேற்‌ கூப்பிக்கொண்டு உலகையாக்க யளித்தழிக்கும்‌ எமது 
பெருமானாபெ நீலகண்டத்து கின்மலனது பாசுபதப்படையை என்மேல்‌ 
விடுக்க எண்ணினாயே | ஏந்த வுலகத்திலுள்ளவர்‌ உயிரும்‌ வல்லமைகளு மிப்‌ 
படைக்கலக்தின்முன்னிற்குமோ! இது என்னைமாத்டுபங்‌ கெடுப்பதல்லாமல்‌ 
உலக த்தையெல்லா முடித்துவிட! இவ்வுலகச்தைச்ரட்டி.க்கன்றேனென்‌ 
ுசொல்லுன்ற பிரமன்‌ முதலானோயையும்‌ அழித்‌ அவிடுமே ! இப்படைக்‌ 
கலமோ மிகச்றெர்ததேயன்றோ ! உலகத்தை யெல்லாம்‌ அழித்‌ துவிடுவதனால்‌ 
அப்படைக்கல வரசும்பழியெய்‌ துமே ! என்றெபிழை பொறுத்தருளவேண்டு 
மென்று வணங்கின்றான்‌. அதைக்கண்ட தாரகன்‌ தன்னைச்சரணமடைகர்த 
அக்கினி தவன்மேல்‌ அப்பாசுபதத்தை விடாமற்‌ கோபர்தணிக்து மின்‌ மூன்‌. 
அவுணர்களோ அம்கினிசெவனைச்‌ சூழ்க்துவர்து இவனை யெதியுங்கோள்‌ ! 
சொல்லுங்கொள்‌ | ஞு.த்தங்கோள்‌ ! என்று சுற்றிக்கொள்ள, அவர்களை யெல்‌ 
லாம்‌ விலக்கி ௮க்கனி2தவனைப்பார்த்து மி ஈம்முடைய ஏவலில்‌ நிற்கவேண்டு 
இன்றேன்‌, உனக்குப்‌ பிராணபிக்ஷைகொடுக்தேன்‌, உன்னுடைய ககரத்துக்‌ 
முப்போவென்று அவனை யனுப்ப,௮வன்‌ சேர்வதற்கு முன்னமே அவுணர்கள்‌ 
அவ்வக்னிதசெவனுடைய ஈகரத்துட்சென்று அங்குள்ள செல்வங்களை யெல்‌ 
லாங்‌ கடல்மீனைப்பிடிக்கும்‌ வலையரைப்போல வாரிக்கொண்டு மீண்டார்கள்‌. 
அக்னிதேவனும்‌ தன்னகருக்குச்‌ சென்றான்‌. சூரபதுமன்‌ தன்‌ தேர்ப்பாகனா 
இய பலிங்கனென்பவனை யழைத்து ஈமததேரை இனித்‌ தென்திசைக்‌ கடவு 
னாய னுடைய ககரத்திற்போகச்‌ செலுத்தவேண்டுமென்று சொல்ல, 
அவனுஞ்சூரியனுடைய ஓற்றையாழியந்தேரும்‌ சாணங்கொள்ள ௮ச்சூரபதும 
னது கேரை ஈடச்‌இச்சென்ருன்‌. அதைக்கண்ட சேனைகள்‌ தாமும்‌ ஆரவா 
சிச்சன, முரசவாத்தியங்களுமெங்கு மாரவாரித்தன. யானை, தேர்‌, குதிரை 
மேதலிய வெல்லாம்‌ வழிக்கொண்டு சென்றன, புழுதி யெங்கு மூடிக்கொண்ட 
ன, அவசமெல்லாம்‌ வானத்தைச்‌ சூழ்க்துகொண்டன. கமது காவலைபுடைய 
ஈகரத்தின்கண்‌ காபெழுனிவருக்கு மாயையின்பாற்‌ பிறந்த சூரபதுமன்‌ , ங்க 
மூகாளூன்‌, தாரகவொன்போரும்‌ அவர்களைச்‌ சூழ்ந்த அவுணர்‌ வெள்ளமும்‌ 
படையெடுத்து வந்தமையால்‌ காமென்செய்வ து ! முன்னே குபேரனும்‌ அக்‌ 
னிகெவனும்‌ அச்சூரபதுமன்‌ முதலானோருடைய பெரிய வல்லமையைக்‌ 
கண்டே பயற்து அவர்களைச்‌ சரணமடைந்து பிழைத்துப்‌ போனார்களே ! 
காமூம்‌ அவ்வாறேசெய்வது ஈலமென்று சொல்லிஅர்தத்‌ தீருமராசனும்‌ தான்‌ 
எருமைக்கடாவிலேதி தன்‌ சேனைகள்‌ புடைசூழவர்து சூரபதுமன்‌ முதலா 
~ோரை யடைந்து வணங்கிகிந்க, அவனைச்‌ சூரபதுமன்கண்டு உன்‌ பரிவாரத்‌ 
அடன்‌ உனக்குரிய பணிகளைச்‌ செய்தகொண்டிருவென்று கட்டளையிட்டுப்‌ 
போனான்‌. 


தஇிக்குவிஜயப்படலம்‌. ௧௭௪ 


பின்பு அவுணர்கள்‌ அக்காலனூரை யடைக்து அங்குள்ள பொருள்களை 
யெல்லாங்‌ கவர்ந்து போனார்கள்‌. சூசபதுமனோ கூற்றுவன்‌ தன்‌ பெருவலி 
குன்றிக்‌ தன்னைச்‌ சரண்புருந்கதும்‌, அவன்‌ வணங்கிப்‌ போன துங்‌ ஈண்டுமகிழ்‌ 
மீது தன்‌ கால்வலைப்‌ படையுஞ்‌ கூழ்க்துவர கிருதிமேற்செல்ல வெண்ணங்‌ 
கொண்டு போர்க்கெழ, நிருஇியும்‌ இதை யறிந்து இவர்களோடு போர்செய்வ 
தோ முடியாத காரியம்‌ | போர்செய்தாலுல்‌ வசையுண்டாருமே யல்லது புக 
முண்டாகாதே | அவர்களோடு சிகேகங்‌ கொள்வதே முறையாமென்று துணி 
ம்து தன்‌ சேனையோடு மவர்களை யெதிர்கொண்டுபோய்‌ சூரபஅமனைச்‌ சேவடி. 
தொழுது வணங்கிப்‌ பின்பு தாரகனையடைர்‌ த உன்னுறவாவோன்‌ யானென்று 
சொல்ல, அர்கிருதியை விட்டுவிட்டு வருணனும்‌ வாயுவும்‌ வாசஞ்செய்யும்‌ 
இசைகளுக்குச்சென்றுஅவர்களுடையககரத்தை யெல்லாஞ்சூறையாடி யழித்‌ 
அச்‌ சத்தபாதளங்களினுஞ்‌ சென்று தானவர்‌ முதலானோர்‌ தன்னே வணங்க, 
அவர்களுக்கு அருள்செய்து ஈநாகராசனுலக த்தை யடைந்து அவன்‌ கோபித்‌ 
துத்‌ தன்னொடு போர்செய்யும்படி,த்‌ துணியக்கண்டு தன்சேனையால்‌ அந்காகரா 
சன்சேனையை யெதிர்த்துவென்று, அவனுலகத்தில்‌ ஓருகாள்‌ வத்து அவ்வி 
டத்தே நாகராசன்‌ தேவர்கள்‌ கொண்டுவந்து வைத்திருந்த அமுதத்தை வலி 
ந்‌துவாங்கித்‌ தன்‌ தம்பிமாரோடு மேன்மையாகத்‌ தானும்‌ புசித்து அம்ராகலோ 
கத்தைநீங்கி ஏனையபிலங்களுக்குஞ்சென்று அங்கு தனக்குரேர்க்த விரு்தினை 
விருப்பத்தோடு மேற்று, தன்‌ போர்விரரோடும்‌ தன்‌ தம்பியரோடும்‌ கால்வ 
கைச்‌ சேனை தன்னைச்‌ சூழ்க்துவரச்‌ சென்ற திசைகளி லெல்லாம்‌ வெற்றியே 
கொண்டு புகழை நிறுத்தி விரைந்து மீண்டும்‌ தான்‌ மண்ணுலகத்தை நாடி 
வந்தான்‌. 

சூரபதுமன்‌ தன்‌ சேனாசமுத்திரஞ்சூழப்‌ பாற்கடலடைந்து திருமாலை 
வளைக்துகொண்டான்‌. இவ்வகையாக அச்‌ சூரபதுமனது சேனை சூழ்க்து 
கொண்டதை யறிக ததிருமகளும்‌ நிலமகளும்‌ பயந்து தம்மிறைவனை மார்போ 
டுறத் தழுவிக்கொண்டகைப்‌ பார்த்து நீங்க ளஎஞ்சவேண்டாமென்று அபய 
மளித்‌ தத்‌ தான்‌ யோககித்திரையை விட்டெழுர்து ஆலவிடம்போற்‌ கோபி 
த்து ஈம்மையும்‌ கொடியவராகயெ அவுணர்கள்‌ பகைக்க ஈடக்தனரேயென்று 
தோளோடுதோள்தட்டி. யாரவாரித்துக்‌ கருடன்மேலேறி சங்குசக்கர முத 
லிய பஞ்சாயுதங்களையுக்தரித்து அவுணர்கள்‌ முன்சென்று சார்ங்கமென்னும்‌ 
வில்லைவளை த்து ராணோசையால்‌ அவர்கள்‌ மனங்கலங்கச்செய்து பல பாணங்‌ 
களையுக்தொடுத்துக்‌ கார்காலச்‌,து மேகம்போற்‌ பொழியவே,பகைவராகய அவு 
ணர்கள்‌ தேரும்‌ யானையும்‌ குதிரைகளு மிழர்ததன்தறிப்‌ போரில்‌ முயற்தயும்‌ 
படையும்‌ ஒழிர்தனர்‌. அவர்களில்‌ சிலர்‌ தலையும்‌ தோளும்‌ காலும்‌ கைகளும்‌ 
இழக்து வருந்தினர்‌. உதிரக்கடல்‌ பெருக்கெடுத்துப்‌ பூமியின்மேல்‌ பிணங்கள்‌ 
மலைபோற்‌ குவிக்தன. இவ்வாறு திருமால்‌ அவுணரோடு போர்செய்யக்கண்டு 
பொறாத, தாரகன்‌ தன்‌ சேனைகளை யஞ்சவேண்டாமென்று மேருமலையை 
யொத்த தன்‌ பெரியவில்லையெடுத்தத்‌ தேரிலேதி அவர்மேல்‌ அகேக பாணங்‌ 
களைத்‌ தொடுத்துப்‌ புங்கானுபுங்கமாகச்‌ சோனைமாரிபோற்‌ சொரிக்தான்‌. விஷ்‌ 

. i B.21 


௧௭௨ அசுரகாண்டம்‌. 


வும்‌ அத்‌ தாரகன்மேல்‌ கானும்‌ சலியாமல்‌ கூர்மையான வேலைப்போன்ற 
கொடிய பா ணங்களை விடுக்கத்‌ தாரகனும்‌ அவர்மேல பலவகையான பாணங்‌ 
களைச்‌ சொரிக்ததன் நி, அவரேதியிருக்‌ த கருடன்மேலும்‌ மேக மாயிரம்‌ 
பாணங்களைல்‌ சொரிக்தான்‌. அக்கருடனை அப்பாணங்களோ தன்னைப்‌ பாம்பு 
கள்‌ சூழ்ந்நுகொள்வதுபோற்‌ சூழ்ர்துகொண்டன. இவ்வாறு போர்செய்வது 
கண்டு அத்திருமாலும்‌ மாயாவுருவம்‌ பலகொண்டு அத்தாரகனோடு போர்‌ 
செய்யச்‌ தாரகனும்‌ கன்‌ காய்தர்தமர் இக்கதை மனத்திலுன்னி அவ்வாறு பல 
வுருக்கொண்டு பன்னிருகாள்‌ விடாமற்போர்‌ செய்‌ நுவரவே,இருமாலும்‌ கைம்‌ 
மிஞ்சி அவனேறிய தேரும்‌ குதிரையும்‌ அத்‌ தேரைச்செலுத்தும்‌ பாகனும்‌ 
மகையிடித்த வில்லும்‌ கெட்டொழியப்‌ பல பாணங்களைத்‌ தொடுத்தெய்து 
காசப்படுத்தத்‌ தாரகன்‌ கையிலொரு தண்டெடுத்து தேவர்க ளஞ்சவும்‌ அண்‌ 
டங்கள்‌ குலுங்கவும்‌ ஆரவாரித்து அவ்விஷ்ணுவை யெதிர்ர்‌தசெல்ல அதனை 
யறிர்த ௮வ்விஷ்ணுவும்‌ ௮௫௧ மாயிரம்பாணங்களைச்சொரிக்‌ து அவற்றையெல்‌ 
லாம்‌ தான்‌ பிடித்திருந்த கதையால்‌ விலக்கியும்‌ முனைக்‌ துவருவ அகண்டு சுதரி 
சன மென்னும்‌ இருவாழியை அத்தரரகன்‌ காசமுறும்படி. அவ்விஷ்ணுகூர்த்தி 
விடுக்க, அச்‌ சக்கரப்படையும்‌ பரமவென அ வரத்தினற்சென்ற அத்‌ தாரகன்‌ 
கழுத்தில்‌ மாலைபொல்‌ சூழ்ந்து விளங்கிய. அதைக்கண்ட திருமாலும்‌ அத்‌ 
காரகனெதிரேவர்‌து உனக்கொப்பாவார்‌ பிறரில்லாமல்‌ விளங்கினாய்‌ ! என்‌ 
கையிலிருர்‌ தவர த சக்ரைப்படையே உனக்கு ஆரமாயிற்‌ நென்றால்‌ யான்செய்‌ 
யும்‌ போருமினிபுண்டோ ! உன்‌ வல்லமையே இவ்வளவானால்‌ உனக்கு முன்‌ 
பிறந்த மற்ற இருவரையும்பற்றிச்‌ சொல்லவேண்வெதண்டோ ! நீங்கள்‌ பரம 
இவனைக்‌ குறித்துப்‌ பலகாள்‌ மாதவஞ்செய்து உங்களைப்போ லும்‌ வலிபெற்ற 
வர்‌ உலகத்து லொருவருமில்லை ; நீங்கள்‌ என்கோழரே யென்றுசொல்லி 
ஆூிர்வஇக்‌அச்‌ சென்றான்‌. இதைக்கண்ட அவுணர்கள்‌ எல்லாம்‌ சர்தோஷ 
மிகுதியால்‌ ஆரவாரிக்கனர்‌. தேவர்கள்‌ அஞ்சி யகன்றோடிப்போயினர்‌. இவ்‌ 
வாது இருமால்‌ விடைபெற்றுச்‌ சென்றபிறகு தாரகன்‌ வேறொரு தேரிலேதிக்‌ 
கொண்டு வாகைமாலைகுடித்‌ தன்‌ தமையனெதிரேசெல்ல, அ௮வனு௩டக்த 
செய்தி யனைத்துமதிர்து அவனை மார்பொடு பொருர்தத்தழுவித்‌ தன்‌ சேனா 
சமுத்திரம்‌ பின்றுடர்க்துசெல்ல அகைக்கடந்து சக்கரவாளகிரிவரையிலும்‌ 
போய்‌ ஆகாயமார்க்கமாய்வர்‌ அ சூரியன்முதலிய தேவர்கள்‌ ஆூிர்வதிக்கத்‌ தற 
வீககாட்டையடைய, அதைத்தூதவர்‌ தேவலோகத்திலேசென்று இக்‌இரனுக்‌ 
குத்தெரிவிக்க அக்கடவுளஞ்9 யதிவுகெட்டு ஈம்மை யெதிர்க்கவர்‌த இவனோடு 
போர்செய்வேனாயின்‌ இவ்வுயிருக்‌ சறுதியுண்டாகும்‌, போர்செய்யாதிருப்பே 
னாயின்‌ அன்பக்கடலில்‌ முழுககேகிடும்‌, அற்பமாக செய்கையினால்‌ நேர்க்த 
செய்கை யென்‌ செய்கையால்‌ வருமியற்கையே யல்லாமல்‌ வேறுசெய்கை 
யொன்றுமில்லை, பிறர்‌ செய்வதும்‌ தன்‌ செய்கையேயென்று கல்வியதிவுடைய 
பெரியோர்களும்‌ எடுத்‌ அுச்சொல்வார்கள்‌. செல்வம்‌ வருங்காலத்தில்‌ களித்தும்‌ 
அச்செல்வ நீற்யகாலத்தில்‌ துன்பமடைக்கும்‌ பாசபந் தத்தில்‌ அருமையா 
யுணர்க்த கேள்விச்‌ செல்வமடைக்சோர்‌ வருக்துவார்களோ *வருகுவத;தானே 


இக்குவில யப்படலம்‌, ௧௬௭௩ 


வரும்‌” என்றபடி. வருவதை காம்‌ தடுக்கலாமோ, தடுக்கமுடியாசாகையால்‌ 
போர்செய்து ஆவி நீங்கேன்‌ மயங்கி நில்லேன்‌ பகைவரால்‌ செய்யப்படும்‌ 
காணமும்‌ ஈகையுங்‌ கொள்ளேன்‌, கான்‌ சூரபதும னெதிரிற்‌ சென்றால்‌ அவ 
னென்னைச்‌ சிறையிடத்‌ துணிக்கு ' விலங்கிவிடிவானே யென்‌ மாலோசித்து 
முயிலுருக்‌ கொண்டுபோய்விட்டான்‌. இப்படி. இர்இிரன்‌ குயிலுருக்கொண்டி 
மறைம்‌தபோக அவுணர்கள்‌ இர்திரனேக்‌ காணாமல்‌ வருந்தித்‌ தேவர்க ளெல்‌ 
லாணாயும்‌ வருத்தி அவர்களைத்‌ தங்களரசனிடம்‌ அழைத்தக்கொண்டவெர்‌து 
விட. அத்தேவர்கள்‌ சூரபதுமனைப்‌ பார்த்து நீ அவுணரிற்றோன்தி அருந்தவம்‌ 
செய்து பரம்பொருளாயெ சிவபெருமா னருள்பெற்றுத்‌ இல்குப்பாலகர்‌ யாவ 
ரையும்‌ வெற்திகொண்டுமீண்டாயென்முல்‌ எங்களை இவ்வாறு வருத்தஅதற்டெங்‌ 
கொடுப்ப அனக்குத்‌ தகுதியோ | நீகோபங்கொள்வையே யானால்‌ உலகத்தின்‌ 
கண்‌ யமனுமிருப்பானோ ! மற்றைத்திசைப்‌ பாலகரும்‌ தேவர்களும்‌ பிழைப்‌ 
பார்களோ ! உலகமு மழியாதோ; இன்றுமுதல்‌ காங்கள்‌ விரும்பும்‌ கடவுளுமீ, 
அரசனு£ீ, எங்களுக்குப்‌ பற்றுக்கோடாயிருக்கும்‌ உறவுமீ, உன்னுடைய குற்‌ 
றேவல்செய்‌ அயிர்வாழ்னெறோமென்று விண்ணப்பிக்க, அதைக்கண்ட சூர 
பதுமன்‌ உங்கள்செய்கை ஈன்ராயிருக்கின்றசென்று ஈகைகத்து அவர்களை வில 
ங்கினின்றும்‌ விடுவித்து இனி ஈமது குற்றேவல்செய்‌த வாருங்கோ ளென்று 
கட்டளையிட்டு இர்‌தரன.து செல்வத்தையெல்லாம்‌ தன்‌ சேனைகளைக்‌ கவரக்‌ 
கட்டளையிட்டு அவர்களுடன்‌ மகலோகமுதலியவற்றிற்‌ சென்றான்‌. அவை 
மார்க்கண்டேயர்‌ முதலானோர்‌ வாசஞ்செய்யும்‌ பதங்களாகையால்‌ அவை 
களைக்‌ கடற்து பிரமலோகஞ்‌ சென்றான்‌. அதைக்கேட்ட .பிரமதேவனும்‌ 
நெஞ்சங்‌ கலக்கமடைர்தான்‌. 

அவன்வர கலக்கமடைந்த பிரமன்‌, மெய்யுணர்ச்சியை யுடையார்‌ பலர்‌ 
கான்குவேதங்களையு மோதிக்கொண்டு தன்னைச்சூழ்ச்துவர அசுரசேனையை 
யடைந்து குரனேரோக்கி நீ யிங்கேவர கானென்னதவஞ்‌ செய்தேனோ! அறி 
யேனென்து பலவுபசாரவார்த்தைகளைச்‌ சொல்லி யா£சீர்வதித்‌ து நீயோகத்றை 
வார்சடைக்‌ கண்ணுதற்‌ பெருமானருலால்‌ சகல பாக்கியங்களையும்‌ பெற்றுச்‌ 
சறக்காய்‌,மேலும்கீ உனக்‌ களையவனாகிய தாரகனைக்கொண்டே திருமால்‌ முத 
லி.ப சேவர்களையெல்லாம்‌ போரில்வென்து வெற்திசிறர்தாய்‌, நானோ உன்னைப்‌ 
பெற்ற காபெனுக்குத்‌ தக்தையாகையால்‌ உனக்கு கூதாதையாகின்றேன்‌. 
கானுனக்‌ கன்னியனல்லே னென்றுசொல்லி அவன்‌ தம்பியருக்கு வேண்டிய 
வில்லும்‌ பாணங்களும்‌ தேர்களு முதவி விடைபெற்றுகிற்க, அவன்‌ பிரமனைப்‌ 
போகவிடுத்துப்பின்புவைகுர்தபதஞ்சென்று அப்பதத்திலிருக்கும்‌ திருமாலால்‌ 
உபசரிக்கப்பட்டு அவரையங்கே கிறுத்திவிட்டுப்‌ பரம்பர னெழுர்தருளிய வெ 
லோகத்தை யடைந்து, தன்‌ சேனைகளை யெல்லாம்‌ கிறுத்திவிட்டுத்‌ தன்‌ தம்‌ 
பியரோடுக்தரிசித்‌அ, ஈக்திதேவர்கட்டளைபெற்றுட்சென்றுமலையரையன் மகளை 
யோர்‌ பாகத்திலுடைய மணிகண்டத்‌ தெள்ளமுதை வணங்டகிற்த, இறைவ 
னும்‌ ஏனையண்டங்களை யெல்லாம்சென்று வென்று அரசாண்டிருவென்றுகட்‌ 
உனணையிட, அக்கட்டளையையேற்றுப்‌ புறத்தேயிருக்த தன்‌ சேனையைச்‌ சூழ்ந்து 


௧௭௪ அசுரகாண்டம்‌. 


. 1 ௩. . . . . ௧. 
அண்டகொளகையை யடைந்து அங்குள்ள வயிரவர்‌ முதலிய உருத்திரகணங்‌ 
களை யெல்லாம்‌ தரிசிக்க, அவர்கள்‌ அப்புறத்தண்டத்திற்குச்‌ செல்லும்‌ வாயி 

. ச 0 ட்‌ ௫. » . ச » . ச ௪. . ச 
லைக்காட்டி,,விடுக்கச்சென்று இவ்வண்டத்‌ தைப்போலஅங்குள்ளாரையும்வெற்றி 
கொண்டு றெர்து அங்குள்ள செல்வங்களையெல்லாம்‌ பெற்றுத்‌ தன்னிடச்‌ 
இருந்த அவுணர்கள்‌ பலரையும்‌ அங்கங்கே யரசுசெய்துவர நிறுத்தித்‌ தன்‌ 
தம்பியருடன்‌ காற்படைகளும்‌ குழ்க்துவர அண்டப்‌ பிச்இிகையிற்‌ சென்று 
தகேவலோகமடைங்தான்‌. 

இக்குவிசயப்படலம்‌ 
முற்திற்று, 


எதிர்கோள்படலம்‌. 


சூரபதுமன்‌ தேவலோகமார்க்கமாய்‌ வருவதை மாயையாகிய அவன அ 
சாயைப்பெற்ற அவுணர்க்‌ கரசன்கேட்டு, தன்‌ சேனையோடு களிப்படைர்து 
தன்‌ குலகுறாவாலய சுக்ரொசிரியனைக்கண்டு தன்வருகையைச்‌ சூரபதுமனுக்‌ 
கதிவிக்ருமபழி வேண்டிக்கொள்ள, அவனும்‌ சூரபதுமனையடைந்து அவனா 
லும்‌ அவன்‌ தம்பியராலும்‌ வழிபாடுசெய்யப்பட்டு அவர்களைகோக்கிக்‌ குச 
லம்வினவி ஆசிர்வதித்து யான்‌ சொல்லவேண்டிய சொன்‌ நுள்ளதென்று 
சொல்வானாயினான்‌. உன்‌ தாயாகிய மாயையைப்பெற்ற அவுணர்க்‌ கரசன்‌ மிகக்‌ 
கல்விகேள்விகளில்‌ வல்லவன்‌, அசுரரையெல்லாம்‌ காப்பாற்றுகன்றவன்‌, எங்‌ 
களுக்‌ கெல்லாம்‌ ஒரு துணேயானவன்‌, இந்திரனோடு பலமுறை போர்செய்து 
புழுங்கி மாரிகாலத்தில மாளுங்கதிரைப்போல மனம்வருக்இக்‌ கடந்தவன்‌, 
அப்படிப்பட்டவன்‌ காற்றைப்‌ பூமியிலிட்டு விளைவுகாணாமல்‌ வருக்தீய வதிய 
வனைபோலக்‌ தன்‌ இுமைமீங்க உன்னையே யென்றும்‌ பார்‌த்துக்கொண்டிருப்‌ 
பான்‌. நீ பரம்பரனாய பரமசவனைகோக்‌க யாகஞ்செய்‌த.தும்‌ அவனருளிய 
வரங்களைப்‌ பெற்றதும்‌, கேட்டு மஇழ்க்து துன்பந்தவிர்க் து தோள்கள்பூரித்‌ த 
உன்னைக்‌ காணும்படியே அதோ வருனெறானென்று காட்டக்கண்டு, சூரபது 
மன்‌ மடிழ்ர்து மாதாமகனைவணங்கி ஈயவார்த்தைகளைப்பேச விடைபெற்றுப்‌ 
பூலோகமே வர்துசேர்ந்தான்‌. அதைக்கண்ட பிரமனும்‌ இந்திரனும்‌ மற்ற 
மேேவரும்‌ முனிவரும்‌ இருமால்‌ யோககித்திரை செய்யும்‌ திருப்பாற்கடலை 
யடைந்து, தாம்‌ சூரபதுமனால்‌ வருந்துவதை யெடுத்துச்சொல்லி இனி யென்‌ 
செய்வதென்ன, அதைக்கேட்ட திருமாலும்‌ இது அற்பத்தன்மையுடைய தக்‌ 
கன்செய்த யாகத்தின்‌ பிரயோசனமே யல்லாமல்‌ வேறல்ல, இதை யார்தான்‌ 
தடுக்கவல்லவர்‌, அச்சூரனோ முப்புரம்பொடித்த சேவகப்பெருமான்‌ திரு 
வருள்‌ பெற்றிருக்கன்றான்‌. சகல அண்டங்களையும்‌ வெற்திகொண்டு இறக்‌ 

ருக்கின்றான்‌, கம்மால்‌ வெற்திகொள்ளப்‌ பபெவனல்லன்‌. அவனை காமெல்‌ 
லாம்‌ கண்டுகொள்வதே கலமென்று ௮ப்பிரமன்முதலிய தேவர்களுடன்‌ விரை 
சது சூரபதுமனையடைந்து ஆசிர்வஇத்‌ அபசரித்துகிற்க, அவருள்‌ பதினொரு 
கோடி யுருத்திரரைக்கண்டு இவர்கள்‌ யார்‌? எனக்கு விளங்கச்சொல்லவேண்டு 
மன்று கேட்க, துளவமாலை யணி௰த திருமாலோ சொல்வதாயினான்‌. 


எதிர்கோள் படலம்‌ முற்தித்று, 


உருத்திரர்கேள்விப்படலம்‌. 


கான்முகங்கொண்ட பிரமன்‌ முன்னொரு கற்பத்தில்‌ சொர்க்க மத்திய 
பாகாளமென்னும்‌ மூவுலகத்தினைப்‌ படைத்தும்‌ எல்லா வுயிர்வருச்கங்களை 
யும்‌ படைத்துவிட்டோ மென்று அகங்காரங்கொண்டு கின்று ஏப்பொருளு 
க்கு மூலகாரணராகிய பரமவனது திருவிளையாட்‌. டென்பதனைச்‌ சதிது 
மதியாமல்‌ மதிமயங்கி யிருர்‌ சான்‌. இறைவன்‌ தஇருவடி.க்தியானத்தை யொழிக்‌து 
பிரமன்‌ அகந்தைகொண்டதனால்‌ அவன்‌ படைத்த ௮வ்வளவாகவேயிருர்‌ச,சல்‌ 
லாமல்‌ சராசரங்களாகிய உயிர்கள்‌ பெருகாதிருக்கவருந்தி யாது குறைசெய்து 
விட்டோம்‌ ; இருட்டி. இதி சங்காரம்‌ இரோபவம்‌ அனுக்ரெக மென்னும்‌ ஜர்‌ 
தொழிலையும்‌ இருவிளையாட்டாகவே கொண்டு இரணியமன்றில்‌ ஆனக்தத்‌ 
தாண்டவஞ்செய்யும்‌ பரமவென அ திருவடித்தியான த்தைமறர்‌ அவிட்டோமே, 
இனி அவனருள்‌ பெற்றாலன்றிச்‌ சிருட்டித்தொழில்‌ கைவராதே யென்று முக்‌ 
கட்பெருமானாயெ பரமரிவனைரோக்கி யருர்தவஞ்‌ செய்தான்‌, அப்படி அரும்‌ 
தவஞ்செய்தும்‌ எம்பெருமான்‌ வரப்பெறாமையால்‌ என்னிடத்தே இச்செய்தி 
யனைத்தும்‌ வெளிப்படுத்தினான்‌. பிரமனும்‌ கானுமாகச்‌ இிக்தைவருர்‌ அகையில்‌ 
எங்களிருவராலு மெட்டப்படாத இமையவர்‌ பெருமான்‌ பிரமன்‌ கனவின்‌ 
கண்‌ வெளிப்பட்டு வருர்தவேண்டாம்‌, எம்மை மறந்தமையால்‌ உனக்குப்‌ 
படைப்புத்தொழில்‌ கைகூடாமற்‌ போய்விட்டது, ஈமது பதத்திலிருக்கும்‌ 
உருத்திரகணங்களை உம்மிடத்தில்‌ அனுப்புகிறோம்‌, அவர்கள்‌ துணை வலியால்‌ 
நீ முன்போலும்‌ சிருட்டித்தொழில்‌ ஈடத்திவருவை எழுர்திருவென்று கட்‌ 
டளையிட, பிரமனும்‌ விழித்தெழுந்து வெத்தியான த்‌ அட னிருக்கையில்‌ அவ 
னத நெற்றியின்வழியாகப்‌ பதினொரு உருத்திரர்கள்‌ சாரூபம்‌ பெற்றவர்களாய்‌ 
அடைக்தார்கள்‌. நீங்கள்‌ வக்தகாரண மென்னவென்று அவர்களைக்‌ கேட்க, நீ 
சிருட்டித்தொழிலை மறம்‌து வருக்தியதை யுணர்ந்து எம்பெருமானாசய பரம 
சிவன்‌ உனக்குப்படைப்புத்தொழில்‌ கைகூட எங்களையனுப்பினானென்றார்கள்‌. 
உயிர்களைப்‌ படைக்கும்‌ வகையைக்காட்டுங்கோ ளென்றுசொல்ல, அதைக்‌ 
கேட்ட அப்பதினொருவறும்‌ தம்‌ முருவம்போலவே பதினொருகோடி உருத்திர 
ரைப்‌ படைத்துக்காட்டி. விடைபெற்றுச்‌ தமது பதங்களைப்போ யடைக்தார்‌ 
கள்‌. அவர்களாற்‌ படைக்கப்பட்ட பதினொருகோடி. உருத்திரரும்‌ தேவர்‌ 
களோ டெண்ணப்பட்டு வாழ்ந்திருக்கன்றனர்‌. இவர்களே பவர்‌ முதலாகிய 
உருத்திரராவாரென்று சொல்லிகிற்கச்‌ சூரபதுமன்‌ இதுதானோ இவர்கள்‌ 
வரலாறென்று கேட்டு மதிழ்ர்திருந்தான்‌. 


உருத்‌ திரர்கேள்விப்படலம்‌ 
முற்திற்று. 


_—— 


கசா அசுரகாண்டம்‌. 


கர்செய்படலம்‌. 


சூரபதுமன்‌ அங்கெயிருர்‌த விசுவகர்மாவை ரோக்கி காம்‌ வடிக்கத்தக்க 
ககரமொன்று சிருட்டி.க்க வேண்டுகன்றேனென்ன, அதைக்கேட்ட அவ்விசுவ 
கர்மா NE மீர்வரிப்பத ற்குரியவிட _ங்‌ காட்டினால்‌ படைக்கின்றே னென்று சொல்‌ 
ல, அர்‌ க கேட்டிருந்த சுக்ரொசாரி அந்த ஈகரங்களுக்‌ கெல்லையையெடுச்‌ 
அச்‌ சொல்லக்கேட்டுத்‌ சென்‌ சமுத்திரக்‌ கரையை யடைக்து கடலின்‌ ஈடுவில்‌ 
ஒரு கரத்தைப்‌ படைத்து விரமகேர்‌திரபுரமெனப்‌ பெயரிட்டு அந்கரத்தின்‌ 
கடுவில்‌ ரூரபதுமனுக்கு ஒரு இராசமாளிகையுண்டாக்கி அக்ககரைச்சூழ ஏமபு 
ரம்‌, இமையபுசம்‌, இலங்காபுசம்‌, மீலபுசம்‌, சுவேதபுரம்‌, அவுணர்புரம்‌, வாம 
புரம்‌, பதுமபுரமென்னும்‌ எட்டு ஈகரங்களையும்‌ படைத்துக்கொடுத்துச்‌ இங்க 
முகாசூரனுக்கு ஆசுரபுரமென்றொரு ஈகரத்தை நிருமித்து மற்ற சமுத்திரங்‌ 
கணிலுள்ள திவுகளிலெல்லாம்‌ அச்ருரபஅமனஅ சேனாவீரர்கள்வகெக ஈகரங்க 
ளைப்படைகத்து மெருமலைக்குத்‌ தெற்கே தாரகனுக்கு மாயாபுரமென்றொரு 
ஈகரத்தையுண்டாக்கி அச்சூரபதுமனை யடைந்து தான்‌ ரிருட்டித்து முடித்‌ 
விட்டதாகத்‌ தெரிவிக்க அதைக்கேட்ட சூரபதுமன்‌ தன்‌ சேனையுடன்‌ மகே 
&இர ஈகரமடைநக்து இராசமாளிகைக்குட்‌ பிரவேடுக்தான்‌. 
இவ்வாறு சூரபதுமன்‌ இராசமாளிகையை யடையக்கண்டு பட்டாபிஷே 
எஞ்‌ செய்யக்கருதி அதற்கு வேண்டிய பொருள்களை யெல்லாம்‌ சேகரி 
தீதுக்கொண்டுவர்த அவனைப்‌ பாற்கடலின்‌ நீரினால்‌ மஞ்சன மாட்ட, ௮வனும்‌ 
அம்மஞ்சன ரோடி.ப்‌ பிசாம்பரமுடுத்து ஈவரத்ன கசிதமான பொன்னாபரணம்‌ 
பூண்டு தம்பியரிருவரும்‌ புடைசூழ்க்துவரச்‌ சிங்காதனத்தில்‌ விந்திருக்து நிரு 
கர்களும்‌ சுக்கிராசாரியும்‌ முனிவர்களும்‌ புகழவும்‌, தேவர்கள்‌ துதிக்கவும்‌, இர்‌ 
இனுக்கு மனக்களசவும்‌, இருமாலுக்குச்சூட்டத்தக்க செல்வத்‌ திருமுடியென்‌ 
அசொல்லத்தக்க மணிமுடியைப்‌ பிரமன்‌ சூட்ட அவுணர்களெல்லாம்‌ ௮ச்சூர 
ப அமனுடைய பாதங்களில்‌ விழ்க்து வணங்கினார்கள்‌. லெ முனிவரும்‌ தேவ 
ரும்‌ பொன்னாலாகிய மலர்மமை பெய்தனர்‌, அப்போது சூரபதுமன்‌ தம்பி 
யரையும்‌ பிரமன்‌ மாலென்னும்‌ இருவரையும்‌ அருகேயிருக்கக்‌ கட்டளையிட, 
அவ்வாறே யவர்கள்‌ அவன்‌ பக்கத்திலிருந்த ஆசனத்தி லிருக்தார்கள்‌. குபே 
சன்‌ களாஞ்9 யெடுத்துத்தாங்கியும்‌, வாயு கவரிவீசிக்கொண்டும்‌, கிருதர்பெரு 
மான்‌ உடைவாளேச்தியும்‌, சூரியனும்‌ சந்திரனும்‌ வெண்கொற்றக்‌ குடைபிடி. 
த எண்டும்‌ ,வருணனும்‌ அவன்மக்களும்‌ இற்றாலவட்ட மேந்தியும்‌, வீணை 
யில்வல்ல கருடர்‌ கந்தருவர்‌ இத்தர்‌ தேவகானம்‌ பாடிக்கொண்டும்‌, யமனும்‌ 
ஆக்னிதெவனும்‌ பொற்பிரம்பேக்திச்‌ சந்தடி. விலக்கியும்‌, நிருதி கோடிகமே 
கதியும்‌, பிருகஸ்பதியும்‌ சுக்கிரொசாமியும்‌ மற்ற முனிவரும்‌ மங்கல நீரைப்‌ 
புரோக்ஷித்துக்‌ கொண்டும்‌, ௮ரம்யை, மேனகை, திலோத்தமை, ஊர்வ 
முதலாகிய அரம்பாஸ்‌ இரீகள்‌ தேகம்‌ வடுகு சங்களமென்னும்‌ கடன விசே 
டஞ்‌ செய்துகொண்டும்‌, அச்சபையில்‌ இருந்தனர்‌. இவ்வாறு சூரபதுமன்‌ 
கொறுவிந்திருக்தான்‌. அப்படிக்‌ கொலுவிற்திருந்த சமையத்தில்‌ சூர;பது 


ககர்செய்படலம்‌. | 


மன்‌ இருமாலை கோக்க நீ யென்‌ பிதாமகனா யிருத்தலால்‌ கான்‌ அழைக்ளுர்‌ 
தோறும்‌ வந்து போகவேண்டு மென்றும்‌, பிரமனை நோக்கி மி இினம்தோ 
அம்‌ காலையில்‌ இதி வார ஈக்ஷச்இரம்‌ கரண யோகங்களை வகுச்அப்‌ பஞ்‌ 
சாங்கஞ்‌ சொல்லிப்போக வேண்டுமென்றும்‌, சூரியனை கொஃல௰ நீ இளங்‌ 
கதிர்பரப்பி, ழெக்குமேற்காக கிற்குங்‌ கோபுரத்தின்‌ வழியாகச்‌ சென்று இரிய 
வேண்டுமென்றும்‌, சந்திரனைப்பார்த்து வளர்ச்சியும்‌ குறைவுமில்லாமல்‌ என்‌ 
அம்‌ பூரணகலையோடுகூடி. ஈமது மஈகரத்திற்‌ பிரவேசிக்கவேண்டுமென்னும்‌, அக்‌ 
கினிதவனைப்‌ பார்த்து நமது ஈகரத்தில்‌ யார்‌ ினைத்தபோதிலும்‌ அவர்களுக்‌ 
குக்‌ குற்றேவல்செய்து போகவேண்டுமென்றும்‌, யமனைப்பார்‌.ச்து நீகனவிலும்‌ 
மது யானை குதிரை தேர்‌ காலாள்‌ என்னு காற்படைகளையும்‌ பிறவுயிர்களைக்‌ 
கவருதல்போற்‌ செய்யக்கூடாதென்றும்‌, வாயுதேவனைகோக்கஇ மமது ஈகரத்‌ 
தில்‌ வசிப்பவர்‌ யாவரும்‌ ௮ணிகஉ்து நீக்கிய மலர்மாலை, ஆபரணம்‌, ஆடைகள்‌ 
முதலியவற்றை விரைந்து ' மாற்றவேண்டுமென்றும்‌,வருனைப்பார்‌ தது சுகந்த 
வஸ்‌அக்களைப்‌ பனி௰ரிற்கூட்டி. ஈமது ஈகரத்தில்‌ தூாவவேண்டுமென்தும்‌, இக்‌ 
இரனைப்பார்ச்து திருமகள்‌ கணவனோடும்‌. மற்ற தேவர்களோடும்‌ திக்குப்‌ 
பாலகரோடும்‌ கமது கட்டளைதவறாமல்‌ வந்து குற்றேவல்செய்து போக 
வேண்டுமென்றும்‌ கட்டளையிட அவர்களும்‌ அவ்வாறே செய்துவருவோ 
மென்று விடைபெற்றுப்போக அ௮ரசுசெய்துகொண்வெக்து ஓருகாள்‌ தான்‌ 
திருக்கலியாணஞ்‌ செய்துகொள்ளகினை த அத்‌ தெய்வத்தச்சன்மகளாகிய பதும 
கோமளையென்பவளைச்‌ சுக்சொசாரியாரால்‌ மணம்‌ பேறொடிப்பித்‌ தப்‌ பிரமன்‌ 
முதலிய தேவர்களும்‌ போற்றும்படி.,ச்‌ திருமண கேர்க்துபின்புதேவர்கள்‌ அசுரர்‌, 
கந்தருவர்‌, இத்தர்‌, கின்னரர்‌, இயக்கர்‌, காகர்‌, கிம்புருடர்‌ முதலியோ ௮௬ 
மையாகப்பெற்ற புத்திரிகளைக்‌ கலியாணஞ்‌ செய்துகொண்டு இன்பமடைம்‌ 
இருந்தான்‌. இவ்வாறிருக்கையில்‌ தன்‌ தம்பிமாராகிய ஒங்கமுகாகுரனுக்கு 
யமனுடையமகளாகிய விபுதை யென்பவளையும்‌, யானைமுகங்கொண்ட தாரக 
னுக்குகிரு தஇமகளாகய சவுரியென்பவளையும்‌ திருமணஞ்செய்வித்‌ து௮வர்களைப்‌ 
பார்த்து உங்களுக்காகப்‌ படைக்கப்பட்டி ருக்கும்‌ ஆசுரபுரத்தையும்‌ மாயா 
புரத்தையும்‌ அடைர்‌அ ஒவ்வொருவரும்‌ இரண்டுகோடி வெள்ளம்‌ சேனாசமுத்‌ 
திரம்‌ சூழ்க்துவர அரசாண்டு வாருங்கோளென்று கட்டளையிட்டு, பின்பு தன்‌ 
சேனைத்தலைவர்‌ பலனாப்பார்த்‌.து நீங்கள்‌ இரண்டுகோடி. வெள்ளம்‌ சேனைக 
ளூடன்‌ இவுகளிடத்திலும்‌ சமுத்திரங்க ளிடத்திலும்‌ கட்டப்பட்டிருக்கும்‌ 
பட்டணங்களிற்சென்று ஈமதாணையைச்‌ செலுத்திவரவேண்டு மென்றும்‌, ஆறு 
கோடிவெள்ளஞ்‌ சேனையுடன்‌ எட்டுத்திக்கிலும்‌ வானுலகேழிலும்‌ இப்பா 
அள்ள பாதலங்களிலும்‌ சென்று தன்னணையை ௩டத்திவரச்‌ இல சேனைத்‌ 
தலைவரை யனுப்பிவிட்டு, எங்குக்‌ தன்‌ னாக்கனாசக்கரமே செல்லத்‌ தானரசு 
செய்யும்‌ மகேர்‌திரபுரத்தில்‌ இலட்சம்வெள்ளம்‌ சேனைகளை யிருத்திப்‌ பின்பு 
தன்‌ இராசதானிக்‌ கருகே எண்டிசையிலுமுள்ள ஈகரங்களுக்குத்‌ தலைவராக 
யானை குதிரை யாளி கரடி புலி பன்தி சிங்கம்‌ மான்‌ என்னும்‌ எட்டு மிருக 
முகங்களையுடைய அவுணவிரரை மியமித்துத்‌ தன்‌ கோட்டைவாயிலிலும்‌ 
மதில்களிலும்‌ நகர்‌ ஈடுவிலும்‌ இராசமாளிகைகளிலும்‌ அரேகேம்பேரைக்‌ காவ 
லாக கிறுத்தித்‌ அர்க்குணன்‌, தருமகோபன்‌, அன்முகன்‌, சங்கபாலன்‌, வக்கிர 
பாலன்‌, மடொஞளுரன்‌ முதலியோரைத்‌ தனக்கு மந்திரிகளாக அமைத்‌ துக்கொ 
ண்டு அரசுபுரிர்துவந்தான்‌. 


ககர்செய்படலம்‌ முற்றிற்று, 


௧௬௮ அசுரகாணடம்‌. 


தேவரை யேவல்கொள்பட்லம்‌. 


இவ்வாறு சூரபதுமன்‌ அரசுசெய்துவருகையில்‌ இர்திரன்‌ முதலிய தேவர்‌ 
களும்‌ முனிவர்களும்‌ அவன்‌ வரிக்கும்‌ மகேந்இரபுரத்திலும்‌ ௮வன்‌ தம்பியர்‌ 
வரிக்கும்‌ ஆசுரபுரம்‌ மாயாபுரமென்னு ககரங்களிலும்சென்று தங்களுக்கு அவ 
ர்‌ ட்ட விடப்பட்ட குற்றேவல்‌ செய்துவருகையில்‌ ஒருகாள்‌ சூரபதுமன்‌ அத்‌ 
தேவர்களையும்‌ இர்‌இரனையும்‌ வலிக்தழைத்‌து நீங்கள்‌ தானவர்களுக்குத்‌ தம்‌ 
பிய ரல்லவா! அவர்களுக்குச்‌ செய்யவேண்டிய பணிவிடைகள்‌ உங்களுக்‌ 
குரிமை யாதலால்‌ நீங்களினிமேற்‌ கடலிலுள்ள மீனை வலைவீடிப்பிடித்‌ தக்‌ 
கொண்டுவந்து கெொடுக்கவேண்டுநறே ௦ னன்றுசொல்ல, அச்சொல்லைக்கேட்டு 
மனகடுங்கி ஈம்மைச்‌ தனக்கு மீன்வலைவிரிப்‌ பிடிக்‌ துக்கொண்டு வரும்படி கட்‌ 
டளையிட்டுவிட்டானே.காமென்னசெய்வது ? இப்படியும்‌ பிரமனும்‌ ஈம,து தலையி 
லெழுதி மயிரான்‌ மறைக்துவிட்டானே யென்று அவனிட்ட கட்டளைக்கஞ்‌ 
சிக்‌ கடற்கரையணு வருணனை யழைத்து நீ கடலரசனாதலால்‌ உன்னைப்‌ 
பார்க்கிலும்‌ வலிமையுடையார்‌ பிறருண்டோ ! திமிங்கல முதலிய மீன்களை 
இக்கரையிற்‌ படுத்துவையேயானால்‌ எங்களைத்‌ அன்பக்கடலினின்றுங்‌ கரை 
யெற்றநினவனாவை யென்றுசொல்ல அவ்வருணனும்‌ அதற்கிசைக்து கடலிற்‌ 
புகுந்து சன்பெருங்கைகளால்வரரிக்‌ கடற்கரையிலே மலைபோ லுங்‌ குவிக்கஇர்‌ 
இரனும்‌ தேவர்களைப்பார்‌ த்து இவற்றையெல்லாம்‌ எடுத்துக்கொண்டுபோவ து 
உங்கள்‌ கடமை யென்றுசொல்ல, அதைக்கேட்ட தேவர்களும்‌ ஈடுக்கச்‌ துடன்‌ 
உள்ளம்பதைக்கக்‌ கண்ணிர்சொரிந்து கைகுலைர்‌து காணங்கொண்டு தலைமேல்‌ 
மின்சுமக்து யாவரும்‌ ஈகைக்க அவுணர்‌ செய்வதைப்‌ பார்க்கிலும்‌ இறந்து 
போவதே மிக்க கலமன்றோவென்று புலம்பியழு கொண்டே சூரபதுமன்‌ அர 
சாளும்‌ விரமகேக்திரபுரத்திற்கு எட்டுத்திக்குபாலகருடன்‌ வந்‌தநிற்க அவர்க 
ளைப்பார்த்து அவுணர்கள்பரிகாசஞ்செய்யக்கண்டுஅவன துமாளிகையையணுகி 
வாயிலாளரால்‌ உத்திரவுபெற்று அவன்‌ விட்டிற்‌ செலுத்திவிட அதைக்கண்ட 
சூரபதுமன்‌ இன்றுமுதல்‌ இவ்வாறே கல்லனவாஇிய மீன்களைக்‌ கொண்டுவர 
வேண்டுமென்று பின்னங்‌ கட்டளையிடத்‌ தேவர்களும்‌ தங்களுக்‌ குரிய வேத 
வொழுக்கந்துறக்து மீன்பிடித்‌ தக்கொண்டுவரும்‌ வேலையாகிய துன்பக்கடலில்‌ 
முழுஇயிருக்‌ கார்கள்‌. இது கடக்க ; 

தேவரை யேவல்கொள்படலம்‌ 
முற்றிற்று. 


புதல்வரைப்‌ பெறுபடலம்‌, 


அப்போது சூரபதுமன்‌ செய்த தவத்தின்‌ நெப்பால்‌ .பதுமகோமளை 
வயிறுவாய்த்து இளஞ்சக்திரனைப்போல யமனுக்கும்‌ யமனென்று சொல்ல 
ஒரு குழந்சையைப்பெறவே, சூரபதுமன்‌ தேவர்களெல்லாரும்‌ அன்பமடைய 
அவுணர்களுக்‌ கெல்லாம்‌ வேண்டிய பெருஞ்செல்வமெல்லாங்‌ கொடுத்‌ அதவி 
னன்‌. அவன்‌ அக்குழர்தையைத்‌ தொட்டிலிட்டு வளர்த்‌ அவருங்‌ காலத்தில்‌ 


புதல்வரைப்‌ பெறுபடலம்‌. ௧௭௯ 


ஒருகாள்‌ சூரியன்‌ கதிர்‌ தன்மேல்படப்‌ பொறாமல்‌ அவனைத்‌ தன்‌ கையாற்‌ 
பிடி,.க்‌அக்கொண்டு அரவம்‌ பிடி.ப்பதுபோற்கொண்டு ஒரு கணப்பொழுதில்‌ 
மீண்தொன்‌ விளையாடிக்கொண்டிருந்த தொட்டிலின்காரலிற்‌ கட்டி.விட்டு முன்‌ 
போற்படுத்‌அக்கொண்டிருர்கது. அதைக்கண்டதேவர்களும்‌ மனம்வருரந்திக்‌ 
கலக்கமடைக்தார்கள்‌. சூரியனோ ஆகாயமார்க்கமாகப்‌ போகாமைசண்டு பிரம 
சேவனிடம்சென்று இம்‌ திரன்முதலிய தேவர்கள்‌ முறையிட, அவர்களையழைச்‌ 
அக்கொண்டுதான்‌ சூரபதுமன்‌ கொலுவையடைக்‌,து அவனுக்கு அவன்‌ மகன்‌ 
சூரியனைப்பிடி.க்‌.துச்‌ இறையிட்ட செய்தியைத்தெரிவித்‌து அவனைச்‌ 'இறையி 
னின்றும்‌ விடுவிக்கவேண்டுமென்று வேண்டி.க்கொண்டான்‌. அதைக்கேட்ட 
சூரபஅமனோ என்மகன்சூரியனைப்‌ பிடி.க.தக்கொண்டுவர்‌.த றையிலிட்டதை 
இதுவரையிலு மதியமாட்டேன்‌, அவன்‌ செய்யகோர்த குறையாது தெரிவிக்க 
வேண்டுமென்றுகேட்க, உன்‌ மகன்‌ கட்டிலிலிருக்கையில்‌ சூரியனுடைய -க£ர்‌ 
அவன்‌ முகத்தின்மேற்பட்டது, அதைப்பொறுக்காமல்‌ அவனைப்‌ பற்திக்கொ 
ண்பவெர்துசன்கொட்டிற்‌ காலித்பிணித்‌ தச்‌ றையில்‌ வைத்திருக்கிறான்‌. இது 
தான்ஈடக்தசெய்தி யென்றுசொல்லச்‌ சூரபதுமனும்‌ அப்படியானால்‌ அவனிட 
தீதிலேயேபோய்‌ அவனைச்சிறைவிடும்படி. கேளுங்கோ ளென்றுசொல்ல,பிரம 
தேவனும்‌ அப்படியே ஈல்லதென்று அவனிடத்தில்‌ விடைபெற்றுச்சென்று 
தேவலோகத்திலுள்ள மேனகை, அரம்பை, திலோத்தமை, ஊர்வ9 முதலிய 
காடகமாதரை வருவித்து அவர்கள்‌ பாடலின்‌ சிறப்பால்‌ அத்தொட்டிலிலிருக்‌ 
கும்‌அக்குழக்தையை மதிழ்வுண்டாக்‌அவனைரோக்டிச்‌ சூரியனை ச்சிறைவிடும்‌ 
படிகேட்க, அவன்‌ பிரமனைப்பார்த்து உமது பெயர்கொண்டு விளங்கும்‌ அத்‌ 
இரத்தை யெனக்குக்கொடுத்தால்‌ விடுப்பேனென்று சொல்ல, அவ்வாறே 
பிரமனும்‌ அவனுக்குப்‌ பிரமாத்திரங்‌ கொடுத்துச்‌ சூரியனைச்‌ இறையினின்றும்‌ 
மீக்கனான்‌. அதுமுதல்‌ அவனுக்குப்‌ பானுகோபனென்று பெயராண்டாயிற்று. 
பிறகு அவன்‌ இளமைப்பருவமடைர்‌ அ மான்போன்ற கண்களையுடைய பெண்‌ 
களெல்லாம்‌ இவன்‌ மன்மதனே யென்று மயங்க அழகுபடைத்து திருமகள்‌ 
கணவனாகிய திருமாலோடும்‌ போர்செய்து வெற்றிகொண்டான்‌. சிலகாலத்‌ 
இன்‌ பின்‌ இவனைப்பெற்ற தாயாகிய பதுமகோமளை இவனுக்குப்‌ பின்பு அக்‌ 
கினிமுகன்‌ இரணியன்‌ வச்சரவாகு என்னு மக்களை வயிறுவாய்த்‌ தப்பெற, 
சூரபதுமன்‌ மகிழ்ச்சியடைர்திருக்கது மல்லாமல்‌ மற்றதேவிமாரால்‌ மூவா 
யிரம்‌ பிள்ளைகளைப்பெற்றான்‌. இப்படி சூரபதுமன்‌ புத்திரச்‌ செல்வத்தினாற்‌ 
சிறப்படைந்திருக்கையில்‌ சிங்கமுகாசுரன்‌ அதிகுரனென்ற பிள்ளை பிறக்கக்‌ 
கண்டு மகிழ்ந்தது மல்லாமல்‌ வேறு நாறு பிள்ளைகளையும்‌ பெற்றான்‌. அவர்‌ 
கள்‌ வல்லமையை யெடுத்‌ தொருவரா லும்‌ சொல்லவேமுடியா அ. இதன்‌ 
பின்பு அவனுக்‌ இளையவனாகிய யானைமுசமுள்ள தாரகனுக்கு ஒரு பிள்ளை 
முன்செய்த தவப்பயனாலேயே இளங்கதிரேபோலத்‌ தோன்றினான்‌. இவனுக்கு 
அசுரேந்திரனென்று பெயரிடவேண்டுமென்று சுக்கிராசாரிசொல்ல, அவ்வா 
- றே அப்பெயரிட்டு மன்மதனு ஈாணும்படி வளர்த்‌துவக்தரன்‌. இவன்‌ முன்னே 
யாரேனும்‌ தங்கள்‌ வீரத்தை யெடுத்தச்சொல்லிப்‌ பகைத்துப்‌ போரிட்டால்‌ 
அவர்களை வெற்றிகொள்வதே தனக்குத்‌ தொழிலாகவுடையவனா யிருக்தான்‌. 
இவ்வாறு தன்பால்‌ கள்ளிவயிற்றில்‌ ௮௫ற்கட்டை தோன்தினாற்போல அசுரே 
'*ீதிரன்‌ பிறக்க மாயாபுரத்தைத்‌ தாரகன்‌ ஆண்டுவந்தான்‌. ்‌ 
புதல்வரைப்‌ பெறுபட.லம்‌ 
முற்றிற்று, 


யவர்‌. 


௧௭௦ அசுரகாண்டம்‌. 


வில்வலன்‌ வாதாவிப்படலம்‌. 


இச்‌ சூரபதுமன்‌ முதலானோருடன்‌ தோன்றிய அசமுகயென்பவள்‌ ஒரு 
வன்‌ மனைவியென்று சொல்லப்படாமல்‌ கற்புடைமை யில்லாமல்‌ முனிவர்கள்‌ 
செய்யும்‌ யாகங்களையெல்லாங்‌ கெடுச்‌தக்கொண்கெட்டழகுடைய காளையரை 
வலிதிற்புணர்க்து இரிகின்றவள்‌, இவ்வாறு கொடுஞ்செய்கையளாய்த்‌ தஇரிக்து 
கொண்டுதூருவாசமுனிவர்‌ எதிர்ப்பட அவரால்மக்களைப்பெறவேண்டும்‌ கருத்‌ 
அடையவளாய்‌ அவர்‌ மறுக்கவும்‌ வலிதிற்‌ புணர்ந்து வில்வலன்வாதாவி 
யென்னும்‌ பிள்ளைகளைப்‌ பெற்றாள்‌. அப்பிள்ளைகள்‌ தோன்றியவுடன்‌ தம்பிதா 
வாயெதூருவாசமுனிவரைப்‌ பணிக்துகிற்க, அவர்‌ நீங்கள்‌ வேண்டியபொருள்‌ 
யாதென்றுகேட்க, அவர்கள்‌ நீர்செய்த அருந்தவமெல்லாம்‌ எங்களுக்குத்‌ தர 
வேண்டுமென்று வேண்ட அவர்‌ தவமொழிக்த வேறுபொருள்‌ வேண்டினால்‌ 
தருவோமென்று சொல்ல அவர்க ளதற்‌ குடன்படாது அம்‌ முனிவரைக்‌ 
கொல்லத்துணியக்‌ கோபங்கொண்டு நீங்கள்‌ முனிவர்களுக்கே இராவிடும்பை 
செய்துவருவிர்கள்‌, இவ்வாதிருக்கையில்‌ அகத்தியமுனிவரே உங்களாவியை 
வாங்குவரென்று சபித்‌தத்தாம்‌ அவர்கள்‌ கண்ணுக்குப்புலப்படாவண்ணம்‌ தம்‌ 
முருக்கரக்கார்‌, ௮ச்சிறுவரும்‌ தக்தையைக்‌ காணாமல்‌ தாயினிடத்தே விடை 
பெற்று வேறொரு வனமடைக்து முனிவர்களைக்‌ கொல்லவே யெண்ணங்‌ 
கொண்டு பிரமனைகொக்கிப்பஞ்சாக்கினி மத்தியினின்றும்‌ அருந்தவஞ்செய்தார்‌ 
கள்‌. அவ்வாறு செய்யவும்பிர மன்‌ வாராமைகண்டு வில்வலன்‌ தன்‌ தம்பியாகிய 
வாதாவியைச்‌ தன்னுடையவாளால்‌ வெட்டியெதிக்து அவனுதிரத்தையு மாமி 
எத்தையும்‌ ரெய்யுமவியுமாகக்கொண்டு செருப்பிலிட்டுப்‌ பிரமனது கூலமக்திர 
திதைச்‌ சபித்து வேள்வியோடு தவமுஞ்செய்‌ தவர அப்போது அப்பிரமன்‌ பிர 
என்னமாகவக்து நீவேண்டிய இயாதென்றுகேட்க, வில்வலன்‌ என்‌ தம்பியை 
வரவெண்டகென்றேனென்றுவேண்ட; அவ்வாறே அவ்வாதாவியை யெழுப்பித்‌ 
ர, அதற்‌ கதிசயமுடையானாய்ப்‌ புல்லைத்தின்னும்‌ ஆடேபோற்‌ றோன்றும்‌ 
வாதாவியை இனி யுடல்‌அணிபவொனாயின்‌ கானழைக்க மீண்டு முயிர்த்‌துவர 
வேண்டுகின்றேன்‌. இவ்‌ வரக்தரவேண்டுமென்று வேண்ட, அப்படியே யாகுக 
வென்றுவரங்கொடுத்துச்‌ சத்தியலோகஞ்சென்றான்‌. அவ்வரம்பெற்றுத்‌ தம்பி 
யாயெவாதாவியுடன்‌ வில்வலன்‌ சூசப.துமனிடஞ்சென்றுகாங்களிருவரும்‌ ௮௪ 
முயொகிய உமது தங்கைமக்க ளென்றதன்தி முனிவர்களைக்‌ கொல்ல வரம்‌ 
பெற்றமை யனைத்துஞ்சொல்லிச்‌ லெகாளங்கிருக்‌ து விடைபெற்று மேற்திசை 
யில்வந்து காற்சக்திகூடு மோரிடத்தைத்‌ தங்களுக்‌ இருப்பிடமாகக்கொண்டு 
ஆச்செமங்கட்டக்கொண்டு ஏவ்வெவரும்‌ விரும்பு மெல்லாப்பொருளும்‌ அதி 
லமைத்து முனிவர்கள்‌ உயிர்வாங்கவெண்ணிஇளையவன்‌ ஆட்டுருவங்கொண்டு 
கிற்க ; வில்வலன்‌ முனிவருருவங்கொண்டு அவ்‌ வழியேவரும்‌ முனிவர்களை 
யெதிர்க்‌ அபசரித்தழைத்‌தக்‌ கொண்வேட்‌ அ கல்‌ விருந்துண்டு போகவேண்டு 
மென்று பலவகையுணவுகளைச்‌ சமைத்து ஆட்டருவமாயெ தம்பியைக்‌ கறி 


இந்திரன்‌ கரந்துறைபடலம்‌. ௧௭௧ 


cc மணமகளை அனலைக்‌ 


சமைத்து அவர்களுக்குப்‌ படைத்து அவர்களுண்டபிறகு தம்பியைக்கூவி 
யழைக்க, அவன்‌ அம்‌ முனிவர்‌ வயிற்றைப்‌ பிளர்‌ தகொண்டு வர இருவரும்‌ 
அம்முனிவரையுண்டு பரிதீர்க்து முன்போல்‌ இளையவன்‌ ஆட்டுருவமாகச்‌ 
திரிக்துகொண்ட ).ருப்பான்‌. 
வில்வலன்‌ வாதாவிப்படலம்‌ 
முற்திற்று, 


இத்திரன்‌ கரற்துறைபடலம்‌. 


இப்படி. அவர்கள்‌ முனிவர்களைக்‌ கொல்வதே நியமமாகக்கொண்டு ஈ௩ட 
ந்துவரச்‌ சூரபதுமனோ ஆயிரத்தெட்‌ டண்டங்களையும்‌ அரசாண்வவர்தான்‌. 
ஒருகாள்‌ அவன்‌ ஒன்பதுகோடி. அவுணரையு மாதரையுமழைத்து இந்திராணி 
யைப்பற்றிப்‌ பிடித்துக்கொண்டு வாருங்கோளென்றுசொல்ல அவர்கள்‌ வரு 
வதையதிக்க தூதர்கள்‌ அவுணர்களும்‌ அவுணமாதர்களுமாக ஆயுதங்களு 
டன்‌ வருகின்றார்கள்‌. அவர்கள்‌ கருத்தின்னதென்றும்‌ தெரியவில்லை யென்று 
சொல்ல, இந்திரனும்‌ தன்‌ மனைவியாயெ இ௫்திராணியுடன்‌ மறைக்‌ து நிலவுல 
கற்சென்றான்‌. இவ்வாறு போய்விடச்‌ சூரபதுமனால்‌ அனுப்பப்பட்ட வீரர்‌ 
களும்‌ மாதர்களும்‌ இக்திரனையும்‌ இர்திராணியையும்‌ காணாமல்‌ கவலைகொண்டு 
மூழுதுந்தேடி. இந்திரன்‌ எங்கே? அவன்‌ மனைவி இக்திராணி எங்கே ! உள்ள 
படி. சொல்லுங்கோளென்று தேவர்களை யெல்லாம்‌ வருத்த, காங்களதியோ 
மென்றுசொல்ல, அவர்கள்‌ மீண்டுபோய்ச்‌ சூரபதுமனுக்கு அறிவிக்கக்கோபங்‌ 
கொண்டு பின்னும்‌ தாதரையனுப்பி இந்திரனையும்‌ இந்திராணியையும்‌ எந்த 
வுலகத்திலிருந்தா லும்‌ தேடிக்கொண்டு வாருங்கோளென்று கட்டளையிட,௮வர்‌ 
கள்‌ அச்சூரபதமனிடத்தில்‌ விடைபெற்று, சொர்க்க முதலிய மூவுலகத்தி 
லும்போய்த்‌ தேடித்திரிகதகொண்டிருக்தார்கள்‌. இது டக்க ; 


இந்திரன்‌ போய்விடவே பொன்னகரம்‌ பொலிவிழரந்திரும்‌ தது. தேவர்‌ 
களும்‌ அன்பத்தால்‌ மனங்கலங்கி வருர்தியிருக்தார்கள்‌. இவ்வாறு சுவர்க்க 
லோகங்‌ கலங்கிக்கொண்டிருப்பதற்கு முன்‌ இக்திரனுக்‌ இளையவனாய உபேர்‌ 
திரன்‌ சுவர்க்கநீங்கி வைகுண்ட மடைந்திருக்தான்‌. அச்‌ சிறிய டிதாவைக்‌ 
காணவெண்ணிச்‌ சயந்தன்‌ பெருமையுடன்‌ அவ்‌ வைகுண்டத்தில்‌ சிறிது 
நாள்‌ வசித்‌துக்கொண்டிருக்தான்‌. இவ்வாறிருக்கையில்‌ அவன்‌ தன்‌ த்தை 
தாயிருவரும்‌ சுவர்க்கலோக மகன்று தம்‌ முருவமறைத்துப்‌ பூமியிற்போய்விட்‌ 
டதையும்‌, ௮வுணர்கள்‌ அவர்களைத்‌ தேடிமீண்டதையும்‌ தேவர்கள்‌ துன்பப்‌ 
பவெதையு மதிந்து, த்தை மெலிந்த காலத்தில்‌ தங்‌ குடி.த்தலைமையா 
வும்‌ மக்களாவார்‌ தாங்குவது மரபாதலாலும்‌, அதுவே யறமாதலாலும்‌ என்‌ 
தந்தை யில்லாமையால்‌ கான்போய்ச்‌ சுவர்க்லோகத்தைக்‌ காப்பது முறை 
யென்று அணிச்து சுவர்க்கலோகத்திற்குவக்‌து வருது ன்ற தேவர்களைப்‌ 
பார்த்துத்‌ தந்தை தாயராகிய இருமுது குரவரையும்‌ காணாமல்‌ அன்பக்கடலி 
லழுக்‌இயிருக்க, அச்சமயத்தில்‌ காரதமுனிவர்‌ வந்தார்‌, அவரைக்கண்டு என்‌ 


nore. அசுரகாண்டம்‌. 


தந்தை தாயரிருவரும்‌ எங்கேயோ போய்விட்டார்கள்‌, அவர்கள்‌ போன விட 
மதியென்‌, எங்களுக்கு இப்படிப்பட்ட தன்பமெப்போது நீங்குமென்று வேண்‌ 
டிக்கேட்க, ஒருவருக்கு ஈன்மையுக்‌ இமையும்‌ தத்தங்‌ கருமச்தால்‌ வருவன 
வல்லாமல்‌ வேறுவகையாலன்று, உலகத்தில்‌ விஷத்திற்கும்‌ அமுதத்திற்கும்‌ 
சுவையின்‌ பேதங்‌ கற்பித்தவரெவர்‌ ! பெரியோர்‌ இன்பம்வந்தபோது சர்‌ 
சோஷூமடைவதும்‌ அன்பம்வக்கபோது வருக்துவதுமா யிராமல்‌ சுகதுக்கங்‌ 
கள்‌ உடலுக்‌ யெற்கையென்றே யெண்ணி முன்செய்த வினையையெண்ணி 
காடி.க்கொண்டி.ருப்பார்கள்‌. உலகத்தில்‌ வறுமையுடையவர்‌ செல்வராவதும்‌ 
செல்வமுடையவர்‌ வறியவராவ தும்‌ தாழ்ந்தோ ருயர்வதும்‌ உயர்ம்தோர்‌ 
தாழ்வதும்‌ முறைமுறையாக ஈடக்கும்‌. இது முன்னைப்‌ பிறவியிற்‌ செய்ததனா 
லன்றே ஈடம்‌அவருவது, உலகவியற்கையும்‌ இதுவே யன்றோ ! செல்வமும்‌ 
வறுமையும்‌ அன்பமும்‌ மடிழ்ச்சியும்‌ உயிர்களுக்கு நிலையென்றுகொள்ள வழ 
க்கோ, வானிற்செல்லும்‌ சர்திரனுமன்றோ தேய்ந்து வளர்க்துவரும்‌ தன்மை 
யடைக்திருக்கன்றான்‌. ஆகையால்‌ நீங்கள்‌ தாழ்வடைர்திருப்ப அம்‌ அவுணர்கள்‌ 
உயர்வடைக்திருப்பதும்‌ ஒருவர்‌ தமாக நிலலாஅ, இதுவே மெய்யென்று அணி, 
இர்‌ ஈகரைவிட்டுப்போன உன்‌ தாய்தந்தைய ரிருவரும்‌ பூமியிற்போய்மறைக்‌ த 
வாசஞ்செய்ன்றனர்போலும்‌. சயர்தனே தொல்வியடைக்‌ அ முன்னே தேவர்‌ 
களுக்குச்‌ அன்பஞ்செய்தவர்த கயமுகாசுரன்‌ இறக்கும்படி. முன்னாளில்‌ 
முயன்முற்போல இச்‌ சூரபதுமன்‌ மாளவே முயன்றுவருவானென்று சொல்லி 
விட்டு இனிச்‌ லெகாளில்‌ இச்‌ சூரபதுமனும்‌ இறக்துபோவான்‌, நீங்களும்‌ அயர 
நீங்குவிர்கள்‌, இது மெய்யென்று அச்‌ சயந்தனைத்‌ தேற்றிப்போகச்‌ சயந்தனும்‌ 
தெளிர்திரார்தான்‌. பின்பு சயக்தனும்‌ தேவர்களுக்கும்‌ தேறுதல்சொல்லிச்‌ 
சூரபதுமன்சொல்லிய குற்றேவலைச்‌ செய்துவரக்‌ கட்டளையிட்டுச்‌ சுவர்க்க 
லோகத்தி லிருந்கான்‌. 

இர்திரனோ சுவர்க்கலோக நீங்கிப்‌ பூமியை காடி. சோணாடடைர்து 
* பிரமபுரம்‌ வேணுபுரம்‌ புகலிபெரு வெங்குருநீர்ப்‌, பொருவிதிருத்‌ தோணி 
புரம்‌ பூந்தராய்‌ ரெபுரமுன்‌, வருபுறவஞ்‌ சண்பைககர்‌ வளர்காழி கொச்சை 
வயம்‌, பரவுதிருக்‌ கழுமலமாம்‌ பன்னிரண்டு தஇருப்பெயர்த்தால்‌.” என்றபடி. 
பிரமபுரம்‌ வேணுபுரம்‌ புகலி வெங்குரு தோணிபுரம்‌ பூர்தராய்‌ சரபுரம்‌ புற 
வம்‌ சண்பை சிகாழி கொச்சை கழுமலம்‌ என்னும்‌ பன்னிரண்டு இருகாமங்‌ 
களையுடைய இருப்பதியைச்சேர்க்து எல்லா முடையானை, இமையவர்‌ 
பெருமானை வணங்கி அவனை யர்ச்சனைசெய்துவருவதே கடப்பாடெனத்துணி 
கீது அங்கொரு ஈந்தவன முண்டாக்கித்‌ சந்தனம்‌, அ௫ல்‌,பலா,தேமா.,மஞ்சாடி., 
தேக்கு, அசோகு, புன்கு, குரா; தெங்கு, சுரபுன்னை, கரும்பு,கமுகு,வாமை, 
காஞ்சி, வேங்கை முதலியவற்றை வேலியாகச்‌ செய்து, சாதி, கோங்கு, 
காகம்‌, சண்பகம்‌, கொன்றை, ஞாழல்‌, பாதிரி, வாழை, குருக்து, பாரிசா தம்‌ 
செருந்தி, காரத்தை, வில்வம்‌, அலரி, வெட்‌, இருவாட்‌௪, வனமல்லிகை, 
மருக்கொழுந்து, செவ்வக்தி, முல்லை முதலிய மலர்ச்செடிகளை வைத்து 
அமைத்து வொர்ச்சனை புரிர்குகொண்டவேந்தான்‌. இவ்வாறு வொர்ச்சனை 


விந்தகிரிப்படலம்‌. த்‌ களம. 


செய்துவருகையில்‌ சூரபதமனால்‌ அனுப்பப்பட்ட தரதுவர்‌ உலகமெல்லாம்‌ 
தேடி.கீதிரிவதை யதிந்த இர்திரன்‌ மூங்கி லுருக்கொண்டு மறைந்து தவஞ்‌ 
செய்து வருவதை யதியாமல்‌ அவர்கள்‌ சூரபதுமனைச்‌ சென்றடையக்‌ தார்‌ 
கீள்‌. மேகமும்‌ அவுணர்கள்‌ ஆணையால்‌ மழைமறுக்க அதனால்‌ இர்இரன்‌ 
இவார்ச்சனைக்காக அமைத்த பூஞ்சோலை நீரில்லாமல்‌ வாடி.ப்போகவே மனங்‌ 
கலங்க பிரமன்‌ மாலென்னு மிவ்‌ விருவோரும்‌ கண்டதியாப்‌ பரம்பரனை நினை 
தது வேறுவசையதியாமல்‌ வருந்த நீ வருர்தவேண்டாம்‌ இத்‌ தலத்தில்‌ நீ 
யமைத்த பூஞ்சோலை வாடி.ப்போயினதே யாயினும்‌ இனி இங்கே இலகாளில்‌ 
ஒரு கதிவக்கடையுமென்று அசரீரிசொல்ல, அதைக்கேட்டு இதுவும்‌ வபெரு 
மானருளே யாமென்று - துணிந்து வணங்கி மயிர்க்குச்செறியச்‌ சிக்தைமகிழ்‌ 
இறந்திருந்தான்‌. இனி அத்‌ தலத்தில்‌ ஈதிவந்ச வகையைச்சொல்‌ லுகின்‌ தேன்‌. 


இந்திரன்கரந்தறைபடலம்‌, 
முற்றிற்று, 


_—— 


விந்தகிரிப்படலம்‌. 


மெய்யுணர்ச்சியையுடைய காரதமுனிவர்‌ ஒருநாள்‌ -விந்தசரியையடைய 
அம்முனிவனை அவ்‌ விந்த௫ிரியும்‌ தெய்வவடி.வங்கொண்டு வணங்கிற்று, அதனை 
யாசீர்வதித்து மேருமலைதான்‌ பிரமன்‌ மா லென்னு மிருவரும்‌ தம்‌ பேதைமை 
யாற்‌ பரமம்‌ யாமென்றுசொல்லி மயங்க அவர்க்கிடையே அவரறியாவண்ணம்‌ 
நீண்ட அழல்மலையாக வுருக்கொண்ட இறையவனுக்குத்‌ திரிபுர சங்காரகாலச்‌ 
தில்‌ வில்லாகநின்ற தன்மையாலும்‌, எல்லா வுயிரையுமீன்றுங்‌ கன்னியா யிருக்‌ 
இன்ற இறைவி தன்‌ மரபில்வர்‌து பிறந்த பெருமையாலும்‌, மலைகட்கெல்லாம்‌ 
இறந்ததாக வெண்ணப்படவெதனாலும்‌, சூரியனைத்‌ தொடமேலோங்கி யிருப்பத 
னாலும்‌, இறைவன்‌ சர்வசங்காரஞ்செய்யும்‌ அந்தநாள்வரையிலும்‌ உலகைத்‌ 
தாங்குவதனாலும்‌, ஆயிரஞ்‌ கரங்களோடு கூடியிருப்பசனா லும்‌, கயிலைமலை 
யைச்சார்க்திருப்பதனாலும்‌, சூரபதுமனால்‌ தொலைவில்லாமையாலும்‌, சூரியன்‌ 
முதலிய ரெகமாலிகை பெற்றிருப்பதனாலும்‌,தேவர்களுக்கு இருக்கையாயிருப்‌ 
பதனாலும்‌, பொன்னுருக்கொண்டு விளங்குவதனாலும்‌, சக்கரங்கள்‌ சூழ்க்திருப்‌ 
பதனாலும்‌ தனக்கு ஓப்பென்பதில்லாமல்‌ ஓங்கியிருக்கின்ற,து. பொன்மலை 
பெருமைகொண்‌ டிருப்பதை நீ யறியாய்போலும்‌; அதை உன்னிடத்தே 
சொல்லவே விரைவாய்‌ இவ்வளவு தூரம்காடி. வக்தேனென்றுசொல்ல, அதைக்‌ 
கேட்டுத்‌ தெய்வவுருக்கொண்டுகின்ற விக்ததிரியும்‌ கோபமிகுக்து பெருமூச்‌ 
'செறிந்து இது ஈன்றாயிருக்கன்றது ! என்று கைத்து ௮து சிவபெருமா 
னுக்கு வில்லாயிருப்பதனால்‌ மேன்மையோ ! எல்லாவுயிரையு மீன்ற பெரு 
மாட்டி. இமயமலை செய்ததவத்தாற்‌ பிறர்‌ ததல்லாமல்‌ மலைகளுக்‌ கரசனென்‌ 
னும்‌ தன்னிடத்தே மகளாகப்‌ பிறக்‌ ததண்டோ ! இது உலகைத்‌ தாங்கியிருக்‌ 
இன்ற தென்பது வெபெருமானது ச.த்தியலல்லாமல்‌ வேறொன்றாலாவதோ! 
சூரியன்‌ முதலிய தேவர்கள்‌ தன்னைச்‌ சூழ்ர்துவருன்றன ரல்லஅ என்னைச்‌ 


௧௭௪ அசுரகாண்டம. 


சூழாதிருக்கின்றனசோ,எழுஇவுகளிலுள்ளமலைகளைச்‌ சூழாஇிருக்கன்றனரோ, 
அம்‌ மேருமலைக்குஞ்‌ சகெரங்கள்‌ பல வுண்டென்னில்‌ கள்ளிச்செடிகளும்‌ பல 
இளைகளையுடையனவா யிருக்கின்றனவே ; பிரமனுக்கு நான்கு தலைகளுண்டு 
அதனால்‌ இதுவடைக்து நெப்பென்ன ₹ சூரபதுமனால்‌ தொலைவில்லா ருந்த 
தென்றுல்‌அவனும்‌இதனைமலையென்றுவருத்தாதிருந்ததல்லாமல்‌ வேறல்லவே, 
அதுவோ நீண்டபரிதிப்‌ படையானினும்‌ வல்லமைபடைத்‌திருப்பதோ ! தான்‌ 
பொன்னுருவம்‌ படைத்ததென்று எண்ணியிருக்கன்ற தென்றால்‌ ௮ஃது 
ஈல்லறிவுடையதேயல்ல, மண்ணிற்செய்த பதுமையின்‌ அழகுபோலும்‌ ! தன்‌ 
னிடத்தேவரிக்கும்‌ தேவர்கள்‌ பலரும்‌ என்னிடத்தே வசிக்க மனங்கொள்ளா 
மல்‌ இகழ்க்தார்களோ, கயிலைமலை யருகேயிருக்ன்றதென்‌ றெண்ணியிருர்‌த 
தெனின்‌ எந்தமலை இறைவ ஸனெழுர்தருளியிருக்கும்‌ கயிலைமலைக்‌ கருகே 
யிருக்கவில்லை, முன்னாளில்‌ ஆதிசேடன்‌ தன்‌ னாயிரழுடிகளாலும்‌ கவிந்து 
கொண்டு வாயுவோடு பகைத்‌ அநிற்கையில்‌ அவ்வாயுபகவான்‌ தன்வேகமாகிய 
காற்தினால்‌ தன்‌ மூன்று கெரங்களையும்‌ கொண்டுபோனதைச்‌ தான்‌ இன்னமு 
மதியாசோ ! ங்கவுருக்கொண்ட விஷ்ணுவின்‌ கர்வமடக்கச்‌ இம்புள்வடி.வாக 
இறைவன்‌ அண்டமுழுஅம்‌ வளர்க்தகாலத்தில்‌ அவன்‌ குளம்புற்றபரலைப்போல 
நின்றமை தானதியாதோ! அச்‌ சசபமாயே வீரபத்திராது சரபவுருவின்‌ தகு 
களிலுண்டாகும்‌ காற்றால்‌ மின்மினிபொல்‌ திரிந்ததையும்‌ அறியமாட்டாதோ! 
பாரதகதையெழுத எம்பெருமானயெ கணேசப்பெருமான்‌ கையேடாகக்கொ 
ண்டு தான்‌ எழுதப்பட்டது உலகத்தில்‌ பொய்த்தகதை யென்று சொல்‌ 
லப்பவெதாயிருக்குமோ ! அம்மேருவோ தானு மோர்‌ மலையே யல்லாமல்‌ 
உலகுண்டபெருவாயனோ, அல்லது தாமரைமலரில்‌ வசிக்கும்‌ பிரமனோ ! இர்‌ 
இர அல்லவே; என்னகாரணத்தால்‌ தன்னை மேலாக மதஇித்திராக்கன்ற 
தென்று வடமேருவை யிகழ்க்துபேசி அதன்‌ செருக்கை யடக்குகின்றே 
னென்று தன்தெய்வவுருக்கரக்து ௮கேகங்கோடி. மால்கள்‌ மாயையாகக்‌ கை 
கொண்டு மீண்டாற்போலத்‌ தானொருவிஞ்சையால்பிரமலோகம்வரையு முயர்‌ 
க்துிற்க; அதைக்கண்ட சூரியன்‌, சந்திரன்‌, அங்காரகன்‌, புதன்‌, குரு, சக்கி 
சன்‌, சனி, இராகு, கேதுவென்னும்‌ ஈவக்கிரகங்களும்‌ மனந்தடுக்கட்டு இதுதா 
னவரதசெய்கைதானோ ! அல்லது தருமகெறி யெண்ணிப்பாராத அரக்க 
ராயெ கொடியாரது செய்கையோ! பிரமன்‌ மா லென்னும்‌ பெரியதேவர்‌ செய்‌ 
கையோ, இதென்ன மாயையாக விருக்கன்ற த ! எங்கும்‌ மலையேயன்‌ றி வெற்‌ 
திடமில்லாமலு மிருக்கன்றது ! என்று நினைத்து இறைவனருளாற்‌ இந்தித்து 
கோக்க, ஆம்‌ ஆம்‌ இதுபொன்மலையோடு பகைத்து காம்‌ செல்லுகின்ற வழி 
விலக்குன்றதென்‌ அசிக்தித்துத்‌ தேர்க்து மேருமலைக்‌ கருகல்‌ இவெத்தியானச்‌ 
தோடர்‌ தவஞ்செய்துகொண்டிருக்கும்‌ அகத்தியமுனிவர்‌ வந்தால்‌ ஆகாய 
மனாவிண்ட இவ்விர்தமலை யொடுங்கப்போமென்று நினைத்துச்‌ செக்தமிழா . 
ிியராயெ அகத்இியமுனிவர்‌ தவஞ்செய்யுமிடஞ்‌ சென்றார்கள்‌. 
விச்திரிப்படலம்‌ முத்திற்று, 


அகத்தியப்படலம்‌, 


அவர்கள்‌ அகத்‌ இயமுனிவர்‌ தவஞ்செய்யு மிடஞ்சென்று யானே முதலை 
யால்‌ வருர்தியகாலசத்தில்‌ இருமால்சென்று அம்‌ முதலையைக்கொன்று அவ்‌ 
வியானையைக்‌ காத்தததியாயோ | பிரமன்‌ தான்‌ படைத்த ஊர்வரிமேல்‌ 
காமவாஞ்சையாய்க்‌ இளியாய்‌ச்‌ தொடர்க்கதபோக, அவள்‌ பரமரவனைகோக்கி 
யென்னை இக்காலத்திற்‌ நன்னைக்காக்க வேண்டுமென்று புலம்ப அவளைப்‌ பரம 
சிவன்‌ கரத்த அமக்குத்‌ தெரியாதசெய்தியோ ! பிருகுபத்தினியாய மயாதி 
யைத்‌ இருமால்கொன்றுபோக அத்‌ திருமாலை அப்‌ பிருகு பலபிறப்பெடுத்‌ அழ 
லென்றுசபிக்க அதைகோக்கி வருந்திய இருமால்தன்னை இப்படி. பல பிறப்பீல்‌ 
வருந்தச்‌ சபிப்பது முறையோவெனவேண்டி. இரக்க அதற்கப்‌ பிருகு இரக்கங்‌ 
கொண்டு பத்துப்பிறப்பெடுக்க வேண்டுமென்று கருணைசெய்சது நீயறியாத 
தோ ! தேவர்க்கேயானாலும்‌ பூமியில்வாழும்‌ யாவர்க்கேயானாலும்‌ ஒரு துன்ப 
முண்டானகாலத்திலேஅதனை நீக்குவது காத்தற்‌ றொழிலையுடையவர்‌ கட 
மையாகும்‌ | அக்கடமையை போக்குமிடத்‌து அடைவதற்கரிதாயே மேலான 
முத்தியின்மேலதல்லவோ ! வேதங்களைத்‌ தருடிக்கொண்டோடி யொளித்த 
சோமுகாசுரனைத்‌ திருமால்‌ மீனருக்கொண்டுகொன்றாற்போல அக்கடல்முழு 
அம்‌ உன்னொருகையா லடக்கிக்‌ கள்ளத்தன்மையுடைய வீருத்திராசுரனை காங்‌ 
கள்காணச்செய்து கருணைசெய்த உன்‌ பெருங்கருணை யுலகமுழுஅங்‌ கொண்‌ 
டதல்லவோ ! விச்தமலை நாரதா சொன்ன சொல்லைகேட்டு மேருமலையோடு 
பகைத்து உலகமுழுது மழியுங்காலத்திலு மேரங்கியிருக்கும்‌ திருக்கயிலாய 
மலையைப்போ லோங்கி யிருக்கன்றதே. காங்கள்‌ செல்லும்கதியை ஆகாயமார்‌ 
க்கமா யோங்கி மாறுபடச்செய்வதனால்‌ உலகமுழுது மயக்க மடைகின்றன, 
அதைநீக்கத்தேவரீர்‌ கருணைசெய்ய வேண்டுமென்றுவேண்டி.க்கொள்ள, அதை 
அம்‌ மேருமலைச்சாரலில்‌ தவஞ்செய்தகொண்‌ டிருக்கும்‌ சமிழாசிரியராயே 
அதத்தியமுனிவ ரதிக்து விக்தமலையை யடக்கி தவக்கிரகங்களுக்கு வானிற்‌ 
செல்லும்‌ கதியையுண்டாக்க வேண்டுமென்று தம்முள்ளத்தமைத்து முப்‌ 
புரம்பொடித்த முழுமுதற்கடவுளைத்‌ தியானித்‌.துகிற்க, பரமசவனும்‌ அகத்திய 
முனிவர்‌ கட்புலன்முன்‌ மால்விடைமே லெழுர்தருளித்தோன்றத்‌ தன்கையா 
லிறைஞ்சி வணங்கி நீர்‌ விரும்பிய அ யாதென்றுகேட்க, விந்தமலை பொன்மலை 
(யோடு பகைத்து ஆகாயவழியடைத் த கிற்கின்றது; அதையடைக்கக்‌ கருணை 
செய்யவேண்டுமென்று வேண்ட, அப்போது பரமசிவன்‌ உனக்கு விக்தமலை 
யையடக்கும்‌ வல்லமையைக்‌ தருகின்றோம்‌, நீர்‌ தென்திசையிற்‌ பொதியமலை 
யிற்சென்று வக்க வேண்டுகின்றோமென்து கட்டளையிட, அக்‌ கட்டளையை 
யேற்று அவரைவணங்கி யெனக்குஉமது பூசனையை விடாமற்செய்யத்‌ தென்‌ 
திசைஹறெக்க வொரு நதியும்‌ தரவேண்டுமென்றுகேட்க, அதற்கு மனமிரங்இத்‌ 
திருக்கயிலாய மலையிலுள்ள ஈதிகளேழில்‌ பொன்னியாறென்னும்‌ கரவிரி 
யாற்றைகினைக்க ௮ம்‌ ஈதிவச்‌து வணங்கி கின்றது, இத்‌ திசையினின்றும்‌ தென்‌ 
திசைக்குப்‌ போகின்ற அகத்தியமுனிவரொடு நீ போகவேண்டு மென்று 
சொல்ல,காவிரிகதியும்‌ ஐம்பொதியடக்கியமா தவப்பெருமானாயினும்‌ இவ்‌ வகத்‌ 
தியமுனிவரோடு பெண்ணுருக்கொண்ட யான்‌ போதல்‌ கியாயமாகுமோ ! 


௧௭௭ அசுரகாண்டம்‌. 


வென்றுகேட்க, இறைவன்‌ காவிசிநஇியையோக்கி இவ்‌ வகத்தியமுனிவரோ 
மானுபடாது இக்தையையுடையார்‌, ஈல்வினை இவினை யென்னும்‌ இருவினை 
யொப்புவட்த அருக்தவமுடையார்‌, மது அன்பரின்‌ மிகப்பெரியவர்‌, ஆகை 
யால்‌ இவர்‌ பின்னே செல்வது நமது ஆணையென்றுசொல்ல, இவரொடு கான்‌ 
செல்வேனானாலும்‌ ஈரனிவரைவிட்டுப்‌ பிரியுங்காலத்தை வெளியிடவேண்டு 
மென்று கேட்டுக்கொள்ள, நன்று ஈன்று; கின்காரணத்தை ஈன்றுகோக்கி 
இவர்‌ கையிற்காட்டுவேன்‌, அன்று அவரை நீங்கிப்‌ பூமியில்சென்று தங்க 
வேண்டுமென்று எம்பெருமான்‌ திருவாய்மலர்க்‌தருளினான்‌. அப்படிசொன்ன 
சொல்‌ தன்‌ செவிக்கமுதமாகக்கேட்ட காவிரிகதி அவர்‌ பின்செல்வதைக்‌ 
கண்டு இறைவன்‌ உன்‌ கமண்டலத்தில்‌ ஏற்றுச்‌ செல்லவேண்டுமென்று 
சொல்ல, அவ்வாறே காவிரி இறைவன்‌ கட்டளையின்படி. அகத்தியமுனிவ 
ருடைய கமண்டலத்தில்‌ வந்துசேர்க்கது. அப்போது இறைவன்‌ அகத்திய 
முனிவரைப்பார்த்து நீ தென்றிசையே நாடிச்‌ செல்லவேண்டுமென்று கட்‌ 
டளையிட்டுச்‌ தான்‌ இடபவாகன த்தோடு மறைர்‌தவிடவே, அகத்தியமுனிவர்‌ 
புத்திரப்பேறுவிரும்பி விதர்ப்பதேச;ச்‌ தரசன்பெற்ற உலோபாமுத்திரையைக்‌ 
கலியாணஞ்‌ செய்துகொண்டு தென்திசை போக்கிச்சென்றார்‌. 


அ௮கத்தியப்படலம்‌. 
முற்றிற்று. 


கிரவுஞ்சப்படலம்‌. 


பொன்மலையாலிய மேருமலையினின்றும்‌ பூமியே வழியாகத்‌ தென்றிசை 
கொக்கி கடக்கையில்‌ இங்கமுகாசூரனுக்‌ ளேயவனாயெ தாரகனுக்கு இருப்‌ 
பிடமாலிய மாயமாபுரமடைய அங்குவசிக்கும்‌ அன்றிற்பறவை யென்னும்‌ 
பெயருள்ள கிரவுஞ்ச னென்னு மவுணன்‌ அத்திசைகோக்கத்‌ தமிமழாிரிய 
சாலிய அகத்தியமுனிவர்‌ வருவதுகண்டான்‌. அவன்‌ வானுலகைப்‌ பூமியாக 
வும்‌ பூமியைப்‌ பொன்னுலகமாகவும்‌ சமுத்திரத்தை மலையாகவும்‌ மலையைச்‌ 
சமுத்திரமாகவும்‌ சூரியலைச்சக்திரனாஃவும்‌ சக்திரனைச்குரியனாகவும்‌ அணுவை 
மேருவாகவும்‌ மேருவை யணுவாகவும்‌ சமுத்திரத்தை புவனமாகவும்‌ புவ 
னத்தைச்‌ சமுத்திரமாகவும்‌ வடவாமுகாக்கனியைக்‌ கடலாகவும்‌ காட்டவல்‌ 
லவன்‌, மேலும்‌ தேவர்களுக்கும்‌ முனிவர்களுக்கும்‌ மிகவும்‌ மயக்கமுண்டா 
கப்‌ பல மாயைகள்செய்து வருவானென்றால்‌ இவனது மாயாவல்லபம்‌ யாரதி 
ந்து சொல்லவல்லவர்‌. இப்படிப்பட்ட சரெவுஞ்சனென்னு மவுணன்‌ தமிழா 
இரியராயெ அகத்தியமுனிவர்‌ வருறெவழியில்‌ அவர்‌ காடிவரும்‌ விக்தமலை 
போலப்‌ பல இரகங்களைக்கொண்டு தாங்கும்‌ மலையுருக்கொண்டு அவரைத்‌ 
கன்னிடமாக வரச்செய்தான்‌. ௮தை அகத்தியமுனிவர்கண்டு இம்‌ மலையின்‌ 
வழியாகப்‌ போக ஒரு காடுதோன்ற, அதன்வழியாக ஒரு குரோசவழி ட 
க்தார்‌, ஒரு சுரம்‌ தோன்றிற்று, 


வித்தம்‌ வண்ட வன்ட டம்‌ ௧௭௭ 


அவ்வழியாக அகத்தியமுனிவர்போக வ ங்கம்‌, இரும்பி முன்‌ 
வர்‌ தவழியையுங்‌ காணாது மயங்கிப்‌ பின்னொரு வழியைக்கண்டுபோக, தமக்கு 
கெருப்புப்பற்தியெரியவும்‌. சுழற்காற்று ச்‌ தோன்றவும்‌ மேகம்‌ மழையபொழிய 
வும்‌இடி.யிடி.க்கவும்‌ இருட்படலம்‌ சுற்றவும்‌ பெருமலையாக அக்கிரவுஞ்சன்‌ வளை 
க்க, அதையறிந்த தமிழ்முனிவர்‌ இது கொடியவராயெ அவுணரது பட்டிமை 
யொழுக்கமென,க்‌ அுணிட்து கைகொட்டிச்‌ ரித்‌, தக்‌ கோபங்கொண்டு கன்று 
யிருக்கின்ற, ஈம்மையோ ரவுணனோ மயக்கவல்லவன்‌, இவனது மாயாவல்ல 
பத்தை நீக்கவேண்டுமென்‌ றெண்ணி தன்‌ கையிலுள்ள தண்டால்‌ அக்குன்‌ 
றைக்குத்தித்‌ தொளையுண்டாக்க அறிவிலியாகய கொடியவனே! உன்னுருவ 
மொழிர்து இம்‌ மலையுருவாகவே யிருக்கவேண்டும்‌; நீ ௮வுணருக்கெல்லாம்‌ 
பெருமிதமாகிய இருக்கையாடி அருந்‌ சவக்‌ -கொள்கையையுடைய முனிவர்‌ 
களுக்குக்‌ தேவர்களுக்குக்‌ இத்தொழில்‌ செய்அவருவை, மது கைத்தண்டா 
லாகிய அவாரங்கள்‌ எல்லாம்‌ பற்பல மாயைகளுக் கருக்கையாக எம்பெருமா 
னாகிய நீலகண்டத்து நின்மல னுதவிய குமாரசற்குருவின அ கைவேலால்‌ நீ 
முடிவெய்‌ அவையெனச்‌ ”சபித்துத்‌ தன்‌ கமண்டலத்திருக்த சலத்தைவாங்கி 
மந்திரஞ்சபித்‌து மாயையை நீக்கக்கொண்டு அவ்விடத்தினின்றும்‌ நீங்கித்‌ 
தென்திசையே வழியாகச்சென்றார்‌. 

செவுஞ்சப்படலம்‌ 
முத்தித்று. 


லப்‌ 


விந்தம்‌ பிலம்புகுபடலம்‌. 


அன்றுமுதல்‌ அக்நிரவுஞ்சனென்னும்‌ பெயருள்ள அவுணன்‌ மலையுருவ 
மாகவே யிருக்தான்‌. கொடிய கெறியையுடைய அவுணர்கள்‌ எல்லாம்‌ அதைத்‌ 
தங்களுக்கு அரணாகக்கொள்ள கேற்றுவரையிலும்‌ மலையுருவமாகக்கிடந்தான்‌. 
குமாரசற்குருவே ! அவனை நீ யல்லது யார்தான்‌ கொல்லவல்லவர்‌. தமிழா 
சிரியராயெ௮க த்தியமுனிவர்‌ இமயமலையைக்கடர்து காசிகேேத்திரத்தைத்தரி 
இத்து விச்சுவகாத ராலயத்தினுட்புகுர்‌த அப்பெருமானேவணங்கியேத்தி அவ்‌ 
விடமகன்று விர்‌ தமலையி னொருபுறமடைர்‌ அதனிலைமை யதியலாமெனத்‌ 
அணிக்து அவ்விர்தமலையைப்‌ பார்த்து காம்‌ பொதியமலையடைய வெண்ணிவர்‌ 
தோம்‌, காம்‌ போக வழித.ர வேண்டுகின்றேன்‌, நீசற்று வழிவிட வேண்டு 
மென்று கேட்க, அதற்கு அவ்விந்தமலை சூரிய சம்திரர்களுக்கே போகமுடி 
யாதவண்ணம்‌ வழியையடைத்து வானளாவி யிருக்கின்றேன்‌, . சற்றுருக்‌ 
கொண்டிருக்கின்ற உனக்குப்‌ பயக்து வழிவிடுவேனோ, நீ வச்‌ தவழியே இரும்‌ 
பிப்போய்வீடு எனது தோற்றமதிக்தாயில்லை யென்றுசொல்ல, அதைக்கேட்‌ 
டுக்‌ கோபத்தொடு நகைத்து எப்பொருட்கு மிறைவனாகிய பரமவெனஅ கூற்‌ 
றங்‌ குமைத்த பொற்றாளைச்‌ இக்தித்தேத்தி முன்னாளில்‌ இர்திரன்வேண்டச்‌ 
சமுத்திரமுழுதம்‌ அள்ளிய தன்கையைப்பிரமபதம்வரையுநட்டி. அம்மலையின்‌ 
மேல்‌ குடங்கைசேர் த்து வன்பாக ஊன் திகிற்க அம்மலை பூமியிற்றாம்க்து பிலத்‌ 

>] 


௧௭௮ அசுரகாண்டம்‌. 


இன்வழிபுருர்‌.௮ு. ஆதிசேஷன்‌ வாசஞ்செய்யு மிருக்கையை யடைந்தது. கர 
கத்‌ தன்பமடைவார்போற்‌ பாதலம்புஞுக்‌ த விர்தமலை பயந்து உன்னை வழி 
படாமல்‌ இகமழ்ர்து பழிதேடிக்கொண்டேனே,என்‌ சறுபிழை பொறுக்கவேண்‌ 
மன்றே னென்று வேண்டி.க்கொள்ள; அப்படி. வேண்டிய அவ்‌ விக்தமலையை 
ரொக்டு அகத்‌ இியமுனிவர்‌ கான்‌ பொதியமலைக்குச்சென்று இவ்‌ வடதிசையை 
கோக்க மீண்டகாலத்தி லுயர்வையென்று நாரதமுனிவன்‌ சூழ்ச்சிக்‌ கொத்‌ 
அச்சொல்லி நிற்கையில்‌, அப்போது சூரியன்‌ முதலிய தேவர்கள்‌ அகத்திய 
முனிவரை விரைர்தடைர்து நீர்‌ பண்ணிய உபகாரம்போல்‌ யார்தான்‌ செய்ய 
வல்லவர்‌? நாங்களும்‌ ஆகாயமார்க்கமாகச்‌ செல்லப்பெற்றோம்‌;தேவரீர்‌ எங்கள்‌ 
பொருட்டாகப்‌ பொதியமலையி லெழுர்‌தருளி யிருக்கவேண்டுமென்று வேண்‌ 
டி.க்கொள்ள ; அவ்வாறே யாகுகவென்‌ றநிசைக்‌து அவர்களுக்கு விடைகொடுத்‌ 
தனுப்பிவிட்டு மேற்றிசையாக வருகையில்‌ உயிரிழக்க நாடியிருப்பவர்களாய 

Le 1 கசல்‌ றி ன்‌ ்‌ ்‌ Rg 
வாதாவ! விலவல ன்னணும்‌ அவுண வரும்‌ வாவ கணடாாகள்‌. 

க , ணம்‌ அவணறாவரும்‌ அவா வரவுகணடாாகள்‌ 

விந்தம்‌ பிலம்புகுபட.லம்‌ 
மூத்தித்று, 


வில்வலன்‌ வாதாவி வதைப்படலம்‌. 


இவ்வாறு அகத்தியமுனிவர்‌ வரக்கண்டு இவனோ அரக்கர்‌ பலரையும்‌ 
கொன்றவன்‌, கடலை முன்னாள்‌ குடித்தமிழ்க்தவன்‌. தேவரைக்‌ காத்தவன்‌ ; 
இவனுக்கு உணவையளித்‌ அயிரை யூனோடும்‌ வாங்குவதே ஈலமென்றெண்ணி 
வாதாவி ஆட்டுருவங்சொண்டு அங்கேயுள்ள மலையி னோர்புறத்தில்‌ புன்மேய்‌ 
க்துகொண்‌ டிருக்கவும்‌, வில்வலன்‌ முனிவர்போலுருவங்கொண்டு மேலே கட்‌ 
டிவிட்ட சடையும்‌ கெற்தியில்‌ விபூதியும்‌ காதிற்‌ குழையும்‌ கண்மணியு மணி 
£து உடல்முழுதும்‌ விபூதியணிக்‌து கையில்‌ தண்டும்‌ தோல்‌ உடையும்‌ தரித்த 
வேடங்கொண்டு அகத்தியமுனிவ ரொதிரில்‌ வந்தான்‌. வெளியே கலம்பழு 
தீத வேடமும்‌ உள்ளே வஞ்சகமுங்‌ குடிகொண்டு எட்டிக்கனிபோல்‌ மன 
முடையவலாி அவ்வில்வலன்‌ தமிழாசிரியராக அகத்தியமுனிவரை மும்‌ 
முறை வலம்வந்து. பணிக து அஞ்சலிசெய்து நின்றுகொண்டு தேவரீர்‌ எழும்‌ 
சீருளப்‌ பலகாள்‌ அருக்தவஞ்‌ செய்தேன்‌, இன்று முடிவெய்த வட்‌ £ீர்‌, யானும்‌ 
முனிவர்களுடைய நிலைமையடைந்தேன்‌ ; அடியேன்‌ இருக்கும்‌ இடமிது, 
௮து பனிதமாகும்வண்ண மவ்விடத்திற்‌ கெழுக்கருளுவிரொன்று சொல்லி ; 
அவனு பாதங்களை வணங்கி நிற்கவும்‌, ஒருகையாற்‌ கடன்முழுது மண்ட 
அவ்‌ யமுனிவர்‌ அவனது துணிவை யதியாமல்‌ அன்பு மிகுந்து 
அக்கொடியவனாயெ வில்வலனைப்‌ பார்த்து காற்பத்தெண்ணாயிரம்‌ முனிவரி 
ஓம்‌ மற்ற முனிவரினும்‌ மிகுந்த கின்னியல்பில்‌ அணுவளவேனும்‌ இறக்தா 
சல்லர்‌, உன்னிருப்பிடமெது வருன்றோமென்று சொல்ல, இதுதான்யானி 
ருக்கு மிடமென்று சொல்ல கடந்தான்‌, தானே முடியும்படி. வந்த அவ்‌. 
வில்வலன்‌ அம்முனிவனைக்‌ கொண்டுசென்று அவ னிருக்கையி லழைத்துப்‌ 


வில்வலன்‌ வாகாவி வதைப்படலம்‌. ௧௭௯ 


போய்‌ ஆசனத்தி லெழுர்தருளச்செய்து வந்தனைவழிபாடு புரிர்‌,து எம்தையே! 
யானும்‌ என்‌ குலத்தாரும்‌ பிழைக்க வந்தாய்‌ போலும்‌ ; இக்காலத்தே என்‌ 
குடி.சையில்‌ எழுந்தருளி யிருர்‌.து வெந்த கூழேனும்‌ உண்டு சேடமளித்துப்‌ 
போகவேண்டுகிறே னென்று வேண்டிக்கொள்ள, சூரபதுமன்‌ மருமகனாகிய 
வில்வலன்‌ சொல்லைக்கேட்டு உன்னா லிசைர்‌ ௪ உணவை யருந்இிப்‌ பின்னே 
போகின்றேனென்று அகத்தியமுனிவர்‌ சொல்ல, ஆசாரமாக உணவைச்சமை 
க்கன்றேன்‌ இ நிதபோதிராமென்று அங்குள்ளதடாகத்தில்‌ நீராடி.ப்‌ பரிசுத்தனா 
ய்ச்‌ சமையற்சாலைபுகுர்து அதை நீரும்‌ சாணமுங்கொண்டு சுத்தஞ்செய்து 
கோலமிட்டு முத்தினைப்போன்ற தரயவரிசியை மும்முறை நீர்வார்த்‌ அக்கழுவி 
அழயெ பாத்திரத்தில்‌ வைத்து ரெருப்பின்மாட்டி யுலைப்பெய்‌து பதமாகச்‌ 
சமைத்து பயறுவகைகளையுஞ்‌ சத்தஞ்செய்து பால்முதலியவற்றையும்‌ அமை 
தீது ஆட்டுருவங்கொண்டு முனிவர்களையே கொல்லுதல்‌ விரதமாகவுடைய்‌ 
வாதாவியை வலிதிற்பற்றிக்‌ கோடாலியா லிரண்டு தண்டாக்கித்‌ தோலை மீக்கி 
அதன்‌ பல உறுப்பமையச்‌ சமைத்து வேண்டும்‌ கனிவர்க்கங்களுங்‌ கொண்டு 
வரது திருத்தி ௮கத்தயமுனிவரை உணவுகொள்ள வேண்டுமென்று தாழ்ச்து 
வணங்கினான்‌. 


அவன்‌ வேண்டுகோளினைச்‌ செவியேற்றுத்‌ சமிழாதிரியராயெ குறுமுனி 
வர்‌ எழுந்தருள அவரைச்‌ சமையற்சாலைக்குக்‌ கொண்டுசென்று உபசாரஞ்‌ 
செய்து தூப திப நைவேத்தியம்‌ கொடுத்து தான்‌ சமைத்த அதுசுவையோடு 
கூடிய உணவைப்படைக்க, அதை யன்பாக ' உண்டு ப9ிதீர்க்து முக்காலும்‌ 
வாய்நீர்‌ பூசிக்‌ கைகால்‌ கழுவி அங்கே யெழுக்தருளியிருக் தார்‌. வில்வலனோ 
பிரமனளித்த வரத்தையெண்ணி அங்கே விற்றிருக்கும்‌ அகத்திய முனிவரது 
ஆவியைக்கொள்வதே பொருளாக நினைத்து வாதாவியைக்‌ கூவி யமைக்க, 
அவன்‌ அகத்தியமுனிவர்‌ வயிற்றில்‌ ஆட்டுருவமாக மின்றுகொண்டு ிதிதம்‌ 
எண்ணாமலே முன்பு கடலையுண்டாற்போல என்‌ மாமிசத்தையு முண்ட 
கொடி.யவனாகய இம்முனிவன அயிர்‌ கொண்டு இவன அ குறுகிய வயிற்றையும்‌ 
திழித்‌ துக்கொண்டு வருகிறேன்‌, அண்ணாவே யென்று வில்வலனைப்‌ பார்த்து 
வாதாவிசொல்ல, அதை அகத்தியமுனிவர்கண்டு இது கொடியார்களாகிய 
அவுணர்கள்செய்த மாயமென்று தெரிந்து வாதாவி முடியவேண்டுமென்று இச்‌ 
இத்த,தமதுகையால்‌ வயிற்றை யொருமுறை தடவவே ; அவ்வாதாவியிறக்‌தூ 
போனான்‌. அவன்‌ இறக்துபட்டா னென்பததிக்‌ அ முன்னையுருவமாகிய அவுண 
ருருவங்கொண்டு தான்தண்டேக்திக்கொலைசெயத்‌ அணிய ; அகத்திய முனி 
வர்கண்டு கையிற்‌ நருப்பையொன்‌ நேடுத்‌ து. அதையே சிவாஸ்திரமாகப்பாவி 
த்து விட வில்வலனு மிறந்தான்‌ ; அகத்தியமுனிவரோ அக்கொடியவர்கள்‌ 
வாசஞ்செய்திருந்த இடத்தைவிட்‌ டகன்று போனார்‌. 

வில்வல்ன்‌ வாதாவி வதைப்படலம்‌ 


முற்திற்று, 


தற்‌ அனத 


க அசுாரகாண்டம. 


காவிரி நீங்குபடலம்‌. 


அகத்தியமுனிவர்‌. தமது கையிலிருக்கும்‌ கமண்டல நீரோடு கொங்கு 
காட்டை. காடி.ச்செல்ல, வாதரவியும்‌ வில்வலனுமிறர்‌தும்‌ தூருவாசமுனிவர்‌ 
மக்களாதலால்‌ நீண்ட கரிய மேகம்போலு முருவங்கொண்டு மிக்க கோப 
முடையசாய்‌ ஆரவாரச்தோடணுகுவகதும்‌ மீண்டும்‌ விண்ணிலுள்ள மேகத்தில்‌ 
மறைவமாகக்‌ தோன்றினர்‌; அதுகண்டு இது அக்கொடியவர்கள்‌ முனிவர்‌ 
மைக்கமாகலால்‌ வந்த கொடுமை.ராம்‌ கொன்றமையால்‌ பிரமகத்தி சூழ்க்ச,த, 
இதை மிவர்த்திசெய்துகொள்ள வேண்டுமென்றெண்ணி அத்தேயத்திற்‌ கணித்‌ 
தான இடத்தில்‌ வாசமாக வெழுந்தருளிச்‌ வெலிங்கப்பெருமானைத்‌ தாபித்துச்‌ 
சிவார்ச்சன செய்துவர அப்பிரமகத்திதோட நீங்கிற்று ; அஅ நீங்கிய பின்னும்‌ 
அகத்இயமுனிவர்‌ அங்கேயே வடித்துக்கொண்டிருக்தனர்‌. இத கடக்க) 

இங்கே இர்திரன்‌ சிகாழியில்‌ சூரபதுமனுக்குப்‌ பயர்து மூங்கிலுறாக்‌ 
கொண்டிகின்றான்‌ அவன்‌ அவ்வழியெசெல்‌ லும்‌ நாரதமுனிவரைக்கண்டு அவர்‌ 
பாதங்களே வணங்கிசின்றான்‌; அப்படி.வணங்கன இட்இிரனைப்பார்த்‌த எழுந்திரு 
வென்று மார்புறத்தழுவி இங்கேதான்‌ வாசஞ்‌ செய்கிறையோ வென்று 
கேட்க, இன்றுவரையிலும்‌ உமது பெருங்கருணையால்‌ சுகமே யிருக்கின்‌ 
றேன்‌, ஆயினும்‌ யான்‌ செய்தவரும்‌ வொர்ச்சனைக்கு முட்டுப்பாடு இப்போ 
இருக்கின்றது) ௮௮ இறைவனுக்குரிய பத்திரபுட்பங்களைக்‌ கொடுக்கும்‌ ஈந்த 
வனம்‌ நீரின்ஜி வறட்யொ யிருப்பதென்பசே ; அதனால்‌ வொர்ச்சனை பிழைச்‌ 
அப்போகின்றத, இக்‌ குறையால்‌ வருக்துனெறே னென்றுசொல்லி,அம்‌ கார,த 
முனிவரும்‌ காசனமொன்‌ நளித்துத்‌ தானும்‌ அம்முனிவர்‌ சொல்லியபடி. 
வேறே ராசனத்திலிருக்க, அவ்‌ விந்தினைகோக்கி மாரதமுனிவர்‌ ஆறணிக்ச 
சடைப்பெருமான்‌ இருவருளால்‌ நீயிழர்த பெரும்பதழும்லெகாளிலுண்டாகும்‌ 
நீ சளரவேண்டாம்‌, ஆயினும்‌ வொர்ச்சனைக்‌ இடைய றுண்டாயிற்றென்று 
சொல்லினை ஆதலால்‌ ௮௮ மாதிப்போகுங்‌ காலம்வம்‌தவிட்டத ; அதை கன்‌ 
மூய்ச்‌ சொல்கின்றேன்‌ கேளென்று பரமூவன்‌ கும்பமுனிவரை யழைத்தப்‌ 
பொழியமலைக்குப்‌ போகவிடுத்ததும்‌, அவர்‌ விக்தமலையை யடக்கயதும்‌, 
வில்வலன்‌ வாதாவியென்னும்‌ அவுணரிருவரையும்‌ கொன்றதும்‌ அவர்களைக்‌ 
கொன்ற பிரமகத்தித்தோட நீங்கக்‌ கொங்குகாடடைர்து திரிபுராக்தகனாபய 
பரமடவனைத்துஇத்துச்‌ வொர்ச்சனைசெய்‌ து ௮ப்பழி௰க்கக்கொண்ட விதமுஞ்‌ 
சொல்லிவிட்டு அம்முனிவர்‌ கையிலிருக்கும்‌ கமண்டலத்தடங்கயெ காவிரியா 
ற்றைவரும்படிசெய்தால்‌உன்மனக்குறைரீங்குமென்‌ அசொல்ல, அதைக்கேட்ட 
இந்திரன்‌ எவ்வாறு அக்காவிரியாறு இங்குவரும்‌ ? ௮௮ வருமுறைமையை 
யெடுத்துச்‌ சொல்லவேண்டுின்றே னென்று விண்ணப்பிக்க, நீ கணேசப்‌ 
பெருமானை வழிபாடுசெய்து பூசிப்பையாயின்‌,௮வர்‌ ௮க்‌ கமண்டலத்தி லிருக்‌ 
கும்‌ காவிரியாற்றைக்‌ கவிழ்த்‌ தஅவிவேர்‌ ; இதுதான்‌ ௮ம்‌ ௧இ இங்கேவரும்‌ வித 
மென்றுரைக்க, இந்திரன்‌ சூரபதுமன்‌ கொண்ட இருவும்‌ ஈாடுக்‌ தான்‌ மீண்டும்‌ 
பெற்றுன்போலக்‌ களிறெ்து உமது இருவருளால்‌ இப்போதே கணேசப்பெரு 


காவிரிநீங்குபடலம்‌. ௧௮௧ 


மானை வழிபாடுசெய்கன்றே னென்றுசொல்ல, அவனிடத்திலிறார்து காரத 
முனிவர்‌ விடைபெற்றுச்‌ சென்றனர்‌. இந்திரனும்‌ கணேசப்பெருமானே வர 
லாற்று முறைமையாகத்‌ தாபித்து அருச்சனைசெய்து கரும்பு தேங்காய்‌ 
தேன்‌ இனை மா வாழை பலா முதலிய கனிகளைநகிவேதித்‌ அ வணங்க,கணேசப்‌ 
பெருமான்‌ பல வெகணங்கள்‌ புடைசூழ அவன்‌ கண்ணெதிரே தோன்தினன்‌. 
அவர்‌ வருவதைக்கண்ட இர்‌இிரன்‌ மனாடுங்கிகிற்க, அஞ்சவேண்டாமென்று 
கணேசப்பெருமான்‌ சொல்ல, அவர்‌ பாதபங்கயங்களில்‌ இந்திரன்‌ விழ்க்து 
வணங்கிரின்றான்‌ ; இறைவன்‌ றீ செய்தபூசையையுள்ளங்கொண்டோம்‌,டீ வேண்‌ 
டிய சென்னவென.இர்‌இரன்கேட்டு மசழ்வடைக்து எம்பெருமானே ! சிவார்ச்‌ 
சை செய்தற்‌ பொருட்டாக இச்‌ கொழியில்‌ ஒரு ஈந்தவனம்‌ வைத்தேன்‌, 
அத நீரின்றிச்‌ சூரியனது வெப்பத்தால்‌ வெர்து திம்தபோகின்றது, யாது 
செய்வேனென; அதைத்‌ இருச்செவியேற்ற கணேசப்பெருமான்‌ உனக்காக 
எழுதலத்தினீரோ ! ஆகாயகங்கையோ அல்லத மற்ற ஈதிகளோ, அல்லஅ 
௪த்தசாகரங்களேோ எவைவேண்டுமேனும்‌ தருவிக்கரோமென, அதற்‌ இக்திர 
னும்‌ கான்‌ அவற்று ளொன்றையும்‌ வேண்டேன்‌, யாதுமக்கரியது, யான்‌ 
கேட்பதொன்‌ றுண்டு ; அதாவது வடமேருமலையினின்றும்‌ எழுந்தருளி யாவ 
ருக்கும்‌ அயரத்தையே செய்துகொண்டிருர்த வாதாவி வில்வலனென்னும்‌ 
கொடியவர்களைக்கொன்று கொங்குகாடடைக்து சவார்ச்சனை செய்தகொண் 
டிருக்கும்‌ அகத்தியமுனிவர்‌ கையிலுள்ள கரகநீரைக்‌ கவிழ்க்க வேண்டுகின்‌ 
றேன்‌. அவ்வாறு செய்யின்‌ என்னால்‌ வைக்கப்பட்ட இச்‌ ஈந்தவனம்‌ நீர்வளம்‌ 
பெற்றுச்‌ செழிக்கும்‌. இதுதான்‌ என்‌ வேண்டுகோளென்று விண்ணப்பிக்க, 
உனது வேண்டுகோளின்படி. செய்தின்றோமென்று ௮ச்சீகாழியைவிட்டு அகத்‌ 
இயமுனிவர்‌ தவஞ்செய்யு மிடமடைந்து காகவுருவாய்‌ நீரைக்‌ கவிழ்த்தவிட்‌ 
டனன்‌. அதன்‌ வரலாற்றைச்‌: சிறிதுமறியாமல்‌ இது சாதாரணமான ஒரு காக 
மென்றுதுணிர்து அக்‌ காகத்தை யோச்ச அக்‌ கணேசப்பெருமான்‌ காவிரி 
யைப்‌ பெருகக்‌ கட்டளையிட, ௮.௮ கம்பைதிபோலும்‌ விண்ணு மண்னு ஈடுங்க 
உலகமெங்கும்‌ பரந்துசென்றது. ௮.துகண்டு விகாயகப்பெருமான்‌ காகவுருவ 
நீங்கப்‌ பிராமண மைந்தனைப்போலத்‌ திருவுருவங்கொண்டு செல்ல அவனை 
நோக்கி இவன்‌ ஈமது கமண்டலநீராக்‌ கவிழ்த்துவிட்டதன்தி இறுமாந்து செல்‌ 
.லுதன்றனன்‌; இவன்தேவனோ ! அவுணனோ! அரக்கனோ ! வன்மையையுடைய 
மேலோன்‌ யாவனோ அதியவல்லோமல்லோம்‌, இவன்‌ வல்லமையை யதிவோ 
மென்று விரைந்து அவன்‌ பின்னேசெல்ல, அதைக்கண்ட எம்பெருமான்‌ ௮ஞ்‌ 
சிப்‌ பயந்தார்போல ஓட்டெடுப்ப, அவ்‌ வகத்தியமுனிவர்‌ தன்னைக்‌ குட்டத்‌ 
துணிர்ததை யதிர்து தான்‌ அவருக்கருகே வருவதும்‌ விண்ணின்‌ மறைவது 
மாக இவ்வாறு பலதிருவிளையாடல்களைச்செய்ய ௮வரைத்தொடர்தற்‌ கயர்க்து 
இனியாதசெய்வதென்று இந்இத்து கின்றதை யதிக்து கணேசப்பெருமான்‌ 
தன்‌ உண்மை யுருவங்காட்டினான்‌. அதை விரைந்து கண்டுகலங்‌இ ௮க்தோ ! 
ஏ.ரம்பனாயெ மது விகாயகப்பிரானோ என்னையுய்விக்க எழுக்‌ தருளினனென்று 
அவ்விறைவனைக்குட்டத்‌ அணிந்த கைகளால்‌ தம்மைக்‌ குட்டிக்கொண்டு கின்‌ 


௧௮௨. அ௮சரகாண்டம்‌. 


மூர்‌. தாரகப்பிரமமாயெ கணேசப்பிரான்‌ எல்லையில்லாத அருளொடும்பார்த்த 
ருளி நிகொண்ட கருத்தென்ன ? சொல்லென்று அதத்தியமுனிவரைக்கேட்க, 
அகத்திய முனிவரும்‌ ஐயனே ! உம்மைப்‌ பிராமணச்றுவனென்றே குட்டத்‌ 
அணிக்தென்‌, என்‌ றெபிழைபொறுத்‌ அ அதற்குப்‌ பரிகாரமருளிச்‌ செய்யவே 
ண்டுமென்று வேண்டிக்கொள்ள, கணேசப்பெருமானும்‌ நீ கொண்ட. கருத்‌ 
தைத்‌ தவிர்த்துவிடென,அகத்தியமுனிவரும்‌ பலமுறை விழ்க்துவணங்கி என்‌ 
சிறுபிமையை யெண்ணாதிரங்கி யருள்செய்ய வேண்டுமென்ஞூர்‌. அதற்குக்‌ 
கணேசப்பெருமான்‌ நம்மை இக்திரனோ இந்த ஈாளில்‌ வழிபாடுசெய்த எம்‌ 
பிகாவைக்‌ கருஇச்செய்யும்‌ அர்ச்சனேக்குரிய நந்தவனம்‌ வளப்பமடைய 
வேண்டி. யிரக்தனன்‌. ஈரம்‌ உமது கரகநீரைல்‌ கவிழ்த்துவிட்டு அதைப்போக 
வுங்‌ கட்டளையிட்டோம்‌, நீசெய்த குற்றங்களைச்‌ சிறிது முள்ளங்கொள்ளோம்‌, 
அதைத்‌ இருவிளையாடலாகவே யுள்ளங்கொண்டோம்‌,ாம்கோபங்கொண்டோ 
மல்லோம்‌; நீயோ எம்பிகாவின்பால்பேரன்புடையை யாதலால்‌ எம்மிடத்தும்‌ 
அவ்வாறே யன்புடையையன்றோ! ஆதலால்‌ நீவேண்டியவரங்களை யருளுகின்‌ 
ஜொமென்று சொல்ல, அகத்இியமுனிவரும்‌ எனக்குத்‌ தேவரிரிடத்தும்‌எல்லா 
முடையானாயெ இறைவனிடத் அம்‌ எப்பொழுதும்‌ அன்புடையானாக விருக்க 
வேண்டின்றேன்‌, யான்‌ வேண்டுவதும்‌ அதுவேயன்றி வேறில்லை யென்று 
சொல்லிவிட்டுப்பின்னும்‌ உம்மைக்‌ குட்டிக்கொண்ட தபோல்‌ உமது சர்கிதா 
னத்தில்குட்டிக்கொள்ளும்‌ பலருக்கும்வேண்டியவரங்களைக்‌ கொடுக்கவேண்டு 
இன்றென்‌, மேலும்‌ என்‌ கையிலிருந்த கரகநீரும்‌ போய்விட்டதாதலால்‌ இனி 
கான்‌ ஈல்லீரைப்பெறக்கருணைசெய்யவும்‌ வேண்டுமென்று வேண்டிக்கொள்ள; 
தாம்‌ காகவுருவாய்க்‌ கவிழ்த்துவிட்ட ஈதியினிடையே தமது இருக்கரத்தை 
நீட்டி றிது நீரை அக்கரகத்திற்‌ பெய்தான்‌. அதைக்கண்டு அகத்தியமுனி 
வர்‌ மனமூழ்ர்து பலவிதமாகத்‌ துஇக்கக்‌ கணேசப்பெருமான்‌ தமது திரு 
வுருக்கரந்தனர்‌. பின்புதாம்‌ கொங்குகாட்டை யகன்று விரைந்து தென்திசை 
காடிநடங்தார்‌. 
காவிரீரீங்குபடலம்‌ - முற்றிற்று. 


திருக்குற்முலப்படலம்‌. 


செவர்கள்‌ வொஞ்ஞையில்லாமல்‌ அக்கடல்‌ கடைக்தகாலத்தில்‌ ஆலவீடச்‌ 
தோன்றியது; அதைக்கண்டு அவர்கள்‌ அனைவரும்‌ மனம்வருக்த அதைத்‌ 
ிருவுளத்தடைத்து அமுகமாகக்கொண்ட வருட்பெருங்‌ கடலாகிய பரம 
னது புகழைத்‌ அதித்துக்கொண்‌டு கருமுல்வண்ணனாமய: திருமால்‌ வீற்‌ 
அருக்தருளும்‌ இருக்குற்றுலமென்னுர்‌ இிருஈகரைக்கண்டு அகத்தியமுனிவர்‌ 
௮௬, அத்‌ இருப்பதியில்‌ இருமாலுக்கு வழிபாடுசெய்யும்‌ அந்தணர்கள்‌ வெ 
னடியார்களைக்கண்டு பொருது வேதகெதியொழுகாமல்‌ மோகத்தால்‌ தம்‌ 
அதமெற்கொண்டு தமக்குரிய கன்னெதிமிலொழுகாம லிருக்து அகத்தியமுனி 
வர்‌ அத்திருப்படிபின்‌ விதிவழியே ஈடக்து௮க்கொயிலின்‌ அருகேவர அவர்கள்‌ 
அறிந்து பகைவரைக்கண்டு பரதவிப்பார்போல்‌ கோபித்து முனிவரைகோக்‌ 


ச 


திருக்குற்முலப்படலம்‌, 2௮௩. 


கிக்‌ தருஇயற்ற கண்டி.கையும்‌ நிறுமணிர்து கொண்டி ருக்கனெறனை / ஆதலால்‌ 
மீ பிச்சையெடுத்‌ அழலும்‌ புராக்‌ தகனுக்‌ கடிமையென்பதியாவரு மதிந்த விஷ 
யமே !நீ வருவது தக்கதன்று, கையிலுமொரு தண்டம்‌ பிடித்துக்‌ கொண்டு 
குதுகிய வடிவங்கொண்டிருக்கின்‌ றனை | நீ சதியை யாகையால்‌ இங்கே வரத்‌ 
காது போவென, அதைத்‌ திருச்செவியேற்ற அகத்தியமுனிவரும்‌ கோபங்‌ 
கொள்ளாது ஈகைத்து வேசவொழுக்கங்கடக்து நிற்கின்றிர்கள்‌ ! நீங்கள்வாசஞ்‌ 
செய்வதகாகவு மறியேன்‌, எனக்‌ கொருவருஞ்‌ சொல்லவுமில்லை, ஈல்லொழுக்‌ 
கத்தனடப்பவராகத்‌ அணிர்‌ இங்கேவக்தேன்‌, உங்கள்‌ ஒழுக்க மதிர்திருப்பே 
னானால்‌ இங்கே வரத்‌ அணியேன்‌, என்னைக்‌ கோபிக்கவேண்டாம்‌, யான்போய்‌ 
விடுதிறே னென்றுசொல்ல, அதைக்கேட்டீப்‌ பொறுமல்‌ அவர்கள்‌ நீ இத்திருப்‌ 
பதிக்கே வந்தது பெரும்பாவமென்று சொல்லவேண்டும்‌, போவென்றனர்‌ ; 
அகத்தியமுனிவரும்‌ நீங்கள்‌ சொன்னசொல்லும்‌ உண்மையே ! வேதறூலின்‌ 
அணிபுமிதுவே என்று தக்கன்‌ வழிவந்தோராகிய அவர்களை நீங்கித்‌ இருகக்தி 
தேவரும்‌, பிரமனும்‌, தூருவாசமுனிவரும்‌, பிருகுமுனிவரும்‌, கவுதம முனிவ 
ரும்‌, கண்ணுவமுனிவரும்‌, ததிசிமுனிவரும்‌ மற்றவரு மளித்த கொடுஞ்சாபம்‌ 
இவர்களை நீங்கிப்‌ பொய்த்துவிடுமோ வெனச்ரிர்தித்‌து, உயிர்க்குயிராயெ பரம 
இவ நி்தனேசெய்த இவர்களுடைய ௮கர்தையை வேரொடுங்‌ களையவேண்டு 
மெனவே துணிக்‌ து, தமஅமாயையால்‌ அவர்களைப்போலவே ஒரு பாகவதருரு 
வங்கொண்டு திருமாலிடத்தே யன்புடையார்போல மீண்டு மவ்விடச்‌திலெழுர்‌ 
தருளினார்‌. அவரைக்கண்டு திருவடி.களில்‌ வீழ்ச்‌ துவணங்க,இவ்‌ வணக்கம்‌ இரு 
மகள்‌ மணவாளனாகய இருடிகேசனுக்கே யாகுகவென்று சொல்லிவிட்டு, றீங்‌ 
கள்‌ திருமாலிடத்தே முடி.வில்லாத அன்பினையுடையவர்களென்று கேள்விப்‌ 
பட்டே இவ்வளவுதாரம்‌ வந்தோம்‌, இப்‌ பூமியின்கண்‌ உமக்கு ஓப்பாவார்‌ 
பிறரில்லை உங்களைக்‌ கண்டதனால்‌ யாம்மெய்புணர்ச்சி பெற்றோரானோம்‌; முன்‌ 
னே * முத்திதரு பேரழகர்‌ மலையிலிருந்தோம்‌, இப்போது அத்திசரியி 
லிருக்கச்‌ செல்லுசின்றோம்‌, ஈமது பெருமான்‌ வீற்றிருக்கும்‌ இத்தலத்தை 
யடைந்தோமென அவர்களும்‌ தங்கள்‌ விரலைச்சுட்டி அத்தானத்தைக்‌ காட்ட 
கைதொழுது வணங்கி அத்திருமால்‌ எழுந்தருளியிருக்கும்‌ ஆலயத்தைக்‌ ஓட்‌ 
டி. அன்பாய்‌ வலம்வம்‌.து கண்ணபிரானுடைய திருவடிகளை வணங்கி மெய்யடி. 
யவரை நோக்கி இவர்களை வழிபடத்‌ திருவுங்கொண்டோம்‌, திருமஞ்சன 
முதலிய பொருள்களை விரைவாகக்‌ கொண்டுவரவேண்டுமென்று சொல்ல 
அவர்களும்‌ பரிவாகச்சென்று திருமஞ்சனமும்‌ கல்லனவா£ய மலர்களும்‌ சக்‌ 
தனமும்‌ அழநிய ஆடைகளும்‌ பிறவும்‌ கொண்டுவர்‌ த அகத்தியமுனிவர்‌ 
முன்னே வைக்க, ' அவர்களைப்பார்‌,த்து இப்பெருமானை யாம்‌ அருச்சிக்கீன்ற 
முறைமையைப்‌ பாருங்கோளென்று பரமசிவனைத்‌ இருவுள,த்‌ தெண்ணிக்‌ குறு 
முனிவராயெ அகத்திய முனிவரும்‌ அத்‌ இருமால்‌ முடிமேல்‌ செங்கையை 
அம்‌; அத்திரி யென்பதற்கு காஞ்கிலள்ள அத்‌தி2மரி. யென்றும்‌, ௮ம்மலையாகய 
பொதஇியமென்றும்‌ பொருஎமைத்தம்கொள்ச, 


௧௮௪ அசுரகாண்டம்‌. 


நீட்டிக்‌ ருறுரு குறுரு குற்றுலாவென அரக்கனாற்செய்த பாவைமேல்‌ தழலுற்‌ 
முற்போலக்‌ ருழைவித்‌ து ஒரு வெலிங்கப்பெருமானாக்கி யருளிப்‌ பரம்பொரு 
ளாகிய பரமடிவனை த்‌ தாபித்து மர்‌ இரங்களையு மெடுத்துச்சொல்லித்‌ தாமும்‌ 
பழய வுருக்கொண்டு இருமஞ்சன முதலாய எப்பொருளும்‌ தூயனவாக்க 
விரைக்‌து ரிவார்ச்சனை செய்ய, அவமே தவமாகக்‌ கொண்‌ டுழலும்‌ வேதி 
யர்கள்‌ கண்டு இவனோ வடி.வத்தான்‌ மிகச்‌ இதியன்‌, புராக்தகனாலய சிவனுக்கு 
மெய்யடி.வனாக இங்கே ஈம்‌ முன்னேவர இங்கே நிற்கவேண்டாமென்‌ நிகழ்ச்‌ 
கொம்‌, இவனோ நில்லாமற்போய்ப்‌ பாககவனாகவக்‌ அ மது சமயத்தை யழித்து 
விட்டான்‌ ; இப்படிப்பட்ட மாயையில்‌ வல்லவனை விரைந்து பிடிக்கவேண்டு 
மென்று வளைம்தகொண்டார்கள்‌. அவ்வாறு தம்மை வளைம்துகொண்டவ 
ரைப்‌ பார்த்து கோபித்துக்‌ கடலிடத்தே விஷத்தைவிடுத்தாற்போல அம்‌ 


இட. ௨௫ . உட்க 0 ட ட ட ௩ ட 
முனிவரது கசோபத்திசெல்ல, அவர்களை யிடைவிடாது பற்தித்துரத்த அவர்‌ 


கள்‌ அப்பதியையகன்று மண்மேலெங்குஞ்‌ தெறிப்போயினர்‌. அவர்கள்‌ போக 
வும்‌ அத்திருப்பதி. அன்று முதலாகச்‌ வெத்தலமாக விளங்கிற்று; அகத்திய 
முனிவரோ இவார்ச்சனை செய்தவிட்ட இறைவனை வணங்கி விடைபெற்றுத்‌ 
தென்திசையைகாடி. ஈடர்‌அ பொன்னையு மணிகளையும்‌ வாரிக்கொண்டு அருவி 
கள்‌ இழிசின்றபொதியமலையையடைக்து வெபெருமான அதிருவடிகளையே சார்‌ 
பாகவெண்ணிமெய்மமையாூய தவஞ்செய்தகொண்‌ டி.ரு௩்சனர்‌. இதுடெக்க; 


இருக்குற்முலப்படலம்‌ - முற்றிற்று. 


இந்திரன।ருச்சனைப்படலம்‌. 


முன்னே காகத்திருவங்கொண்டு அகத்தியமுனிவரது கமண்டலத்தி 
விருந்து காவிரியைப்‌ பூமியிற்‌ கவிழ்த்‌துவிடப்பரந்ததன்மை பஞ்சபாச த்தடைக 
ணிக்கிக்‌ குருவருள்‌ எய்‌ தி வரச்சென்ற உயிர்போன் திருந்த அ. பின்னும்வருண 
ஹம்‌ சந்தனமும்‌ அடும்‌ சங்கும்‌ முத்தும்‌ கவரியும்‌ யானைக்கோடும்‌ பொன்னு 
மணியும்‌ இக்திரன்பால்செலுத்த அலைகளால்‌ மேற்கொண்ட அபோலவும்‌,வரை 
யென்னும்‌ அழயெதேரும்‌ யானைத்தொகையும்‌ மனிதர்களும்‌ அலைகளாகய 
குதிரைகளும்‌ கொண்டு சூரபதுமன்‌ இர்‌இரன்மேல்போர்செய்யும்படியனுப்பிய 
சேனை வெள்ளமும்போலவு மிருக்தது. இவ்வாறு அ௮க்காவிரியாது இந்திரன்‌ தவ 
ஞ்செய்யும்‌ சோலையை யணுச்சென்றது. அதை இக்திரன்கண்டு ஆனர்தக்‌ 
கூத்தாடிச்சிரி2௮ எமது பெருமானுக்குரிய அர்ச்சனை முடிந்ததென்று பாடி. 
இமையவர்முதல்வன்யெ பரமசிவனைத்‌ அஇித்துத்‌ அன்ப£ங்கொன்‌. இவ்வாறு 
காவிசிகஇபெருவெச இர்திரன்‌ மனவாட்டம்‌ தர்ந்ததுபோல அப்பூஞ்சோலையும்‌ 
வாட்டம்‌ தீர்க்தோங்கிச்‌ செழித்தது. இக்நிரனோே பூஞ்சோலை மிகச்‌ செழித்துப்‌ 
பூத்திருப்பகனால்‌ காலையிற்சென்று ௮ம்‌ மலர்களைக்கொண்டே வொர்ச்சனை 
செய்துகொண்டு அன்றுசிகாழியிஓள்ள வனத்தில்‌ தங்கியிருந்தான்‌. இ மிற்க; 

இநதிரனஞுச்சனைப்படலம்‌ 
முற்திற்று. 


_———— 


தேவர்புலம்பு௮ு படலம்‌. 


அக்காலத்தில்‌ சூரபதுமன்‌ இடுகின்ற சூற்றேவலுக்கஞ்சி எந்தக்‌ சாலச்‌ 
இல்‌ இத்‌ அன்படீங்குமென்று வருந்திய தேவர்கள்‌ பொன்னாடகன்று. பூமியில்‌ 
வந்து கமிழ்க்டெமாயெ சோணாட்டில்‌ இக்திரனிரு்த கொழியை யணுி 
அவ்‌ விர்திரலேக்கண்‌ு அவனுடைய பாதங்களைப்‌ பணிர்து தங்கள்‌ குறை 
களை யெமடித்துச்சொல்ல, அதைக்கேட்ட இக்திரன்‌ அவர்கள்‌ படுக்துன்பதீ 
திற்‌ ரெங்கிப்‌ பெருமூச்செறிந்து தேவர்களே | மாயைபெற்ற சூரபதுமன்‌ 
என்று விரமாமகஞ்செய்தானோ அன்றே மக்குரிமையாகிய பொன்னாட்டினே 
யிழந்துவிட்டோமென்று சொல்லியிருக்தேனன்றஜோ |! அவ்வாறே அவன்‌ தான்‌ 
செய்ததவத்தால்‌ அனாதிமல முத்தனாய பரமசிவனிடத்தில்‌ பெறுதற்கரிய 
வரங்களைப்பெற்று ஈமஅ பெரும்பதமுங்‌ கைக்கொண்டு சற்றும்‌ ஈம்மிடத்தி 
லிரக்கமில்லாமல்‌ ஈம்மையெல்லாம்‌ தாழ்வாயெ குற்றேவல்‌ செய்தவரும்படி 
கட்டளையிட்டி ருக்கிறான்‌. இதுவல்லாமல்‌ உவர்க்கடலிலிருக்கிறமீனைப்பிடி 2.௫ 
எடுத்துச்சுமப்பகாகிய தாழ்வான குற்றேவல்களை உலகிற்செய்‌ அ வருத்தப்பட 
கீதிய தல்லாமல்‌ இந்திராணியைக்‌ கைப்பற்றுதற்கும்‌ என்னைச்‌ சறையியவெத 
ற்கு மெண்ணியிருக்தான்‌. அது காரணமாகத்‌ தன்‌ சேனைகளை யனுப்பித்தேட 
கானதையறிக்து அவளுடனே அவ்விண்ணுலகைநீங்கி இச்‌ கோழிசகரையடை. 
ந்துவொர்ச்சனையால்‌ எல்லாப்பேறுங்‌ இடைக்குமெனக்‌ துணிந்து இவார்ச்சனை 
செய்துகொண்டு இங்கேயிருக்கன்றேன்‌.. இனி காமெல்லாம்‌ கயிலைமலையை 
யடைந்து அவுணர்களிடுங்‌ குற்றேவலால்‌ . வருத்தப்பட்டுக்‌ கொண்டிருப்ப 
தைப்‌ பரமசிவனிடச்தே முறையிட்டுக்கொண்டு ஈமது அன்பத்தைத்‌ திர்த்‌ 
துக்கொள்வோம்‌ வாருங்கோ ளென்றுசொல்ல, தேவர்கள்‌ அதைக்கேட்டு 
மின்னலைக்கண்ட தாழையைப்போலவும்‌ மயிலைப்போலவும்‌ மதிழ்ச்சிகொண்டு 
இர்திரனேரோக்கி ௮ரசனுநீ ! குரவனுஙீ ! ஆரிரியனு£ீ | தெய்வழு£! மேலாகிய 
செல்வமுமீ ! காங்கள்செய்‌க தவழுறீ ! எம்முயிர்நீ ! அறிவு௩ீ | இன்பத்‌ அன்பக்‌ 
கூறுபாடுகளுமீ! ஆகையால்‌ எங்களுக்கினிக்‌ குறையென்பதுண்டோ! நீ யிட்ட 
கட்டளையைச்செய்து உன்னை வணங்கித்திரிவதே எங்களுக்குரிய கடைமை ; 
இனி எங்கள்‌ அயரத்தை யோட்டிக்காப்பதே உமக்குக்‌ கடனாகும்‌. ௮வுணரை 
யும்‌ முன்னே கொன்று குவித்தாய்‌,இப்போத சூரபதுமன்‌ முதலானோ ருயிரை 
யுங்‌ கொள்ளைகொள்ள எண்ணியிருக்கின்றாய்‌, பூமியிலிருப்பவர்க்கும்‌ முனி 
வர்களுக்கும்‌ தேவர்களுக்கும்‌ ஆராயும்போது நீ யன்றித்‌ துணையாவார்‌ பிற 
சார்‌ ? ஆகையால்‌ எங்களுடைய அன்பத்தை நீக்கும்படி. ஈமதிறைவனாகிய பர 
மரிவன அ கயிலைமலைக்‌ கழைத்துக்கொண்டு போவென்றுசொல்ல, அதைக்‌ 
கேட்ட இக்திரன்‌ அவர்களைச்‌ ௪ற்திருங்கோளென்று அங்கே நிறுத்‌ இவிட்டுத்‌ 
தன்னந்தனியே இக்திராணி யிருக்குமிடஞ்‌ சென்றான்‌. 


தேவர்‌ புலம்புறுபடலம்‌ 
முத்நிற்து, 


ளை 


௧௮௭ அசுரகாண்டம்‌. 


அயிசாணி கோசப்படலம்‌. 


இந்திராணி தன்‌ நாயகன்‌ வருகையைக்கண்டு வணங்கி இவ்விடத்சே 
தேவர்‌ ரெழுக்தறாள யாதெண்ணமென்றுவேண்ட; அதைக்கேட்டு ஈம்மைச்‌ 
தேவர்கள்‌ சிலர்‌ சூரபதுமனுக்‌ கஞ்சி யடைக்தனர்‌; அவர்கள்‌ படுக்தன்பத்தை 
யும்‌ மமது அயரத்தையும்‌ புண்ணியமூர்த்தியாயெ பரம$ிவனுக்குத்‌ தெரிவித்‌ 
அ அவுணர்களுக்கு முடி.வுதேடி. ஈமது பதவியை மீட்டும்‌ பெறவேண்டும்‌: 
ஆசையால்‌ வருத்தத்தடனே ஈம்மையடைந்த தேவர்களுடன்‌ இருக்கயி 
லாயமலைக்குப்‌ போகவேண்டுகிறேன்‌; அதைத்‌ தெரிவிக்க வந்தேனென்று 
சொல்ல, இந்திராணி கெட்டுப்பொழுமல்‌ மயங்கி விழ்க்துதன்பக்‌ கடலிலாழ்‌ 
ந்து அறிவற்றுக்டெர்காள்‌. அவளை அன்பாய்‌ கழுவிக்கொண்டு தன்‌ தொடை 
மெலிருத்திச்‌ சயித்தி்யோபசாரத்தால்‌ தெளிவிக்க அவள்‌ சக்தை மயக்கஞ்‌ 
சிதி தகன்று தெளிவுவர முன்னை க்துயரம்‌ வந்து மீண்டுஞ்‌ சூழ்க துள்ளஈடுங்‌ 
இச்‌ சொல்லுகின்றாள்‌. பொன்னாட்டை யிழந்து பூமியிலும்‌ காடேகதியாய்ச்‌ 
சஞ்சரித்துக்கொண்‌ டி.ருர் தாலும்‌ உன்னருளின்‌ வல்லபத்தால்‌ உயிர்வாழ்க்‌ து 
கொண்டிருக்கிறேன்‌. என்னா ருயிர்போன்றவனே ! என்னை நீ பிரிவாயானால்‌ 
பின்‌ னெனக்குத்‌ துணையாவார்‌ யார்‌ ? யான்‌ பிழைக்கும்‌ வழியுமுண்டோ ! 
சக்கரவாகப்‌ பறவைக்கும்‌ சகோரபட்டுக்கும்‌ முறையே மேகமும்‌ சந்திரனும்‌ 
அணையா மாறுபோல நீ யல்லாமல்‌ என்‌ சோகம்‌ எவ்வாறு நீங்கும்‌. உன்னைப்‌ 
பிரிந்தும்‌ கான்‌ உயிர்தாங்க முடியாதே,எனக்கு யாருக்‌ துணையாவாரில்லாமற்‌ 
போயின்‌ என்னைத்‌ தேடி.த்‌இரிசன்ற ௮வுணர்கள்‌ கண்டால்‌ தீமை யுண்டாகா 
இருக்குமோ | நாமோ அவுணர்கள்‌ செய்யுங்‌ கொடுமைக்கு ஆற்றாமல்‌ பொன்‌ 
னுலகத்தைவிட்டு இக்‌ காட்டி.லடைந்து உருக்கரர்து தவஞ்செய்வதும்‌ பழிக்‌ 
கஞ்சியே யல்லாமல்‌ வேறுண்டோ ! தியர்களாயெ அவுணர்களோ எங்குச்‌ திரி 
க்துகொண்டிருக்கன் றனர்‌. அவரோ அறிவிற்‌ இதியவர்‌,மாயை பல கைகண்ட 
(வர்‌, யாவத்தொழிலையே யல்லாமல்‌ புண்ணியமென்பது சிறிது மறியமாட்‌ 
டாதவர்‌,பழிக்கஞ்சவேமாட்டார்கள்‌; நீ பதனையதியாததுண்டோ? இப்போது 
எனக்குத்‌ துணையாக ஈம்முடைய மகனாகிய சயர்தனுமில்லை, தேவர்களு 
மில்லை, ஐராவதமென்னும்‌ யானையுமில்லை, பின்னும்‌ ஒருபெண்‌ தணையுமில்லை; 
கானோ தன்னந்தனியே பெண்பாலா யிருப்பவள்‌ தவஞ்செய்துகொண் டிருக்‌ 
கலாமோ, மெலும்‌ என்னைப்‌ பொல்லாதவர்களாகய அவுணர்கள்‌ கண்டால்‌ 
ஓடிவந்து பிடி.க்துக்கொண்டுபோய்த்‌ தயகாரியங்களைச்‌ செய்‌ அவிடுவர்‌ ; அப்‌ 
பழியெல்லாம்‌ உன்னையன்றி யாரைத்தான்‌ சூழும்‌. கான்‌ துணிர்துரைப்பது 
கெளும்‌ ; கானுயிர்‌ பொறுத்திரேன்‌, யாவரையும்‌ படைத்தளித்தழிக்கும்‌ முக்‌ 
அட்பெருமா னெழுக்தருளி யிருக்கும்‌ கயிலைமலைக்கு உம்மோடு தொடர்க்து 
வருன்றேனென்றுசொல்லிதிற்க; அதுகேட்டுகன்‌ முகவிருக்கின்றது உன்கருத்‌ 
சென்று இர்‌இரன்‌ அவளை யணைத்துக்கொண்டு இச்திராணியே ! கான்‌ நீலகண்‌ 
டத்து கின்மலனெழுக்தருளிய கயிலைமலைக்குப்‌ போனால்‌ உன்னைக்காப்பவ 
கில்லா இருந்தாலன்றோ பெருமகிழ்வோடு என்‌ பின்‌ வரவேண்டும்‌, பரமடிவ 


மாசாத்தாப்படலம்‌. க௮ள 
ST 


னும்‌ திருமாலும்‌ சேர்க்‌ ததவியமாசா ச்தாகமக்குக்காவலாயிருச்க நீவருக்‌,துவது 
முறையாமோ | ஈமது பெருமானருளிய அம்மாசாத்தாவை நினைத்து உனக்‌ 
குச்‌ காவலாகவைத்துவிட்கொன்‌ கயிலைக்குப்போய்வருமளவும்கையடையாகக்‌ 
கொடுச்துப்போடிறேன்‌, உன்னை அக்‌ கடவுட்பெருமானே காப்பான்‌, இங்கே 
யே யிருவென்றுசொல்ல, அவனஅ இறப்பைச்‌ சொல்லவேண்டு மென்று 
சொல்ல, இந்திரன்‌ சொல்லலாயினான்‌. 


அ௮யிராணி கோசப்படலம்‌. 
முற்றிற்று, 


மாசாத்தாப்படலம்‌. 


முன்னாளில்‌ முகுந்தன்‌ முதலிய தேவர்களும்‌ தானவரும்‌ வொஞ்ஞை 
யின்திப்‌ பாற்கடலைக்‌ கடைர்தகாலத்தில்‌ ஆலவிடம்‌ தோன்திற்று, அவ்விடத்‌ 
தைக்கண்டு அவர்கள்‌ மேகத்தைக்கண்ட குயிலினமேபோலக்‌ கலக்கமடைந்து 
ஓடிப்போய்த்‌ இருக்கயிலைமலையையடைர்‌ து செக்‌ தவண்ணனாகிய பரமகிவன அ 
பாதங்களை வணங்க யடைக்கலம்புக, பரமசிவனும்‌ அவர்களை வருக்தவேண்டா 
மென்று தாமே அவ்வாலவிடத்தை யமுதாகக்கொண்டு புசித்துத்‌ திருமாலே 
முதலியதேவரையோக்கி இன்னும்‌ நீர்‌ இப்பாற்கடலைக்கடைவீராயின்‌ அமுதம்‌ 
தோன்றுமென, அவர்கள்‌ பாற்கடலையடைக்து முன்போல வர்து முடிவதை 
யறியாமலே கணேசப்பெருமானை வழிபாடு செய்யாமற்‌ கடைந்தார்கள்‌. அவர்‌ 
கள்‌ கணேசப்பெருமானை வழிபாடு செய்யாமையால்‌ கடலில்‌ ஈட்டமத்தாகிய 
மந்தரமலைவருந்தி விழ்ந்து காகலோகத்திற்போய்ப்‌ படிய அதையறிக்து காம்‌ 
கணேசப்பெருமானை வழிபாடுசெய்யாத குறையென்றே அர்ச்சனை செய்தார்‌ 
கள்‌. அதனால்‌ மந்தரமாகிய மத்தானது முன்போல்‌ பிலத்தினின்றும்‌ பெயர்‌ 
ந்து மேலேயெழ மஉழ்க்‌து வணங்கித்‌ திருமகள்‌ கணவனாகிய விஷ்ணுமூர்த்தி 
முதலானோர்‌ மீண்டுங்‌ கடலைக்கடைந்தார்கள்‌. அவ்வாறு கடைகையில்‌ அமுத 
மெழுந்தது. அதைக்கண்ட தேவர்களும்‌ தானவர்களும்‌ அவ்‌ வமுதத்தை 
விரும்பி உடைகின்ற கடலேபோலச்‌ சூழ்க்‌தகொண்டார்கள்‌. எம்மாலிது 
வந்தமையால்‌ எமக்கே இஃதரியதென்று ஒருவருக்‌ கொருவர்‌ மாறுபட்டுக்‌ 
கொண்டு போர்செய்யத்‌ அணிகையில்‌ திருமால்‌ மோகினி யுருக்கொண்ட 
னன்‌. தானவர்களோ மண்ணிலும்‌ விண்ணிலு மற்றஉலகத்திலும்‌ காணக்கிடை 
யாத பெண்ணுருவங்கண்டு அமழுதத்தைவிட்டு மொய்த்துக்கொண்டார்கள்‌. 
அதற்குமோகினியா யெ திருமால்‌ கான்வக்திருக்கின்றேன்‌. அமுதமு மிருக்கின்‌ 
றது, இதனுள்‌ எதவேண்டுஞ்‌ சொல்லவேண்டுமென்றான்‌. கோற்காமையர்ல்‌ 
இறக்கன்றவர்களாகிய தானவர்கள்‌ மனம்‌ வேறுபட்டு நீயே வேண்டுமென்ற 
'னர்‌,தேவர்களும்‌ அமுதமே யாங்கள்‌ பெறவேண்டுமென்றனர்‌. அவர்கள்‌ அமு 
தம்பெற்று மாயைநீங்கிப்‌ போயினர்‌. அவரோடு போர்செய்த கொடியவராகயய 
தானவர்கள்‌ மோகினி யுருக்கொண்ட இருமாலை யழைத்துக்கொண்டு மிக்க 


௧௮௮ அசுரகாணடம்‌. 


விருப்புட னோரிடத்திலே போயினர்‌. அவர்களைகோக்கி என்னை மலர்ப்பாயலி 
லணைக்து தழுவவல்லவனை இங்கே கண்டேனில்லை என்றுசொல்ல, அதைக்‌ 
கேட்ட அச்‌ தானவர்கள்‌ ஒவ்வொருவரும்‌ எமக்கு மாமுகவே யொருவரு 
மிலர்‌, நானோ யாரினும்‌ வல்லமைபெற்‌ திருக்கன்றேனென்து வேறுவேறாக 
தல்வொருவரும்‌ பேசிக்கொண்டு மொய்ச் துக்கொண்டு அவரைக்கூடவேண்டு 
மென்னு மாசையால்‌ போர்செய்து இரங்கலில்‌ ண்டி மூங்கற்காட்டை 
யெரிப்பதுபோல அவர்கள்‌ தம்மிலிறர்‌ தபட்டனர்‌. அத்தானவர்‌ தொகையில்‌ 
இருவர்விஷ்‌்ணுவின்‌ மாயையென்றிர்‌,து இவே ள்கள்‌ றது என்ன பயன்‌ ? 
என்று நீங்கத்‌ தம்முருவறீங்கச்‌ தேவர்களைப்போ லுருக்கொண்டு அத்‌ தேவர்‌' 
களுடைய கூட்டத்திற்‌ புருந்இருந்தார்கள்‌. மோகினியாகிவர்த கள்ளமாமா 
யன்‌ தானவரெல்லாம்‌ ஓழிந்சனொன்‌ றெண்ணி மீண்டு தேவரையடைக்து 
அமுதம்‌ ப௫ர்க்து கொடுத்தான்‌. அப்படி. கொடுக்‌ துவருங்காலத்தில்‌ தேவர்‌ 
களுக்கு மத்தியில்‌ இருர்‌ ச இருவரும்‌ மர்திரஞ்சொல்லாமல்‌ உண்ணத்தலைப்‌ 
பட்டனர்‌. தாமரை ஈண்பனும்‌ பகைவனுமாகய சூரிய சந்திர ரிருவருங்கண்டு 
இவர்கள்‌ கள்ளச்‌ கானவர்களென்று சைகையாற்‌ குறிப்பித்தனர்‌, அவ்வாறு 
காட்டவே இக்கள்ளர்களா தேவருடன்‌ அமுத முண்ணத்தக்கவரென்று தன்‌ 
கையிலிருந்த சட்வெங்கொண்டு அவர்கள்‌ தலைமேற்‌ புடைத்தான்‌. அவ்வமு 
தம்‌ அவர்கள்‌ கண்டத்தில்‌ வருமுன்னரே அண்டித்ததனால்‌ யாக்கைநீங்க அழி 
யாத தலையையுடைய அவர்கள்‌ மாட்டிுமைகோக்கி அமுதுண்டமையால்‌ விண்‌ 
ணில்‌ கிற்பாரெனத்‌ துணிந்து வவெனருள்‌ பெறுவித்து அவர்களை ஏழு ரெகங்‌ 
களுடனே சாயாக்‌ ரெகங்களாயெ இராகுகேதுக்களாகவிருக்க வமைக்க,அவர்‌ 
கள்‌ வெனைப்பொற்றித்‌ தவஞ்செய்து கரும்பாம்பு செம்பாம்புகளாக விருக்க 
வசம்பெற்றுத்‌ தம்மைத்‌ தரனவராகக்காட்டிய சூரிய சந்திர ரிருவரையும்‌ 
மறைப்பாராயினார்‌. இதுதான்‌ அமுதம்‌ வந்தவரலாறு ; அமுதண்ட தேவர்‌ 
கள்சொழப்‌ பெண்ணுருக்கொண்டு இருமாலிருக்கையில்‌ கால்வகையாயெ பார்‌ 
வதி அர்க்கை காடுகிழாள்‌ விட்டுணு வென்னுஞ்‌ சத்இிகளுள்‌ விட்டுணுவும்‌ 
ஒருசத்தியாகையால்‌ அதைக்‌ காட்டத்‌ இருவுளங்கொண்டு நிலகண்டத்துகின்‌ 
மலன்‌ அங்கெழுக்தருளி நிகொண்ட.வேட மிகச்சிறந்தசென்றுசொல்லிஉன்னை 
விரும்பிவக்கோம்‌, உன்னைப்‌ புணருங்காத லெமக்‌ குண்டென்றுதெரிவிக்க, 
பெண்வேடங்கொண்ட கக, திருமால்‌ காணங்கொண்டு விருப்பு 
ரறைப்பில்லா கவ ஞகையால்‌ என்பாற்கொண்ட விருப்பமு முண்மை யல்‌ 
லவெ, என்ன,ச்தைகாடி. யென்னை யடைக்தனையோ அதியேன்‌, உலகில்‌ ஆட 
வருடன்‌ ஆடவர்செர்க்து இன்பமடைத லெங்குங்‌ கண்டோமில்லை, என்னைக்‌ 
கருதுவதும்‌ சகுதியன்‌ றெனக்கூற, அதற்கு நீலகண்டத்அு நின்மலன்‌. முன்‌ 
ஜொருகாலத்தில்‌ பிரமன்‌ இறர்துபடவே உம்மைவிழைக்து கூடினோம்‌, அப்‌ 
போது பிரமனை யுக்திவழியாகத்‌ தந்தாய்‌, அப்போது நீ யவனுக்குத்‌ தாயல்‌ 
லவோ ! நீ வாவென்றுகூதி அவனைப்‌ பற்திச்சென்று காவலக்இவில்‌ வடதிசை 
கின்கண்‌ கடம்பமர நிழலில்‌ அடைந்தான்‌. அப்போது இருவரும்‌ கூடினர்‌, 
ருவருங்‌ கான்றுமிழ்க்த உமிழ்கீர்கண்டச ஈதியென்று சொல்லப்பரம்த அ. 
௮ம்‌ நீரில்‌ பொன்மயமான வச்‌ரெதர்தி யென்னப்படும்‌ உடங்களுண்டாயின. 


இந்திரன்‌ கயிலைசெல்‌ படலம்‌. ௧௮௯ 


i கையாக அஸ்‌ 


அக்€டங்கள்‌ குடியிரும்தகுடம்பையை ரிக்டுப்‌ பொன்னைவாங்கிப்‌ பொறி 
யினைகோக்கி வழிபாடுசெய்வர்‌ ; அதற்குச்‌ சாளக்ரொம மென்றுபெயர்‌, அவர்‌ 
களிடமாக மாசாத்தா தஇருவவதாரஞ்செய்தான்‌. அவனை உருத்திரரோடு 
சேர்த்து வரம்‌ பலவளித்‌அப்‌ புவன மீர்‌அபுவனேசனாகச்செய்து மாதவர்களும்‌ 
வணங்கும்‌ ஏற்றத்தையு மளித்அப்‌ பரமசிவனும்‌ இருமாலும்‌ தத்தம்‌ இருக்‌ 
கையை யடைக்தனர்‌. மாசாத்தாவும்‌ தனக்களித்த புவன ததிற்கெழுர்தருளித்‌ 
தன்னைப்‌ புடைசூமும்‌ பூசவெள்ளங்களுடன்‌ சென்று காவல்செய்கின்றான்‌. 
அவனோ மண்ணுலகத்தவரும்‌ வானவரும்‌ பிரமனும்‌ என்றும்‌ அர்ச்சிக்கு நீர்‌ 
மையையுடையான்‌,கள்ளமாமாயப்‌ பிரானாகிய கண்ணபிரானும்‌ வந்தனைசெய்‌ 
யும்‌ தகுதியுடையா னென்றால்‌ அவனுக்‌ கொப்பாவார்‌ யாரிருக்கன்றனர்‌. 
அத்தன்மையானாயினும்‌ என்பா லன்புடை.யனாயின்‌ உன்னைக்‌ காத்தருளுவ 
னென, இர்திராணியும்‌ இசைந்ததை யநிர்து வெபெருமானும்‌ திருமாலும்‌ பய 
ந்த மாசாத்தாவை வரும்படி. அதிக்க, அவனதை யறிர்து யானைமேலேறிப்‌ 
பல பூதவெள்ளமும்‌ படைகுமும்படி பூரணை புட்கலையென்னு மாதரிருவரும்‌ 
தன்பாலினிது விற்திருப்ப எழுந்தருளி இந்திரனுக்குச்‌ தெரிசன மளித்தான்‌. 
இக்திரன்‌ அவனைக்‌ கண்டவுடன்‌ அவன அ சேவடி.களைப்பணிர்‌ த தாழ்ந்துகிற்க 
உனக்‌ கென்னவேண்டுமென்று கேட்டான்‌, அதற்கு இர்திரன்மாயையைபெற்ற 
சூரபதுமனோ என்னை வருத்துகின்றான்‌, அதனால்‌ பொன்னாடு கைவிட்டு இவ 
ளோடும்‌ பூமியையடைக்து காட்டிலுள்ள மூங்கலாக உறுக்கரம்‌ இருக்கின்‌ 
றேன்‌. கான்‌ என்னுருக்கரக்து இப்பதியில்‌ தவஞ்செய்அகொண்‌ டி.ருக்கையில்‌ 
தேவர்கள்‌ என்னை யடைந்து தங்குறைகளையெல்லாம்சொல்லி வருத்தப்பட்டு 
எம்மைக்‌ காக்கவேண்டுமென்று வேண்டி.க்கொண்டனர்‌. நானோகயிலைமலையை 
யடைந்து எங்கள்‌ .வருத்தமெல்லா மெடுத்‌ துச்சொல்லி வரத்‌ அணிர்திருக்கின்‌ 
றேன்‌.,கான்‌ கயிலைமலைக்குப்போய்ச்‌ திரும்பிவருசின்ற அதுவரையிலும்‌ இந்திரா 
ணியைக்‌. காத்திருக்கவேண்டுநிறே னென்றுசொல்லச்‌ செண்டினைக்‌ கையி 
லேக்திய மாசாத்தாவும்‌ இந்திராணி திதடையாவண்ணங்‌ காத்துகிற்பேன்‌., 
நீ தனியே விட்டுப்போகின்றே னென்றெண்ணாமல்‌ கயிலைமலைக்குப்‌ போகலா 
மென்றுசொல்லித்‌ தாமொரு சூழலிலெழுர்தருளித்‌ தம்பால்‌ வாட்போரில்‌ 
வல்ல மாகாள ரெனப்படும்‌ தண்டத்தலைவரை யழைத்து இர்திரன்கயிலைமலைக்‌ 
குப்போகின்றமையால்‌ அவன அ மனைவியாகிய இந்திராணியைக்‌ காக்கவேண்‌ 
டுநிறேனென்று கட்டளையிட்டான்‌. இது டக்க ; ம்‌ 

மாசாத்தாப்படலம்‌ 
முற்றிற்று, 


இந்திரன்‌ கயிலை செல்படலம்‌. 


இந்திரன்‌ தன்‌ மனையாளாகிய இக்திராணியைகோக்கி நீ வருக்தவேண்‌ 
டாம்‌,உன்னை மாசாத்தா காத்தருளுவரென்று அவளை அங்கேயே தனியிருத்தி 
விரைந்து தேவர்களுடன்‌ கயிலைமலையை யடைந்து கந்திபெருமான்‌ எழுக்கரு 
ளிய முதற்றடைவாயலிற்‌ சென்று வழிபாடுபுரிர்து அதித்துகிற்க, அவனை 


௧௯௦ அசுரகாண்டம்‌. 


கொக்கி உனது அயரம்‌ இன்னமு நீங்காஇருக்கின்றது போலும்‌ | சனகர்‌ சனம்‌ 
தரர்‌ சனாதரர்‌ சனற்குமார ரென்னு நால்வருக்கும்‌ வைதிக சைவடிச்தார்கப்‌ 
பொருளைக்‌ கல்லாலின்‌ மேமர்க்தருளி உபதேசரிக்தின்றான்‌, இது சமயத்தில்‌ 
காமாருஞ்‌ செல்வது தகுதியல்லவென்று சொல்லித்‌ தடுக்க, அதைக்கேட்ட 
இர்திரன்‌ அன்பக்கடலி லழுந்தினான்‌,௮வனுடன்‌ தேவர்களும்‌ அவ்வாறே அய 
ரக்கடலி லழுர்தினர்‌. இந்திரனோ ஈக்திபெருமான்‌ சேவடியைவணங்டு நல்‌ 
லொழுக்கமீங்கெ குரபதுமனுக்கு ஆயுளோடு வல்லமையும்‌ அளவற்ற செல்வ 
மும்‌ அவன்‌ செய்தகொண்ட தவத்தால்‌ இறைவன்‌ கொடுத்திருக்கனெறனன்‌. 
காஞ்செய்த புண்ணியஙீங்கிக்‌ இவினை மூண்டதனால்‌ அவனிட்ட கட்டளையால்‌ 
வருத்த மடைந்திருக்கன்றோம்‌, இப்படி. காங்கள்‌ இங்கேநின்று * சவன்செய 
லாலே யாதும்வருமெனத்‌ தேறேன்‌ என்றபடி, வருத்தப்படுவதும்‌ அவன்‌ 
செயலே யல்லாமல்‌ வேறில்லை, சோபன்‌ செய்‌ அவருக்‌ இயசெயலைக்கண்டு 
வருந்தி இறைவனுக்குச்‌ தெரிவிக்க இங்கே வரே 2காமென்று இக்திரன்‌ விண்‌ 
ணப்பித்து, ஈந்திபெருமானைகோக்கி இந்திரன்‌ பின்னும்‌ அச்குரபதமன்‌ தவஞ்‌ 
செய்தபோது அவன்‌ பெற்றவரங்களும்‌ உரங்களும்‌ தொலைந்தால்‌ சொற்‌ 
பிறைத்‌, சவ னென்பார்கள்‌, அல்லது எங்கள்‌ அல்லலை நீக்கவிட்டா னென்‌ 
முல்‌ அருளுக்கொரு ப்வளென்று யாவருஞ்‌ சொல்லுகின்ற ஈம்மிறைவ 
ணுக்குஞ்‌ நெப்பும்‌ பெருமையு மில்லையாகின்றன, ஆகையால்‌ இவ்வகை யாரா 
ய்க்‌ தெங்களையாளும்‌ பக்குவமதிர்து பரம்பொருளாகிய பெருமான்‌ மோக 
மில்லாகவராகிய சனகாஇகள்‌ கால்வரும்‌ பெறலருந்தசத்‌.துவப்‌ பொருளைப்பெற 
மோனஞானக்சைக்காட்டி. யுறைதன்றான்போலும்‌, இங்கே அவனை யல்லா 
மல்‌ யாங்கள்‌ படுக்‌ துயரத்தை நீக்கவல்லா ரொருவருமில்லை, திருமகள்‌ காயக 
னாய கள்ளமாமாயப்பிரானும்‌ ௮ச்‌ சூரபதுமனுக்கு இளைய சகோதரனாகிய 
தாரக னென்பவனோடு போர்செய்து ஆற்றாமல்‌ தன்‌ கையிலிருந்த சு.தரிசன 
மென்னும்‌ சுடராழிப்‌ படையு மிழக்தான்‌ ; மூவருக்கு முதல்வனாகிய கமது 
பெருமானது இருவருட்செய லிதுவென்றே யானும்‌ தேவர்களும்‌ பூவுலகத்‌ 
தை யடைக்கதோமானால்‌ காங்கள்‌ அச்‌ சூரபதுமனால்‌ சிறையிடப்படுவ த நிச்‌ 
சயம்‌, ஆகையால்‌ கானும்‌ தேவர்களும்‌ பூவுலகத்திற்‌ போகமாட்டோம்‌, இறை 
வன திருவடியைக்‌ காணத்தக்க செய்கையைகாடி. தேவராற்‌ காக்கப்படும்‌ 
இவ்வாயிலி ஞோர்புறத்தே வ௫க்கின்றோ மென்றுசொல்ல, அவ்வாறே செய்‌ 
யுங்கோளென்று கந்திபெருமான்‌ கட்டளையிட, அக்கட்டளையையேற்று இர்‌ 
இரும்‌ மற்ற தேவர்களும்‌ அவ்வாயிலி ய்‌ இருந்தார்கள்‌ ; இங்கே 
தேவர்களுடன்‌ இந்திரன்‌ கயிலையிலிருக்க, இக்திராணியின அ செய்கையும்‌ el 
ளொழிர்க மற்றையோர்‌ செய்கையுஞ்‌ சொல்‌ ஓூன்றேன்‌. 


இக்திரன்‌ கயிலைசெல்‌ படலம்‌ 


முற்திற்று, 


அச முகிப்படலம்‌. 


இந்திசாணியோ தன்னை நீங்காத வரிக்கும்‌ சன்‌ கணவனாயெ இந்திரன்‌ 
பிரமன்‌ மாலென்னு மிருவசாலு முணரப்படாத தனி முதல்வனாயெ மறை 
முதலியோடி யெழுர்தருளி யிருக்கும்‌ வெள்ஸிமலையாகிய கயிலைமலைக்குப்‌ 
போனபின்னே, அவள்‌ ட டவத்து தெய்வமடவார்‌ பலர்‌ அதித்துகிற்க அரும்‌ 
தவஞ்செய்‌ தகொண்டு கொழி யென்னும்‌ திருத்தலத்தை யடுத்த வோர்‌ வன 
தீதில்‌ தவஞ்செய்‌ தகொண்டிருந்தாள்‌. இவ்வாறு தவஞ்செய்‌ தகொண்டு தன்‌ 
னயகன்‌ வாவைக்‌ காணாமல்‌ உடம்புமெலிர்து மனம்‌ பதைபதைத்து இருக்‌ 
கையில்‌ சூரபதுமனுக்‌ களையாளும்‌ இளையார்‌ பலரை மருவினாலு மிளையாளு 
மாகிய அசமுகி யென்பாள்‌ காமரோயால்‌ வருந்தி வாடித்‌ இரிக்துகொண்டு 
யாரையும்‌ பிடித்‌ தெளிதில்‌ ௮ணைந்துமேக மிடியிடி.த்ததபோற்‌ பெருங்குர 
லுடையாளாய்‌ பொறுமையும்புகழுஞ்‌ சிறிதுமில்லால்‌ கற்புடைமையில்லாமல்‌ 
சூலப்படையை யேர்திக்கொண்டு அன்முகி யென்னும்‌ தோழியுடனே அங்கே 
வந்தாள்‌. அவள்‌ அச்சோலையைக்‌ கண்டு காட்டிலுள்ள தாயிருந்தா லும்‌ இது 
பூமியிலுள்ள சாதாரணமான சோலைபோலவு மிருக்கவில்லை, தேவலோகத்தி 
லுள்ள சோலையைக்‌ கொண்டுவந்து தேவேந்திரன்‌ இங்கே வைத்தான்‌ ; இது 
தப்பாததென்றே சொல்லவேண்டுமெனத்‌ துணிந்து தன்‌ தோழியா தன்‌ 
முகயுடனே பேரிக்கொண்டு கோலாகலத்தடன்‌ அச்சோலையைக்‌ குறுகி 
அங்கே வூப்பவரைக்‌ காண்பேனென்று எட்டுத்திசையையு நோக்கப்பார்த்‌ 
தாள்‌. அவ்வாறு பார்க்கையில்‌ மாசாத்தாவினது படைச்‌ சலைவராகிய மாகா 
ளர்‌ கண்டு இவள்‌ செய்கையை யதியலாமென்று வில்லேந்திய வேடரைப்‌ 
போல வேறோரிடத்தினின்றுங்கார்‌த்‌அக்கொண்‌ டி.ருக்‌ தனர்‌. இவ்வாறு அவர்‌ 
நின்றதைப்பாராமல்‌ மனத்திற்‌ களிப்பு மிகுந்து அச்சோலைமுழுதும்‌ திரிந்து 
இர்திராணி தவஞ்செய்வதைக்‌ கண்டாள்‌. ௮௪மு௫ இக்திராணியைக்கண்டும்‌ 
மண்ணனாகிய சூரபதுமனுக்கஞ்டிப்‌ பொன்னுலகைவிட்டி மிக்‌ து இங்கேவாசஞ்‌ 
செய்கின்றாள்‌, இவளைக்‌ கொண்டுவாருங்கோளெனச்‌ சூரபதுமனும்‌ தன்‌ 


சேனைகளையனுப்ப அவர்கள்‌ கண்ணுக்குப்‌ புலப்படா இருந்தாள்‌. - அப்படி 


அவர்களால்‌ தேடிக்காணாத இவ்விக்திராணியை கானே வலியக்கண்டேன்‌, 
மயக்கத்தில்‌ வருக்தாதொழியென்று சூரபஅமனாகய என்‌ தமையன்‌ வருந்தா 
வண்ணம்‌ கானே பிடி. த்துக்கொண்டுபோய்க்‌ கொடுப்பேன்‌, இவளை இந்திர 
னோ இங்கே தனியாகவிட்டுவிட்டுப்‌ போயிருக்கின்றான்‌, இவளைக்‌ காக்க ஒரு 
தேவரேனு மில்லை, அவ்விர்திரன்‌ வருவதற்குமுன்‌ இவளைக்‌ கொண்டுபோ 
வதேகலமென்றடைச்‌ அஇர்திராணியைரெருங்கத்தன்னந்தனியேதவஞ்செய்‌ அ 
கொண்டிருந்த இக்திராணிகண்டு இவளின்னளெனச்‌ தெரிச்திலேனென்து பய 
ந்து விரைக்தெழக்கண்டு அ௮சமுகி இக்தகாள்வரையிலும்‌ இர்திரனுடன்‌ கூடி 
யிருந்து சுகமனுபவித்தாய்‌, அவனோ பொன்னாடொன்றே யுடையான்‌, என்‌ 
தமையனாயெ சூரபதுமனோ பல வண்டங்களையுக்‌ தன்னாணை செலுத்திவரு 
கின்றான்‌. அவனைக்கண்டு பயந்து ஒளித்‌ துக்கொண்டிருக்கின்‌ றவன்‌ இந்திரன்‌, 
உனக்குத்‌ இருமகளோ அழகிலொப்பானவளுமல்லள்‌, அப்படிப்பட்ட நீ தன்‌ 
னக்தனியேயிருக்‌துகொண்டு தவஞ்செய்வானேன்‌ ! உன்னைச்‌ சேரும்படி. சூர 


ஒம்‌ 


௧௯௨ அசுரகாண்டம்‌. 
பதுமன்‌ தவஞ்செய்‌. நுகொண் டி.ருக்கன்றான்‌, அவனை யடைய வெண்ணி 
அ தவஞ்‌ 7-௬ துட ENS 
யில்லை, அவனோ அழிவில்லாதவன்‌, இவனோ அழியுந்கன்மையுடையவன்‌,பழி 
யில்லாதவனவன்‌, இவனோ அவனுடைய ருற்றேவலைச்‌ செய்துகொண்டு இரிப 
வன்‌, தனிமையாகச்‌ இரிக்துழல்சன்ற அவ்விக்திரனைத்‌ அணையெனக்கொண்டு 
உடம்புமெலிக்‌ து வாடுகிடுயே! உன்னை எத்தேவர்களும்‌ இந்திரனும்‌ அவுணர்க 
ரூம்அரம்பாஸ்‌இரிகளும்‌ வணங்டிக்குற்றேவல்செய்ய முத்‌ே தவரும்‌ வழிபடுகிற 
சூரப,துமனிடத்தே கூட்டுகின்றேன்‌, அவனே எந்தமாதர்களையும்‌ வெறுத்து 
உன்னையே நாடிக்கொண்டிருக்கன்றான்‌ ; என்னோடு வருவாயாயின்‌என்னுடன்‌ 
பிறந்தானிடத்தே கூட்டுகின்றேன்‌ ; என்னோடு விரைவாக வாவென்றாள்‌, 
அசமுடப்படலம்‌ 


முற்றிற்று. 


ற்ழரொணி மறு தலைப்படலம்‌. 
இம்‌, க்‌ 


அவ்வாறு சொன்னதைக்கேட்டு இக்இிராணி தன்னிரண்டு கைகளாலும்‌ 
சன்னிரண்டு செவிகளையும்‌ பொத்திக்கொண்டு அவ்வசமுகியை கோக்க நீ 
சொன்ன கொடிய சொல்லைக்‌ கேட்டவர்கள்‌. மிகத்தன்ப மனுபவிப்பார்கள்‌, 
அப்படியானால்‌ அதைச்சொன்ன உனக்குண்டாகும்‌ திமையைச்‌ சொல்லவும்‌ 
வேண்டுமோ ; மீயோ பிரமனது மகனாயெ காடபமுனிவன்‌ மகன்‌, நீதியில்‌ 
லாத சொல்லைப்‌ பேதைகள்போலப்‌ பேசுவது நீதியோ ! தருமத்தையும்‌ மாத 
வத்தொழிலையும்கற்பினையும்‌ பெருமையையும்பிறப்பையும்‌ உரிமையையும்‌ உற 
வையும்பார்‌ க்திலை, பழியையும்‌ படியோரிகழுகின்ற மொழியையும்‌ முறையை 
யும்‌ அகன்வழியையும்‌ அதனால்‌ வருவதையுஞ்சிதிதும்‌ பாராமலே தீயசொல்‌ 
லைச்சொல்லத்‌அணிர்தனை; உலகத்தில்‌ செல்வமும்‌ வல்லமையும்‌ ஆயுளும்‌ இற 
ப்புகளும்‌ கொலைகின்றவர்களுக்கு இவ்வித குணக்கேடுக ளுண்டாகும்‌,நீயதை 
யதியாமல்‌ சொல்லவக்தாய்‌, அதற்‌ குன்குலத்தாரே சாக்ஷியாகும்‌. கானோ இர்‌ 
இரனை யல்லாமல்யாரிடத்துமனம்‌ வைத்ததியேன்‌, குற்றமற்ற கற்பினையுடை 
யேன்‌, அப்படிப்பட்ட என்னிடத்தே நீ பழிச்சொற்களை யெல்லாமெடுத்துச்‌ 
சொல்லவர்தரய்‌ | உன்சுற்றத்தார்‌ பிழைப்பதற்கு வகையான காரியமேயல்ல, 
உலகத்தில்‌ மீறியல்லாத காரியங்களைச்‌ செய்த அரசர்கள்‌ ஈரகத்‌ துன்ப மனுப 
விப்ப தறியமாட்டாயோ ! காளை உங்களையும்‌ அல்லல்‌ குறுகாமலிருக்குமோ, 
கீதியில்லாத வழியே ஈடப்பவளாகையால்‌ அதிவுகலங்டிக்‌ கொடுமொழியே 
சொல்லத்‌ அணிர்தாய்‌ ! இதுதகுதியான காரியமல்ல, நீ அதை மறந்துவிடெ 
ன்று சொல்ல, அ௫கேட்ட இர்திராணியும்‌ சான்‌ அகத்திற்காவல்‌ கொண்டிருப்‌ 
பதுபோல்‌ புறத்‌இலும்‌ காவல்கொண்டிருப்பேன்‌, இவ்விடத்தைவிட்‌ டொழி 
யெனக்‌ கேளாமல்‌ அவ்விர்ிராணியை கோக்க கான்‌ நீதியாக வெடுத்துச்‌ 
சொல்லியும்‌ ஓட்டிவரவில்லை,மாறாகவே பேடிக்கொண்டி ருக்கன்றனை; உன்னை 
யிப்போதே விழுங்ப்‌ போடுவேன்‌, என்‌ தமையனாயெ சூரபதுமலுக்‌ கென்‌ 


மா கபாட முட்ட டட. ௧௯௩ 


இழுத்துக்‌ கொண்டு போவே ,2 தருூதியான காரியம்‌ ! உ ன்னைப்‌ பெறுக்தேவர்க 
ளாிய மூவரே காத்தாலும்‌ போரிலென்‌ . கையினின்றும்‌ வீடுவிப்பதரி.அ, 
இனிப்பாரென்று அவ்‌ விர்திராணியினடைய கையைப்‌ பிடித்‌ அக்கொண்டு 
கின்றாள்‌. இர்‌ இராணி தன்னை அ௮வ்வசமுட இண்டக்கண்டு புலம்பி அவி 
போனாற்போல அவசமாய்‌ அறிவுகெட்டுக்கண்ணீர்விட்டுக்‌ ககதியமு.து அவ்வி 
டத்தில்‌ பூனேவாய்ப்பட்ட ளிபோலகப்பட்டுக்‌ கொண்டு தன்னைச்‌ காப்பவ 
சொருவருமேயில்லாமல்‌ இசைமுற்றும்‌ துருவிப்பார்த்‌,துப்‌ புலம்பிரின்றாள்‌. 
இக்திராணி மறுதலைப்படலம்‌ 
முற்நிற்று, 


மாகாளர்‌ வரு படலம்‌. 


இவ்வாறு அக்கொடி.யவள்‌ கைக்கொண்டு ஆகாயமார்க்க மாகக்கொண்டு 
போக இக்‌இராணி தரியாது பரமசிவனுக்கும்‌ திருமாலுக்கு மகனாதிவந்த 
தேவர்கட்றையே யோல மென்றும்‌, செண்டைக்‌ கையிலுடையானேயோல 
மென்றும்‌,மெய்யருக்குமெய்யனேயோல மென்றும்‌, வேதங்கள்‌ ஒருசார்கின்று 
உருத்திரனெனக்‌ கூறப்பவெனேயோல மென்றும்‌,கடனிறத்தை யுடையானே 
யோல மென்றும்‌,பூரணை மணவாளனே யோல மென்றும்‌, புட்கலை கணவனே 
யோலமென்றும்‌, யானைவாகனமுடையானே யோல மென்றும்‌ கூவி மாசா 
த்தாவைரோக்கி யோலமிட்டுப்‌ புலம்ப, அதைக்கேட்ட மாகாளர்‌ இக்திராணிக்‌ 
கிடையூறுண்டாயிற்றென்று தாமிகவும்விரைக்‌ துவம்‌ தனர்‌.இவ்வாறுவக்‌ ச மாசா 
த்தாவினது தண்டத்தலைவராய மாகாளர்‌ எங்கே போகின்றாயென்றதட்டிக்‌ 
கொண்டு இர்திராணியைசோக்கி இம்மியளவும்‌ அசமுஃக்கு மீயஞ்சவேண்டாம்‌; 
உன்னைத்‌ திண்டியகையைத்‌ அணிக்கின்றேன்பாரென்றார்‌. அதைக்கேட்ட இம்‌ 
இராணி மழைவளங்கண்ட பைங்கூழ்போல மனமறுக்கக்‌ திர்க்துகின்றாள்‌ ; 
அசமுி மாகாளரை கோக்‌ மும்மைப்‌ பெருக்தேவரும்‌ இர்திரன்‌ முதலிய 
இறைவ ரெண்மரும்‌ ஏனையோரும்‌ என்முன்னே நில்லாரே, தேவரி லொருவ 
னாயெ நீயோ என்னைச்‌ றிவைது நிற்பவனென்று வெறித்சகண்ணால்‌ சேரக்கி 
உதட்டைக்‌ கவ்விப்‌ பல்லைக்கடி.த்‌. தகொண்டு இவனைக்‌ கொன்று திர்வேனே 
ன்று நின்றாள்‌. மாகாளர்‌ அவளை நோக்கித்‌ தவஞ்‌ செய்தகொண்‌ டிருந்த 
இர்திராணியைத்‌ தனியாயிருக்தாளென்று நினைக்தோ உன்‌ பட்டிமையொழுக்‌ 
கத்தாற்‌ பற்றிக்கொண்டு செல்லாநின்றனை, இவளை விட்டுவிட்டுப்‌ போய்விட்‌ 
டால்‌ உன்பிழையைப்‌ பொறுப்பனே யல்லாமல்‌ கொலைசெய்யவு மாட்டே 
னென, ௮அசமுட உன்னை யாவரே இவளைக்‌ காக்கப்‌ பணித்தவரென்‌ மருத்‌ 
அக்கேட்டாள்‌. அதற்கவர்‌என்னை மூவுலகையும்காக்கும்‌ மாசாத்தா இவளைக்‌ 
கரவல்செய்யப்‌ பணித்தனர்‌ ; என்பெயர்‌ வீரமாகாள னென்பானென, அவள்‌ 
அவரைஇர்திரனுக்குக்குற்றேவல்‌ செய்பவன்போலாமென்று மனத்தெண்ணித்‌ 


தன்‌ கையிலிருந்த சூலத்தைச ' சுழற்றி அவர்‌ மார்பே ல்‌ எறிந்தாள்‌, 
5.2 


௧௬௯௪ அசுரகாண்டம்‌. 


அதை இரண்டுதுண்டாகத்‌ தமத கைவாளாற்‌ போக்கி நின்றார்‌. பின்பவள்‌ 
தான்‌ பிடிக்திருந்தடிர்திராணியைத்‌ அன்முகயினிடத்தேயொப்பித்‌ அத்தோழி 
யாயெ அவள்‌ கையிலிருந்த சூலத்தை வாங்கி விரமாகாளர்மேல்‌ விடுக்க 
அதை மீட்டர்‌ தன்கையிலிருந்த வாளினாலேயேதுண்டுகளாக்க அசமுட யிடை 
க்துபோய்‌ ஒரு மலையைப்‌ பிடுங்கி யெறிந்தாள்‌. அதைச்‌ தமது கைவாளால்‌ 
தடிஙந்கான்‌ ; அவ்வாட்படையு மொடிக்தது. அதுகண்டு அசமுடி கடல்போ 
லாரவாரித்அப்‌ பிரமன்‌ முதலிய தேவர்கள்‌ ஆசிசொல்லச்‌ சகலவண்டங்களையு 
மாண்வெரும்‌ ரூசப.துமனாயெ என்‌ தமையன்தோளிடத்தே வைக்கத்துணிர்‌ த 
போகவர்கேன்‌,ரீயிடையேவர்‌.துதடுக்‌ காயே; நீதடுப்பதமுறையேயல்ல, தாரக 
னாயெ என்தமையனுடைய சேனாவிரர்‌ கண்டால்‌ உன்னைக்கொலைசெய்‌ தவிடு 
வார்களே. அல்லாமலும்‌ உன்னை யெடுத்து விழுங்கிவிடுவேனென்றா லும்‌ உன்‌ 
னாலென்‌ பிப்பிணியும்‌ நமீங்கமாட்டாதே ; ஆதலால்‌ பிழைத்துப்போ வென்‌ 
முள்‌. பாதயொகயெ அசமுூ இவ்வாறு சொல்லக்கேட்ட விரமாகாளர்‌ என்‌ 
கைவாளால்‌ உன்‌ சூலப்படைகளைக்‌ அண்ட மாக்கினேனே,உன்னைப்‌ பெண்‌ 
ணென்றேயெண்ணியேகொல்லாதொழிக்தேன்‌; இதையதிக்கேஇந்திராணியை 
விட்டுப்‌ போய்விடு, அல்லையானால்‌ உன்‌ கையை யிழர்து போய்விடுவா 
யென்று சொல்ல, அசமுகிகேட்டு இவனோ தன்கையிலிருக்க வாட்படை 
யையு மிழப்பிக்கான்‌,இவனொடுபோர்செய்வ தம்‌ தகுதியான காரியமல்லவே, 
இவனைவெல்வதோ அரிஅ,ஆயினும்‌இக்திராணியைக்‌ கொண்டுபோவதே அணி 
பான காரியமென்று சன்‌ தோழியாகிய தன்மு? பக்கமாகத்திரும்பி அவளி 
டத்தே றைபட்டிருக்கன்ற இந்திராணியைப்‌ பிடித்‌ தக்கொண்டு மேருமலை 
யின்‌ கெரங்களைக்‌ கொண்டுபோன வாயுதேவனைப்போலப்‌ பேராற்றலோடு 
போகக்கண்ட விரமாகாளர்‌௮வளைகோக்கி நீசெல்கின்றாய்போலுமெனச்‌ தன்‌ 
கையிலிருந்த உடைவாளை யெடுத்துருவி ௮சமுட கூந்தலைப்‌ பிடித்திழுத்து 
இர்‌ரொணியைப்‌ பிடி.க்தகையைத்‌ அண்டமாக்‌இ, அவ்விக்‌்திராணியை விடுவி 
திஅ அவ்வசமுடியைக்‌ காலாலுதைக்‌ அருட்டித்தள்ளி அவளுக்‌ கயலினின்று 
வரு அகன்ற அவளுடைய தோழியாகிய அன்முகியைப்பார்த் த நீயும்‌ இக்இி 
ராணியைத்‌ தண்டினயன்றோ வென்று அவளுடைய கையையுக்‌ அணித்து 
அவளையும்‌ உதைத்தனர்‌, அதனால்‌ அவளும்‌ உள்ளம்‌ பதைபதைத்துப்‌ 
புலம்பிக்கொண்‌ டிருந்காள்‌. ்‌ 
மாகாளர்‌ வருபடலம்‌ 
முற்திற்று, 


அசமுகி சோகப்படலம்‌. 


மாகாளரால்‌ அசமுகியும்‌ அன்முஃயும்‌ கைகளிழக்து அவற்றாற்‌ பெருகு . 
இன்ற இரத்தம்‌ சூரபதுமன்‌ பெற்ற செல்வத்தைச்‌ சுடன்ற இிக்கடைக்கோல்‌ 
போ லிருக்தத. அசமுயோ தன்‌ கை துணிக்தமை கண்டு மருண்டு மனம்‌ 
பதைத்துக்‌ கைம்மதித்‌தப்‌ பரந்து பூமியின்மேல்‌ தனது கின்றகையை மோதி 


அசமுூ சோகப்பட்லம்‌. ௧௯ட 


இனிகான்‌ இக்‌இராணியை விழுங்கிவிடுவதே ஈலமெனச்‌ துணிர்‌து போவாள்‌ ! 
மீள்வாள்‌ ! விழுவாள்‌ ! எழுக்‌இருப்பாள்‌ | சாய்க்‌தடெப்பாள்‌ ! இரங்கச்‌ சோர்‌ 
வாள்‌ ! உதட்டைக்‌ கடிப்பாள்‌! இவ்வாறு வருக்தவாளாய்‌ அறுபட்ட கையை 
அரு தகையினாலெடுத்து வாங்கி யொற்திப்‌ பார்த்துக்‌ கண்களில்‌ உதிரரீர்‌ பெ 
ருக்கெடுப்ப என்னைப்போ லும்‌ யார்தான்‌ அன்பமடைக்தார்களென்றும்‌,இனிச்‌ 
சாவதே ஈன்மையென்றும்‌,எனக்‌இப்படியு மாகலாமோவென்றும்‌,யாவரும்புகழ்‌ 
கின்ற என்‌ தமையன்முன்னேபோய்‌ எவ்வாறுகான்‌ கண்விழிப்பேனென்றும்‌, 
பூமியிலே கான்‌ தேடுகின்ற கணவர்கள்‌ என்னைக்‌ கைதொடக்‌ கூசுவார்களே 
யென்றும்‌, முடமென்று பேரிக்கொள்வார்களே யென்றும்‌, இனி கானென்ன 
செய்வேனென்றும்‌, தேவர்களெல்லாம்‌ நினைத்து என்கை முடமாக்கனார்கள்‌, 
கானோ இறந்து போவேன்‌, கானப்படி. இறப்பதற்குமுன்னே அத்‌ தேவர்களை 
மதித்து உலகமுழுது மழிக்கன்றேனென்றும்‌, மேகங்களையும்‌ பிறவற்றையும்‌ * 
பற்றி மீள வரிதென்னும்படி. யுண்பேனோ வென்றும்‌, காளையும்‌ ௮க்காளு 
டன்‌ வரும்‌ கோளையும்‌ கொதித்திடுவேனோ வென்றும்‌, எனத றந்த கையை 
யிழந்து யான்‌ வரார்தியதை இச்சூரியன்‌ பார்த்திருக்கரானே, அவன்‌ ஏறிச்‌ 
செல்லும்‌ ஒற்றையுருளைத்‌ தேரோடும்‌ அவனைப்‌ பிடித்து வருவதற்‌ கெழுக்‌ 
இடுவேனோவென்றும்‌,இவ்வாறுபின்னப்படப்பார்‌ ததிருந்தகூரியனைக்‌ கதித்தும்‌ 
மற்ற தேவர்களையெல்லாம்‌ உணவாகவும்‌ கொண்டு புசித்து எழுகடலையுமுதி 
ஞ்ச யுண்டு பெரும்புறக்கடலிற்‌ சென்று வாய்பூசித்‌ இரும்புவேனோ வென்‌ 
அம்‌, செம்மையான ஈன்மை மிகுந்த தென்னக்தோப்பிலே இளமீர்‌ முதலிய 
அதன்‌ பயனை யனுபவிப்பார்போலச்‌ சந்திரனைப்‌ பிடித்து அவனுடம்பாகிய 
அமிர்தகலையைப்‌ பிழிந்து குடித்தெறிவேனோ வென்றும்‌, ஐராவதமுதலிய 
இசை யானைகளைப்‌ பிடித்துத்‌ அவர்க்காயென்று சொல்ல வாயிற்கொண்டு 
ஐர்தருக்களினிலைகளே வெள்ளிலையாகவும்‌ அவற்றின்‌ மலரைச்சுண்ணப்பொடி 
யாகவும்‌ கொண்டு அடைகா யரும்‌அவேனோ வென்றும்‌, பணிகளைக்‌ தாக்கு 
வேனோ வென்றும்‌, தலைஹோகப்‌ பிடித்து பாதல வாசிகளை யாக்குவேனோ 
வென்றும்‌, பூமியைச்‌ சுழற்றி மேல்‌£ழாகத்‌ தூக்குவேனோவென்றும்‌, அவற்‌ 
றையெல்லாம்‌ திருமகள்‌ சாயகனாஇய ஆதிபகவனைப்போல உண்பேனோ வென்‌ 
தும்‌ சொல்லி இவ்வாறாக யாவரும்‌ அச்சமடையும்படி. அக்‌ கொடியவளாகிய 
அசமுஃ பெரும்‌ அன்ப முடையவளாய்‌ நீங்காத மானமேற்கொண்டு வீரவாற்ற 
லுடையாளாகையால்‌ சொல்லிக்‌ கோபித்தாள்‌. இவள்‌ கோபித்த கிலைமை 
யைக்‌ கண்ட அன்முகியென்னும்‌ தோழி அரக்கர்‌ குலத்திற்‌ றேன்றினவளே 
யாயினும்‌ அநிவிற்றெர்‌தாளாதலிற்‌ பொருக்கென வெழும்‌து முன்னின்று அவ 
ளுக்குச்‌ சொல்லத்தொடங்கினாள்‌. 

நீ செய்த காரியத்தை நோக்கினால்‌ வைய மென்செய்யும்‌, வான மென்‌ 
செய்யும்‌, மற்ற தேவர்தா னென்செய்வர்‌, மலைக ளென்செய்யும்‌, கடல்களும்‌ 
பிறவு மென்செய்யும்‌,இவனாற்‌ கையிழக்தாயாகையால்‌ உலகத்‌ இனை முடிப்பது 
முறையாமோ ! பூமியும்‌ வானும்‌ இசைகளும்‌ பல உயிர்த்தொகைகளும்‌ ஒரு 
ங்கே நீ கொல்லவெண்ணினால்‌ ஆர்தான்‌ உன்னை யென்செய்ய முடியும்‌, ஆனா 


௧௯௭ அசுரகாண்டம்‌. 


லும்‌அவற்றையெல்லாம்‌ ௫ (TH முதொருங்குடைய சூரப.துமனாகியஉ ன்‌தமையனே 
உன்னைக்‌ கோபிக்ககேரும்‌, அவனுக்குச்‌ செல்வக்கேடுண்டாம்‌, ஆகையால்‌ நீ 
அதை உன்மனச்தில்‌ எண்ணவில்லை, அவுணர்‌ பெருமானாகிய குரபஅமன்முன்‌ 
சென்று இவைகளையெல்லாஞ்‌ சொல்லீநிற்போமானால்‌ வருக்கம்‌ வருக்கமாகக்‌ 
கொல்லவெக்‌ தனப்படுவான்‌; காம்‌ போவதே றெர்த அணிவெனச்‌ சொல்லிப்‌ 
பின்னுஞ்‌ செ ரல்லுகின்றாள்‌. முன்னே தக்கன்‌ யாகஞ்செய்யத்‌ தொடங்கிய 
காலத்தில்‌ தேவர்களிலும்‌ பெண்களிலும்‌ தானவர்களிலும்‌ ஊறுபடாதவர்‌ 
யாவரே யிருக்கன்றனர்‌. நினைக்க வரிகாயெ அம்‌ கண்ணுதற்‌ பெருமா 
னாயெ வெபிரானாலும்‌ அவனையேவழிபடும்‌ அடியவர்களாலும்‌ அல்லாமல்‌ ஏப்‌ 
படி.ப்பட்டவர்களுக்கும்‌ வினையால்‌ உண்டாகிய இபநிவைரீக்கமுடியுமோ ! இத 
னாலல்லவாபெரியாரும்‌ *ஊழிற்‌ பெருவலி யாவுள மற்றொன்று-சூழினுக்‌ தான்‌ 
முக்துறும்‌,”? என்‌ றருளிச்செய்திருக்கின்றனர்‌, ஆகையால்‌ அம்மே ! நீ யழுது 
புலம்புவதிற்‌ காரியமில்லை, தயரப்படவேண்டாம்‌, இவர்கள்‌ செய்யும்‌ மோச 
மு முறையி னேரும்‌, காம்‌ சூரப.துமனிடஞ்‌ செல்வதே தகுதியான காரிய 
மென்றுதேற்றி சிற்க,அதைக்கேட்ட அசமூடி அதுவே சரியானகாரியமென்று 
அணிக்கு துன்ப மொழிந்து கின்ற அயிராணியைப்‌ பார்த்து மானமாகிய இச்‌ 
௬ட, அடி. பெண்ணே ! அயிராணி! எல்லா அண்டங்களிலும்‌ என்‌ அண்ண 
னாயெ சூரபதுமனுடைய ஆணையும்‌ செங்கோலும்‌ செல்லாத விடமில்லையே ! 
இங்கே மீ யொளித்துக்கொண்‌ டிருந்தாலும்‌ அல்லத நீ யெங்கேபோ யொளி 
க்அக்கொண்‌ டி.ருந்காலும்‌ பிழைப்பதரிதல்லவா, மறைக்‌ தகொண்டிருக்கும்‌ 
இக்‌திரனேயும்‌ இவ்வனத்தில்‌ வாசஞ்செய்யும்‌ உன்னையும்‌ மற்ற தேவர்களையும்‌ 
இலேசாகப்‌ பிடித்‌ தக்கொண்டுபோய்ச்‌ இறையிடுவிப்பதே நிச்சயம்‌, கான்‌ உன்‌ 
ஊணப்பிடி.த்துச்‌ றையிடச்‌ செய்யாவிட்டால்‌ எல்லா உலகங்களையும்‌ முழுதொ 
ருங்குடைய சூரபதுமனது தங்கையேயல்ல, என்‌ மார்பிலெழுந்‌ தனவும்‌ தன 
ங்களேயல்ல, யான்‌ பேடியென்றே அணிக்‌ அவிடென்று சொல்லிப்போயினாள்‌. 
௮சமு சோகப்படலம்‌ 
முற்தித்று. 


இந்திரன்‌ மீட்சிப்படலம்‌. 


அசமாக கின்ற விரமாகாளர்‌ சொல்லுகின்றார்‌ அம்மா! சசிதேவியே ! 
கீ யுன்மனத்தில்‌ சூரபதுமன்‌ முதலிய அவுணர்கள்‌ கைப்பத்திக்கொண்டுபோய்‌ 
விவொர்களென்று ஜி.ஐ மெண்ணவேவேண்டாம்‌. உன்னுடைய கணவனாகிய 
இர்தரன்‌ வருன்றவரையிலும்‌ உனக்கொருகுறை வுண்டாகாதவண்ணங்‌ காக்‌ 
கின்றேன்‌, £ றிது மனக்கலேசங்‌ கொள்ளாதை ; இங்கேயே வாசஞ்செய்து 
கொண்‌ டிருவென்று சொல்லிப்போகையில்‌ இந்திராணி அக்காட்டினிடத்‌ 
திலே தங்கித்‌ தன்‌ கணவன்கொண்ட கருத்து நிறைவேற வேண்டுமென்று. 
தவஞ்செய்தகொண்‌ டிருக்தாள்‌. அதையறிந்த காரதமுனிவர்‌ வெள்ளிமலை 


ரனாசிருக்கைப்ப்ட்லம்‌. ௧௯௭ 
(42 


யிற்சென்று சேவர்களுடன்‌ பரமவெனடிகளை வணங்கி யேத்தக்‌ கரலமில்லா 
திருக த இர்‌இரனைக்‌ கண்டு இர்இிராணிக்கு கடந்த இடையுறுகளை யெல்லா 
மெடுத்துச்சொல்ல, அதைக்கேட்ட இர்இரன்‌ மிகவு மனங்கவன்று தேறி அம 
லனைக்‌ கருதித்‌ இயானித்‌ அத்‌ தன்னைகொக்‌ இரங்கத்‌ தன்னொடு வச்‌இருக்ளும்‌ 
தேவர்களுடன்‌ ஈந்திதேவரை வணங்இராங்கள்செய்த இவினையைகோக்கஇன்ன 
மும்‌இறைவன்கருணைசெய்யாதிருக்கன்றனனே. காங்கள்கிலவுலக,த்இற்சென்று 
தவஞ்செய்ய வருள்செய்ய வேண்டுமென்று பிரார்த்தித்து அவரருள்பெற்றுச்‌ 
கொழியை யடைந்து தன்‌ மனைவியாகிய இந்‌இராணியைக்‌ காத்திருந்த மாகா 
ளரைக்‌ கண்டு அவரை மார்போ டிறுகத்தழுவிக்கொண்‌ டுபசார மொழிகளைச்‌ 
சொல்லி அவருக்கு விடைகொடுச்‌ தனுப்பிவிட்டுத்‌ தன்‌ மனைவியைக்‌ கண்டு 
அவள்‌ துயரத்தை மாற்றி அசமுகிசொல்லிப்போன கூளூரைகளை இந்திராணி 
சொல்லக்கேட்டு யாத செய்வ இதற்கென்று நினைத்து இங்‌ றைப்பொழுஅ 
மிருக்கப்படாதெனத்‌ அணிந்து மேருமலையை யடைந்தான்‌. இதுடெக்க ; 
இந்திரன்‌ மீட்டுப்படல்ம்‌ 
முற்தித்று. 


சூர னரசிருக்கைப்‌ படலம்‌, 


இவ்வாறு மேருமலையில்‌ இச்திரன்‌ இருக்கையில்‌ முன்னே சென்ற ௮௪ 
முகி அன்முகியென்னுக்‌ தோழியுடனே கோழியை யகன்று மகேச்திர ஈகர 
மடைந்தாள்‌. அவள்‌ போகையில்‌ சூரபதுமன்‌ தனது அத்தாணி மண்டபத்‌ 
திற்‌ கொலுவிற்திருந்தான்‌. அவ்வாறு கொலுவிருக்கையில்‌ அகேகமாயிரம்‌ 
அவுணர்கள்‌ கின்றுகொண்டு,சக்திரவட்டக்குடைகள்‌இருபுறத்‌.தும்கிழலைச்செய்‌ 
யத்‌ தம்பிய ராயெ'தாரகனும்‌ சிங்கமுகாசுரனும்‌ அயலிலிருப்ப அகேகமாயிரம்‌ 
மக்திரிமாரும்‌ குமரவர்க்கங்களும்‌ ஒருபுறத்திருக்க அரேகமாயிரம்‌ அவுணர்கள்‌ 
கவரி யிரட்ட,மெல்லிலை அவர்க்காய்‌ சுண்ண முதலியவுடையகாளாஞ்சி கைக்‌ 
கொண்டு அநேகமாயிரம்பேர்‌ சூழ்க்திருக்க, அகேகமாயிரம்‌ அவுணத்‌ தலைவர்‌ 
கள்‌ கெருங்கி யிருக்க, வசந்தக்கரற்று கற்பகச்சோலை முதலியவற்றிற்‌ புகுர்து 
ஈறுமணங்கொண்டு வீச, அரம்பை ஊர்வசி திலோத்தமை மேனகைமுதலீய 
அரமகளிரும்‌, இயக்கமாதரும்‌, அரக்கமாதரும்‌, தானவமா தரும்‌, வித்தியாகர 
மாதரும்‌,சாரணர்‌ த்தர்முதலியோர்‌ மாதரும்‌ வெவ்வேறாக நின்று பரதசாத்‌ 
இரமுறைவழுவா அ ஈடனஞ்‌ செய்ய,பிரமதேவன்‌ காலையில்‌ பஞ்சாங்க மெடுத்‌ 
துச்சொல்லக்‌ காலம்‌ வாய்க்காமல்‌ ஒருபுறத்‌ தொதுங்கி யிருப்ப, அப்பிரம 
தேவன்‌ மக்களாகிய ஈவப்பிரமாக்கள்‌ காழிகைவட்டிலை காடி. நாழிகைப்‌ பறை 
யிரட்டிப்‌ பதக்தொறுஞ்‌ சென்று முறைமுறை யுரைத்துத்‌ இரிய,புலிக்கூட்ட 
த்தி னடுவிலே மான்சென்றாற்போல அவுணர்க ளிருக்கையிற்‌ சென்று முனி 
வர்கள்‌ வேர்த்துடல்பதைக்க வேறுவேறாககின்‌ ராகெள்சொல்லி நிற்கையிலே 
அங்குகிகழும்‌ ஓசையாற்‌ கேளாமல்‌ அவர்கள்‌ இருக்குமிடத்தைகோக்கி அவர்‌ 
கள்கையைவிரித்து நின்று ஆ?ர்வாதக்குதியைக்காட்ட,மேகங்கள்‌ தண்பனித்‌ 


௧௯௮ அசுரகாண்டம்‌. 


cc 


இவலை தெற இந்திர னெழிக்க தேவர்கள்‌ யாவரும்‌ அவுணர்‌ கெருக்கத்திற்‌ 
சென்று புகுந்து செருக்குண்டு மீண்டு கடைவாயிலில்‌ வந்து காவலாளரால்‌ 
மொச்‌ அண்டு சமயங்கிடைக்காமல்‌ வருந்இத்திரியக்‌ கொலுவிலிருக்கான்‌. அப்‌ 
பொது அவுணர்‌ தலைவரும்‌ இசைப்பாலகரும்‌ ஏனையோரும்‌ கைதொழுது 
அவனுடைய பாதங்களில்‌ தூர்க்கும்‌ மலர்களும்‌ பழமையான பெருங்‌ ஃவிக 
ரூம்‌ முனிவர்களும்‌ மக்இிர நெறியால்‌ ஆகெள்‌ கூறிப்‌ புட்பாகததைளும்‌ விடத்‌ 
இரியவும்‌, ஒருவராலும்‌ செய்துமுடி.க்கல்கூடாத பெருவேள்வி செய்தமையும்‌ 
இறைவன்‌ ௮அதற்கரங்கி அருள்செயப்பெற்றுச்‌ சென்ற வகையும்‌ குபேரன்‌ 
முதலாகிய யாரு நிலைகெட்டோட வென்ற பேராற்றலும்‌ ஆயிரத்தெட்‌ டண்‌ 
டங்களிலுஞ்‌ சென்று வெற்றிகொண்ட. இக்குவிசயமும்‌ அரசாண்டு வரு கேர்‌ 


மையும்‌ எதிரகின்‌ றேத்துவோர்‌ புகழ்க்‌ துகூறவும்‌,சகேவர்களுமுனிவரும்‌ பிறரும்‌ 
தங்களிடக்சே யல்லாமல்‌ யாரிடத்தேனும்‌ வெகுள்வானாயின்‌ தம்‌ மாவியிழப்‌ 
பார்போற்‌ பயமடைக்து இருக்கும்‌ அவன்‌ மகிழ்ச்‌ யடையுங்‌ காலத்தில்‌ 
தாமும்‌ பெருங்களி இறக்தும்‌ மீங்காமலிருப்பர்‌. 
கர னரசிருக்கைப்‌ படலம்‌ 
முற்திற்று, 


௮௪௫ நகர்காண்‌ படலம்‌. 


இவ்வாறு சூரபதுமன்‌ கொலுவிற்றிருக்குஞ்‌ சமயத்தில்‌ தன்முச யென்‌ 
ஹர்‌ தோழியுடனே அசமுட மகேக்திர சகரம்‌ பெந்திருக்கன்ற பெருஞ்‌ செல்‌ 
வங்‌ கெட்டொழியக்‌ ழ்த்இசை வாயிலைக்‌ கட்டினாள்‌. அவள்வரவே அவள்‌ 
மையிழர்ததனைக்‌ கண்டாரெல்லாம்‌ பெருக்துன்பமடைக்து நெருப்பேபோற்‌ 
கோயித்து கின்று இப்படி. யார்‌ இவளை அங்கப்பழுதாக்கனரெனச்‌ சொல்வர்‌. 
௮சமுகியோ துன்பமொழிய ஒரு வழிகாட்டுவதுபோலக்‌ கையினின்றும்‌ இர 
திதஞ்சறச்‌ செல்லுகையில்‌ அவுணர்களில்‌ தாமாடிக்கொண்டிருக்த சூதாட்‌ 
டிலே யொழித்தும்‌, ஆட்டுக்கடாச்‌ சண்டை விளையாட்டை யொழித்தும்‌; 
யானையொடு யானையைப்‌ போர்மூட்டுத னிக்கியும்‌, சேவற்சண்டை யொழித்‌ 
அம்‌, வானிற்‌ பட்டம்‌ விடுதகலொழிழ்தும்‌, யானை யேற்றம்‌ குதிரையேற்றம்‌ 
தெரூர்தல்‌ முதலிய வொழித்தும்‌, படைக்கலம்‌ பழகலைவிடுத்‌ தம்‌, வீணைவாடி 
த்தல்‌ முதலியவற்றைத்‌ தவிர்த்தும்‌, மாதரோடு விளையாடுவதை மறர்தும்‌, 
கள்ளுஞ்‌ சுள்ளு முண்பதைத்‌ அறக்தும்‌, பலர்‌ கண்டு தொடர்ந்து கண்ணீர்‌ 
விட்டுத்‌ கததி யழுது மனங்கலங்க்‌ சொல்லலாயினர்‌. 

தாரகன்‌ இங்கமுகன்‌ முதலிய அவுணர்களையு மதியாத வலிபெற்றவரை 
யோடிக்குமிடத்து இரிபுராக்தகனாயெ வெபெருமான்‌ செயலென்றே யெண்ண 
வேண்டும்‌. மடன்‌, நிசும்பன்‌, சம்பரன்‌, குருதிக்கண்ணன்‌, இரத்தபீசன்‌ 
சாகன்‌, பண்டாகரன்‌ ஆயெ அசுரரைவென்ற தேவி செயலோ! அகேக முடி. 
களைக்கொண்ட கர௫ங்கமானஅ இ5்திரன்முதலிய தேவர்களை வருத்த அதைக்‌ 
கண்ட தேவர்கள்‌ அடைக்கலமாக அடைய அநக்கரசிங்கத்தை வெற்திகொ 


௮அசமுக புலம்புறு படலம்‌. ௬௯௯ 


ண்ட சரபமூர்த்தயோ, இருமகள்‌ சணவனாயே மாயனும்‌ நீலகண்டச்து கின்‌ 
மலனாயெ உருத்திரமூர்த்தியும்‌ கலந்தசனாற்‌ பிறந்த மாசாத்தாவோ, யானே 
முகத்து விகாயகனோ, சங்கு கன்னனோ, பானுகம்பனோ, அல்லது இருமாலோ 
இக்கொடுஞ்‌ செய்கை செய்திருப்பாரே யென்றால்‌ அவரும்‌ ஈடுங்குவாரே, 
பிரமனும்‌ இப்படி. துணிக்‌ துசெய்யமாட்டான்‌ ; இது நிற்க, இந்திரன்‌ என்பவன்‌ 
செய்த செய்கையோ வென்றால்‌, அவனோ ஒளித்துக்கொண்‌ டிருக்கன்றானே 
அவனும்‌ இப்படி. செய்வானே, ஆனாலும்‌ இவள்‌ பெண்ணாகையால்‌ மதிமயக்‌ 
கத்தால்‌ உத்தமாங்கத்தி லொன்றருகிய கையைத்‌ அணிப்பதாக வெண்ணிக்‌ 
தன்‌ கையை வெட்டிக்கொண்டாளோ ; இவளைக்‌ கேட்பது ஈமக்கென்ன ? 
காமொருவேளை கேட்போமானால்‌ ஈம்மையெல்லாங்‌ கேபிப்பாள்‌ ; அவள்‌ 
போதிெபடியே தொடர்க்து திரிவோமானால்‌ அறிந்து கொள்ளலாமென்று 
பலபலவகையாய்‌அவரவர்க்குகேர்க்தபடி சொல்லிக்கொண்டிருக்கையில்‌ அன்‌ 
முகயோடு ௮சமுகிகைபோய்‌ விரைந்து கடம்தபோகக்கண்ட அவுணமாதர்கள்‌ 
தமது மென்குழல்‌ தாழ வீதிகடோனறும்‌ நெருங்கி கண்ணீராயெ முத்தைச்‌ 
இந்திக்‌ சூழ்க்து நிற்க அவர்களையெல்லாங்‌ கடந்து கரத்தைப்‌ பிற்படச்‌ 
சென்று அத்தாணிமண்டபத்தை யடைக்தாள்‌. 
௮சமு ஈகர்காண்படலம்‌ 
முற்திறறு, 


அசமு& புலம்புறுபடலம்‌. 


ஆட்டு முகத்தையுடைய ௮சமுக அத்தாணிமண்டபத்தைக்‌ ஒட்டித்‌ 
தன்‌ தாயையும்‌ உறவினரையும்‌ மருகனையும்‌ தமையன்மாரையும்‌ இந்தையி 
னினைந்து இருமக ளிரியல்போக இவ்வாறு புலம்பத்‌ தொடங்கினாள்‌. 

தாயே! தாயே! பரமூவன்‌ அருள்புரிச்த மேலைகாளில்‌ வந்து உம்மைப்‌ 
பிரியாது காத்துத்‌ இரிவேனென்று சொல்லிப்போனாய்‌ அச்சொல்லையு மறந்‌ 
தாய்போலும்‌! என்கை போய்விட்ட தறியாயோ ! அதற்காகப்‌ பயப்பட 
வேண்டா மென்றுஞ்சொன்னா யில்லையே! இது உனக்குத்‌ தகுமோ! கான்‌ 
பெண்ணாகப்பிறக்து படுக்துயர மென்றைக்குத்தான்‌ நீங்குமோ ; தர்தை மக்‌ 
கண்மேலும்‌ தாய்‌ பெண்மேலும்‌ பெருங்கருணே வைத்திருப்பா ரென்பது 
உலகவழக்கம்‌, ஆகையால்‌ எனது அயரத்தை நீக்கனாயில்லை, ஐயொ யாரு 
மில்லாமல்‌ அயலார்போல்‌ கான்‌ கையிழக்து உயிர்‌ சுமர்தகொண் டிருக்க 
லாமோ ! அவுணவிரர்‌ எங்கும்‌ வருவார்களென்றேயெண்ணி அஞ்சா கெஞ்ச 
படைத்‌ தஜராணியைவலிதிற்கைப்பற்திவிர,த்தொடும்புறப்பட்டேனே; அதை 
யதிர்தவிரமாகாளன்‌என்கையைவெட்டி.௮வளையுமீட்டு்ப்போனானே. க்காட்‌ 
டில்‌ ஒருவராயினும்‌ வக்தீரோ, நீங்களும்‌ அத்தேவர்களுக்கு ஒளித்‌ துத்‌ திரிக்‌ 
இர்களோ ! நீங்களோ கரத்தையும்‌ வலியையும்‌ பழைய நிலைமையையும்‌அவர்‌ 
பெற்ற வரத்தையும்‌ புகழையும்‌ மறையொழுக்கத்தையும்‌ அதிவையும்‌ குறை 


2.00 அசுரகாண்டம்‌. 


த்து அவர்களை யெவல்கொண்டேமென்று இறுமாம்‌; ருக்தீர்கள்‌: என்‌ கையை 
அவன்‌ குறைத்தது உங்கள்‌ மூக்கைக்‌ குறைத்ததாயன்றோே எண்ணியிருக்க ' 
வேண்டும்‌, இ இரனோமீன்சுமக்‌ அபழிக்கஞ்டிப்‌ பயர்தகாணாலோடி.ப்போனான்‌. 
அவனோ வளியில்லாசவனென்று சொல்லிக்கொண் டிருப்பீர்கள்‌ போ லும்‌, 
அவனேவின ஒருவனே யென்கையை யறத்துணிப்பா னென்றால்‌ இக்திரன்‌ 
செய்கை தீயைவிட்டின்‌ கூறையில்வைத்த தன்மைபோலிருக்கின்றதே ! உட்‌ 
பகை எள்ளளவா யிருர்தா லும்‌ கேடு விளைக்குமென்று சொல்லிக்‌ கொள்ளு 
வார்கள்‌. இசனாலல்லவோ பெரியோரும்‌ * புறப்பகை கோடியின்‌ மிக்குறினு 
மஞ்சார்‌ - அகப்பகை யொன்றஞ்டிக்‌ காப்பர்‌? என்று சொல்லி யிருக்கின்றார்‌ 
களே. அஃதுண்மையானால்‌ தள்ளுற்றும்‌ குற்றேவல்செய்கன்ற இர்திரன்‌ தான்‌ 
மறைக்இருந்தே என்‌ கையைத்‌ அணிப்பித்தானே ! கடலி னவிலிருக்கும்‌ 
வடவாமுகாக்னியும்‌ காலம்பார்க்சே உலகை யழிப்பதுபோல்‌ என்‌ கையை 
யறக்அணித்த மாகாளனும்‌ இனி உங்களையும்‌ அவென்போலும்‌ ; இங்கிரும்‌ 
சென்செய்கின்றிர்கள்‌ தேவர்களை வளியில்லாதவரென்‌ நெண்ணி யிருந்தீர்‌ 
களை! இரணியனுக்கோ முத்தலையுண்டு, அக்னி முகனுக்கோ இரண்டு 
கலையுண்டு, வச்ரெவாகுவுக்கேர பத்தத்தலையுண்டு, அவர்கள்‌ தங்கள்‌ தலையை 
விணாக வளர்க்‌ துக்கொண் டி.ருக்னெருர்களே ! இத்தலைகளா லென்னபயன்‌ ? 
ஒருதலையையுடையவனாகிய விரமாகாளன்‌ என்‌ கையைச்‌ தன்வாளால்‌ வெட்‌ 
டியெறிர்து விட்டானே ! று குழர்தையாகத்‌ தொட்டிலிலிட்டு விளையாடிக்‌ 
கொண்‌ டிருக்கும்‌ குழந்தைப்‌ பருவத்தில்‌ உன்மேல்‌ சூரியனது வெயில்‌ 
சாளரவாயலின்‌ வழியாகப்பட, அதைக்கண்டு பொறாத அவனைப்‌ பற்றிக்கொ 
ண்டு வர்துகோபத்அடன்‌ கொடுஞ்‌ றையிலிட்ட பானுகோபனென்னு மருக 
னே! என்னை யொருவன்‌ தண்டி அங்கப்பழுதாக்கவும்‌ பார்த்திருக்கலாமோ ! 
மூவடிகேட்டீரடியா லுலகளக்க கள்ளமா மாயப்பிரான அ சக்கரப்படையைப்‌ 
பொன்னாரமாகப்‌ பூண்டாயென்று இக்காள்வராயும்‌ ஒருபெய ரெடுத்துத்‌ இரி 
இன்த தாரகனென்னும்‌அண்ணாவே ! இம்மாகாளனைக்குறும்பகையென்றெண்‌ 
ஊில்‌ கைவிட்டாய்போலும்‌ ! வயிரப்படையையுடைய இக்திரனை யவ னேதி 
விருந்த ஐராவதத்அடன்‌ ஒரு கையிலெடுத்தெதிர்‌ அதைக்து வீழ்த்தினா 
யென்று சொல்லிக்கொள்வார்களே அதைமெய்யென்றே யெண்ணியிருஈதேன்‌ 
அதுபொய்யோ, அவனேவிய தாதனொருவன்‌ என்னைக்‌ இட்டிவந்து கோபித்‌ 
தென்கையையறத்தடிக்தானே! இங்காமுகாகரனென்னும்‌ பெயருள்ள அண்ணீ 
வே! அயிரத்தெட்‌ டண்டத்‌இலும்போய்‌ உன்‌ ஆக்கினா சக்கரமும்‌ செங்கே! 
லும்‌ குடையும்செல்லாகிற்னெறனவே!தேவர்களெல்லாரும்‌உன்னைக்கண்ட ல 
கடுங்‌யிருப்பார்களே! இக்‌இரன்‌ ஆணையைத்தாங்யெஒருவிரமாகாளனிடர்தே 
உன்‌ ஆணையைக்‌ காணாஇிருக்கேன்‌ வதியார்முன்‌ உன்‌ ஆணைமேவக்‌ ண்டே 
வில்லையே! தேவர்கள்‌ செய்த தந்திரத்தால்‌ என்‌ மக்களாயெ வாவியும்‌ 
வில்வலனும்‌ அகத்தியமுனிவரால்‌ உயிர்மாண்டு போய்விட்டார்கே அஅவும்‌ 
போதாமல்‌ இக்காலத்தில்‌ என்‌ கையையு மறத்‌ துணித்தார்களே (இவ்வருத்‌ 
தங்களெல்லாம்‌ பார்த்துக்கொண்டிருக்தும்‌ ஈன்ருகவே யரசு செய்னீரேயே | 


சூரன்‌ தண்டும்‌ டரிப்பவ்ட்ட ௨௦௧ 


உனக்குக்‌ குற்றமே யல்லவோ ! அரசர்‌ பெருமானே! கான்பட்ட. இழிவையு 
மதியாதிருக்கின்‌முயே | உலகமெல்லாங்‌ காத்துவருன்ற அண்ணாவே ! நானோ 
சையிழர்‌ இருக்கன்‌ றன்‌, யாரெனக்குறவு | அங்கப்பழுதாயும்‌ உயிர்வைத்‌ அக்‌ 
கொண்டிருக்கலாமோ ! அதற்கு முன்னே என்பாவழும்‌ வருத்‌ அரன்‌, றதே ! 
பாவி நானொரு பெண்பிறர்த தபோ அம்‌ ! விதிக்கென்னிடத்‌ தேதேனும்‌ பகை 
யுண்டோ என்று பலவாறு புலம்பிக்‌ கொண்டிருந்தாள்‌. 
௮சமுூ புலம்புறுபடலம்‌ 
முற்திற்று, 


சூரன்‌ தண்டஞ்செய்படலம்‌. 


இவ்வாறு தன்னைப்‌ பின்றொடர்க்து வரும்‌ தன்முகியோடும்‌ ௮சமு௫' 
புலம்பிக்கொண்டே சூரபதுமன்‌ கொலுவிற்றிருந்த கொலுமுக வாசலை 
யடைந்து புரண்டழுதாள்‌. அவள்‌ பூமியிற்‌ சக்கரம்போற்‌ புரண்டு வீழ்க தழு 
கையில்‌ அச்சடபையிலுள்ளா ரெல்லாரும்‌ மனங்கலங்கி நின்றார்கள்‌. சூசபது 
மனோ தன்னிரண்டு கண்ணுக்‌ தீயெழப்பார்த்து நீ யிங்கே புலம்பக்காரண 
மென்ன £ அசமுகியையு முன்னையு மதிக்காமலும என்னையு மெண்ணாமலும்‌ 
உன்கையையும்‌ இத்‌.துன்முக கரத்தையும்‌ வாளினால்‌ வெட்டி. யெறிர்‌ அழுயிர்‌ 
நீங்காஇருக்கின்றவர்‌ யாரென்றுகேட்க, இக்திரன்‌ மனைவியாகிய ஐராணி சீகா 
ழியிலுள்ள காட்டில்‌ ஓர்‌ புறத்திலிரும்து தவஞ்செய்து கொண்டிருக்கப்பார்‌ 
த்து உனக்கமைவளேயென்‌ றெண்ணி விரைம்‌தபோய்‌ அவளைக்‌ கைப்பற்றிக்‌ 
கொண்டேன்‌ ; சேவருளொருவன்‌ எங்களிருவர்‌ கையையு மறத்துணித்து 
அவளையு மீட்டுக்கொண்டு போய்விட்டான்‌. இதுதான்‌ ஈடந்த சங்கதியென்று 
சொல்லி வாய்கூடு முன்னமே விழியினின்றும்‌ தீப்படலம்‌ சுற்திக்கொண்ட அ, 
மூக்கினின்றும்‌ கெட்டுயிர்ப்‌ பெறிர்தது. கோரப்பற்கள்‌ வாயிதழைக்‌ கவ்விக்‌ 
கொண்டது. அண்டகடாக மெல்லாம்‌ வெடித்தது. கோபககை யெழுக்த அ. 
இதழ்‌ அடித்தது. புருவமே னிமிர்க்தது. பற்கள்‌ கடித்துக்கொண்டன. மேக 
த்தின்‌ புறத்தினின்றும்‌ முத்தனம்‌ சொரிவது போல உடல்‌ முழுதும்‌ வேர்‌ 
வுண்டாயிற்று. மயிர்ப்புற்தோறும்‌ தீப்பொறி யுண்டாயின. சிர்தையினின்‌ 
நும்‌ கோபமென்னும்‌ தி யெழுந்தது. இவ்வாறு இவன்‌ கோபித்ததையறிக்த 
இசையுளார்‌ மனம்‌ வருந்தினர்‌. முனிவர்களும்‌ அங்கே ஈடனஞ்செய்கின்ற 
தெய்வமாதரும்‌ அவர்புகழைப்‌ பாடுகின்றவரும்‌ மனம்‌ பதைபதைத்தனர்‌.. 
இசையானைகளும்‌ வீதிட்டோடின. மேருமலையு ஈடுங்‌கிற்று. காகராசரெல்லாம்‌ 
வருந்தினர்‌. தேவர்களெல்லாம்‌ ௩டுங்கேர்‌. சூரியன்‌ தீங்குகாடியே போய்‌ 
மீண்டு திரிந்தான்‌. பார்‌ நடுங்கிற்று, விண்ணடுங்கிற்று, கடல்ந௩டுங்கிற்று, பரம 
பதகடுங்‌இற்று,வைகுக்த கடுங்கிற்று, ௮வுணர்களு கடுங்கெர்‌,௮ங்கேயாரே கடுங்‌ 
காமலிருப்பர்‌. அவன்‌ கொண்டகோபம்‌ சிறிதல்லவே ! உலக கண்டகனாகிய 
சூரபதும னென்னும்‌ கண்ணோட்ட மில்லாத புன்மனத்தவுணர்‌ பெருமான்‌ 

B. 26 


20. அசுரகாண்டம்‌. 


இவ்வாறு கோயிழ்துக்‌ தேவர்கள்‌ யாரையும்‌ கொல்லத்துணிக்து அங்கே 
யிருந்த இளையவரைப்‌ பார்த்துக்‌ சொல்லலாயினான்‌. 
மினைச்‌ சுமக்துகொண்டு ஈங்குற்றேவல்‌ செய்தழலும்‌ இர்நிரன்‌ காட்டி 
லொளித்துக்‌ கொண்டி.ருக்து ஒருவனையேவி இவ்விருவர்‌ கைகளையும்‌ தணி 
படுத்‌ தவானானால்‌ இனிமெல்‌ மானுடர்தா மென்செய்யாதிருப்பர்‌, பரமவெனு 
மல்ல, பிரமனுமல்ல, இருமகள்‌ காயகனாயயெ மாயனுமல்ல, எனக்குப்‌ பயம்‌ 
தோடி. யொளித்துக்‌ கொண்ட. இர்திரனுமல்ல, அவன்‌ குற்றேவல்‌ செய்கின்ற 
ஒருவனோ இவர்கள்‌ கையைத்‌ தடிக்தவிட்டி இன்னும்‌ உயிரோ டிருப்‌ 
பவன்‌. தேவர்களை யுத்தத்தில்‌ படைக்கலங்களாற்‌ பற்றி யென்‌ கண்முன்னே 
கொண்வேர அவர்களை என்னிட.த்திலிறாக்த அவுணர்களைப்‌ பார்த்து உங்கள்‌ 
படி யொழியும்படி. யுண்ணுங்கோளென்று நான்‌ சொல்லியிருக்தேனா ? கான்‌ 
தருமத்தகைப்‌ பார்த்தல்லவோ இருந்தேன்‌ ; மறைக்‌ தகொண்டு திரியும்‌ இந்தி 
ரனையும்‌ அவன்‌ மனைவியாகிய இர்‌ இராணியையும்‌ கான்‌ சிறைவைக்காமற்போய்‌ 
விட்டேனே,அவர்கள்‌ தியவரென்றெண்ணி யிருக்சேனல்லவா. யானை தன 
க்குநேர்ர்‌த கவளமுண்ணா திருந்ததுபோல்‌ இப்பூமியில்‌ இவர்கையைக்குறை 
க்தது என்‌ மெய்ப்படுத்திய வூனமேயல்லாமல்‌ வேறல்லவே ; மலைகளை 
யெல்லாம்‌ றெகரிக்சு இர்திரனேயும்‌ அவன்மனைவியாகிய இர்திராணியையும்‌ 
தேடிச்சென்ற தூகர்கள்‌ இன்னமும்‌அவர்களை த்‌ தேடிப்‌ பிடிக்கவில்லையே,நீங்‌ 
களு மிருக்கின்றிர்கள்‌, என்‌ மக்களுமிருக்கின்றார்கள்‌,என்னாணையும்‌ இருந்த து, 
என்‌அழியாததெருமிருக்கின்றது.நானுமிருக்கின்றேன்‌,என்பேருமிருக்கின்ற.த, 
யாரிருக்துமென்னஆகப்போவதுமொன்றுமில்லை; பஞ்மெலையோர்‌ திப்பொறியா 
லழிவதுபோல காம்‌ பெற்ற புகழெல்லாம்‌ இவர்கள்‌ கையினின்று மொழுகும்‌ 
உரத்தின்‌ நெதுளியால்‌ அறக்கெட்டுவிட்டதே ! இவர்களுக்கிழிவென்பது 
கோவாமோ | தேவர்கள்வழியினின்றும்‌ ஒருதுன்பச்செய்தி ஈம்மிடத்தில்‌ வரப்‌ 
பெறுமோ | பழி.புமென்னிடத்தெய்‌ தமோ ; இப்பழிதானும்‌ஒழியாதாகையால்‌ 
என்னாயிரைப்பொறுத்‌ அக்‌ கொண்டிருக்வெறேன்‌. அகேகமாயிரம்‌ அவுணர்‌ 
வெள்ளம்‌ எங்கும்‌ சூழ்ந்திருக்க என்தங்கையாகியஅசமு௫க்கும்‌ இப்படிப்பட்ட 
மானக்கெடும்‌ வரலாமோ ! கன்முயிருக்கன்றதென்று ககைத்தான்‌. அவ்வாறு 
கெரபிக் அப்‌ சிரில்கக்கண்ட பானுகோபனென்னும்பெயருள்ளஇளவரசு அக்கினி 
போற்கொபித்தெழுர்‌து தன்‌ தந்‌ தயை மும்முறைவலம்‌ வக்‌்துபணிக்து நின்று 
மல்கும்‌ குற்றேவல்‌ செய்யப்பட்ட இந்திரனோ ஒளித்துக்கொண்டிருக்கின்‌ 
னே. தேவர்களோ மிக ௮ற்பவலியுடையார்‌, அவர்களும்‌ இப்படியும்‌ துணிக்‌ த 
செய்யமாட்டார்களே. என்‌ அத்தை கையிழக்த மாயமோ இன்னதென்று 
செரியாமலேகவலையடைகின்நேன்‌.வக்தியாபுத்திரன்‌ எட்டி வானில்‌ தவழுகன்ற 
சம இரனைக்‌ கையிற்கொண்டா னென்பது வழக்காமோ!தேவர்களி லொருவனா 
உமது தங்கையையும்‌ அவரது தோழியையும்‌ கையைத்துணிக்க உடன்படு 
வர்‌, அவர்கள்‌ வலிபெற்‌ நுடையசாய்ச்‌ செய்தாரெனின்‌ அவர்கள்‌ மிகவும்‌ 
கோயிக்குக தன்மை யடைந்தவ ரல்லரோ, சாதாரணமாக நீரிடுங்‌ குற்றேவலா 
இய மீன்‌ சமர்‌ அழல்பவராகையால்‌ அ௮லிகளாக் தன்மை யுடையாரல்லது ஆண்‌ 


சூரன்‌ தண்டஞ்செப்படலம்‌.  , ௨௦௩ 
eh 


A பகைவ வகைவனைவு்‌ இ, கண்களை 


டன்மையுடையாரென்‌ நெப்படி. சொல்லக்கூடும்‌, பரமனைக்‌ கோபித்தாலும்‌ 
இருமாலைக்‌ கோபங்‌ கொண்டாலும்‌ உருத்திர மூர்த்தியைக்‌ கோபித்தாலும்‌ 
தகும்‌, மிகச்‌ இரியராயெ தேவர்களை யொருபொருளாக மதித்துக்‌ கோபங்‌ 
கொள்ளுவதாற்‌ சறுமையே யல்லது பெருமையாக மதிக்கப்‌ படுமா? இரி 
மூர்த்திகள்‌ உன்கோபத்திற்‌ இலக்கேயல்லது பிறரிலக்கல்லவே, நீர்‌ மனத்தி! 
கொண்ட கோபத்தைத்‌ தணியும்‌, கானேசென்று என்விசயவாளிகளால்‌ ௮/4 
தேவர்கள்‌ இவர்கள்‌ கையைத்‌ அணித்ததற்காக அ௮வடகள்‌ கையைத்‌ அணித்து 
உமது மனத்திற்கு மயக்கத்தைக்‌ கொடுத்த இந்திராணியையும்‌ இந்திரனையும்‌ 
தேவர்களையும்‌ பிடித்‌ அச்‌ ையிட்‌டு வருகின்றேன்‌ ; அவர்கள்‌ அங்கில்லாமல்‌ 
மறைக்‌ து போவாரேயாயின்‌ உலகமுழுதும்‌ தேடி.யேனும்‌ பார்த்தவிட்டு அவர்‌ 
கள்‌ குடியிருக்கும்‌ அத்தேவலோகத்தை நீறாக்கி விடுகின்றேன்‌, தேவர்களை 
யும்‌ அவர்கள்‌ மனைவிமாரொடு இறையிடுதின்றேன்‌ ; எனக்கு விரைவாக 
விடை கொடுமென்று கேட்டான்‌. : அப்படி. பானுகோபன்‌ வேண்டிக்‌ குறை 
யிரப்ப அவனைப்பெற்ற தாதையாதகிய சூரபதுமன்‌ கோபம்‌ தணிந்து படை 
யெடுத்துப்‌ போய்வாவென்று கட்டளையிட அக்கட்டளையை பெற்றுப்‌ பானு 
கோபன்‌ ஈல்லசென்று மதித்து சக்தோஷமடைநக்து தன்பிதாவைக்‌ சேவித்‌ 
துக்கொண்டு கனசிறிப பிதாக்களாகிய .இங்கமுகாசுரனையும்‌ தாரகனையும்‌ 
வணங்கி அவர்களிடத்‌.அம்விடைபெற்று தன்‌ மாளிகையையடைக்து போர்க்‌ 
கோலங்கொண்டு போனான்‌. சூரப.துமனோ தன்னருசதிருக்த தூதரையழைத்‌ அப்‌ 
பிரமனை யழைத்தக்கொணம்‌ வாருங்கோளென்று கட்டனையிட அவர்கள்‌ 
எங்கே சென்றான்‌ பி) மனென்று கூவிச்சென்று அவனிடத்தே நின்னையழைச்‌ 
துக்கொண்டுவர எமதிறைவன்‌ கட்டளை யிட்டி.ருக்கன்றானென்று சொல்ல ; 
அப்பிரமனும்விரைம்‌ தசென்று சூரபதுமன்‌ கொலுமண்டபத்தை யடைய அவ 
னைப்பார்த்‌து உலகமுழுதும்‌ படைத்து வருகின்ற நீ இவர்களிழர்த கையை 
விரைவாக முன்போற்‌ படைக்க வேண்டுகின்றேன்‌ க்கரமாகப்‌ படைத்துத்‌ 
தாவென்று கட்டளையிட்டான்‌. ௮௮ அக்கணமே வளர்ந்துவிட்டது, அதைக்‌ 
கண்ட சூரபதுமன்‌ உன்‌ வல்லமை ஈன்றாயிருக்கின்றதென்று புகழ்க்து தன்‌ 
தங்கையா அசமுகியைத்‌ தன்னகரத்திலேயே யிருக்கக்‌ கட்டளையிட்ட 
துன்முகுயைமுன்‌ இந்திராணியிருக்க விடத்தைக்காட்டப்‌ பானுகோபனுட.ன்‌ 
போவென்ன, அவளும்‌ அவ்வாறே பானுகோபனுடன்‌ சென்றாள்‌. 
சூரபதுமனோ சன்னருநெர்த தூதரையழைத்து சூரியன்‌ முதலிய 
ஈவக்கரகங்களையும்‌ ௩௯தத்திரங்களையு மிப்போதே யழைத்‌அக்கொண்டு வாருங்‌ 
கோளென்று கட்டளையிட்டான்‌. அக்கட்டளையை யேற்ற தூதர்களும்‌ உட 
னே விரைர்‌தசென்று சூரியன்முதலியவர்களைரெருங்கியெமதரசன்‌ உங்களை 
யழைத்துவரக்‌ கட்டளையிட்டான்‌ வரருங்கோளென்று அவர்களை யெல்லாம்‌ 
அழைத்துக்கொண்டு சூரபதுமன்‌ சமுகத்தே விட்டார்கள்‌. மேகத்தின்‌ 
மறைந்த மின்னல்‌ மீளவு மெழுக்தரற்போலக்‌ கோபங்கொண்டு ஒழியாமலே 
ஆகாயத்தில்‌ இரிம்‌ தகொண்டே யிருக்ன்ற நீங்கள்‌ என்‌ தங்கையா ௮௪மு௫ 
யைக்‌ -கையை வெட்டிவிட்டு இன்னு முயிரோ டிருக்கன்றவன்‌ யரர்‌ ? நீஸ்‌ 


௨௦௫ அசுரகாண்டம்‌. 


கள்‌ அகரயத்திலேயே இிரிக்துகொண் டிருப்பதனால்‌ என்ன பிரயோசனம்‌ 
சொல்லுங்கோளென்று சொல்ல, அதைக்கேட்டிருக்க சூரியன்‌ முதலியோர்‌ 
அரசனே ; எங்களை யொருபொருளாக மதித்துக்‌ கோபிக்கவேண்டாம்‌, உமது 
தங்கை கையைத்‌ அணித்தவன்‌ இன்னவனென்‌ றதியோம்‌, ஈரங்கள்‌ இனக்‌ 
தோறும்‌ செல்லுங்கதியிலேயே இிர்தைவைத்‌ இருக்கோம்‌, காங்களொன்று 
மதியமாட்டோ மென்றார்கள்‌. அதைக்கேட்ட சூரபதுமன்‌ மீதியென்பது 
சிறிது மில்லாதவனாய்‌ அவர்களை யெல்லாம்‌ பிடி.த்‌.நுச்‌ இறையி விட்டுவிட்‌ 
டான்‌. பிறகு வாயுக்களை யழைக்துவரக்‌ கட்டளையிட்டான்‌ ; அத்தூதரும்‌ 
அவ்வாறேசென்று வாயுக்களை யமைத்துக்கொண்டு வந்து சூரபதுமன்‌ சழு 
கத்தில்‌ விட்டார்கள்‌, அவர்களைச்‌ சூரபதுமன்‌ கெஞ்சழன்று கோக்க வானி 
னும்‌ மண்ணிலும்‌ இசைகளிலும்‌ கடலிலும்‌ பாகலங்களி லும்‌ போய்‌ நீங்கள்‌ 
அஞ்ரரிக்காத விடமில்லவேயில்லை, நீங்கள்‌ என்‌ தங்கையைக்‌ கையைச்‌ துணி 
திதானை இன்னாரொன்‌ றதியமாட்டீர்களா! ஈமதுபகைவன்‌ கங்கைதானேயென்‌ 
நு சானெமா யிருர்‌இர்கள்போலு மென்று கடுகடுத்துக்கூஜினான்‌. அவர்கள்‌ தங்‌ 
கள்‌ வலியனைத்து மொடுங்கிச்‌ சிறிசு முரையாடாமல்‌ அச்சங்கொண்டு நின்‌ 
மூர்கள்‌, அவர்களை யெல்லாம்‌ பிடித்துச்‌ இறையி லிட்டுவீட்டான்‌. பின்‌ 
னுங்‌ கோபறீங்காமல்‌ வருஷம்‌ இருது மாசம்‌ பக்ஷம்‌ காள்‌ கடிகை முதலிய 
தேவதைகளை யழைத்துவரத்‌ தூதுவரைப்போக்க, அவர்களும்‌ அவ்வாறே 
போய்‌ அழைத்‌தவர்து விட்டார்கள்‌. அவர்களைப்பார்ச்‌.து அற்பனாதிய இம்‌ 
இரன்‌ கரவடமாகச்செய்த செய்கைக்குறீங்களுமிசைக்து என்‌ தங்கைய்டைந்த 
அன்பத்தை வெளிப்படுத்‌ காஇருக்‌ தீர்களே,எப்போதம்‌ ௩மத குற்றேவல்செய்‌ 
அவருகன்‌ ற நீங்கள்‌ இருந்தும்‌ பயனென்ன ? இல்லாமற்‌ போய்விடுவகனாலே 
என்ன குற்றம்‌ ? நீங்களும்‌ தேவர்களுக்கே உதவியா மிருக்கின்றவர்களாக 
வெண்ணவேண்டி யிருக்கெறசென்று கோபங்கொண்டு அவர்களையும்‌ பிடித்‌ 
அச்‌ இுறையிற்போட்டுவிட்டு அதனொடும்போகாமல்‌ அருகேயிருந்த தூதரையு 
மழைக்கு நீங்கள்போய்ச்‌ இசைக்காவலரை யழைத்‌ துக்கொண்டு வாருங்கோ 
ளென்று கட்டளையிட்டான்‌. அவர்களு மவ்வாறே அக்கட்டளைமேற்கொண் 
டழைக்இக்கொண்வெக்‌து அவன்‌ சமுகத்தில்‌ விட்டார்கள்‌. அவர்களும்‌உடல்‌ 
வியர்க்க ௮ச்சமுகாணு முயிரைத்தாக்க உள்ளக்தளர்க்து வணங்கிகிற்க, அவர்‌ 
களைப்பார்த்து இந்திரன்‌ தன்மனைவியாயெ இந்‌இராணியோடு மொளித்துக்‌ 
கொண்டிருப்பது மல்லாமல்‌ ஈம்பாற்‌ சிறிதுமதியாது இந்திரனுடைய தூத 
ஜொருவன்‌ என்தங்கையாகய அசமுகியைக்‌ கையை யறத்தடிக்‌து போய்விட்‌ 
டசைப்‌ பார்த்துக்கொண்டு மிருக்தீர்களே ! என்பகைவரோ டுறவுகொண்டீ 
சரோ! அவர்களுக்குப்‌ பயக்து போனீர்களோ ! மாதரிடத்தே செருக்கடைக்‌ 
இர ! நீங்களிறார்‌ அமென்னபயன்‌ ? என, அவர்களும்‌ நீர்சொன்னபடி. கருத்தி 
லொன்றுங்‌ கொண்டிரோம்‌, நாங்கள்‌ உலகைக்‌ காத்துக்கொண்டிருப்பதிழ்‌ 
கவலைகொண்‌் டிருந்தோம்‌ ; காங்கள்‌ பகைவரைக்‌ கண்ணாலும்‌ பார்த்ததி 
யோம்‌, எமதஅதாயாயெ அசமுியும்‌ அவள்‌ தோழியாயெ தன்முகயும்‌ வரக்‌ 
'கண்டதியோம்‌, பகைவர்‌ கரர்துறைர்த செய்தியு முணரோம்‌, இதுமாயமா 


அமரர்‌ சிறைபுகு படலம்‌. ௨.௦ 


யிருக்ன்றதென்றுசொல்ல, அதைக்கேட்ட சூரபதுமன்‌ நீங்கள்‌ என்செல்வ 
மனுபவித் து மயக்கங்கொண்டு உலகைப்புரக்காமல்‌ ஏன்பா லிப்பழி என்று 
நிலைக்கச்‌ செய்து விட்டீர்கள்‌, இது சேர்ந்தது என்னமாயமா யிருக்கன்ற அ ; 
அழகாயு மிருக்கன்றதேயென்று கடலிலிருக்கும்‌ வடவைத்திப்போற்‌ கனன்து 
அன்கைவாளையுருவித்‌ தன்னயலேயிருந்த சேனைத்தலைவரைத்‌ தண்டஞ்செய்‌ 
யத்‌ தொடங்கிச்‌ செரைராக்கொய்தும்‌, சலரைக்‌ கைதுணித்தும்‌, லெரை கரஇ 
கொய்தும்‌, லெரைக்காதறுத்தும்‌, லெரை மார்பு சேதித்தும்‌, லெரைக்‌ கால்‌ 
வெட்டியும்‌, சலரைத்தோளறுத்தும்‌, சிலரைத்‌ தலைதடிந்தும்‌ இவ்வாறு பல 
விதமான தண்டனைவிதித்‌ தவிட்டு, தம்பியரை விடைகொடுத்து வழிவிட்டுப்‌ 
பிரமனையும்போக விடைகொடுக்க, அதற்கு அப்பிரமன்குரபதுமனைப்பார் தச்‌ 
சூரியன்‌ முதலியவர்கள்‌ உலகத்தின்கண்‌ உன்னுடைய குற்றேவலிலிருப்பவர்‌, 
இவர்களையன்‌ றி உலகத்தி லொருகாரியமும்‌ ஈடவாதே ; அவர்கள்‌ பிழையை 
யுள்ளத்திற்‌ கருதவேண்டாம்‌,இவர்களைச்சிறைவிடுக்க வேண்டுதின்றேனென்று, 
வேண்டிக்கொண்டான்‌. அதைக்கேட்ட சூரபதுமன்ஈன்றென்று அதற்கிசை 
ந்து தன்னருகேயிருக்த தூதரை போக்கிச்‌ இறையிருக்தோரைக்‌ கொண்டுவா 
ருங்கோளென்று சொல்ல; அவர்களும்‌ கொண்டிவர்‌ அ விட்டனர்‌. அவர்களைப்‌ 
பார்‌த்து ஈமதுகுற்றேவலில்‌ நீங்க ளெப்போது மிருக்கவேண்டும்‌. இக்திரனோேடு 
நீங்கள்‌ சேரவேவேண்டுவதில்லை, நீங்கள்‌ செய்தவரும்‌ பழைய வேலையையே 
செய்து வாருங்கோளென்று சொல்ல, அவர்களும்ஈாங்கள்‌ அப்படியே செய்து 
வருகன்றோமென்று விடைபெற்றுப்‌ போயினர்‌. பிறகு சூரபதுமன்‌ பிரமனுக்‌ 
கும்‌ தன்மக்களுக்கும்‌ மந்திரிமாருக்கும்‌, முனிவர்களுக்கும்‌ படைத்தலைவர்‌ 
களுக்கும்‌ விடைகொடுத்‌ தனுப்பிவிட்டு தன்‌ னரண்மனைக்குப்போனான்‌. 
சூசன்‌ தண்டஞ்செய்‌ படலம்‌ 
முற்றிற்று, 


அமரர்‌ சிறைபுகுபடலம்‌. 


அத்தாணி மண்டபத்தை யகன்றுபோன பானுகோபன்‌ நெந்த படைக்‌ 
கலங்களைக்‌ கைக்கொண்டு அம்பைமாலை யணிந்து இரண்டாயிரங்‌ குதிரை 
பூண்ட தேரிலேறிச்செல்ல, அவன்‌ கடைவாயிலைவிட்‌ டகல்வதற்கு முன்ன 
மே ஆயிரவெள்ளம்‌ அவுணர்‌ சேனையும்‌, குதிரைப்படையும்‌, அதிற்பாதி தே 
ர்ப்படையும்‌, யானைப்படையும்‌, வந்து சூழ்க்து கொண்டன, எங்கும்‌ இச்சே 
“னைகள்‌ செருங்‌கச்‌ செல்வதனால்‌ தூளிபடர்க்தது. வீரர்கள்‌ தோள்கள்‌ போ 
ர்க்கெழுவதனாற்‌ பூரித்தன. அவர்கள்‌ அணிந்த மலர்மாலைகளில்‌ வண்கெ 
ளாரவாரித்தன. தேவர்கள்மனம்‌ இடுக்கட்டஅ. இச்சேனை யொருமுகமாகச்‌ 
செல்வதனாற்‌ பரரஞ்சுமக்க முடியாமல்‌ ஆதிசேஷன்‌ தலையை கெளித்தான்‌- 
இவ்வாறு சேனைசெல்வதனால்‌ உண்டான தூளி அவுணர்கள்‌ தேவர்கள்‌ இருக்‌ 
கையைகாடி. வருநின்றார்களென்று அதிவிப்பதுபோல ஆகாய மார்க்கத்தி லெ 
மூம்பியது, இப்படி தன்சேனை சூழ்‌ தவரச்சென்று அன்முியைப்பார்‌ த்து 


௨௦௭ ணசுரகாண்டம்‌. 


உங்கள்கையை யறத்அணித்த விடமெது காட்டென்‌.நு சொல்ல, எங்கள்‌ கை 
யைத்அணித்க விரனும்‌ இர்‌இிராணியும்‌ ஒருசோலையி லிருர்தார்கள்‌, அந்த 
விட மிதுகானென்று சீகாழியிலுள்ள அச்சோலையை யடைந்து அச்சோலை 
யை வெள்ளிடையாக்கி அங்கெ இர்‌இராணியையும்‌ விரமாகாளரையும்‌ தேடிக்‌ 
காணாமல்‌ உலகமுழுஅம்‌ தேடி.த்திரிக்து பொன்னுலகை யடைக்தான்‌. 


அச்செனைகள்‌ அப்பொன்னுலகக்சை யடைகர்கஅகண்டு தேவர்கள்‌ சயக்‌ 
தனைப்பார்த்துத்‌ தங்களுக்‌ இடர்‌ வந்ததென்று சொல்லிக்‌ கொண்டார்கள்‌. 
அதைக்கேட்ட. சயர்தன்‌ எமது ஆரிரியராயெ வியா மூபகவானோ இங்கில்லா: 
மற்‌ போய்விட்டான்‌. தேவர்களிலே பலரு மிங்கிரா தொழிர் தனரே. என்‌ 
தந்தையும்‌ தாயும்‌ இன்னவிடஞ்‌ சென்ஞுர்களென்‌ றதியமுடியாததா யிருக்‌ 
இன்றேனே ; கானும்‌ உங்களோ டிருக்கின்றேனே ; அப்பானுகோபன்‌ வம்‌ 
ததோ ஈம்மைக்‌ கழிபெருர்‌ அயரத்‌ தழுத்தவேண்டுமெனக்‌ கருதியென்றே 
தொற்றுசன்ற து, முன்னைவினையை யார்தா னதியவல்லவர்‌, எம்முடைய 
கந்தை தாயரும்‌ அமரரும்‌ ஓடி யொளித்துக்கொண்டபழியென்பதோ என்று 
மொழியா இருக்க ஈம்மவர்‌ மனம்‌ வருந்தி அச்சூரபதுமனுக்குக்‌ குற்றேவல்‌ 
செய்துகொண்டிருந்தும்‌ இக்காள்‌ வரையிலும்‌ இர்கர,த்திலேயே குடி.வாழ்க்‌ 
கைசெய்துகொண்டிருக்னெறேனே! என்செய்வேன்‌ ! கான்யாரிடத்தில்சசணா 
கதியடைவேன்‌ எங்கும்‌ போகமுடியாதே ! இனி கான்புலம்புவதஇனா லும்பயனி 
ல்லை, ஆவதென்ன! *வருவது கானே வரும்‌” என்றபடி. வருவது வக்கு கானே 
இரும்‌,நீங்கப்போய்விட்மோ ! அவர்களுக்கினி யானஞ்சமாட்டேன்‌,ஆவியைப்‌ 
பொருளாகக்‌ கொள்ளா க அவ்வவுணர்கள்‌ இனிஈஞ்சையொத்தஇங்கடைக்தா 
லும்‌ ஈடுக்கமடையமாட்டார்கள்‌, அன்பத்திலு மாழமாட்டார்கள்‌, தம்‌ மாண்‌ 
மையினின்றும்பிழைக்கார்கள்‌. அவர்களைப்போல கானும்‌ அவ்வவுணராசன அ 
சேனையை யெதிர்த்துப்‌ போராடி ௮கேகரைக்‌ கொன்று வெற்றி பெறுவேன்‌. 
நீங்கள்‌ யாவரும்‌ அவர்களுடன்‌ போர்செய்ய என்னைத்‌ தொடாச்து போர்‌ 
க்கோலங்கொண்டு வாருங்கோள்‌, உள்ல மஞ்சி நீங்கி யழிர்தாலும்‌ கல்லஅ, 
இதிதும்‌ மனர்தளரமாட்டேன்‌ கான்போர்செய்யவே தணிக்தேனென்றுசொல்‌ 
லக்கெட்டுத்‌ தேவர்களும்‌ இடரில்‌ மூழ்கி உன்‌ மனமப்படி.யானால்வேறொன்று 
செய்யவேண்டுமோ; ௮வுணர்களுக்கஞ்சி கடப்பதி லும்‌இறப்பதே ஈல்லதென்று 
போர்க்குச்‌ செல்லத்‌ துணிக்‌ தனர்‌. 

அதுகெட்டுசயக்தன்‌ தேவர்கள்‌ கூட்டத்தைப்‌ பார்த்து வருர்ிய உமது 
க்தை போர்செயத்‌ துணிக்ததோவென்று வியந்து பொன்னாலாகிய ங்கா 
எனத்தினின்று மிழிர்து தன்‌ யானையை வர கினைக்கான்‌. அவ்‌ யானைவக்து 
சயர்தனை வணங்கி நின்றது; அதன்‌ பிடர்மே லேறிக்கொண்டு தன்னைத்‌ 
தேவர்கள்‌ புடைசூழச்சென்று பானுகோபணிடத்தே யடைக்தான்‌. சயந்தன்‌ 
தேவர்கள்‌ சூழக்‌ தன்னொடும்‌ போர்செய்ய வக்ததைக்கண்ட அவுணர்கள்‌ 
இ௮அ அற்புத மற்புகமென்று அணிக்கு அத்தேவர்களை முட்டியும்‌ தெழித்தும்‌ 
வேல்‌ வாள்‌ முதலிய ஆயுதங்களை யெறிர்‌தும்‌ பாணங்களை வில்லிற்‌ றொடுத்து 


அமரர்சிறைபுகுபடலம்‌, 2.௦௭ 


விடுக அம்‌ போர்செய்கையிலே தேவர்கள்‌ உடம்புமுழுதும்‌ இரத்‌ சமயமாயின. 
இவர்களில்‌ தேவர்கள்‌ போர்செய்ய வலியற்றாராய்ப்‌ போர்ச்களம்விட்டோடி.ப்‌ 
பொயினார்கள்‌, அவர்களை விரைந்து தொடர்ந்து பிடித்துக்கொண்டு பாணு 
கோபன்முன்னே விட்டார்கள்‌ ; அவர்களைக்‌ காவலி லிருத்துங்கோளென்று 
கட்டளையிட்டதைக்‌ கண்ட சயக்தன்‌ வெருண்டு தன்‌ வில்லைவளை த்‌ அ காணே 
ற்றிப்‌ பகைவர்‌ பயப்படப்‌ பாணவருஷம்‌ பொழிந்தான்‌. அவ்வாறு பொழிந்த 
தைக்‌ கண்ட அவுணர்கள்‌ அவனை யானையோடும்‌ வளைக்‌அக்கொண்டு தாங்‌ 
களும்‌ பாணவருஷம்‌ பொழிந்து சயக்தன்‌ விட்ட அம்பு மாரியைத்‌ தகர்த்து 
விட்டார்கள்‌. அதைக்கண்ட இந்திரகுமாரன்‌ அவுணர்கையிற்‌ பிடித்திருந்த 
வில்லையும்‌ உடம்பையும்‌ நூறுவெள்ளம்‌ சேனையையும்‌ நிலத்திற்‌ இந்தச்செய்த. 
ல்லாமல்‌ தேர்‌ கரி பரி முதலியவைகளையு மழித்தான்‌. யானையோ அவு 
ணர்‌ சேனைகளிற்‌ புகுத வாலினாற்‌ நுடைக்கும்‌, துதிக்கையால்வாரியெதியும்‌, 
காலான்‌ மிதிக்கும்‌, தந்தத்தினாற்‌ கொல்லும்‌, மேகம்போற்‌ கர்ச்சத்‌துப்‌ பல 
பேரை யாவியுண்ணும்‌. இவ்வாறு அ௮ந்தயானையும்‌ பகைவர்‌ சேனையைக்‌ கலக்கி 
நின்றது ; சயந்தன்‌ தன்‌ யானையைஈடத்தப்‌ போர்செய்வதைக்கண்ட நீலகேச 
னென்னும்‌ அவுணப்‌ படைத்தலைவன்‌ அவன்மேற்‌ பாணமாரி பெரழிக்து வரு 
தீத அச்சயர்தனும்‌ பின்னிடாமல்‌ அவன்‌ பெய்த அம்புமாரியை யகற்றி அடம்‌ 
நீலசேசனையும்‌ வருத்தினான்‌. நீலகேசனும்‌ தன்‌ வில்லிலிருர்‌து ஒரு பிறை 
முகக்கணைதொடுத்து சயந்தன்‌ கையிளிருந்த வில்லினாணை யறுத்தெறிர்தான்‌ ; 
அதனால்‌ சயந்தன்‌ தன்‌ கையிலிருந்த வில்லைப்‌ பூமியி லெறிக்‌துவிட்டு மாயைக 
ளாற்‌ போர்செய்ய மதித்துப்‌ பல வுருவங்கொண்டு போர்செய்ய, நீலகேச 
னென்பவன்‌ இது மாயையா யிருக்கன்நதென்று தனக்கொன்றுக்‌ தோன்றாம 
லிருக்தான்‌. அவுணர்சேனையும்‌ பயக்தோடின. சோமாசுரன்‌,மாயாவலி, ௬ரகே 
சரி, பதுமன்‌, மாருதபலி, தண்டகன்‌, வாமன்‌, மதிவருணன்‌, மாகதன்‌ முத 
ளிய சேனைத்‌ தலைவர்கள்‌ அவ்வித்தையை யறியாமல்‌ ஆ ! இதென்ன மாய 
மென வளைந்து கின்று தாங்களும்‌ கற்றமாயைகளையும்‌ காட்டிப்‌ போர்செய்யச்‌ 
சயடக்கன்‌ செய்வது மிகச்‌ நறெற்ததாதலா லேங்கி நாமென்செய்வதென்று மினை 
த்தார்கள்‌. அச்சமயத்தில்‌ தன்‌ படைத்தலைவர்‌ மெலிவடைவதுவும்‌ சயக்த 
னது போர்வன்மையும்‌ தன்சேனைக்கடல்‌ குறைவதும்‌ கண்ட பானுகோபன்‌ 
இதெல்லாம்‌ சயர்தன்செய்யும்‌ மாயவித்தையென்‌ றதிக்‌து தனக்குச்‌ சுக்கரா 
சாரி மூன்னைகாளில்‌ உபதேகித்திருந்த மூலமர்‌இரத்தையெண்ணிச்சிக்தித்தச்‌ 
சயந்தன்‌ முன்னேபோகச்‌ சயந்தன்‌ கொண்டிருந்த பல வுருவங்களு நீங்கத்‌ 
தன்னம்‌ தனியனாய்‌ யாளையின்மேலேதோன்தி இதுசுக்கராசாரி கற்பித்த வித்‌ 
தையேயாமென்றது தன்னை மானமும்‌ கோபமும்‌ வருத்த மனங்‌ கலங்கி 
நின்றான்‌. 

அவ்வாறுகின்ற அச்சயக்தனைப்‌ பானுகோபன்பார்த்‌து உன்மாயையோடு 
வலியும்‌ கான்‌ வருமுன்னே இக்தித்ததிவாய்‌, உன்னைகான்‌ முன்னாளிற்‌ சூரிய 
னைப்பிடித்‌ துச்‌ சிறையிட்டாற்‌ போலவே ஒிறையிடுவேன்‌ போர்செய்யத்‌ இரா 
ணியிருந்தால்‌ போர்செய்யலா. மென்றுசொல்லி, தன்னொரு வில்லையெடுத்‌ த 


௨௦௮] அசுரகா ண்டம்‌. 


Ee SE கப்பட ட்டர்‌ உடல 
றல்‌ நக்கு பூண்ட வண்‌ தொடுத்‌ விடுக்க, சயக்தனும்‌ 
அவைகளுக்‌ கவைகளே தன்‌ வில்லினின்றும்‌ விடுத்து விலக்க, அவற்றை நடு 
வது பாதியிலேயே பானுகோபன்‌ அழித்து இருவரும்‌ சலியாமல்‌ போர்செய்‌ 
தார்கள்‌. இவ்வாறு போர்செய்கையிற்‌ சயக்தனும்‌ பானுகோபன்‌ விடுற 
பாணங்களை விலக்கி அவன்மேல்‌ ஆயிரம்‌ பாணங்களைப்‌ பிரயோகஞ்செய்‌.அ 
அவன்‌ கையிற்பிடித்தருந்த வில்லை யொடி.த்தெறிக்தான்‌. பானுகோபனோ 
வெருண்டு ர கமுஙிக்லை யேக்திச்கொண்டு ஆயிரம்‌ பாணங்களைத்‌ தொடுத்‌ 
அச்‌ ச்‌ ன்று சல்லடைக்‌ கண்களாகத்‌ துளைத்தான்‌. சயந்தனும்‌ பின்னி 
டாமல்‌ ஆயிரம்‌ பாணங்களைத்‌ தொடுத்து அவன்‌ ஏதியிரார்த தேருடனே குதி. 
ரைகளையு மழித்து அவன்‌ சேனைகளையும்‌ வருத்தினான்‌. அதைக்கண்ட பானு, 
கோபன்‌ தன்‌ தேரழியக்கண்டு வேறொரு தேரிலேதிக்கொண்டு பெருமூச்‌ 
செறிந்து பல்லைக்‌ கடிச்துக்கொண்‌ தெட்டைக்கவ்வி இடியேறுபோ லதட்டித்‌ 
தன்‌ வில்லைவளைச்து _நாமுயிரகோடி. பாணங்களைத்‌ தொடுத்து வில்லையும்‌ 
தஆரணியையும்‌ வெட்டியெதிர்து சயக்தனையும்‌ யானையையும்‌ வருத்தினான்‌. 
அதனால்‌ சயந்தன்‌ போர்செய்யத்‌ தெளியாமல்‌ யானைமேல்‌ அமுத முண்டி 
ருந்த பலத்தால்‌ உணர்ச்‌ யற்றிரு்தான்‌. அதைக்கண்‌ டவனேறியிருந்த 
யானை பானுகோப னேறியிருந்த தேர்மேற்‌ பாய்க்‌து அதைப்‌ பாகனுடன்‌ குதி 
ரைகளும்பட அழிக்க, பானுகோபன்‌ அந்த வெள்ளையானையைக்‌ கோபிக்க 
௮து அவனது மார்பிற்டுக்க அதைக்கண்டு அவனும்‌ தன்கையால்‌ அர்தயா 
னையை வருத்த அதுவும்‌ அயர்ந்து விழ்க்கது. சயந்தனும்‌ முன்னை யுணர்ச்சி 
பெற்றுத்‌ கன்னக்கனி கின்று ஈமதுமாயை கெட்டது, நாமோ தன்னந்தனியா 
யிருக்கின்றோம்‌,ஈம.து வலியு மிழந்தோம்‌ ஈம்மைத்‌ இயராகிய அவுணர்கள்‌ பிடி 
தீதுக்கொள்வர்‌,இப்பொன்னகரமு மழியும்‌ நீயுஞ்‌ சிறிது மிரங்கவேண்டாம்‌ ; 
விஜிய துவலிமை யார்‌ கடக்கவல்லாரென்று நினைத்தக்கொண்‌ டிருக்கையில்‌ ; 
அவன்‌ தன்னர்‌. தனியனாய்‌ மெய்சலித்‌ அணர்வுகெட்டு யானையோடு வீழ்ந்து 
கிடப்பதை யஜிக்த ௮வுணர்கள்‌ இவனைக்‌ கட்டுங்கோள்‌, பிடி.யுங்கோள்‌, கொல்‌ 
ஒங்கோளென்று சூழ்க்துகொண்டதைப்‌ பார்த்த பானுகோபன்‌ தான்‌ அழ 
இய தேரிலேறிப்போய்‌ அவுணரை கோக என்வில்லினாற்‌ ஜொடுக்கப்பட்ட 
பாணங்களுக்‌ காற்றுமல்‌ மிகவு மெய்தளர்க்‌ இருக்கின்றான்‌. உரையாடவும்‌ 
வலியற்‌ திருக்கன்றான்‌ இவன்‌ பகைவனென்றெண்ணியே வருத்தவேண்டாம்‌, 
இவனையும்‌ மற்ற தேவர்களைப்போலச்‌ இறையிலிுவதே ஈலமென்று சொல்ல, 
அதைக்கேட்ட அவுணர்கள்‌ மந்தரமலையைச்‌ சுற்றிய வாசுகியைப்‌ போலச்‌ 
சயந்தன்‌ தோளை யுறப்பிணித்துத்‌ தேவர்கள்‌ கூட்டத்திற்‌ கொண்டுவந்து 
வீட்டார்கள்‌. 

இங்கே இறையிலகப்பட்ட தேவர்களும்‌ சயக்தனுமொழிய நின்றாரை 
யெல்லாங்‌ கொல்லுங்கோ ளென்றும்‌ ௮ப்பொன்னகரம்‌ இன்ன ஈகரமென்று 
சொல்லாதிருக்க அதைச்சுட்டுக்‌ கரியாக்கி விடுங்கோளென்றும்‌ பானுகோபன்‌ 
கட்டளையிட அதைக்கேட்ட அவுணர்கள்‌ அவ்வாறே ஒரு யானையேனும்‌ 
கொண்டுவந்து விடுத்து அப்பொன்னகரையும்‌ பரமவென்‌ திரிபுரங்களைச்‌ சுட்‌ 


அமரர்‌ சிறைபுரூபடலம்‌, ௨௦௯ 


SS ள்ள ணை சசககக 


த்க்‌ படு செர்கழலுக்‌ இரையாக்கனெர்‌. அதைக்கண்ட பானறுகோ 
பன்‌ தன்‌ சேனாவீரரை யழைத்து இவர்களை ௬ முன்னேகெ ரண்டு போங்களென்‌ 
அ கட்டளையிட்டுத்‌ தானும்‌ தன்‌ சேனையுடனே மகேந்திர ஈகரமடைக்து 
கேரைவிட்டிழிந்து சேனையை கிறுத்திவிட்டுக்‌ தன்‌ தந்சையிடத்தில்‌ தான்‌ 
இறைகொண்ட சயர்தன்‌ முதலிய சேவர்களுடன்‌ சென்று தந்தையை சாம்‌ 
முறைவலம்வக்துபணிர்‌ து கானோ இர்திராணியைக்‌ கண்டிலேன்‌, இர்திரனேயுங்‌ 
காணேன்‌, என் கையிலகப்பட்ட லெ தேவர்களுடன்‌ இக்திரமுமாரனாயே சயம்‌ 
தனைச்‌ எறைபிடி.த்துவந்தேன்‌, அப்பொன்னகரத்தைச்‌ செந்தில்‌ குணவளிச்‌ 
தேன்‌, இதுதான்‌ ஈடம்த காரியமென்று சொல்ல ; சூரபதுமன்‌ தன்மக 
னாய பானுகோபனை வாரியெடுத்து முத்தமிட்டு மார்போ டிறுகத்தழுவிக்‌ 
கொண்டு தன்‌ சமுகத்தில்விட்ட சயந்தன்‌ முதலிய தேவர்களைக்கோபித்‌ அக்‌ 
தூதவர்களிற்‌ லெரைப்பார்த்து இவர்‌ அங்கம்‌ பங்கம்படச்‌ செய்யுங்களென்று 
கட்டளையிட, அவர்களும்‌ அசமுகிகொாண அவ்வாறே அத்தேவர்களங்கம்‌ பங்கம்‌ 
படச்செய்ய அவர்கள்‌ அமுதம்‌ உண்டிருந்த வலியால்‌ இதிதும்‌ பங்கமடையா 
இருந்தனர்‌. அதைக்கண்டு இவர்களையெல்லாம்‌ ிறைச்சாலையிற்கொண்டடை 
த்துவிடுங்களென்று கட்டளையிட்டான்‌. தூ அவரும்‌ அவர்களையெல்லா மழை 
தீ.துக்கொண்டுபோய்ச்‌ சிறைச்சாலையிற்‌ காவலாளிகளிடத்திலே யொப்பித்த 
னர்‌, அவர்களும்‌ அவர்களைக்காலிற்‌ சங்கிலிபூட்டி.ச்ிறையிலிட்டனர்‌. கூரபஅ 
மன்‌ தன்மகனாயெ பானுகோபனைப்பார்த்து கின்‌ னகரஞ்செல்லென்று கட்‌ 
உளையிட, அவனும்‌ விடைபெற்றுப்போனான்‌. பின்பு அச்கூரப தமன்‌ அத்‌ 
தாணிமண்டப நீங்கித்‌ தன்‌ னரண்மனையே புகுந்தான்‌. தேவர்களும்‌ நீங்காக்‌ 
கொடுஞ்சிறையி லகப்பட்டுத்‌ அன்பக்கடலி லாழ்ர்திருக்தனர்‌. அரமகளிரும்‌ 
அம்மகேர்திர ககரத்திலிரார்‌ தகொண்டு அவுணரிடும்‌ குற்றேவல்செய்அகொண் 
டிருக்தனா்‌, “இவ்வாறு சயம்தன்‌ முதலிய தேவர்கள்‌ துன்பக்கடலி: லழுர்தி 
யிருக்க, முன்னே பானுகோபனாற்‌ கோடுகள்மாய்ர்‌ தவருக்திய வெள்ளையானை 
பொன்னகரினின் று மண்ணிலிழிக்‌து திருவெண்காடடைர்‌து வொகமமுறை 
கடைப்பிடித்து முன்னைப்பழம்பொருட்கு முன்னைப்பழம்பொருளாயெ பரம 
சிவனை முதிர்ம்த வன்பினால்‌ வழிபட்டுத்தானிழர்த காற்கோகளும்‌ முன்‌ 
போலவே வளரப்பெற்றன. 
அச்சமயத்தில்‌ மேருமலையில்‌ ஒளித்துக்‌ கொண்டிருர்த இந்திரன்‌ தன்‌ 
மகனாகிய சயர்தனுடன்‌ சிலதேவர்களையும்‌ குரப. அமன்‌ கைப்பற்றிக்கொண்டுி 
போய்‌ மகேந்திர ஈகரத்திற்‌ றையிட்டிருப்பதமன் றி அழயெ சன்பொன்னக 
சத்தையும்‌ தீக்கிரையாக்கியதை யதிர்‌து பரமசிவனைகினை த அத்‌ தவஞ்செய்ய, 
அடியார்க்கெளியனாகியமறைமுதலியோகி அவனுடையதவத்திற்கரங்கனக்‌ 
கென்னவேண்டுமென்று கேட்க,இக்திரன்‌ பரமசிவனை வணங்கிச்‌ கூரல்‌ தமன்‌ 
தன்‌ இளையோடழி:ப வரம்‌ வேண்டுமென்றான்‌. அதைக்‌ கேட்டெல்லாமு 
டைய இறைவன்‌: உமாதேவியை வதுவை செய்துகொண்டு ஒருகுமானைத்‌ 
தருவோம்‌, அவனால்‌ உங்கள்‌ அன்பமெல்லா மொழியுமென்று சொல்லி 
மறைக்‌ தருளினார்‌. ஆதலால்‌ அச்குரபதுமனை த்தேவரீரே கொல்லவேண்டும்‌. 
5.27 


௨௧௦ அசுரகாண்டம்‌. 


இதுகிற்க ; அதையதிச்த இந்திரன்‌ பிரமன்‌ மாலொடு மாராய்க்து தோன்றாத 
அணையா பரமசிவனிடத்திலே மதனனையனுப்ப,அவன்‌ நீருகப்‌ போகவே 
தேவர்களெல்லாம்வேண்ட, மீண்டு மவன்வரக்கருணைசெய்து பிரமன்முதலிய 
தேவர்களும்‌ இவகணங்களும்‌ வணங்க உமாதேவியையு மணந்து கைலையை 
மருவி எங்கள்பொருட்டாகத்தேவரிரைநெற்றிக்கண்ணினின்றுந்கரநீரவதரித் த 
பீறரு இர்திரன்பிரமன்‌ மால்முதலிய தேவர்கள்‌ முனிவர்களாடிய இவர்களுக்‌ 
கூப்‌ போன௨யிர்வக்தாற்போலிறாக்னெற அ; அவர்களோ அன்பமாடிய கடலைக்‌ 
கடக்க உம்மைத்தெப்பம்போ லெண்ணி யிருக்னெறனரே ! இர்திரன்முதலிய 
சேவர்களுடையதுன்பர்‌ தவிர்க்க நீ ரெழும்தருளீொற்குரபதுமனுக்கஞ்சி அவன்‌ 
கண்ணாற்காண்பானாயின்‌ றையிடுவனே யென த்‌ அணிந்து ஒளித்தக்கொள்ளு 
வர்‌. இன்னும்‌ இர்சிரன்முதலியோர்‌ சூரபதுமனை நினைத்தாலும்‌ ஈடுக்கமொழி 
யார்‌,.அவனோ சயக்தனோடு தேவர்களையும்‌ றையிட்டி.ருக்கின்றாுன்‌. செல்வம்‌ 
ஆற்றல்‌ மேன்மை முதலியவற்றால்‌ அச்‌ ரூரபதமனுக்‌ கொப்பாவார்‌ யாருமே 
யிலர்‌. உம்மை யல்லாமல்‌ எங்களுடைய அன்பங்களைபவர்‌ யாரிருக்கின்ற 
னர்‌. பரமடிவன்‌ அளித்தவரத்தால்‌ அவன்‌ ஒருவராலும்‌ கேடே. அடையான்‌. 
தேவரிரொருவரே யல்லது அவனை வெல்லுவா ரொருவருமிலர்‌ ; பிரமனோ 
இன்றும்‌ அச்குரபஅமனுக்குப்‌ பஞ்சாங்கஞ்சொல்லி யுயிர்பிழைக்கன்றானே. 
இக்திரனோபொரில்‌ அவனுக்குத்‌ தோற்றோடிப்‌ போனானே. பரமசவனோ அழியா 
வரம்‌ கொடுத்திருக்கன்றனன்‌., இதவரிர்‌ ஒருவரோ: அவனைக்‌ கொல்வதல்லது 
தேவர்களையும்‌ சயக்கினுடன்‌ இறைமீட்பிக்க வேண்டுமென்று வியாழபக 
வான்‌ சூரபதுமன்வரலாற்றை ஆதியோடக்தமாக வெடுத்துச்சொல்லித்‌ தன்‌ 
புல்லியசொல்லினால்‌ எடுத்துச்சொல்லிய பொம்மல்வாசகத்‌அப்பிழைபொறுத்‌ 
தருளவேண்டுமென்றுவணங்லி நிற்க, எமது சொல்லைக்கொண்டு சொன்னமை 
யால்‌ உன்சொல்லில்‌ யாதுமேபிழையிராதென்‌ றருளிச்செய்‌துகுமாரசற்குரு 
தன்னருலிலிருக்க இந்தரனைகொக்கிச்‌ சூரபதுமன்‌ சன்குலச்தோடழியவும்‌ 
சயந்தன்‌ முதலிய தேவர்கள்‌ இறையகலவும்‌ நீ மீண்டும்‌ விண்குடியேறவும்‌ 
செய்கன்றோமென்று இருவாய்மலர்க்சருளினன்‌. இந்திரன்‌ குகப்பெருமானைத்‌ 
தேவர்களுடன்‌ வணங்க மனம$உழ்ச்சியோடி ருந்தான்‌. 


௮மரர்கிறைபுகுபடலம்‌, 
இரண்டாவது 
அசுரகாண்டம்‌ - முற்றுப்பெற்றது. 
ஸ்ரீகச்யெப்ப வொசாரியர்‌ பய்‌ 
திருவ வாழ்க, 


_———— 


உ 


வேலுமயிறலுக்‌ துணை, 


மகே நீ திரகாண்டம்‌, 


வீரவாகு கந்தமாதனஞ்‌ ச செல்படலம்‌. 


விரிஞ்சன்மா றேவ ராலும்‌ வெலற்கரும்‌ விறலோ னாூப்‌ 
பெருஞ்சுரர்‌ பதமும்‌ வேத வொழுக்கமும்‌ பிறவு மாற்றி 
யகுஞ்சிறை, யவர்க்குச்‌ செய்த வவுணர்கோ னாவி கொள்வான்‌ 
பரஞ்சுட ருருவாய்‌ வந்த குமரனைப்‌ பணிதல்‌ செய்வாம்‌. 


இக்திரன்‌ முதலிய தேவரும்பிறரும்‌ மனத்திற்களிகொண்டு இருபுறத்தே 
கின்று வணங்கத்‌ இருச்செக்தூரிற்‌ சிங்காசனத்தில்‌ இனி வீற்றிருக்கும்‌ சுப்‌ 
பிரமணி.பப்பெருமான்‌ தன்னருளால்‌ பின்வருமா றெண்ணத்தொடங்கி நான்‌ 
முகன்‌ முதலிய தேவரேபோலவும்‌ முனிவரேபேரலவும்‌ அவுணர்களும்‌ எம்‌ 
பெருமான்‌ மக்களேயாயினும்‌ அவர்‌ நெதிகோடிகிற்பதனால்‌ அவரைக்கொன்று 
களைதல்‌ நூன்முறையி னியற்கையேயாகும்‌,௮.து அறனுமாமன்றே, இது.துணி 
பேயாயினும்‌ சூரபதுமனையும்‌௮வனைச்சூழ்க்த௮வுணரையுங்கொல்லுசல்முறை 
யன்று, ஆயினும்‌ தேவர்கள்‌ இறையினின்றும்பிழைக்க அச்சூரபதமனிட த்தே 
யோர்‌்தாதுவளை விரைந்துவியவெதே தகுதியாகய காரியம்‌,ஈம்மால்விடப்பட்ட 
அரதன்சொல்லச்கேட்டுத்‌ தேவர்களைச்‌ ிறையினின்றும்‌ விடுப்பானேயாயின்‌ 
அவனோ மாளாமல்‌ : இன்னஞ்சிலகாலம்‌ உயிர்பிழைத்து வாழட்டும்‌, கேளா 
மல்‌ மறுச்சானேயாயின்காம்‌ ௮ங்கேயெழுக்தருளி.௮வனைக்கொன்றுகளைவோ 
மெனச்‌ திருவுளத்சடைச்துப்‌ பிரமன்‌ மால்‌ முதலிய தேவர்களை கோக்‌ 
காளைச்‌ சூரபதுமன்‌ முதலிய அவுணர்களையெல்லாங்‌ கொல்ல வெழுக்தருள்‌ 
கின்ஜோம்‌, அப்படி. யெழுக்‌ தருள்வதற்கு முன்னரே அச்‌ கூரபதமன்கொண்ட 
கருத்தையதிய வோர்தூதனை விடுகின்றோம்‌, உங்கள்‌ கருத்தென்ன ? சொல்‌ 
ஓங்கோளென்று கேட்க, அதற்‌ கவர்கள்‌  அச்சூரபதுமனிடத்தே போர்க்‌ 
கெழுக்தருள்வதற்கு முன்னரே யோர்தரதனை . யனுப்புவதே அறத்தின்வழி 
யென்று சொல்லினர்‌.. அவ்வாறு சொல்லிய தேவர்களை நோக்கச்‌ சூரப தும 
ன மகேக்திரககரில்‌ தூதாகச்செல்லவல்லோர்‌ உங்களில்யா வரென்‌ அகேட்க, 
அதைகாடி நான்முகன்‌ சொல்வானாயினான்‌. வாயுதேவனோ மகேர்‌திர௩கரத்‌ 
இற்குப்போவதகஷ்ட சாத்தியம்‌, எனக்குமப்படி.யேயாம்‌, ஆயினும்‌ ௮ம்மகேக்‌ 
திர ககரிற்சென்று அவுணர்களையெல்லாங்‌ கடச்து மிளவர்‌ துரைக்கவல்லவர்‌ 
வீரவாகுதேவரேயல்லஅ-: வேறொருவரா லு முடியாது, வீரவாகு தேவரையே 
தாதாகவிடப்பது ஈல்லதென, அக்கருத்‌தக்கசசைக்த சண்முகத்தெமபெருங்‌ 


௨.௧௨. மகேத் ர காண்டம்‌. 


கருணைவள்ளல்‌ வீரவாகு தேவரைகோக்கி நீமகேக்திர ஈகாஞ்சென்று குப்த 
மனைக்கண்டு சயர்தன்‌ முதலிய தேவர்களையெல்லாஞ்‌ இதையினின்றும்‌ விடி 
வித்தாற்‌ சுகமாகவாழலாம்‌, அப்படி. கடவாவிட்டால்‌ உன்னை வேரோடே 
வேற்படையால்‌ கொன்றுகளையச்சண்முகங்கொண்ட ஈ £மேஎழுர்தருள்வசாக: 
அச்ஞாபதுமனுக்கு அறிவித்‌ துவாவென்றனன்‌. அவ்வாறு பணித்தருளிய 
ச௪ரவணப்பிரானது சங்கிசானத்தில்‌ விரவாகுதேவரும்‌ தேவரீர்‌ கட்டளை 
யிட்டபடியே ரூரப.துமன்முன்னேபோய்‌ அவனுக்குக்‌ சேவரீர்பணித்ததைல்‌ 
தெரிவித்து அவனுள்ளமதிர்‌து வருன்றேனென்று வணங்டிச்சென்றார்‌. 

இவ்வாறு குமாரசற்குருவின்‌ அறாள்பெற்றுக்‌ தூதுவராகச்‌ செல்லுனெற 
விரவாகுதேவரைக்‌ இட்டி.ச்சென்று தேவரீர்‌ மகேந்திர நகரஞ்சென்றுல்‌ அங்‌ 
கேரிறையுண்டு டெப்போராயெ சயந்தன்‌ முதலிய அமரர்களை தேற்றிவர 
வேண்டுகின்றேன்‌ இது என்‌ றுவிண்ணப்பமென்று இர்திரன்‌ வேண்ட, அவ்‌ 
வாறே செய்சன்றோமென்று விடைகொடுத்தனுப்பிவிட்டு அங்குகின்று நீங்‌ 
இப்பொகையில்‌ இலக்கக்செண்மராயெ வீரர்கள்‌ தம்மை ரெருங்கயடைய: 
அவர்களை நோக்கி கான்‌ மகெர்‌திராகர்சென்று சூரபதுமன்‌ முன்‌ ஈங்குகப்பெரு, 
மான்கட்டளையிட்டவற்றை யெல்லாம்‌ சொல்வேன்‌, அவன்‌ மறுத்தானேயா 
யின்‌ அவன அதஇிருவிருர்த ஈகரத்தைப்பாழாக்க மீள்வேனென்றுசொல்லி அவ 
ர்களுக்கு விடைகொடுத்தனுப்பிப்‌ பூதவீரர்களையு கோக்க அவர்களுக்கு மவ்‌ 
வாறே விடைகொடுத்தனுப்பிவிட்டுக்‌ கடற்கரையை யடைந்து தம்மிறைவ 
ஞாயெ அறுமுகத்தெள்ளமுதை மனத்தே நினைத்து மாலே பிரமனே மற்ற 
தேவரே வியந்துபார்க்கப்‌ பேருருக்கொண்டு நின்‌ று தம்மருகேயிருக்‌ த கந்தமா 
தனமலையில்வந்தனர்‌. வரவே அது பிலத்திற்புக நாகர்கள்‌ ஈடுங்கினர்‌. தேவர்‌ 
களே இதுமகேக்‌இர ஈகரத்திற்குச்‌ செல்வதற்கேகொண்ட வடிவமன்று ;அவு 
ணர்களைக்கொல்லுவதற்கே கொண்ட வுருவமெனச்‌ சொல்லிக்‌ கொண்டனர்‌. 
இவ்வாறுசென்ற வீரவாகுதேவர்‌ அக்கந்தமா தன மலையிஓரன்‌ நியதைக்கண்டு 
அங்குர்‌ தகெடுமாலே யயனே மற்றதேவரே முதலிய யாவருங்கண்டு அதி 
சயமடைக்து மலர்‌ மாரிபெய்‌ அவியக்தனர்‌ ; அத்தருணத்தே வீரவாகுதேவர்‌ 
எம்பிரான்‌ ஆதிரண்டுதோள்வாழ்க, மூவிருமுகங்கள்வாழ்க, முழுதருள்புரி 
யும்‌ பன்னிரு கண்கள்வாழ்க, வெற்றிவேல்‌ வாழ்க, மற்ற பதினொரு படை 
களும்வாழ்க, தேவ தேவனது இளையகுமாரராகய குமாரசற்குருவின்‌ சேவடி. 
வாழ்கவென்று துதித்துக்கொண்டே ஆராவன்பின்‌ கெஞ்சங்கஇக்‌ தருக கெட்‌. 
ியிர்ப்பெய்‌தி கின்று ஆனந்தக்‌ கடலிலழுந்‌இ மொழிதமொற மெய்ம்மயிர்‌ 
பொடிப்ப கின்று எந்தை தழுதழுத்துத்‌ இருவருட்செயலைகாடி. நிற்கக்கண்ட 
உலகோர்‌ முழுதுமகழ்க்தனர்‌. அருட்பெருங்‌ கடலாடி சண்முகத்தெள்ளமு 
இற்‌ சளவலாகய வீரவாகுதேவர்‌ இவ்வண்ணஞ்சென்றால்‌ - ஆருயிர்வருக்‌ அ 
மெனக்‌ இட்‌இத்தும்‌ தானங்குச்செல்ல வணுத்திருவுருக்கிகாண்டு மகேக்திர 
கா சாடிப்போனார்‌, 

வீரவாகு க்தமாதனஞ்செல்படலம்‌ 
மூத்திற்று, 


ணை 


வீரசிய்கன்வதைப்படலம்‌. 


இவ்வாறு செல்கின்ற வீரவாகுதேவர்‌ தன்காற்குவருக்திப்‌ பில்‌ கட ழே 
இய கந்தமாதனமலையை மிளவெழும்‌ அதோன்றெனக்கட்டளையிட, அ.துவிரை 
க்துதோன்றி முன்போனின்றது. பின்பு வீரவாகுதேவர்‌ விரைந்து வானே 
வழியாகக்கொண்டு மேகங்கள்‌ சுழலவும்‌ ஊழிக்காற்று வருந்தவும்‌ பெயர்க்‌து 
சென்று ௮ச்சூரபதுமன.து மகேர்‌இராகரின்‌ வடபாலிலுள்ள இலங்கைக்கணித்‌ 
தாகச்சென்றார்‌. அப்போது தன்னைப்‌ பல அவுணர்கள்சூழ யாளிமுகன்‌ * 
ரூசபதுமனைக்காணச்‌ செல்ல அவன்‌ மகனாகிய அதிவீரனென்பவன்‌ ஆயிரம்‌ 
வெள்ளம்‌ அவுணர்கள்‌ புடைசூழ அவ்விலங்கையைக்‌ காத்துக்கொண்டிருர்‌ 
தான்‌. வீரவாகுதேவர்‌ அவ்விலங்கை வழியாகச்‌ செல்கையில்‌ அவ்னத 
சேனாதிபதியாகய வீரரிங்கன்கண்டு இத்தினம்வரையிலும்‌ ஈமதுகாவலை யாரு 
ங்கடந்துபோனதே கடையா த,இவனாரோசெல்கின்றானென்று வீரவாகுதேவ 
ரையோக்கி நீயார்‌? தன்னர்தனியனாகச்செல்கின்றனை ? உன்னயிரினிட த்‌ அகண்பு 
பூண்டறியாய்போலும்‌ ! உன்னைக்கொல்வதற்குமுன்னே நீவக்தகாரியத்தைத்‌ 
தெரிவிக்கவேண்டுகின்றேன்‌ என, அதைக்கேட்ட வீரவாகுதேவர்‌ கான்‌ இந்த 
இலங்கையைக்கடம்‌தகுரப தமன்வரிக்கும்‌ மகேக்திராகரத்திற்குப்போய்‌ மீள 
வந்தேன்‌,என்வலியை யறியவேண்டுமாயின்‌ உன்னாலானதைச்‌ செய்யென்று 
சொல்ல,வீரரிங்கனும்‌ இவனோகம்மைச்‌சிதிதேனும்‌ இலட்யெஞ்செய்யா தவனா 
யிருக்கன்றனன்‌. இவன்பெருவலிபடைத்தவன்போலும்‌,இவன்போவ, தழதே 
யென்று நினைத்துத்‌ தன்னைப்‌ புடைசூழ்ந்திருந்க சேனாவீரரைப்பார் த்து இவ 
னுயிரைக்‌ கைக்கொள்ளுங்கோளென்றான்‌. அச்சொல்லைக்கேட்டதே அவுண 
ரெல்லாம்‌ வேடர்கள்‌ மிருகவேட்டைக்குச்‌ சென்று வனத்தை வளைத்துக்‌ 
கொள்வதுபோல்‌ வளைக்துகொண்டு கோபகூண்டு போர்செய்யத்தொடங்கி 
வேலை எறிவர்‌, தண்டத்தை யெதிவர்‌, முசலம்‌ விடுவர்‌, இப்படி. பலவித ஆயு 
தங்களையும்‌ வீதியெதிய, சிறிதும்‌ தாம்மனக்தளராமல்‌ தம்மையெதிர்க்த அத்‌ 
தனைபேரையும்‌ உறையினின்றும்‌ வாளையுருவிப்‌ போர்செய்து கொன்‌ அதிரிக்‌ 
தனர்‌. எங்கேபார்த்தாலும்‌ இரத்தவெள்ளம்பரம்‌த அ, கடனீரொல்லாம்‌ செம்‌ 
கிறமாயிற்று ; அவுணவெள்ளமும்‌ தேர்‌ குதிரை யானைவெள்ளங்களும்‌ அங்கு 
மிதக்‌அபோயின ; எங்கும்‌ பேய்க்கூட்டங்களே மிறைம்தன ; இவ்வாறு மாறு 
வெள்ளம்‌ அவுணசேனை இறம்‌ தபோகவே எஞ்சிகின்ற அவுண ர்கள்‌ உள்ளகொம்‌ 
இரங்கத்‌ தம்முயிரைக்‌ காத்துக்கொள்ள வானும்‌ மண்ணும்‌ பாதலமுமா ய 
திரிவித வுலகத்தினுஞ்சென்று மறைந்தனர்‌. இவ்வாறு ஓட்டெடுப்பக்கண்ட 
வீரரிங்கன்‌ சன மேற்கொண்டு வீரவாகுதேவர்மேல்‌ ஒரு சூலாயுதம்விட்டா ட்‌ 
அதைத்‌ சமஅவாளால்‌ தடுத்து ஒருபடையு மெகெகாமுன்பெயர்க்து அவன்‌ 
முன்னேசென்று அவன்‌ கைகளைத்துணித்து அவன தலையைவெட்டி.ல்‌ 
கடலிலெதிக்‌து ஆகாயமார்க்கமாக இலங்கையைக்‌ கடந்து சென்றனர்‌. அவ 
விலங்கையிலிருந்த அதிவீரனும்‌ மற்ற ௮வுணரும்‌ அவ்வீலங்கையுடன்‌ உவரக 
கடலிற்குப்புறுவதைக்கண்ட வீரவாகுதேவர்‌ மனமகழ்ச்திருக்தனர்‌. 


வீரசிங்கன்‌ வதைப்படலம்‌ 
முற்நிற்று, 


ளை 


டூ.ந கேச்திரகாண்டம்‌. 


வய பிய்டை வ தையைய வையக 4 க வைகாாக க வகைகைகைகைகைக வைகை அனல்‌ சஸ்வகைகைகைவை சை வைகை வைய முகை 


அ இலி ரன்‌ வதைப்படலம்‌. 


இலங்கை கடலிற்புகவே அவ்விலங்கையிலிருக்‌ த அவுணர்கள்‌ முதலா 
ஜோர்‌ கலங்கிபழு தூ மனம்வெருவிப்பயர் தனர்‌. அத்தருணத்தில்‌ அதிலுள்ளா 
சித்சிலரைவளை த்‌ து சுறு முதலிய : மீன்களும்‌ இமிங்கிலமும்‌ திமிங்கெங்க 
ரூம்‌ பற்திவளைக்கன. ரில அவர்களைக்‌ கையையிழுத்தும்‌, லெரைக்‌ காலை 
யிமும்‌ தம்‌, சலரைத்‌ கலையையிழுத்தும்‌, லெசைச்‌ தோளையிழுத்தும்‌, சிலரை 
மாசபைப்பியெலியும்‌, லெரை யுடலையிழுச்தும்‌ இவ்வாறு பலவிதமாக அலங்‌ 
கொலஞ்செய்து கின்றன; அவருள்‌ சிலர்‌ தந்தை தாய்‌ மனைவி மக்கள்‌ இவராக 
ளைக்‌ கூவியெழுவோரும்‌ வரும்இிமிற்போரும்‌,தங்கள்‌ கையிலுள்ள ஆயுதங்களை 
யெறிக்துவிட்டு என்செய்வதென்றழுவோரும்‌, அம்மீன்களோடு போர்செய்‌ 
வோருமாய்‌ அவ்விலங்கைமுழுதும்‌ வருக்க அதைக்கண்ட அதிவீரன்‌ கண்டு 
வருந்தி ககைசெய்து தன்மனத்தே பலவிதமாக எண்ணுவானாயினான்‌. 


சூசபன்மாவோ | அவனது தம்பிகளிற்‌ இங்கமுகாசுரனோ 1 தாரகா 
௬ரனோ ! அம்மூவருடைய மக்களோ! இவ்வாறு இவ்விலங்கையை ஆம்கடலித்‌ 
ப தவர்‌ ; அவரையொழிந்த ஏனையோர்க்கு இவ்வகையானவலியே து ? 
அவர்களோ இக்கரை இவ்வாறுசெய்வதற்கு ல்‌ க்கட்‌ ! தங்‌ 
கள்‌ இருவர்‌ தககரத்திற்கு ஒருவரேனுர்‌ திங்குசெய்வரோ ! அவர்களிருக்கட்டும்‌, 
தெவர்களிலே இவ்வாறுசெய்யகல்லவர்‌ யாரிருக்ன்றனர்‌ ! அவர்களெல்லா 
ரும்‌ ஈம்மால்‌ சிறையிடப்பட்டு வருக்துஇன்றனர்‌. இந்திரனோ நமக்குப்பயக்‌ து 
உருக்கரர்இருக்கன்றுன்‌. எண்டிசைப்பாலரும்‌, விண்ணவரும்‌, வித்தியாகர 
ரும்‌, சித்தர்களும்‌, மற்றதேவகணங்களும்‌ நம்மிறைவனாயெ சூர;பதமனுடைய 
ஆக்கனைக்கஞ்சியொடுங்கயிருக்கன்றனரே ; இதைச்செய்யத்‌ துணிவார்களோ! 
தானவர்கள்‌ இவ்வாறு மாயைவலிகைவக்து போர்செய்யவல்லாரேனும்‌ அவர்‌ 
களும்‌ கம்து இறைவனுக்குப்பயச்‌ த செய்யமாட்டார்களே ! அவர்களும்‌ செய்‌; 
யாவிட்டால்‌ மற்ஜியார்தான்‌ இச்செயலை£ாடிச்செய்தவர்‌; தாதையகன்றபிறகு, 


ஓ 


தனையனாகிய கான்‌ இக்ககரைக்காத்தது ஈல்லவிகோதமாயிருக்கின்றது | கான்‌: . 


பிரமணிடத்தில்‌ தவஞ்செய்த வரங்களும்‌ உரங்களும்‌ ஈன்றாபிருக்கின்றன.. 


என்னை உலகம்பழிக்குமே ! அதற்கென்னசெய்வ து என்று இப்படிபலபலவித 
மாக வெண்ணிதச்‌ தன்னைச்சூழ்‌ இருக்கும்‌ அவுணவீரருடன்‌ புறப்பட்டு வீர 
வாகுதேவரைக்‌ கண்டான்‌. அவ்வாறு அவனெதிர்க்துகண்டு இலங்கையைக்‌ 
கடலிற்புகவி ம்‌, த்தினவன்‌ தேவருளொருவனாயே இவனேயாகுமென ௩கைசெ 
ய்து இவன்‌ ஆருயிர்‌ கைக்கொள்வேனென நினை த்து நிற்க, அவனது பெரும்‌ 
இறலைக்கண்ட வீரவாகுதேவருடன்போர்செய்யத்தானவர்கள்ளுழ்க்‌ தகொண்‌ 
டனர்‌, விரவாகு தேவரும்‌ தங்கையிலிருர்த வாளை யுறையினின்றங்கழித்‌த 
அவர்களை யூனுயிர்‌98 தப்‌ போர்செய்யத்தொடங்கவே, சங்கள்‌ அற்றார்‌ லெ 
ரும்‌,கைகளற்றார்‌ சலரும்‌,தோள்களற்றார்‌ சிலரும்‌,தாள்களற்றார்‌ இவரும்‌, உட 
லதறூர்‌ இலரும்‌ ,உயிரற்றுர்‌ லெருமா௫ ௮ப்படையெல்லாங்‌ கலங்கனெ. அவர்க 
சடைய செம்டட்டமமிரையுடைய தலைகள்‌ அங்கே பாய்னெற இரத்தவெள்‌ 


மகேத்திஞ்செல்படலம்‌. ௨௧௫௫ 


அசைவகைகத்கைகதைக்‌ வக்‌ $ைஸ்‌ 


ளத்திலே மிதப்பன, கருங்கடலிற்‌ செம்பவளக்கொடி. படர்க்ரீதுபோல விளங்‌ 
கின. இவ்வாறு போர்செய்யத்‌ தொடங்கிய வீரவாமுதேவர்‌ அவுரைப்படை 
களையெல்லாம்கொல்ல, அப்பிணங்கள்‌ இலங்கையோ மலைபோல விளங்கிய 
தொத்திறார்கஅ. 

தன்சேனை இறர்‌,து கடலில்விழ, ௮இவீரன்‌ கோபித்துப்‌ பார்த்து என்‌ 
பாலிருக சவரை யொழித்து விட்டாய்‌, உன்னை த்தின்று விடுவேன்‌ பாரென்று 
போரிட முயன்றான்‌. அதிவீரன்‌ வீரவாகுதேவர்‌ தோற்றங்கண்டு விரைவாய்ப்‌ 
போருக்கு வாவென்றழைச்‌.து ஒரு குந்தாயுதத்தைப்‌ பிரயோகஞ்‌ செய்தான்‌. 
அதையதிந்த வீரவாகுதேவரும்‌ தமது கையிலிருர்த வாளால்‌ அதனையிரு 
துண்டமாக்க, அதிவீரனும்‌ பின்வாங்காமல்‌ சண்டைக்‌ கையிலேந்தி அவ 
ருடைய. மார்பே யிலக்காகவிடுப்ப, அதனைத்தமது மார்பிலேற்றனர்‌. அ௮ 
பொடிப்‌ பொடியாகக்கண்டு விம்மித மடைந்து. மனங்கலங்கி. வேறொரு சூல 
மொன்று கையிலேந்தி அவர்மார்பே யிலக்காகவிடுக்க,அதனையுஞ்£ திக்‌ கையிற்‌ 
பற்ற அதைப்பார்த்தும்‌ பொருது ஈாக்தகப்‌ படையைப்‌ த 
கருஇக்காற்றுடியேபோலப்‌ பெரு வட்டணையாக வலமிடமாகச்சாரிவந்து வீர 
வாகுகேவரை நோக்கி இது பரமனாற்‌ கொடுக்கப்‌ பட்ளெள து, எவராலுமாற்று 
வதரித, இதைக்கைப்பற்றி யிருக்கிறேன்‌; நீ சாவது இண்ணம்‌. வாவென்று 
மிகைபடக்கூதி வீரவாகு தேவர்முன்‌ வந்தான்‌. அதைக்கண்ட வீரவாகு 
தேவரும்‌ நின்னுடைய வல்லமையும்‌ ஆண்மையும்‌, ஈன்று ஈன்று ஈம்மை 
வெற்றி கொள்வையே யானால்‌ யாவருமுன்னை வியப்பார்கள்‌. நீநின்றுபேசு 
வதனாற்‌ காரியமேயில்லை, விரைவாகப்‌ போர்செய்‌, வெற்றிவீரர்கள்‌' தம்மைத்‌ 
தாம்புகழவே மாட்டார்களேஎன்‌ றுசொல்லி பெலச்தார்‌ அவ்விருவரும்‌ எதி 
ர்த்துப்‌ போர்‌ செய்கையில்‌ ஒருவரை யொருவர்‌ வெற்றிகொள்ள. முடியை 
காவ்‌, கழுத்தை காடுவர்‌, செவி, கன்னம்‌, புயங்கள்‌, கரங்கள்‌; மார்பு; கால்‌ 
என்னு பக்‌ காடுவார்கள்‌, இவர்கள்‌ இவ்வாறு நாடித்‌ தாம்‌ கற்றுத்‌ 
தேர்க்‌ த வித்தையினால்‌ அணங்கு பூசைசெய்யப்‌ போர்செய்கையில்‌ வீரவாகு 
தேவர்‌ மிஞ்சி அதிவீரனுடைய பாதங்கள்‌ முடி.மார்பு இவைகளைத்தம்‌ கைவா 
ளினலே அண்டித்தெறிக்தார்‌. அவனுயியையும்‌ காலன்‌ கைக்கொண்டான்‌. 

அதிவீரன்‌ வதைப்படலம்‌ 
முற்திற்று. 


கை 


மகேற்திரன்‌ செல்படலம்‌, 


வீரவாகுதேவர்‌ அதியீரனைக்கொன்று களைக்து தமது வாளை க்‌ 
சேர்த்து மகேந்திர ஈகரம்போக நினைக்கு இலங்கையை யகன்று ஆகாய 
மார்க்கமாகச்‌ செல்லவே, அவ்விலங்கை மீண்டு மெழுர்தத. பிறகு வீரவாகு 
தேவர்‌ மகேந்திர ஈகரடைய அர்ககரின்‌ வடவாயிலிற்‌ கேரரனென்றும்‌ அதி 
கோரனென்றும்‌ சொல்லப்படும்‌ இரண்‌ டவுணவீரர்காவல்‌ கொண்டி. ருந்தனர்‌. 
அவர்களுக்கு யானைக ளாயிரம்வெள்ளம்‌, தேர்க ளாயிரம்வெள்ளம்‌, குதிரை 


௨௧௭ மகேந்திரகாண்டம்‌. 
\ 


கள்‌ இரண்டாயிர்‌: வெள்ளம்‌ பதரதிகள்‌ இரண்டாயிரவெள்ளம்‌ ; இவ்வாறு 
சூழ்ந்த சேனையுடனின்ற இவ்விரு அவுண விரரையும்பார்த்து விம்மித 
மடைந்து தம்முள்‌ ஆலோசிப்பதாயினார்‌. 


இங்கெ காம்செல்வோமாயின்‌ ஈம்மொடு இச்சேனை கைகலக்குமே, இவற்‌ 
நினோடு போர்செய்தால்‌ ஈமக்குகாள்கழியுமே, இதமாண்டபோதும்‌ மேலு 
மேலு ஈகரிலிறாக்குஞ்சேனைகள்‌ வக்தகொண்டே யிருக்குமே, அவ்வாறுவம்‌த 
சேனையுடனே ஈமதுகருணை வடி.வாளனாயெ சண்முகப்பெருமானருள்கொண்டு 
போர்செய்து கொண்டேயிருந்தால்‌ இர்ககரிலுள்ள சேனைகளைக்கொல்லப்‌ பல 
காள்செல்லுமே ; அவ்வாறு பலகாள்‌ சென்றாலும்‌ செல்லட்டும்‌,இக்ககரி லுள்ள 
அவுணப்பெருங்கடல்‌ அழியக்கூடிய வகையாற்‌ போர்செய்தாலும்‌ பின்னே 
ரையும்‌ ரூரபதும னனுப்புவானே .அவர்களோடுபோர்‌ 
செய்துவெல்வகரிகாமெ;அதுமது குகப்பெருமானருளால்‌ முடி.யுமேனும்பின்‌ 
னே சூரபதுமன்வருவானே, அவனோடு பலகாள்போர்செய்தாலும்‌ அவன்சாவ 
இல்லையே, அவனோமுமுமுதற்கடவுளா ய பரமவெகடாக்ஷத்தால்‌ இறவாவரம்‌ 
பெற்றிருக்கனெறான்‌. அவனை மாலே பிரமனே மற்றுள்ள தேவரேபொரினும்‌ 
வெல்லுவதரிஅ. இன்னு மவனாணைக்‌ கஞ்டுத்தேவர்களு மறைக்தருக்கின்‌ றனர்‌. 
அவனை யார்தான்‌ வெல்ல வல்லவர்கள்‌, அவனோடு போர்செய்தா லும்‌ அவன்‌ 
சாகரனென்றே யோரித்துத்தாம்‌ இவ்வழிபோதல்‌ தகுதியன்றென்று அணி 
ஈது தாம்‌ அரஅவர்த காரியத்தை முடி.க்க வேண்டுமென்று மேற்கொண்டு இவ 
ணச்‌ தொலைப்பது போதகாயகனும்‌ பரம்பொருள்‌ காயகனும்‌, வேத காயக 
ஸம்‌, வெனருள்‌ சாயகனும்‌, விண்ணவர்‌ கட்காதி நாயகனும்‌, அறுமுகங்‌ 
கொண்ட காயகனும்‌, அமலமாதிய சோதி நாயகனும்‌ ஆதிய குமார சற்குரு 
வினலல்லஅ முடியாதாதலால்‌ இவனோடு நாம்‌ போர்செய்தகொண்டிருக்தால்‌ 
ஈமது பெருமானாயெ சண்முகங்‌ கொண்ட தாணுவெழுக்தருளி அச்கூரபத 
மனை வேலினால்‌ தடிக்து தேவர்களைச்‌ றையினின்று மீட்பான்‌,இங்கேகின்று 
காம்போர்செய்வது முறையோ | இதற்குகங்குகப்‌ பெருமான தாணையுமின்றே, 
இது தாதர்‌ செய்யும்‌ கடனுமன்றே,போர்‌ செய்யாமற்‌ போதலே கடனென்று 
வடபுறத்து வாயிலை நீங்கி அப்பால்‌ கிழக்கு வாயிலை யடைந்தனர்‌. அவ்வாயி 
லோ அவ்வாறே மேற்சொன்னபடி. அவுணர்‌ சேனைகளாற்‌ சூழப்பட்டு மேதிக்‌ 
கண்ணன்‌, விரபானுவென்னும்‌ தானை த்தலைவராற்‌ காக்கப்பட்டிரு்கத, அத 
னையும்‌ கடப்பதரிதென்று துணிக து தென்திசை வாயிலை யணுனார்‌, 


தன்மக்களையும்‌ தம்‌! 


மகேக்‌தரஞ்‌ செல்படலம்‌ 


முற்திற்று, 


இ னை! 


கயருகன்‌ வதைப்படலம்‌. 


தன்லிசையில்‌ காடி.ச்செல்கையில்‌ ழ்த்திசை வா யிலின்காவலோனாயே 
கயமுக னென்பவன்‌ ஆகரயத்திற்‌ காத்துக்‌ கொண்டிருந்தான்‌. அவனோ 
A ஜப முகமும்‌ மூவாயிரங்‌ கண்களையு முடையவன்‌, தோள்கள்‌ இரண்டா 
யிரங்‌ களையுடையவன்‌, கோப மிக்கரிக்தையும்‌ யமனுக்கு யமனும்‌ போன்ற 
வன்‌. அவன்‌ ஏமபுரத்‌; தில்‌ எப்போதும்‌ அரசனா யாண்டுவாழ்பவன்‌, பகைவ 
ரென்பவரேயின்‌ தி யுள்ளங்‌ குறைபவன்‌. அவன்‌ வீரவாகு தேவரை கோக்க 
வலிய காவலை சங்கி நீ யிங்கே புகுந்தாயே, மீ மாயையில்‌ வல்லானோ ? இங்கே 
கரற்றென்ப.தும்‌ எங்கள்‌ ஆணையில்லாமற்‌ சஞ்சரிக்கமாட்டாதே | இதுவதியவ . 
சா? மயங்கும்‌ ஜிப தேவர்கள்‌ தங்கியிருக்கும்‌ இதப்பில்லாக ககரமேயென்‌ 
றெண்ணி வக்தாயோ ! ஈமது ஆணை யாற்றலைச்‌ சதிதேனு மறியாயோ ! கான்‌ 
கோபமே கொண்டேன்‌ ; நீ செத்தவசோ டொப்பாவாய்‌,மீளவே மாட்டாய்‌; 
இங்கே சாகவே யுனக்கு விதிவிதித்ததுபோலும்‌ ; சூரபதுமன்‌ வசிக்கின்ற பழ 
மையான ஈகரத்தில்‌ நீ வக்தது சிங்கங்‌ குடி.யிருக்கு மலையிலே மான்பிணை யா 
சாயவர்ததபோலு மிருக்கின்றது ! நீ கடலையும்‌ இலங்கையையும்‌ கடந்து இம்‌ 
மகேந்திர ஈகரை யடையத்‌ தன்னந்தனியே கையில்‌ ஒரு வாட்படையுட 
னே வந்தது யாதுகாரணம்‌ ? உன்னை அலாலமுண்ட ச அசப்பெருமானே ? 
பாலாழியிற்‌ றுயில்கூர்‌ பரந்தாமனோ ! காலாரண மோது நான்முக முடையவ 
னோ ?வானிறப்‌ பகட்டுப்‌ பாகனோ அனுப்பினார்கள்‌ ! இக்கரமுற்றுஞ்‌ சுற்றிச்‌ 
சுற்றிப்‌ பார்க்கன்றாயே | நீ வந்தது போக்கினால்‌ தூதாக வக்ததபோலத்‌ தோ 
ன்றுன்றது ! நீசேவர்கள்‌ றையில்‌ வரும்‌ தவததிர்‌து அவர்கள்‌ செய்கையை 
இக்திரனுக்கதிவிக்க ளாக யதிக்துபோக வந்தாயோ |! முன்னே எங்களுக்‌ 
குக்குற்றேவல்‌ செய்து அன்‌ பங்கொண்‌ டொளித்தக்கொண்டிருக்கும்‌ இந்திர 
ணைச்‌ சேர்க்தானுமல்லை, இன்னும்‌ இதிதேனும்‌ அச்சங்கொள்ளாமனு மிருக்‌ 
கின்றாய்‌. த்‌ வில்‌ யமனேயென்று சொல்லச்ரிறர்த நீ என்முன்னே 
நில்லடா எங்கே போகின்றாயென்‌ முரத்தக்கூவிச்‌ சென்றான்‌. 


இவ்வாறு கூவிச்சென்ற கயமுகனை வீரவாகுதேவர்‌ நெருங்கி என்னிடத்‌ 

தே நீ சார்ந்தது நீ சாவதற்கென்றே நினை, போர்செய்ய வாவாவென்று கூப்‌ 
பிட்டு நிற்க, அதற்குக்‌ கயமுகன்‌ தானொருமலையைப்‌ பதித்தெடுத்து உன்‌ 
னுயிரை இது வாங்கியேவிடுமென்று வீ௫ுயெறிக்தான்‌. - அப்படி. கயமுகன்‌ எறி 
ந்த அம்மலை வீரவ! ர தேவர்மேற்சென்ற து. ௮௮ அவர்மேற்பட்ட காலையில்‌ 
பொடிப்பொடியாய்விட்ட த. அதைக்கண்ட கயமுகன்‌ வீரவாகுதேவருடைய 
பராக்கிரமத்தைப்‌ பார்த்து மிகுந்த. கோபங்கொண்டு அநேகம்‌ ஆயிரம்‌ மலை 
களைப்பிடுங்கி யெறிக அ ஆரவாரித்தான்‌. இப்படி ௮கேகமாயிர மலைகளைவிட, 
அவைகளெல்லாம்‌ வீரவாகுதேவர்‌ முன்‌ சூரியன்‌ முன்பனிபோல நீங்கக்‌ கய 
முகன்‌ மிகவுங்‌ கோபங்கொண்டு தன்கையிலிருக்த தண்டொன்றெடுத்‌த வீர 
வாகுதேவர்மேல்விட,அதை யறிக து தன்கையிலிருந்த வாள்கொண்டு இரண்டு 
' துண்டுகளாக்கனார்‌. பிறகு அவன்‌ மரங்களைப்பிடுங்கி யெறிக்துவீச அவன்‌ ஆயி 
சங்கைகளையும்வாள்கொண்டு அலத்‌அத்தள்ளினார. பின்புதன்னிரண்டாயிரங்‌ 
கைகளையும்கொண்டு வீரவாகுதேவரைப்‌ பிணித்துக்கொள்வனென்று குதிக்க 

5.28 


௨௧௮ மகேந்திரகாண்டம்‌. 


அவைகளையும்‌ தறித்‌ தனர்‌. இவ்வாறு கைகளெல்லாமறுப்புண்டு இளைகளொழி 
ந்த ஆலமரமேபோலகிற்க,பிறரு கன்புயங்களைச்‌ தட்டியாரவாரித்‌,து இவனைக்‌ 
கொன்றே காமுயிர்‌ துறக்க வேண்டுமென்று துணிந்து நிற்க அவனை வாளாலே 
யோச்டி மார்பி லுதைத்தனர்‌. அதனாற்‌ குப்புற விழுந்‌ அயிர்‌சக்த அவனுடலி 
னின்றும்‌ இரத்த வெள்ளம்‌ பெருக்கெடுத்‌ தோடியது. அப்போது விரவாகு 
தேவர்‌ அவுணர்களோடு காம்‌ போர்செய்‌அகொண்டிருக்தால்‌ இன்றொடு முடி 
யுமோ ! இவரோடு போர்‌ செய்வதும்‌ ஈமது வருகையன்றெனத்‌ துணிக்கு 
ஆசணங்க ளளவிட்டரிய அருட்பெருங்‌ கடலாவான்‌ இவர்களோடு போர்செய்‌ 
வதற்கே ஈம்மையேவிய அமன்று, காம்‌ எந்த வாயிலிற்‌ சென்றாலும்‌ அங்கே 
யெல்லாம்‌ அவுணவெள்ளங்‌ காவல்‌ கொண்டிருக்கின்ற. காம்‌ வேற்றுறாக்‌ 
கொண்டு செல்வதே தகுதியென்று இந்‌இத்துத்‌ துணிந்து கிழக்கு வாயிலைக்‌ 
ட்டிஅணுவுருக்கொண்டுவிரைக்‌ அ போர்க்களத்தைவிட்டுக்‌ இழக்குக்கோபு£ 
வாயிலை யடைக்கனர்‌. 
கயமுகன்‌ வதைப்படலம்‌ 
முற்றிற்று, 


தகர்புகு படலம்‌. 


அந்ககர வாயிலை யடைக்‌து அர்ககரச்‌ இறப்பினை மதித்து இதனை யாயிர 
காவா லுஞ்‌ சொல்லுவ தரிதெனவேதணிகச்‌ து இது முன்னைப்‌ பழம்பொருட்கு 
முன்னைப்‌ பழம்‌ பொருளாகிய சண்முகப்‌ பெருமானது இருவருள்கொண்டு 
இக்ககர்க்‌ ெப்பைக்‌ காணுக்‌ இறத்தனானேன்‌, மனத்தினா னாடினாலும்‌ பலகாள்‌ 
கழியுமே,நுணித்‌து ஆராய்ந்து பார்த்தாலும்‌ இப்பொழுதே கிரம்பாதே ? பிரம 
னாலும்‌ அதிவரிதாகிய உபநிடதப்பொருளைச்‌ செக்தமிழாசரியராகய அகத்திய 
ஓர்க்‌ குபதேடுத்த பரம காருணிகனாகய சண்முகப்‌ பெருமான்‌ பணித்த குற்‌ 
றேவலைச்‌ செய்யாது இக்ககரினையே பார்த்‌ தக்கொண்டிருர்‌ த தாமதிப்பது ஈன்‌ 
றோ! என்று ௮க்கோபுர வாயிலின்‌ கெரத்தி னின்றும்‌ அம்மாககரின்வளப்பத்‌ 
தைப்பார்த்துக்‌ கொண்டே அந்ககரினையடையக்‌ கருதி வானவர்‌ காயகனும்‌, 
ஞான காயகனும்‌, கான்மறை காயகனுமாகிய சண்முகப்‌ பெருமானருள்‌ 
கொண்டு அவ்விதி வழியே சென்று பானுகோபன்‌ விட்டைக்‌ கடக்து அதனை 
சொல்‌ விம்மித மடைந்து அக்கினி முகலிடத தையும்‌ தாண்டி இரணிய னில்‌ 
லத்தையும்‌ விட்டு வச்செவாறு மாளிகைதாண்டி மூவாயிர மைந்தர்‌ இருமனை 
யூம்விட்டுத்‌ தலைமைமர்திரியாயேதருமகோபன்‌ இருகத்தையும்தாண்டிப்பிறகு 
சயர்தனும்‌ தேவர்களும்‌ சிறையிடப்‌ பட்ரி.ருக்கின்ற இறைச்சாலையைப்‌ பார்த்‌ 
தார்‌. அந்தச்‌ இறைச்சாலையிற்‌ சயக்தன்‌ அகப்பட்டு பலவாறு நினைந்து கைக்‌ 
தேங்‌ என்றுகொல்‌ இச்சிறை நீங்குமென்று பலவாது புலம்பிக்கொண்டிருக்‌ 
கையில்‌ அகேகமாயிரம்‌ அவுணர்‌ ௮ச்சயக்தனிடத்தில்‌ விரவாகுதேவர்புகவ 
ருங்‌ காலத்திற்சென்து காயெரிபோல்‌ வருத்திச்‌ சொல்வாராயினர்‌,சயக்‌ தனே! 
ஓர்தானுபெ உன்‌ தாதையும்‌ அமிராணியாயய உன்‌ தாயும்‌ போனவிடத்‌ 


சயந்தன்‌ கனவுகாண்பட்லம்‌. ௨௧௯ 


தைச்‌ தெரிவிக்க வேண்டும்‌, சொல்லா தொழிவிரேல்‌ உன்னுடைய ஆவியை 
நீக்கிவிடுவோம்‌, உண்மையைச்‌ சொல்லவேண்டுமென்றுகேட்க, அதற்குச்‌ சயம்‌ 
தீன்‌ அவர்களை நோக்க என்னைப்பெற்றோர்‌ வானினின்றும்‌ சென்றதைமாச்‌ 
- தரம்‌ பார்த்தேன்‌, அவர்கள்‌ போனவிட மின்னதென்றறியே னென்றனன்‌, 
பின்புஅவர்கள்‌ தேவர்களை பும்‌ வரு $இக்கேட்க அவர்களும்‌ அவ்வாறேசொல்‌ 
வினர்‌, பிறகு அக்கொடியோர்‌ இவர்கள்‌ உள்ளத்தைச்‌ சொல்லாம லிருக்கன்‌ 
றனரெனத்‌ துணிந்து அவர்களைச்‌ சின்னபின்னஞ்‌ செய்யச்தொடங்கி உட 
லைச்சேதித்‌ தும்‌ தண்டால்‌ தலைமேலேமோதியும்‌ பலவகையாய்‌ ௮க்காவலாளர்‌ 
அவர்களைப்படாதபாடெல்லாம்படுத்தச்‌ சயந்தனும்‌ தேவர்கள்கூட்டமும்தரி 
யாதுஅனாதிமலமுத்தனாய பரமரிவனை யெண்ணியெண்ணித்‌ அதித்‌அநின்ற 
னர்‌. சயந்தனோ தன்னை அவர்கள்‌ உடல்சேதிக்க வலமழிக்தும்‌ அமுதமுண்ட 
பலத்தால்‌ இறநக்துபடாதிருந்தான்‌. பிறகு அவர்கள்‌ தேவர்களையும்‌ துன்பஞ்‌ 
செய்ய அவர்களு மிறர்‌ தபடாதிருந்தனர்‌. ௮க்காவலாளர்களோ தாம்‌ தேவர்‌ 
களுக்குத்‌ தன்பஞ்செய்‌தும்‌ அவர்களே ரிடையூறுமில்லாதவரேயோக மனம்‌ 
தளர்க்து கொந்து வருந்தி இவர்களோ பின்னாளில்‌ இறப்பரல்லத ஈாம்செய்‌ 
யும்‌ இடைதூற்றால்‌ இறக்திலர்‌ ; அமிர்‌கண்டபலத்தினால்‌ இறக்கவே மாட்டார்‌ 
கள்‌, தவமிகுதியுடையவர்கள்‌, காம்செய்த இடையூற்றால்தம்வாயானு மொன்‌ 
அஞ்‌ சொல்லாதிருக்கன்றனரே ; காமோவாளா லும்‌ தோமரத்தா லும்‌ தண்டா 
லும்‌ வில்‌ முதலிய படைகளாலும்‌ எத்தனையோ பொல்லாங்கியற்றினோமே, 
அவை பயன்படா தொழிக்தனவேயென்று சொல்லிக்கொண்டு அவர்களைச்‌ 
செய்த அன்பத்தால்‌ தங்கள்‌ கைவருக்தி கவலையடைந்திருக்தனர்‌. இதுகிற்க ; 
ஈகர்புகுபட லம்‌ 
முற்றிற்று, 
சயந்தன்‌ கனவுகாண்படலம்‌. 


அக்காவலாளிகள்‌ வருத்தியும்‌ பயன்படாதொழிகர்து சயந்தன்‌ முதலா 
னோரைக்‌ காத்துக்கொண்டிருக்க, அப்போஅ சயக்தனோ தேவதேவோத்தம 
யெ சவெபெருமானை யெண்ணி மனங்கரைந்‌து பின்வருமாறு புலம்புவா 
னயினான்‌. 


“ வந்திப்பவர்பவங்கண்‌ மாற்றுவோயெத்தேவர்‌ 
சிக்தைக்குமெட்டாச்‌ வனேசெழுஞ்சுடரே 
இர்தப்பிறவி யிடருழப்பச்செய்தனையோ 
அர்தித்தமின்புணர்ப்பை யாரேயறிவாரே, 
கைந்நாகத்துக்குங்‌ கயவாய்க்குகாஸால்கும்‌ 
பைந்நாகத்‌ துக்கும்‌ படருஞ்சிலக்திக்கும்‌ 
பின்னாயெவுயிர்க்கும்‌ பேரருண்முன்செய்தனையால்‌ 
என்னாயகனே யெமக்கேனருளாயே, 

3 ஆ ௬ 


௨௨௦ மகெறந்திரகாண்டம்‌. 


இன்முூயிருஇறமா யோரைந்தாயையைக்தாய்‌ 
அன்றூதியின்மிட்டு மைக்சாயளப்பிலவாய்‌ 
கின்றாய்‌ வனேயிக்‌ நீர்மையெலாக்திங்ககற்தி 
ஈண்றாயிகட்‌டு ஈலம்புரிதற்கேயன்றோ 

பொன்‌ மலீயுங்கொன்றைப்‌ புரிசடையாயிவ்வழிசேர்‌ 
அன்பமகற்றிச்‌ தறக்கச்‌. நட்டாழா௮ 
பின்புகனிநோற்றுப்‌ பெறற்கரிதாகின்னடி க்கம்‌ 
இன்பமொருதலையா யெய்தவருளாயெமக்கே.” 


என்றிவ்வாறு புலம்பி விடம்பொருந்தனாற்‌ போலத்‌ அன்பமன த்தை 
நெடி.அவருத்தச்‌ றி.௪ முணர்ச்டியில்லாமல்‌ மயங்கியுயிர்‌ கரக்‌. தலைக்‌ அஇறர்‌ த 
பட்டவர்பேரலள்‌ சயந்தன்‌ மனமாழ்கயிருக் சான்‌, அவ்வாறே தேவரும்‌ மனங்‌ 
கலங்கி யுயிர்பிழைப்ப வுணர்ச்ெட்டிருர்தனர்‌, 


இவ்வாறு மலைச்றெகரிக்த இந்திரன்‌ மகனாயெ சயக்கனும்‌ தேவர்களும்‌ 
மகேந்திராகரில்‌ இறையிலகப்பட்டு வருக்‌இக்கிடக்க, வர்கள்‌ கனவின்கண 
அரிப்பிரமாதி தேவர்கள்‌ கினைவினும்‌ காண்டற்கரிய பரம்பொருள்‌ ஒருபற்றுக்‌ 
கோடுமில்லாமல்‌ தன்னந்தனியே வருந்‌இக்டெ.க்கும்‌ மக்களைத்தழுவி யஞ்ச 
வேண்டாமென்று காக்கும்‌ தகாயேபோல அவர்களுக்கருள்புரியுஞ்‌ சிந்தையால்‌ 
கொடி. வச்9ரம்‌ அங்கு ௪ம்‌ பாணம்‌ வேற்படை அபயம்‌ வரதம்‌ பங்கயம்‌ மணி 
மழு தண்டு வில்‌ இவைகளை யேர்திய பன்னிரு கைகளுடன்‌ மூவிருமுகத்து 
முத்தக்குமரனாசச்‌ செக்திலில்‌ தேவர்கள்‌ அயரத்தைப்போக்க எழுந்தருஸி 
யிருப்பதைவிட்டினிதெழுக்தருளி அவனுக்குக்‌ காட்தெக்தருளினார்‌. தக்தை 
யில்லதோர்தற்பரனைத்‌ தாதையாகவுடைய சண்முகங்கொண்டசதுரப்பெரு 
மான்‌ தன்னுருவினைக்‌ காட்டியருளத்‌ தன்கண்களாரக்கண்டுதொழுத சோல்‌ 
வானாயினான்‌. யான்படுர்‌ அன்பங்கண்டே ௮துதொலைப்பா னெழுர்தருளிய 
தன்மையையொக்குமிடத்‌அ, நீ பிரமனுமல்லை,இிருமா லுமல்லை, அவர்களிருவ 
சானு மெட்டப்படாத பரமூவனுமல்லை ; நீ யார்‌ அறி விக்கவேண்டுமென்று 
குறையிரப்ப அவ்வாறுகேட்ட சயக்தனை கோக்‌ காம்‌ கொன்றையஞ்சடைக்‌ 
குழகனருளிய மதலை ; உன்னுடைய அல்லலும்‌ இரக்கமும்‌ மைய லுமதிக்தே 
எழுந்தருளினேமென்று பின்னுஞ்‌ சொல்வானாயினான்‌. 


அடா சயகந்தனே ! உன்பிதாவாயெ இந்திரன்‌ தன்‌ குறையோடு உன்‌ 
குறையனைத்து மெடுத்‌.து.ச்‌ சொல்லி ஈம்மை வேண்டிக்‌ கொண்டான்‌, மத 
வரம்பில்லாத பூதசேனையுடனும்‌ இலக்கத்கொள்பான்‌ விரருடனும்புறப்பட்டூ 
இப்பூமியி லெழுந்தருளிக்‌ இரவுஞ்௪ மலையையும்‌ தாரகாசுரனையும்‌ வேலாற்‌ 
களைக்தோம்‌, அவரைக்‌ கொன்று களைக்தபிறகு காம்‌ இருச்செக்தூன்னும்‌ 
இருப்படைவிட்டி லெழுக்தருளிப்‌ பிரமனுமாலும்‌ உன்‌.பிதாவும்‌ தேவர்‌ 
களும்‌ ஈம்மைச்‌ சூழ்க துரிற்க வீற்திருக்கன்றோம்‌.உன்‌ தங்கையாகய தெய்வ 
குஞ்சரியும்‌ மேருமலையி விருக்கன்றாள்‌. இதகிற்க ; ஈமக்ளெவலாகய விர 
வாகுவைத்‌ தனித்‌இருத்‌ தூதாக விடுத்துச்‌ சூரபதுமன்‌ மக்களி லொருவனைக்‌ 
கொல்வித்துப்‌ பல அவுணர்களையும்‌ படுப்பீதஅ இர்ஈகரையு மழிப்பித்து நீறு ' 


வீரவாகு சயத்தனைத்தேற்றுபடலம்‌. ௨௨௧ 


க்கிவிடுவேோ ம்‌,பின்பு அவன்‌ மம்மைவர்தடைக்தவுடனே காம்‌ செர்திற்பதியை 
நீங்கி இக்ககரத்திற்‌ கருகே பாசறை கட்டிக்கொண்டு பத்துகாளையில்‌ கூரபத 
மனையு இங்கமுகனையு பானுகோபன்முதலிய குமாரவர்க்கங்க ளனை த்தையும்‌ 
அழிப்போம்‌. அழித்தபிறகு உன்னைத்தேவருடனே அக்சச்குரபதுமனிட்‌ ! 
சிறையினின்றும்‌ விடுவித்து உங்கள்‌ செல்வத்தையு மீளத்‌ தருவோம்‌, ரீ வருத்‌ 
தப்படவேண்டாம்‌,இதற்‌ துச்சக்தேகமேயில்லையென்றருளிச்செய்தார்‌. அதைக்‌ 
கேட்ட சயந்தன்‌ தன்‌ மனத்தில்‌ கொண்ட மயக்கமாகிய மனவிருளகன்று 
மகிழ்ச்சி பெருக உடம்பில்‌ உள்ள மயிர்சிலிர்ப்ப ஆனந்தக்கண்ணீர்‌ பொடிப்ப 
தோள்கள்‌ மலைபோற்‌ பூரிக்க அமுதமுண்டு களித்தான்‌ போற்களித்து அப்‌ 
பெருமானது புகழை வேத மக்திரங்களாந்‌ றுதித்துக்குடக்தம்பட்டுக்‌ கூத்த 
மாடினான்‌. ௮வன்கொண்ட மூழ்ச்சிக்கோ ரளவேயில்லை. இவ்வாறு மகழ்ச்சி 
பெருகநின்ற இந்திரன்‌ மகன்‌ இளைய பிள்ளையாரைத்‌ தஇருவடி.தொழு.து சொல்‌ 
வானாயினான்‌. ஐயனே நீ எளிதவர்‌துமிகவுமற்பரேமாகய எங்கள்‌ இன்பத்தை த 
தவிர்க்க நினைத்து எழுக்தருளிய,து எங்களாற்‌ சொல்லும்தரமேயோ | கரங்கள்‌ 
உம்மையே யடைக்கலம்‌ புகுந்தோம்‌, எம்மைக்‌ காத்தறாள வேண்டுமென்று 
வேண்டிக்கொண்டான்‌. சயந்தன்‌ இவ்வாறுசொல்லவே எப்பொருட்குமேலா 
யெபரம்‌ பொருளாம்‌ முத்‌அக்குமரப்‌ பெருமான்‌ கேட்டருளி உமது குறை 
யைத்தவிர்‌த்தருள்வ,தமெய்மையேயென்றுதிறாவாய்மலர்க்தருளுகின்றார்‌.சயக்‌ 
தனேஇர்ககரத்தில்‌ காமேவிய தூதனாகிய விரவாகுதேவன்‌ உன்னையும்தேவர்‌ 
களையுமேரிற்கண்டு உங்களுக்‌ னியமொழிபுகன்று போகச்செய்வோம்‌. அதை 
யும்‌ காணுவிர்களென்று. சொல்லி தன்னுருக்‌ கரந்தருளினான்‌. இறைவன்‌ 
சென்றவுடன்‌ தான்கண்ட கனவு நீங்கிமுன்னை யுணர்ச்சிபெற்றுக்‌ கனவிற்‌ 
கண்ட விடயங்களை'யெல்லாம்‌ ஈனவிற்‌ ஜோன்திகிற்ப, மது அன்பமெல்லர 
மோடிப்‌ போயினவேயென்று நெஞ்சங்‌ குளிர்ந்து நின்று பரசிவ குமாரனாகிய 
சண்முகத்‌ தயாநிதியின்‌ அருட்கடலில்‌ மூழ்கினான்‌. அவ்வாறே தேவர்களும்‌ 
அச்சிறைச்‌ சாலையில்‌ நித்திரை செய்துகொண்டிருப்ப அவர்கள்‌ கனவினுஞ்‌ 
சென்றுணர்த்த ; அவர்கள்‌ விம்மிதமுற்று விழித்தெழும்‌ து தம்மிற்‌ ரும்கண்ட 
கனவின்பயனைப்‌ பேசிக்கொண்டே சயக்தனைக்குதுகித்‌ தாங்கள்‌ கண்டதைச்‌ 
சொல்ல, அவனும்‌ அவ்வாறே கண்டேனென்று சொல்லி அங்கேயுள்ள காவ 
லாள ரதியாவண்ணம்‌ சூரபதுமன்‌ அழியக்‌ காலமே குதுகற்றென்று பேசிக்‌ 
கொண்டிருக்தனர்‌, 
சயந்தன்‌ கனவுகாண்படலம்‌ 
முற்தித்று. 


வீரவாகு சயத்தனைத்‌ தெற்றுபடலம்‌. 
இவ்வாறு சயந்தன்‌ தேவர்களுடனே பரமகருணா நிதியாகிய சண்முகத்‌ 
தொருவனது அற்புத குணங்களைப்‌ பேசிக்கொண்‌ டிருக்கையில்‌ அந்தச்‌ 
இறைச்சாலைநி ன்ருகே வீரவாகுதேவ மெழுக்தருளிப்‌ பேய்‌ செல்வத்தைக்‌ 


உ ௨௨ மகேந்நிரகாண்டம்‌. 


காத்துக்கொண்‌ டி.ருப்பதேபொற்‌ சயர்தனையுள்ளிட்டதேவர்களை அச்ிறைச்‌ 
சாலையில்‌ அவுணவிரர்‌ காவல்‌ பூண்டிருப்ப துகண்டு இவர்களென்னைக்‌ காணா 
வண்ணமாக வுணர்வுகெட்டு மாழ்க்இருக்கவும்‌ விண்ணவர்கள்‌ மாத்திரம்கண்டு 
களிக்கவும்‌ யான்‌ போகக்கருணை செய்ய வேண்டுமென்று ஓங்கார மூலப்‌ 
பொருளாய்‌ உயிர்கடோறு கின்றுமென்று நீங்காமலே யெழுக்தருளியிருக்கும்‌ 
முத்தருமரப்‌ பெருமானை நெஞ்சனினை த்து அவன அ சடாக்ஷர மந்திரத்தைச்‌ 
இயானஞ்செய்து போகவே அக்காவலாளர்‌ அச்சிறைச்சாலையில்‌ தம்முணர்வு 
கெடடொழிர்‌து அம்மர்திரவலைப்பட்டு மயங்டிக்டடர்தனர்‌. அங்கே காவலாள 
ரெல்லாம்‌ த்திரப்பதமைபோ லசைவறக்‌டெக்கவே சயர்தனையுள்ளிட்டதே 
வர்களும்‌ வேற்படைக்குமரவேள்விடுச்சதூ சராயெவிரவாகுதேவரைக்கண்டு 
இவர்‌தான்கம்மையாளவர்‌ தமூவிருமுக க அ முதல்வன்‌ தூதரென்றுகருதிச்சண்‌ 
முகப்பெருமான்‌ திருமாமபடனஞ்செய்து தாமிழக்தவிட்ட பொன்னாட்டை 
மீண்டும்‌ பெற்றாற்போற்‌ களித்து ஆனந்தக்கடலி லாழ்க்துகின்றனர்‌. சயந்தன்‌ 
விரவரகுதேவரைக்கண்டு தேவரீர்‌ இங்கெழுர்‌ தருளிய காரணமென்ன ? ௮௬ 
ளிச்செய்யவேண்டுமென்று வேண்டிக்கொள்ள, மானோ ஈசானம்‌ தற்புருடம்‌ 
வாமனம்‌ அகோரம்‌ சத்யோசாத மென்னு மைந்து இருமுகங்க ளுடனே 
அதோமுகமுங்கொண்ட அவசரத்துத்‌ தோன்றிய சண்முகப்பெருமான்‌ பின்‌ 
வந்தோன்‌, அவன்‌ விடுத்த தூதனாகவக்‌தேேன்‌ ஈந்திபெருமான்போல எமது 
குகப்பெருமானிடச்சே யள்ளேன்‌, வீரவாகு தேவனென்னும்‌ பெயருடை 
யேன்‌, உங்களை யெல்லாம்சூரபதுமன்‌ இறையிலிடுவித்‌ இருப்பதனால்‌ அச்‌ 
இதையினின்றும்‌ உம்மை விடுவிக்கவேண்டுமெனக்கேட்கவே தூதனாகவெழும்‌ 
தருளினேனென்று சொல்ல, அதைக்கேட்ட சயக்தன்‌' மனக்களிப்படைக்து 
தேவரிரோதூதனாக வெழுக்கருளினமையால்‌ யாங்களெல்லோரும்‌ சிறையி 
னின்றும்‌ உய்க்தோம்‌, வருத்தமெல்லாக்‌ இரும்வகையையும்‌ பெற்றோமென்‌'. 
மூன்‌. விரவாகுதேவசோசூரபதுமனிடத்தே என்னைத்‌ தூதனாகவிடுத்தமூவிரு 
முகத்து முக்துக்குமப்பெருமான்‌ உங்களைவலிர்தாட்கொள்ளவே யிருக்கின்‌ 
மூன்‌. முன்னிழக்க செல்வத்தையே பெற்றிர்களாவிர்‌. பின்னும்‌ வேண்டிய 
வேண்டியாங்கெய்தப்பெறுவிர்‌. இவ்வுலகம்போன்ற எல்லாவுலகமும்‌ படைக்‌ 
கும்‌ பிரமன்‌ முதலியதேவர்களெல்லாம்‌ அவனால்‌ பெறலரும்‌ பேறடைக்தார்க' 
ளென்றால்‌ நீங்கள்‌ பெறுதற்குக்‌ குறையுமுண்டோ ? அவன்‌ அனாதிமலமுத்த 
னய பரமடவென்‌ வேண்ட, பிரமனைச்‌ றையினின்‌ அும்வீடுத்‌ து அவனுக்குப்‌ 
பிரணவப்பொருளை வழங்கினான்‌. உங்களையும்‌ அவ்வாறு காத்தருள்வான்‌, நீங்‌ 
களும்‌ பிறவித்துயர மொழிப்பீர்கள்‌, சங்கையேயில்லாத பாவச்செயல்களை 
யெல்லாம்‌ விரும்பிச்செய்ன்ற மாபாவிகளா ய அ௮வுணஞரூராகய இம்மகேச்‌ 
இச ஈகரத்தில்‌ அறிவுடையோர்கள்‌ அணுகவே யணுகமாட்டார்க ளெனின்‌ 
கானோகுகப்பெருமானது சொன்மேற்கொண்டு சேண்வழியினகன்று மனமெ 
வி: தடைக்சேன்‌;உன்னையுங்‌ கண்டதனால்‌ மகிழ்வுமேற்கொண்டேனென்றான்‌. 
சயந்தனோ மனம௰ழ்ச்டபெருக கின்று யாங்கள்‌ இறையிடப்பவெதன்முன்‌ 
சென்ற என்னைப்பெற்றோர்‌ செய்தியைத்தெரிவிச்கவேண்டுமென்ன.வீரவாகு 


ன 


வீரவாகு சயத்தனைத்தேற்றுபடலம்‌. ௨௨௩ 


தேவரும்‌ இக்திரன்‌ கொழியிற்‌ வெபூசைசெய்தது முதல்‌சரலைவாயிலில்‌ கமத 
முத்‌ அக்குமரப்பெருமானுடன்வம்‌ ததகாறுமுள்ளசெய்திகளையெல்லாமெடுத்‌ 
அச்சொல்ல,சயந்தனும்‌ உமது இருவாய்மொழிகளைக்கேட்டு சண்முகத்‌ தெம்‌ 
்‌ பெருமானையும்‌ என்‌ தாய்‌ தக்தையர்களையும்‌ எதிரேகண்டு தரித்தாற்போ 
ன்ற பெருமடழ்ச்டு யடைந்கேனென்றான்‌. விரவாகுதேவரும்‌ சயந்தனை 
யுள்ளிட்ட தேவர்களை கோக்கி ஈம்மிறைவன்‌ இங்கே யெழுர்தருளி சூரப.த 
மனையும்‌ இங்கமுகனையும்‌ பானுகோபன்‌ முதலானோரையும்‌ தொலைக்கும்‌ 
தனையும்‌ இறிதுகாள்‌ இச்சிறையிடத்திலேயே யிருங்கோள்‌. ஈமது பெருமா 
னே சாதாரனமானவ னன்று, தன்னிகரில்லாத மேலாகிய தற்பரவொளி 
யாய்‌ யாவராலு மெண்ணுதற்கரிய பரம்பொருளாய்‌ நின்ற பரம்பொருளே 
மூவிருமுகமும்‌ கான்குபுயமுங்கொண்டு சறுபாலகனேபோலக்‌ கந்தனென்‌ 
னும்‌ பெயர்கொண்‌ டெழுகர்தருளி யிருக்கின்றான்‌. முன்னாளில்‌ தக்கன்‌ யாகத்‌ 
திற்சென்று அந்தயாகத்தில்‌ அவிர்ப்பாகமுண்டதோலம்‌ வீரபத்திரரால்‌ கழு 
வாயடைர்தும்‌ இன்னும்‌ சேடறீங்கவேயில்லை ; அதனாலேதான்‌ உங்களை இத்‌ 
அன்ப மனுபவிக்கச்செய்தஅ. சண்முகத்தெம்பெருமானை யல்லது நீங்கள்‌ 
படுக்‌ துன்பம்‌ நீக்கவல்லார்‌ யார்‌ ? சயக்தனே இன்னுஞ்சொல்வதைக்கேள்‌ ! 
கிரவுஞ்சகிரியோடு தாரகனைக்கொன்று களைந்தது சூரபதுமனைக்கொல்ல மு 
ன்னே சான்கொண்ட தன்மையென்றே யெண்ணு. வில்லைவளைத்து காண்‌ 
பூட்டிப்‌ பாணங்களைச்செலுத்துகையில்‌ ஒர்பாணத்தினுக்குணவாகவே அமை 
யா;இத்தனை அவுணவெள்ளங்களும்‌ எம அ சண்முகங்கொண்ட தெய்வமணி 
யினஅ கரதலகமலத்திற்‌ பிடித்திருக்கும்‌ ௪த்‌தருசங்கரர வேற்படை எழுகட 
லையும்‌ அட்டகுலா சலங்களையும்‌ பதினான்‌ குலகங்களையும்‌ அண்டங்களை 
யும்‌ ஒருகணப்போதே யுண்டுவருமென்றால்‌ இச்சூரபதமனை அவுணவெள்‌ 
ளத்அடன்தொலைப்ப அம்‌ஒருபொருட்டோ ! எமதையனாகியசரவணோற்பவன்‌ 
சூரபதுமனுடைய மார்பின்கண்‌ வடிவேலெறிக்து கொன்று களைந்தாலல்லது 
சிறைப்பட்‌ டிருக்கின்ற உங்களுடைய சறைமீளாமையைத்‌ தெரிவிக்கஏண்‌ 

போர்வீரர்செய்கன்ற அறநெறியாராய்க்தே எம்மைத்‌ தூதனாகவிடுத்தான்‌ 
மது குகப்பெருமான்‌ வடித்து: வடித்தச்சொல்லிய நீதிமொழிகளை யெடுத்‌ 
அச்சொன்னாலும்‌௮ச்சூரப அமனோசிதி தம்கேட்கவேமாட்டான்‌.கானோமீண்டு 
௩டர்தசெய்தியனை த்‌ அம்‌ அறிவிக்க இறைவனோ காளையேபோர்க்கெழுக்‌ தருளி 
அவனைப்‌ பொரு அ கொன்றுகளைவனென்பது ௪த்தியமெனத்‌ துணி. பிரமனே 
மாலே தேவரே பிறரே எத்தனையோகாலம்‌அருந்தவஞ்செய்யினுமறிவரியசண்‌ 
முகத்தெந்தயாநிதி அங்கே யெழுர்தருளியிரு்தே ௮ச்சத்துரு சங்கார வேற்‌ 
படையை விடுத்தாலும்‌ ௮௮ கொன்று களைக்தேவிடும்‌, இங்கே எழுந்தருளி 
வர்துவேற்படையைவிடுவானென்பது௮வனுக்கோர்திருவிளையாட்டென்பதே 
யல்லது வேறன்றென்று பல பலவிதமாகச்‌ சயக்தனைத்தேற்திய தல்லாமல்‌ 
தேவர்களையும்‌ தேற்ற அவர்களுடன்‌ சயந்தன்‌ யாங்கள்படும்‌ துன்பங்களை 
யெல்லாம்‌ இர்தரனஅ செவியிற்‌ புகச்செய்ய வேண்டுமென்று வேண்ட அவ்‌ 
வாறே செய்வேனென்று விடைபெற்றுக்‌ தேவர்களைக்‌ காக்குங்‌ காவலாளர்‌ 
கட்கு முன்னை யுணர்ச்சியை யளித்த அவ்விடம்‌ விட்டகன்றனர்‌. அக்காவ 
லாளரும்‌ முன்போல்‌ சயக்தன்முதலிய தேவர்களைக்‌ கரத்து வருவாராயினார்‌. 


வீரவாகுதேவர்‌ சயந்தனைத்தேத்றியபடலம்‌ 
முற்றிற்று. 


உற. மகேந்திரகாண்டம்‌. 


அவைபுகு படலம்‌. 

விரவாரு தேவரே சயம்‌ தன்‌ முதலிய தேவர்களைச்‌ இறையிட்டிருக்கும்‌ 
இறைச்சாலையையகன்று சூரபதுமன தகோட்டைவாயிலிலுள்ள அகழியைத்‌ ' 
தாண்டி. அரேக அவுணவெள்ளம்‌ புடைசூழ்க்திருக்கும்‌ மேகந்‌தவமும்‌ மதிலை 
யுங்கடந்து அம்மதிலையடுத்த கேரபுரங்களையும்கண்டு அங்கே மிக்க வலியுள்ள 
உக்கிரன்‌ மாயூரன்‌ முதலிய வீரர்காக்கும்‌ காவலைகோக்க யப்பாற்படப்போய்‌ 
அச்ருரப அமன்‌ அத்தாணிமண்டபத்தினை வியந்து கோக்கு அவன்கொலுவிற் 
இருக்கக்கண்டு பிரமன்மால்‌ உருத்திரனென்னும்‌ மூவரின்‌ முதல்வராகிய 
முக்கட்‌ பெருமானுடைய பாதங்களை விரும்பி வழிபாடு செய்கின்ற தேவர்‌ 
களில்‌ சூரபதுமன்‌ படைத்த பெருஞ்‌ செல்வம்போற்‌ செல்வம்‌ படைத்தவர்‌ 
யாரிருக்கின்றனர்‌. மறத்தொடு தவஞ்செய்து வருக்இமாய்ர்‌ தவரில்‌ இவனைப்‌ 
போலும்பிறரில்லையே ; முக்கட்‌ பெருமானாகியபரமசிவன்‌ இவனுக்குவழங்கிய 
வரங்களும்‌ உரங்களும்போல உலகத்தில்‌ ஒருவரும்‌ பெற்றேயிலர்‌, யாகஞ்‌ 
செய்தும்‌ ஈமதுபரவென்‌ வராமலிருந்தமையால்‌ தான்‌ அவ்யாகத்தியில்‌ விழ்ச்‌ 
இறக்து மாய்ந்து வச்சிரதேகம்‌ பெற்றசன்‌.றிப்‌ பெருஞ்செல்வமெல்லாமடைக்‌ 
கானே ! அப்படி. யடைர் தும்‌ தன்வாழ்காளை நீடி.த்திருக்கச்‌ இதி.தமெண்ணாம 
லிருக்கின்றான்‌. விரமும்‌ வளமும்‌ ஆற்றலும்‌ மிகவு மடைந்திருப்பவர்களும்‌ 
சலிம்‌ பகையையாரிடத்திலும்‌ உள்ளவராக வாழ்வது பழுதேயுண்டாக்குவ 
துலலது நன்மையைப்பயக்குமோ ! இந்திரன்‌ தனத மனைவியாயெஇர்‌ இராணி 
யுடனே போகச்செய்த தல்லாமல்‌ அவர்கள்‌ மகனாகிய சயந்தனையும்‌ மற்ற 
தேவர்களையும்‌ இறையிட்ட பாவத்தினாலும்‌ இவன்‌ இறப்பதிற்‌ சந்தேகமே 
யில்லை ; மிக்க வலியுள்ள சூரபதுமனே யல்லாமல்‌ அவன்‌ தம்பிமாரும்மக்க 
ரூம்‌ சுற்றமும்‌ அவனது கரமும்‌ செல்வமும்‌ காளையே அழிர்‌தபோய்‌ 
விடுமென்‌ றெண்ணிக்கொண்டே தமது தொல்லுருவை யாவருங்காண அச்‌ 
சபையிற்‌ காட்டியருளி தாம்‌ மேரு வில்லியராகிய பமமரிவன து நெற்றிக்‌ 
கண்ணிற்றோன் ஜிய சண்முகத்‌ தெக்தமனிய மலைவீடுத்த தூகனா மெனவிள 
கூ இன்றாம்‌ இப்பகைவன்‌ ிங்காசன த்‌ இன்‌ €ழ்கின்று பேசிக்கொண்டிருப்‌ 
பது தகுதியோவென்று சரவணோற்பவனது பாததாமரைகளைச்‌ இக்தித்து 
கற்க, அசகெக மாயிரங்கோடி. சூரியர்கள்‌ உதயமானாற்போற்‌ பசும்‌ பொன்னா 
ஊம்‌ மணியாலு மமைந்த இங்காகனமொன்று எப்பொருட்கு முதல்வரா 
மிய குமார சற்குருவீனருளால்‌ ஆகாயத்தினின்றும்‌ பூமியிலிழியக்கண்டு தாம்‌ 
இதுமது குகப்பெருமானது இருவருளா மெனமதித்து அதன்மே லெழுக்‌ 
தருளி யிருந்தார்‌. அதனால்‌ ௮ச்சபையி லுள்ளார்‌ மேனி முழுதும்‌ தெய்வ 
தப்‌ படிவமாக்கி விட்டதுமன்றி அச்குரபதுமன து ஒர்த்தியையும்‌ அவன 
தாணையையும்‌ அவன்‌ மேனியிலணிக்த ஆபரங்களி னொளியையும்‌ விழுங்கி 
வீட்ட அ ; இவ்வாறெழுக்தருளிய வீரவாகுதேவரைக்கண்டு பலபலவிதமாக 
அச்சபையிலுள்ள அவுணர்கள்‌ பேசிக்கொண்டனர்‌. சூரபதுமனோ வீரவாகு 
தேவரை கோக்க, பற்களைகடித்து ஈகைத்‌ தரப்பி வெய்‌ துயிர்த்‌ துடல்வியாப்பக்‌ 
கண்கள்‌ திப்பொதி பறக்கப்‌ புகையுமிழ்ஈது பின்வருமாறு சொல்வானாயினான்‌. 

ம்‌ 


அவைபுகு படலம்‌. ௨௨.௫ 
யோூகளேயல்ல அ தேவர்களும்‌ இச்ெதொழிலிற்‌ கைவல்லார்‌. இவ்‌ 
விடத்தில்‌ அகையெல்லாம்‌ உன்போற்‌ காட்டவேமாட்டார்கள்‌. ஈமது சபை 
யில்‌ ஈமக்கு முன்பாகக்‌ காட்டிய ஈடனம்‌ ஈன்றாயிரும்‌றெ ௮, அஃ அிறுக்கட்டும்‌, 
என்னையும்‌ சிதிதேனு மதித்தாயல்லையே ! என்னெலிமொ சிங்காசனததி லுட்‌ 
காரத்துணிஈ சாயே ! உன்னைஇப்போதே உடைவாளையுறையினின்றும்‌எடுத் து 
ஒரேவெட்டாகவெட்டி.ப்‌ போட்டுவிடுவேன்‌ நீ வக்தகாரியத்தை முழு.துமதிக்‌ த 
பின்‌ செய்யலாமென்றே யெண்ணி யிருக்‌இன்றேன்‌. தேவேர்திரனோ எனக்‌ 
காற்றாமல்‌ ஓடியொளித்‌ அக்‌ கொண்டிருக்கன் றானே 19 பிறரும்‌ இவ்வாறு செய்‌ 
யவே அணியார்களே ; திருமாலும்‌ என்னிடத்தில்‌ இவ்வாறு செய்யக்‌ ௧௬ 
தவேமாட்டானே. பிரமதேவனோ எனக்கு ஆசீர்வாதஞ்‌ செய்துகொண்டே 
தன்னுயிர்‌ பிழைத்‌அத்திரிக்‌ து கொண்டேயிருக்கின்றானே. யாவர்க்குமுதல்வ 
னாகிய பரம்பரனோ என்னிடத்தே வரமாட்டானே, ஆயினும்‌ நீயார்‌ ! தெரி 
விக்க வேண்டுமென்று கேட்க, இவ்வாறுகேட்ட கொடியவனாகிய சூரப.தும 
னுடைய முகத்தை நோக்க மிக்ககோபங்கொண்டு மாயையைச்செய்‌ அழலா 
கிற்கும்‌ லெவலியிலாதவர்‌ போலவோ என்னைகினை த்துப்‌ பேனொய்‌ ; அப்படிப்‌ 
பட்ட எண்ணத்தை நீவிட்டுவிடு, நான்‌ சொல்வதைக்‌ கேளென்றுபின்னுஞ்‌ 
சொல்வதாயினார்‌. 
கீ பெறலருஞ்செல்வம்படைக்கும்‌ செய்யத்‌ தகாதகாரியங்களையெல்லாஞ்‌. 
செய்தமுடித்தனை ? மந்திரிமார்கள்‌ சொல்லிய சொற்களையும்‌ கேளாஇருக்கின்‌ 
றனை ?இக்‌இிரன்‌ முதலிய இறைவர்களையும்‌ தேவர்களையும்‌ வருத்திய கொடிய 
வர்கள்தம்செல்வத் துட னழிர்ததல்லாமல்‌ உய்க்தவரிவரென்று இதுவரையும்‌ 
சொல்லப்படுமோ! நீயோதேவர்களைக்கடலிலுள்ள மீன்களைப்பிடித்தவரக்கட்‌ 
டளையுஞ்‌ செய்‌திருக்கின்றாய்‌, இத தம்முயிர்மேல்‌ விருப்ப மில்லாதவர்கள்‌ 
செய்த செய்கையேயல்லது வேறல்ல ; இக்திரனுக்குத்‌ அன்பத்தையே விளை 
தீது அவன்‌ஆண்டாகரமாகிய அமராவதியிலுள்ள செல்வத்தையழித்தது மல்‌ 
லாமல்‌ அதிலுள்ள தேவர்களையும்‌ இறையிலிட்டாய்‌ ! அப்படிப்பட்ட தேவ 
ரால்‌ ஈமக்கெல்லாம்‌ அன்பம்வர்‌ துகேர்வ அ மெய்மையென்று எண்ணாமலே பித்‌ 
தரைப்போலவே மயங்கி அறியாமை மேற்கொண்டாய்‌ ! நீ அப்பொன்னக 
ரத்தை யழித்தகாலத்தில்‌ உன்‌ கையிலகப்பட்ட தேவர்களை யெல்லாம்‌ இன்‌ 
னமுஞ்‌ சிறையினின்றும்விடாமலிருக்கன்ற தன்‌ றி அவர்மேல்‌ இரக்கமும்‌சிதி த 
மில்லாமலிருக்கின்‌ றாயே! அதபற்றியேசண்முகங்கொண்ட ௪தரப்பெருமான்‌ 
உன்னொடும்‌ போர்செய்ய வெழுக்தருளியிருக்கன்றனன்‌. மேலும்‌ உங்களுக்‌ 
கெம்பெருமானாகிய கண்ணுதற்கடவுள்‌ எழுர்தருளிவக்து பெருக்திருவளித் ச 
போது .நாற்டெட்டுக மரசாண்டுவரவே வரமளிக்திருக்கின்றனன்‌. அங்ஙனம்‌ 
. கொடுத்இருக்தகர்லமோகுதுகிவிட்டது. அதைச்சிக்தியாமலு மிருக்கன்றாய்‌ ; 
உலகத்‌ இன்கண்‌ வீதிவலியைக்‌ கடப்பவர்‌ யாவர்‌ ? ஏவ்வகையாரும்‌ உங்களை 
வெல்லவேமாட்டார்கள்‌ ; ஆனாலும்‌ எமதுசத்தி உங்களை வெல்‌ லுமென்றே 
சொல்லியிருக்கன்றான்‌; அதைகோக்கியல்லவா சண்முகப்பெருமான்‌ , கையி 
னின்றும்செலுத்திய வேற்படை தாரகனுடைய உயிரைக்கவர்க்தது. பேதைக 
5. 29 


௪ 


ம்க்‌. ட்டால்‌. 
௨௩.௭ மகெறம்திரகாண்டம்‌. 


ளாயெசேவர்களைச்‌ றையிட்டமையாலே இத்துன்பம்வக்து கேர்‌ க்கது. இனிப்‌ 
பயனென்பசே தராத சறுதொழிலைச்‌ செய்து துன்பப்‌ பவெது மேலோர்‌ 
கடமையாமோ ? உலகச்இன்கண்‌ ஈரகமுழுதுஞ்‌ சென்றுசென்று வருந்திச்‌ 
சுழலும்தன்மையுடையோ ர்‌ நூரவர்களையும்‌ இறுபாலகரையும்‌ பெண்களையும்‌ 
குற்றமற்ற விரதரிலரையும்‌ மேலோரையும்‌ வேதியரையும்‌ அன்பத்தை யடை 
விச்கவரல்லரோ ! நீ சிறையினின்றும்‌ தேவர்களை விடுப்பையேயானால்‌ குமர 
காயகன்‌ உன்னோடு போர்செய்யவேமாட்டான்‌, உன்‌ குற்றத்தையும்‌ மனத்‌ 
இற்‌ கொள்ளான்‌; ஸ்ரீகயிலாய மலைக்கே மிண்டு மெழுக்தருளி விவொன்‌. 
துயரால்‌ நீ தேவர்களையெல்லாம்‌ ிறைறிக்கிவிடு, விடாதிருப்பாயானால்‌ உன்‌ 
க்‌ குலத்தோடு மறப்பொருது வாகைமாலை ரசூடிக்கொள்வகாக என்னை 
உனக்கு அறிவிக்கச்சொல்லினான்‌, நீ தேவர்களைச்‌ சிறைவிடுத்து அறத்தை 
மேற்கொண்டு வாழென்று சொல்லிமுடி.த தனர்‌. 

இவ்வாறு விரவாகுதெவர்‌ சொல்லச்‌ சூரபதுமன்‌ சொல்லலாயினான்‌. 
ஆயிரத்தெட்‌ டண்டங்களையும்‌ வென்று தனியரசு செலுத்‌அ மெனக்குப்‌ பற்க 
ளின்னமுக்‌ தோன்றப்பெறுத பாலகனோ இவ்வாறு புத்திமதிகள்‌ சொல்லக்‌ 
கூடும்‌; வெற்தியிற்‌ இறக்க அவுணரோ வலியிலார்‌,மிகவும்‌ வதியராகிய தேவர்க 
ளாகியமேலொர்‌, மழலைச்றெவனாயெ தனிமுதற்‌ பெருமானுக்கு அடிமைத்‌ 
சொழில்பூண்டொழுகாமின்றனர்‌ ; கடல்கூழ்க்க வுலகத்தில்‌ இதவேோல்லவமழ 
க்கம்‌; தேன்மணங்கமமும்‌ முடியையுடைய அவுணர்கள்‌ குலத்தை வருத்தித்‌ 
தேவர்களோ வறுமையெய்‌ இனர்‌, அவர்கள்பெற்ற செல்வத்தைமாற்றிக்குற்‌ 
நேவல்செய்யப்பெற்றுக்கொண்ட தன்றி அவர்கள்‌ ஒழுக்கத்தையும்கெடுத்‌ அச்‌ 
இறையிலிட்டே எங்குடியிலுள்ளார்முறைமையுஞ்செய்‌துவருன்றேன்‌,கானோ 
பிரமகற்பமுடியுங்‌ காலத்தில்‌என்னாணயைக்கடக்து உலகமுழுஅம்கடல்கூடி.க்‌ 
கொண்டதாயினும்‌ அக்காலத்‌ இலும்‌௮ச்தேவர்களைச்‌ சறையினின்றும்விடவே 
மாட்டேன்‌ ; அப்போதும்‌ விண்மேலுள்ள அண்டத்தலே அவர்களையெல்லாம்‌ 
இறையிடுவேன்‌,இர்‌இிரன்முதலிய தேவர்களையும்‌ இன்னும்‌ இக்ககரத்தித்கொண் 
வேது இறையிடவிருக்கின்றேன்‌, சூரனென்னும்‌ பெயரையுடைய யானோஎன்‌ 
கையிலகப்பட்டவரைச்‌ இறையைவிட்டுவிடுவேன்‌., அழியாத வச்ரெதேகமும்‌ 
வேறு பலவரங்களும்‌ முன்னே ஈமதுதந்தையாகிய பரமவென்‌ எனக்குப்பிரசா 
இத்ததையாரேதான்‌ பெயரச்செய்வர்‌ ! என்னைப்பெரும்போர்செய்து வலிமை 
கொண்டு வெல்லவல்லாரும்‌ உளரோ ? நானோ என்தம்பியாயெ தாரகனைக்‌ 
கொன்ற வேற்படையையுடைய சண்முகங்கொண்‌ டவனொடுபோர்செய்யலா 
மென்றுதுணிர்தேன்‌, அப்போ தகான்‌சறுபாலனோடு போர்செய்வது குற்றமே 
யென்றென்னை இங்குள்ளவர்‌ தடுத்தார்கள்‌, ஆகையால்‌ கான்‌ அத்துணிவினை 
யொழிக்தேன்‌ ! ஆயினும்‌என்‌ தம்பியைக்கொன்ற பழிக்குப்‌ பழிவாங்கத்‌ தகும்‌ 
சுவரைவிடுத்து அப்பழியை வரங்‌கக்கொள்வேன்‌. மேலும்‌ எத்தனையோ விஷ்‌. 
ஹுக்கள்‌,எத்தனையோ இந்இரர்கள்‌,எத்தனையோ தேவர்கள்‌ ௮ண்டங்களினடு 
க்லலிருக்கன்றனர்‌; அவர்களெல்லாம்‌ என்னொடும்போர்செய்யவலியில்லாமலே 
என்னைத்‌ அதித்துப்போனார்கள்‌ ; கேற்று ஈமது முக்கட்பெருமான்‌ கண்ணித்‌ 


A 


அவைபுகுபடலம்‌ ௨௨௦ 


"ரோன்‌ ஜிய சிறுபாலகனோ என்னெதர்மின்று போர்செய்யவல்லவன்‌ ?இணிரிவடி. 
தீன வடி.ச்துச்‌ சொல்லினாலும்‌ பிரயோசனமென்ன ? அசி மறிவில்லா௪ 
சிறுகுழக்தைசொல்லைக்கேட்‌டு நீயும்‌ அறிவில்லாகவனாகையால்‌ தூகனாகவர்‌ 
தாயே! பிழைச்துப்போய்விட உயிர்ப்பிச்சைகொடுத்தேனென்று சொன்னான்‌. 

இவ்வாறு ஆயிரத்தெட்‌ டண்டங்களையு மாண்டுவருஞ்‌ சூரபதுமன்‌ அச்‌ 
சபையிற்‌ சொல்லக்கேட்ட வீரவாகுதேவர்‌ சமதுகண்களினின்றும்‌ தீப்பொறி 
சிதறப்‌ பின்வருமாறுசொல்லலாயினார்‌ ; உய்யலாவதாகிய தன்மையைச்ரிதிது 
மறியாமலே உழலாகிந்கும்‌ அஜிவில்லாதவனே கேள்‌ ! மதிவார்‌ சடைமாமணி 
நெற்றியிற்றோன்றிய மின்மலக்கொழுர்தைச்‌ சிறுபாலகனென்றே சொல்லத்‌ 
அணிக்காயே ! அவன்‌ பெருமிதத்தைச்‌ சிறித மறியவேமாட்டாய்‌ ; மனித 
ரைத்தேவரென்றும்‌ வானிலுள்ள தேவர்களைமுத்தொழிலையுடையராகிய மும்‌ 
மைப்பெருக்‌ தேவரென்றும்‌ அவருள்‌ பிரமவிஷ்ணுக்களைப்‌ பரம்பொருளென்‌ 
அம்‌ சொல்லுவர்‌ இலர்‌ ; அது உபசாரவாழ்க்கே யல்லது மெய்மையல்லவே ! 
நீயோஅப்படிப்பட்ட உபசாரமொழியாகக்‌ கொள்ளவேவேண்டாம்‌!மெய்யுண 
ர்ச்சியையுடையரால்‌ இயானிக்கப்பவெதும்‌ யாவர்க்கு மெட்டாததும்‌ தெளி 
ந்தவிடத்து வீடுபேற்றைத்தருவதும்‌ உபநிடதம்‌ அணிக்தபொருளாவ அம்‌ யா 
தென்றால்சொல்‌லுகன்றேன்‌ கேள்‌ | மண்ணளந்த கள்ளமா மாயனும்‌ தாமரை 
மலர்த்‌ தவிசாகவுடைய நான்முகனும்‌ பலநாள்‌ தேடியுங்‌ கண்டறியக்கூடாம 
லிருக்தபரம்பொருளினினுடைய நெற்திக்கண்ணினின்றும்பமஞ்சுடருருவாய்த்‌ 
தன்மனத்திற்கொண்டபோருளால்‌ அப்பரம்பொருள்‌ ஒர்‌சிறுவனாகவே தோன்‌ 
நினான்‌. முன்னவர்க்கு முன்னாவோர்க்கு முற்பட்டுத்‌ தன்னையொப்பவரில்‌ 
லாத ஈசனாயெதனிப்பெயரைத்தாங்கி உயிர்க்குயிரா யருவுருவாய அம்மையப்‌ 
பனு மவனென்றே தணி ; அப்பரம்பொருளாயெ௫வபெருமானே தானோர்திரு 
விளையாடலையெண்ணிப்‌ பாலகனாகத்‌ தோன்தியிருக்கின்றனன்‌ ; அதனை நி௮வ 
னாதுமுகங்கொண் டிருக்கின்ற உண்மையாலேயே யதிர்துகொள்ளக்கூடும்‌, 
ஆராயுமிடத்து அவனுக்கும்‌ பரமவெனுக்கும்‌ பேதமேயில்லை; இது மணியின்‌ 
ஒளிபோலுமெனத்தணி | பூதமைர்தினுட்‌ 8ழ்கிலையாகிய நிலத்தின்கண உள்‌ 
ளனவாகிய பல அண்டங்களில்‌ நீயாளும்‌ ஆயிரத்தெட்டண்டங்களும்‌ குற்ற 
மற்ற செல்வமும்‌ படைகளும்‌ உனக்கே முன்கொடுத்தருளிய அனாதிமலமுத்‌ 
தனே குமரகாயகனாகத்‌திருவிளையாடல்‌ செய்யத்தொடங்கினானென்றால்‌ அவ 
னல்‌ அதுமாதிவிடுவதுமரிசாமோ. காம்‌ஆயிரத்தெட்டண்டங்களும்பெந்திருக்‌ 
கின்றோமென்‌ திறுமாக்‌ துபேசுகன்றனையே! அவனருள்‌ இதிதுபெறும்பேற்றை 
யுடையோர்‌ பூதமைக்தினும்‌ ஏனையதிறத்தினும்‌ புறத்து மீதுமாமண்டமெவற்‌ 
.நினையு மரசாண்டிருப்பார்களே. ஆதியாகிய குடிலையும்‌ ஐவகைப்பொதிகளும்‌ 
சகலவேதங்களும்‌ ஆகமவிதங்களும்‌ அவற்றின்வேறாகவே சொல்லப்படுகின்ற 
சமஸ்த கலைகளும்‌ அவ்வற்றி னுணர்ச்யொயெெ அறிவும்‌ அக்குமரகாயகன அ 
இருவுருவமேயாகும்‌ ; அவனுக்கு எங்கும்‌ முகங்கள்‌ எங்குங்‌ கண்கள்‌ எங்குஞ்‌ 
செவிகள்‌ எங்குங்கைகள்‌ எங்குந்திருவடிகள்‌ எங்கும்‌ வடிவங்களாக அவைவள்‌ 
எங்குமாய்ப்பொருந்தச்‌ சண்முகத்சொருவனெழுர்தருளியிருப்பான்‌.பிரமனே 


hae மகேத்தாகாண்டம்‌. 


முதலாகிய ய தெவர்களுக்கும்மறைகளுக்குமெல்லாமுதன்மைவாய்க்திறாக்கன்‌ற 
பிரணவமெ அம்‌ முருகப்பெருமானுடைய இருமூகமாதி லொன்றேயென்றால்‌ 
அவனுடையபெருமையையாவரேயெடுத்‌ அச்சொல்லவல்லவர்‌ ? முக்கட்பெரு 
மானும்‌ ிரமனும்‌திருமா லும்‌ ககுாங்குக்சேலகுியோசக் கினா முச்‌ 
௬டர்களும்‌ முனிவர்களும்‌ தேவர்களும்‌ ௮வனேயாம்‌ ; அவனோ யாவர்க்கு 
மேலானவனாயு மிருக்கின்றனன்‌. எல்லா உயிர்களுக்கும்‌ இருவி வினைப்பயனையு 
மூட்டுகின்றவனுமவன்‌! அங்கவைகள்‌ துலையொ த்துக்கூடின்‌ அவ்வுயிர்களுக்கு 
மேனிலைக்கதிபுரிகின்றவனு மவன்‌, காட்வொன்‌ முதலாகிய வகைகளெல்லா 
மவன்‌? அவனோ றுவனேபே லும்‌ குரவனேபோ லும்‌ இனையினும்‌ குதியனே 
போலும்கெடியனேபோலும்‌ தோன்றுவான்‌, முறைமையாக இன்னவண்ணம்‌ 
வேது பலவுருவங்கொண்டுமிருப்பான்‌, ஆகையால்‌ அக்கந்தப்பெருமான்‌ திரு 
விளையாடலை யாவரே முற்றுமதியவல்லவர்‌ ? என்று பின்னு மவன்பெருமை 
யைச்‌ சொல்ல, ச்தொடங்கஞர்‌. 

சிவபெருமானது திருவிளையாடலாகவே எழுர்தருளியிருக்கன்ற ஈம 
சண்முஃப்பெருமான்‌ கட்டளையல்லது உன அறவுமசையவேமாட்டாஅ,யாரே 
தான்‌ அவனது ஒப்பிலாத வல்லமையைக்‌ கடக்கவல்லவர்‌ ! அவனது மாயை 
யிறசார்க்து மிகவுமயங்கனை ? அவனோ எல்லாமாயு மல்லாமாயுமருவுருவமாயு 
மிவ்வண்ணம்‌ பலவகையான வுருவமுங்‌ கொள்ளுவான்‌,புதியமைப்போ லும்‌ 
பயிலுவான்‌, ஆதியுமனாதியுமாயு மிருப்பான்‌, அவனது பேருருவினோ ருரோ 
மத்தில்‌ அளவில்லாத அண்டங்களுமுதிக்கும்‌, அவன அபெருமையை யாரதிச்‌ 
களக்கவல்லவர்‌ ? அவனது உரோமத்இிலுதிக்கும்‌ அண்டங்களும்‌ மீண்டு 
மொடுங்குங்காலத்தே அவன அ வடிவத்திற்‌ சென்று பொருந்தும்‌. அந்த நிலை 
மையை ** மைப்படியுங்‌ கண்ணாளுர்தானுங்கச்‌சி மயானத்தான்‌ வார்சடையா 
னென்னி னல்லான்‌. ஒப்புடையனல்ல னொருவனல்ல னோரூரனல்ல னுவம 
னில்லி, அப்படியு மர்சிறமு மவ்வண்ணமு மவனருளே கண்ணாகக்‌ காணினல்‌ 
லால்‌, இப்படிய ஸிர்கிறமு மிவ்வண்ணமு மிவனிறைவ னென்றெழுதிக்‌ காட்‌ 
டொனணாதே,.” என்றுபெரியாரும்‌ பணித்திருக்கன்றமையால்‌, அவனையல்லத 
வேதியாவர்‌ கண்டறியவல்லவர்‌ ? அவன்‌ திருவுருவி னியல்பை * காட்டுவித்தா 
லாரொருவர்‌ காணாதாரே காண்பாரார்‌ கண்ணுதலாய்க்‌ காட்டாக்காலே: 
என்றபடி., தேவரும்‌ ௮ச்சண்முகப்பெருமான்‌ காட்டக்கண்டனர்‌. எம்பெரு 
மான்‌ தேவர்கள்‌ பொருட்டாக மேருமலையிற்‌ காட்டியருளிய திருவுருவத்தை 
ரீயுங்கண்டறியாய்போலும்‌ ! ௮ன்து௮அவன்கொண்ட பேருருவி னோருசோமத்‌ 
தற்‌ ஜொத்இிக்கொண்டிருக்கற 32 ண்டத்தொகுதிகளில்‌எங்கேயாம்‌ நீயாண்டு 
வகுசன்றோமென்‌ திறுமாப்புக்கொண்டிருக்கின்ற இவ்வாயிரத்தெட்‌ டண்டங்‌ 
கஸி னரசாட்‌ | இன்னு ந யதையதியாமலேடெறுபாலகனென்றே சொல்லத்‌ 
டம்‌ எம்பெருமானோ தேவர்களுடைய இறையைத்‌ தவிர்க்கவும்‌ 
திருமாலே யயனே மற்றவமரரேகொண்ட அயரமியாவுக்தவிர்க்கவும்‌ கொடிய 
வரை யடர்க்து உலை சன்னெதியினடத்தவும்‌ எழுர்தருளியிருக்கன்றான்‌. 
எம்பெருமானுடைய இருக்கரத்திலேவிளங்கிக்கொண்டிருக் ஒன்ற செவ்வேலோ 


அவையுகுபடலம்‌. ௨௨௯ 


கின்‌ வாழ்காளும்‌ வன்மையும்வரமும்‌ சுற்றமும்படைகளும்‌ வான்றொட விளங்‌ 
இப்‌ புழுதியா லுயர்க்த பெருமலையின்‌ குழலிற்புகுர்த ஊழி காற்றேபோனின்‌ 
றழிக்கும்‌. ஆகையால்‌ இவற்றையதியாமல்‌ தனக்கொருவரு மொப்பிலாதோங்‌ 
கிய ஏக காயகனாயெ முதல்வனைச்‌ சிறுபாலகனென்றே சொல்லி இகழ்ச்‌ி 
செய்கன்றனை ; அதுபோகட்டும்‌ ; நீ செய்த குற்றத்தையும்‌ பொறுத்தோம்‌ / 
என்‌ கண்முன்னே ௮ற்பமாகியசொற்களால்‌ எமதபெருமானையிகழ்க்தனையே! 
அப்படி. ஏன்முன்னே யுரையாடி.ய காவை ௮ரைகொடியிலேகானே அணித்‌ 
அன்னுயிரையும்‌ வாங்கிவிடுவேன்‌, ௮௮ என்னையேவிய இறைவனது கட்‌ 
டளை யல்லாமையாலே அத்தனையும்‌ பொறுத்திருக்கன்றேன்‌, நீயோ எமது 
பிரான.து. வேற்படைக்குணவாவாய்‌ ; இன்னுமோ ருறுதிமொழியைச்‌ சொல்‌ 
கின்றேன்‌ நீயும்‌ உன்சுற்றமும்‌ பிழைக்கவேண்டுமாயின்‌ தேவர்களைச்சிறையை 
விடுத்துப்‌ பகையை நீங்கி வாழென்று சொல்ல, அதைக்கேட்ட . சூரபதுமன்‌ 
மிகக்‌ கோபங்கொண்டு நன்றாகவே பற்கள்‌ சதிதும்தோன்றாக மழலைச்சிறு 
பாலகன்‌ விடுத்த தூதனென்‌ றெண்ணியே உன்னை யுயிரொடும்‌ விடுத்தேன்‌ ; 
சிறிதும்‌ பெயராமலே அவன்பெருமையைப்‌ பின்னும்‌ பேசிக்கொண்டே யிருக்‌ 
கின்றாய்‌ ! அவன்வீரத்தையும்‌ என்முன்னே புகழ்க்‌ துபேசுகன்றாய்‌ ; கொஞ்சு 
இன்ற குதலைச்‌ சொல்லையுடைய அ௮க்குமரகாயகன்‌ எப்பொருட்கு மேலாகிய 
பரம்பொருளேயாகட்டும்‌,ஏல்லா வண்டங்களிலும்சென்றுதேவரையெல்லாம்‌ 
போர்செய்து வென்ற நானஞ்சுவேனோ | கான்தேவர்களைக்‌ கனவினும்‌ விடுகின்‌ 
நவனல்லன்‌, ஒருபோதேனு நினைக்கவேண்டாம்‌, அவன்‌ பெருமிதம்‌ பல 
சொல்லிமுடி.த்‌ தாயே ; அதையெல்லாம்‌ எனக்கெதிரிலிரு்தே ஒரு கணத்திற்‌ 
காண்பேன்‌ என்று சொல்லிவிட்டுத்‌ தன்னயலிலே கின்ற ஆயிரவரை கோக்க 
நீங்கள்‌ தூதனாக வந்த இவனுயிரை வாங்குதல்‌ பழிக்கெனாம்‌ என்பர்‌, ஆகை 
யால்‌ விரைரந்‌தபற்நிச்‌ இறையிடுவதே தகுதி ; நீங்கள்‌ இனி இவனைப்பிடி.த்.துச்‌ 
இறையிடுங்கோ ளென்றான்‌. 

அதைக்கேட்ட ஆயிரவரும்‌ எரியென விழித்துப்‌ பார்தது நெருப்பைச்‌ 
சூழ்கன்ற புகையேபோல அழயெபொன்னாசனத்தில்‌ எழுந்தருளியிருக்கின்ற 
வீரவாகு தேவரை வளைந்து கொண்டனர்‌. அவ்வாறுதன்னைச்‌ சூழ்க்த அவ்‌ 
வாயிரவரையும்‌ அவர்கள்‌ முடிகளணிர்ச கைக ளாயிரத்தையும்‌ தன்னொரு 
கையாற்பிடித்து அவனது பெரிய சபையிலேயே நிலத்திலோங்கி யறைகந்து 
கொன்றனர்‌. அவ்வர்யிரவரையும்‌ அப்படியே அம்‌ கொடி.ப்போதிற்‌ கொன்று 
கின்று அச்சூரபதஅமனை கோக்‌ எமது பெருமானாய்‌ சண்முகப்பெருமான்‌ 
திருக்கர,ச்திலேக்திய செவ்வேல்‌ இனிஉன்னைக்கொல்வது நிச்சயமாகையால்‌, 
கீயிறப்பதன்முன்‌ ஐம்புலனும்‌ விரும்பப்‌ பலசுகங்களையும்‌ அனுபவித்து அறிவு 
தெளிக்‌தருவென்று சானுக்‌ தானெழுக்தருளி யிருந்த ஆசனத்துடன்மறைந்து 
போனார்‌. இதுடெக்க ; 

அவைபுகு படலம்‌ 
முற்திற்து, 


இலவு, 


௨௩0 மகேத்தாகாண்டம்‌. 


சதமுகன்‌ வதைப்படலம்‌. 


அச்ரூரப துமன.து சபையிலேயே அ௮வ்வாயிரம்‌ பேரையுங்கொன்று அவ 
னு சபையினின்றும்‌ போய்விட்ட பிறகு அவனோ சதமுகனை கோக்டிச்‌ 
அதமுகனே இங்கே சண்முகங்‌ கொண்ட ஒருவனால்‌ விடப்பட்ட தூத 
ஜொருவன என்னாலேவப்பட்ட ஆயிரவரையும்‌ என்கண்முன்னேதானே என்‌ 
பராக்ெம முழுதும்‌ நிர்கனைசெய்‌ தன்னை யேவினானது மேன்மை பலவுஞ்‌ 
சொல்லி அவனை சென்று சேர்வதற்கு அகாயமார்க்கமாகப்‌ போகின்றான்‌, 
இவன்‌ நம்மாலேவிய வீரரை யமித்துப்‌ போனானே யாயினும்‌ கம்பால்‌ தூத 
௫ வந்தமையால்‌ அவனைக்‌ லொல்லுதல்‌ பழிக்டெனாகும்‌, அவனுடைய 
வல்லமையை யடக்டி அவனைப்‌ பிடித்துக்‌ கட்டிக்கொண்டு விரைவாக வரு 
வதே கடனெனச்‌ சொன்னான்‌. அவனோகூல்கொண்ட மேகம்போலு நிறங்‌ 
கொண்டரூசப தமன. பாதங்களை ததொழுது வணங்கஅவன தவிடைபெற்று 
காற்கடல்‌ வர்கடைர்காலும்‌ கெடுதியில்லாத ஊழிகாற்று ஊழித்தி இவற்றி 
ஜஞோசை தொடர்கின்ற காட்ட தியேபோலச்சென்று எம்மருங்கும்‌ இலக்கம்‌ 
விரர்கள்‌ அரக மாயுதங்களைத்‌ தரித்துக்கொண்டு தன்னுடன்‌ சூழ்க்து வேக 
மாய்வர வீரவாருகேவரை யடைந்து சொல்வானாயினான்‌. ௮கேக காவலைக்‌ 
டச்‌ துவருங்கள்வனே ! உலகத்திலுள்ளாரெவரும்‌ வியக்க ஏங்களிறைவனாய 
சூரபதுமன்‌ முன்னெவக்து நின்றதல்லாமல்‌ அவனையு மிகழ்க்து லெ விர 
ருயிரையும்‌ கவர்க்கு போவதென்ன ?கில்லு நில்லு உன்போர்த்திறமையை 
யழிப்பேன்‌, இவ்வுலகத்தில்‌ நீயெங்கே போயொளித்தாலும்‌ கான்‌ விட்டு 
வீடுிவனொ | எனப்‌ புறத்தேசென்று கெருங்லொன்‌. 


அவ்வாறனுப்பியவுடனே வீரவாகுதேவரும்‌ இச்சூரப அமன்‌ ஈமது சண்‌ 
மூகப்பெருமா னருளிச்செய்‌ தனுப்பிய சொல்லையுங்‌ கொள்ளாம லிகழ்ம்‌ து 
என்னையுமபிடி.க்க ஆயிரம்பேரையு மனுப்பினான்‌ ; கானோ அவ்வாயிரம்பேரை 
யும்கொன்று பெயரவே இதோ ஒரு வீரனை யனுப்பினான்‌ ; கானோ இவனையும்‌ 
கொன்று இர்ஈகரத்தினை யழிப்பேனென்று மஇத்துச்‌ சதமுகனென்பவனைப்‌ 
பார்த்து சண்முசுப்பெருமானுடைய உபய பாதங்களை மனத்திற்‌ இந்தித்‌ துப்‌ 
போர்செய்யக்‌ தொடங்கி அவனையும்‌ அவனொடும்‌ வந்த . இலக்கம்பேரையு 
மெதிர்ந்தனர்‌. அவர்களோ தங்கள்‌ கையிலுள்ள வில்‌, வாள்‌, வேல முதலிய 
ஆயுதங்களால்‌ போர்செய்தனர்‌; அவருள்‌ இலக்கம்பேரையும்‌ சூளிகையொன்‌ 
முற்‌ கொன்றனர்‌. எஞ்ரிகின்ற சதமுகனோ தன்‌ வில்லைக்கொண்டு போர்செய்‌ 
தான்‌? அவன அவில்லைப்பறித்‌ அ முறித்தெறிம்தனர்‌. அதைக்கண்ட ௪தமுகன்‌ 
வீரவாகுதெவபைப்‌ பிடிக்கத்‌ அணிக்கான்‌; அவனைத்‌ தமது புயங்கொண்டு தாக்‌ 
ப்‌ பூமியில்‌ விழும்படி கள்ளி முயலகனையும்‌ அம்‌. தகாசுரனையும்‌ கயாசரனையும்‌ 
தன்செவடியா லூன்றிய பரமவென்போல்‌ விளங்கி அவனை கொடிப்போதி லிட 
இிக்கொன்றதன்தி மிக்ககேோபக்கொண்டு ஈமதுசண்முகப்பெருமான்‌ திருவா 
ககையிகழ்ர்த இச்குரபதமனுடைய சபையையும்‌ அழித்து இக்ககரத்தையு மதி 
பேனென்று இந்தித்தார்‌. I 
. சதமுகன்‌ வதைப்படலம்‌ 


முற்றிற்று, 


* 


காவலாளர்‌ வதைப்படலம்‌. 


வீரவாகுதேவரோ குமரமாயகனுடைய பொதங்களை யெண்ணிப்‌ படி. 
முழுது மளந்த திருமாலேபொல நெடிய பெருருச்சொணட கின்றனர்‌, இவ்‌ 
வாறு பேருருக்‌ கொண்ட காலக்‌ 'இல்‌ அவருடைய பய இசை களை யனா 
சன, நீண்ட முடிகளோ விண்ணையளர்தன, பாதங்களோ பூமியை யளம்தன, 
இவ்வாறு பெருருக்கொண்டு நின்றதனால்‌ பூமியைத்தாங்யை நாகராசரும்‌ ஆதி 
கூர்மரும்‌ அப்பாரஞ்சுமக்காமல்‌ வருந்தினார்கள்‌. வீரவாகுதேவரோசண்ணுகப்‌ 
பெருமானுடைய உபய பாதங்களை பெண்ணு காறும்‌ மாமிலங்கணேடு சமுத்‌ 
இரசலம்‌ அப்பிளப்பின்‌ வழியே வம்துகொண்டி.ருக்ததஅ, அ௮க்நீரோ யானை தோ 
குதிரைகாலாள்முதலியசேனைகளைக்கையரிக்கொண்டு ஈதிகளடி.த்‌ துக்கொண்டு 
போவதேபொல ககரமுழுதுஞ்சென்ற,௫. இவ்வாறு வீரவாகுதேவர்‌ கொண்ட 
பேருருவைக்கண்ட ௮க்ககரமாக்கர்‌ யாவரும்‌ கையை மதித்து அதிசயமடை 
க்தனர்‌. அக்கொலுமண்டபத்திலிருர்த காவலாளரெல்லாம்‌ இதோ ஒரு வஞ்சக 
னடைந்தானென்று கூவி செருங்னெர்‌. அப்படி.கெருங்யெ காவலாளர்‌ வீரவாகு 
தேவருக்கஞ்டி இவனொடுபோர்செய்யாமற்போவோமாயின்‌ ஈம்மரசனோகம்மை 
வருத்‌துவானென்றுகினைக்‌.து எழு தோமரம்‌ பிண்டி.பாலம்‌ கதை முதலிய ஆயு 
தங்களைக்கொண்டெறிர்தனர்‌. வீரவாகுதேவரோ இவர்க விழுது விழச்‌ துபட 
ர்க்கஆலமரமேபோலத்‌ தமது திருமேனியில்‌ உதரம்பாயக்கண்‌ டதிககோபங்‌ 
கொண்டுகொன்றெக்த வீரர்மேலல்லது இவ்வசட்டருடன்‌ போர்செய்ய வாளெ 
டுப்பது தகுதியன்றென்றே அணிர்‌து அச்சேனை முழுவதையும்‌ கடலைக்‌ கலக்‌ 
யெ மந்தரமலையாகிய மத்தேபோலச்‌ சிலரைமிதித்‌தும்‌ கொதித்‌ தும்‌ படுத்தும்‌ 
ஈசுக்கியும்‌ புதைத்‌ அம்‌ தகர்த்தும்‌ அகைத்தும்‌ உதைத்தும்‌ குத்தியும்‌ உருட்‌ 
டியும்‌ புரட்டியும்‌ சிதைத்தும்‌ இவ்வாறு மானினங்கூடி. யிரைத்தவர்தபோத 
இங்கவேறு புகுர்தகொன்றாற்போல அவர்களையெல்லாங்‌ கொன்று குவித்து 

காவலாளா வதைப்படலம்‌ 
முற்திற்று. 


தகரழிபடலம்‌. 


இங்ஙனம்‌ ஐம்ப தஅவெள்ளம்‌ காவலாளரையும்‌ கொன்றுசென்று தன்னெ 
திரில்‌ ஐஞ்ஜாறுயோசனை வ்வ்முள் தாம்‌ ஆயிரம்யோசனை பீண்டதாயுள்ள 
வேர்மொன்றைக்கண்டு அதனைப்‌ பிடுங்கி ஒரு கையி லேக்திக்கொண்டு அச்‌ 
சூரபதுமன த . .கல்லொழுக்கமகன்ற கொலுமண்டபத்தின்மேல்‌ விட்டெதிர்‌ 
தார்‌. அது அக்‌ கொலுமண்டபத்தைச்‌ இதைத்துவிட்டது.! அங்குள்ளார்‌ 
அனைவரும்‌ அம்மண்டபஞ்‌ இதையவே இலர்‌ ஓடினர்‌, சிலர்‌ உடம்பில்‌ ஊறுபா, 
டடைக்தனர்‌, இலர்‌ இறக்‌அபட்டனர்‌, சிலர்‌ மெலிர்தனர்‌, சிலர்‌ புலம்பிக்‌ 
கொண்டிருந்தனர்‌. இவ்வாறு அம்மண்டபம்‌ சதையக்கண்ட சூரபதுமன்‌ தக்‌ 
கனேபோல மெய்யுணர்ச்சகெட்டுத்‌ தன்னருகேயிருந்த ஆயிரக்தோளும்‌ ஐஞ்‌ 
ஆது முகமுங்‌ கொண்ட ஆயிரம்பேரைப்பார்த்து அக்குமரகாயகன்‌ விடுத்த 


+ 
௨௩௨ மகெேற்திரகாண்டம்‌. 


தூதன்‌ வேரமொன்றைப்‌ பிடுங்கி ஈமதகொலுமண்டபத்தின்மே லெ ஜிக்கான்‌; 
அது கமதுமண்டபத்திற்‌ ிறிதிடர்‌ தவிர முற்றுமழித்தவிட்ட அ, ஈமக்குப்பழி 
யும்வர்‌,து சோ்க்தது, மது புகழு மழிந்த அ, அவனைக்‌ கொல்லுவதோ மக்கு 
வெற்றியுமன்று, அவனை நெருங்கி அரும்போர்செய்தேனும்‌ கொல்லாமற்பிடி த்‌ 
அக்கொண்டுவர்‌து என்கண்முன்னே விடுங்கள்‌. நானோ அவனை முன்னே மம்‌ 
மாற்றறையிடப்பட்டதேவர்களுடன்சறையிடுஇன்றேனென்றான்‌. அவர்களோ 
இறைவனே எங்கள்விண்ணப்பத்தைக்கேட்டருளும்‌ ! ஈமதுபகைவனால்‌ அனுப்‌ 
பப்பட்ட தரதனேக்‌ கொல்லச்‌ துணிக்கோமேனும்‌ உம்முடைய ஆக்கினை யை 
யெண்ணிப்‌ பயந்தே இதுவரையிலும்‌ சாமதிக்தோம்‌, இனி உமது கட்டளை 
யின்படி. செய்கின்றொமென்றார்கள்‌. அதைக்கேட்டு மகழ்க்து அவர்களை வீர 
வாகுதேவர்மேல்‌ விடுக்க அவர்களும்‌ வீரவாகு சேவர்முன்னே சென்றார்கள்‌. 
அப்போது விரவாகுதேவரோ அம்மண்டபத்தை யழித்ததமல்லாமல்‌ அம்‌ 
மலூகந்திரககரையுமழிக்‌அத்தன்னைச்குழவருவோருடைய மாளிகைகளையு மழி 
ப்பேனென்று மனங்கொண்டுசோலைகள்‌,செய்குன்றுகள்‌,தெற்திகள்‌,மண்டபங்‌ 
கள்‌, கோபுரங்கள்‌ முதலியவற்றைப்‌ பாழாக்கி ; அகழியையும்‌ தூர்த்துவிட்ட 
னர்‌. மேருமலை அதிர்ந்தது, அதைச்சூழ்க்த எண்டிசாசலமும்‌ குலுங்கின, 
கரகலோகமும்கலங்கின அ. கடலும்‌ பூமியும்‌ கலங்கி, உயிர்களெல்லாம்‌ வருந்‌ 
இன,இசையானைகளு மோட்டெடுத்தன ஒருவரா லு முடிவடையப்படாத சூர 
பதுமனுடைய வளமுழுதுமேயல்லது அக்ககரமுழுஅ மழிக்க ; அப்போது 
மாடவிதிக ளிடிக்கபோயின, சோலைகளு மழிந்தன, கோபுரங்களெல்லாம்‌ 
பொடிப்‌ பொடி.யாயின, மதில்களெல்லா மழிக்துபோயின;, மண்டபங்களும்‌ 
கோபுரங்களும்‌ வேரங்களும்‌ மதில்களும்‌ மாடகூடங்களும்‌ மனைகளும்‌ இடி. 
க்துபோய்‌ அவற்றாலுண்டான புழுதி விண்‌ மண்‌ முதலிய இடமெல்லாம்‌ 
எங்கேபார்த்தாலும்‌. செல்வததின்‌ மயமாய்ப்‌ பொன்னுலகமென்றே சொல்லச்‌ 
இறந்தது. இவ்வாறு அம்மகேந்திரககரம்‌ தகர்க்து விழ அர்ககரத்தினிடத்தே 
வூக்கன்ற சனங்களுடைய ஓசையோகடையுககாளில்‌ விண்ணும்‌ அண்டகடா 
கமு முடைக்து அழியக்கண்‌ டுயிர்கள்‌ பேரொலிசெய்வ தபோலவு மிருக்த.து. 
இவ்வாறு அக்ககரமுழுது மழியவே முன்னைவளமனைக்தும்‌ கெட்டொழிக்த து. 
ககரழிபடலம்‌ 
முற்றிற்று, 


வவட. 


சகத்திரவாகுகள்‌ வதைப்படலம்‌. 


ஆயிரக்‌ தோளையுடைய அவ்விரர்கள்‌ சூரமதுனா லனுப்பப்பட்டு எழு, 
சூலம்‌, வில்‌, காஞ்டுல்‌, கழுக்கடை, வளை, கப்பணம்‌, வாள்‌, மழு, கதை, சக்‌ 
கரம்‌, வச்செமுதலிய படைகளை யேக்‌இ உலகிலுள்ள எல்லா உயிர்களையும்‌ 
வாயிற்பெய்தாலும்‌ போதாத வயிந்தினையுடையராய்‌ வீரவாகுதேவரையடை 
க்தனர்‌. அதைக்கண்ட வீரவாகுதேவர்‌ முப்புரம்‌ பொடித்த முன்னவனே 
போலக்‌ கோபாகை கைத்து. மேலோங்லயே மர்தரமலையென நின்று வான 


- அபல வதைப்படலம்‌. உங 


ளாவிய தோர்‌ மராமரங்‌ கையி ற்கொண்டு அவர்களொடும்‌ போர்‌ செய்யத்‌ 
தொடங்க, அவர்களும்‌ அவருடன்‌ போர்செய்யத்‌ தங்கள்‌ ௦ கையிலுள்ள 
படைக்கலங்கள்யாவு மெதிர்தார்கள்‌.. விரவாகு தேவரோ அவர்கள்‌ விடுத்த 
ஆயுகங்களையெல்லாம்‌ வெறுக்துகளாக்‌ட அவர்களையெல்லாம்‌ அம்மராமரங்‌ 
கெரண்டேயழித்‌துக்‌ கெ ால்லத்தொடங்கிச்செரைத்‌ தலைகளைக்‌ கிழித்தும்‌ 
நெற்தியைப்பிளர்‌ தும்‌ பற்களையிழப்பித்‌ தம்‌ காயையறுத்தும்‌ கழித்தனர்‌, 
இவ்வாறு அவர்‌ அவ்வா ம்யேண்யு மழித்துக்கொன்று தன்னந்தனியனாய்‌ 
கின்றனர்‌. 


சகச இிரவாகுகள்‌ வதைப்படலம்‌ 
முற்திற்று. 


வச்சிரவாகு வதைப்படலம்‌, 


இவ்வாறு சூரபதுமனா லனுப்பப்பட்ட :சகத்திரவாகுளாவார்‌ போர்‌ 
செய்து தம்வலிகெட்‌ டுயிரழிர்துபொதலும்‌, அதனை விரைந்தோடி.யதிவிக்க 
ஆகாயமார்க்கமாகச்‌ சென்ற தூதர்கள்‌ தங்க ளரசனிடமடைகர்து தேவரீர்‌ 
அனுப்பிய அவ்வீரரெல்லாம்‌ அத்தூதன்‌ மராமரங்கொண்டே புடைக்க இற 
நீதுபட்டனரொன்று ஈடர்தசெய்தியை யஜிவித்தனர்‌. அதைக்கேட்ட சூர 
பதுமன்‌ மிக்க துயரங்கொண்டு உமாதேவி யளித்த சிறுமகனாய அக்குமர 
காயகனேவிய தரதனொருவன்‌ என்முன்னேவரந்தென்னை அவமானஞ்செய்‌ த 
சென்றதன்றி, அநேகவீரரையுங்கொன்று இன்னமும்‌ போகாமலுமிருக்கன்‌ 
முன்‌ மது. வல்லமை ஈன்றாயிறாக்சன்றதே யென்று சிரித்துச்சொன்னான்‌ 
இப்படிசொன்ன சூரபதுமனை அடி.வணங்கி பத்தமுகம்படைத்த. வச்சிர 
வாகுவென்பவன்‌ தேவரீர்‌! அற்பனாயெ ஒருதூ,துவன்பொருட்டாக இவ்வகை 
யாகச்சொல்லவடுக்குமோ ! ஐயனே கானேசென்று அவனை வெற்திகொண்டு 
அவனைல்‌ கைப்மிடி.யாகப்பிடித்‌ ௫ வருகின்றேன்‌, என்‌ இராணியைப்‌ பாருமென்‌ 
ரன்‌ ;,௮,சற்சைர்சத சூரபஅமன்‌ நீயேபோய்ச்‌ சயங்கொண்டு வாவென்று 
கட்டளையிட்டான்‌. உடனே தர்தையிடத்தேவிடைபெற்று வச்சரவாகுஆயு௪ 
சாலையிற்புகும்‌து வச்சிரக்கவசமணிக்து. வீரபட்டக்தரித்‌து அம்பறாத்‌ தரணி 
கொண்டு தும்பைமலர்மாலைவேய்க்து வில்லைக்கையிலேக்தி, பிற ஆயுதங்களையு 
மெடுத்துக்கொண்டு போர்க்கோலங்கொண்டு புறப்பட்டுத்‌. தன்னொடும்‌ அணை 
யரகவக்தாரைமோக்கி எமது பிதாவோ அர்குமர்காய தேக க னைக்கைப்‌ 
பிடியாகப்‌ பிடித்துவரக்‌ கட்டளையிட்டிருக்கன்றனன்‌. அவனைப்‌ போரில்‌ 
;வென்றுதாம்பினாற்‌ பிணித்துக்‌ கட்டிக்கொண்டே வரவேண்டும்‌, நீங்களும்‌ 
போர்க்குவரச்‌ சத்தமாகுங்க ளென்றான்‌. அப்படியே வருவோமென்று அவர்‌ 
கள்‌ போர்க்கோலங்‌ கொண்டு தன்னைத்தொடர அவர்களுடனும்‌ போய்ப்‌ 
போர்க்களஞ்சென்றான்‌.. 
2. 30 


உங. மகேந்திரகாண்டம்‌. 


அதைக்கண்ட, வீரவாகுதேவரும்‌ இங்கே வருகன்றவனோ சூரபதம 
னேயல்லன்‌, ஆயின்‌ அவனது மக்களி லொருவனாகவே தோன்றுகின்றான்‌, 
இவனைச்‌ சேனையுடன்கொன்று இன்று மாலைப்போதுக்குள்ளாகச்‌ செக்திலிற்‌ 
சென்று மது குமரசாயகனைக்‌ காண்பதே ஈலம்‌, அவ்வாறு செய்யேனெனின்‌ 
கான்‌ அக்குமரகாயகனடி.த்தொண்டனோவென்று சொல்லிக்கொண்டே ஈமது 
சண்முகங்கொண்ட சதுரப்பெருமானுடைய உபயபாத தாமரைமலரையுக்‌ 
இயானித்‌ துக்கொண்டு போர்செய்ய முயன்று அண்டமும்‌ இசையும்‌: வானும்‌ 
ருலுங்கும்படி.க்கதோளொடுர்‌ கோளைத்‌ தட்டிக்கொண்டு ஆரவாரித்தனர்‌, இவ்‌ 
வாது ஆரவாரிக்கக்கேட்ட தேராளிகளும்‌ யானைவிரறாம்‌ குதிரை வீரரும்‌ 
காலாட்களும்‌ உடம்பு வேர்த்துச்‌ இச்சை கலங்கி இது சகல சராசரங்களு 
மழிய ஊழிகாலத்இில்‌ உருத்திசரூர ச்‌ இயால்‌ தன்னந்கனிகின்று ஆரவாரிக்கும்‌ 
ஆரவாரமோ | அல்லாவிட்டால்கடல்களுக்கரசனுடைய ஆரவாரமோ! அண்‌ 
டங்க ணெக்குவிட்ட,சனா லுண்டாயெ ஆரவாரமோ ! எழுகடலு மூடைக்‌ 
தொன்றுபட்டகனா லுண்டாகிய வாரவாரமோ | வென்று சொல்லிக்கொண்‌ 
டார்கள்‌. 

இதை வச்ரெவாகு கேட்‌ டுள்ளம்‌ வருக்‌இ ஈரேழு பதினா. லுலகத்திலும்‌ 
இப்படிப்பட்ட பேரொலி சான்‌ ஒருராளுங்‌ கேட்டதேயில்லை, இவ்வகைச்‌ 
சத்தம்‌ யாத ? ஆராயுங்களென்று தன்னருகேயிருர்தவரைபொக்திச்சொல்ல ; 
அப்போது அவன்‌ கெரைடடத்தும்‌ சாரதியாயெ விசயனென்பவன்‌ சொல்வா 
ஓயினான்‌. ஐயனே ! இது உமது தேரிற்கட்டிய குதிரையை த்தும்‌ சாரதி 
சொல்லும்‌ சொல்லென்றுஎன்சொல்லை அங்கேரியா இருக்கவேண்டாம்‌; அதை 
இனிமற்காணலாம்‌ ! இதுவோ அருட்கடலாயெயெ குமரகாயகன்‌ அளவில்லாத 
சேனையுடனேபோர்செய்ய வருவதை காடி. முன்னே தூதனாகவிடப்பட்டவன்‌ 
செய்தபேசொலியே யாகுமென்று சொல்லிமுடி.த்தான்‌. இது தூதனாகவர்த 
வன்செய்தஆரவாரமென்றுசொல்லி அவன்வாய்கூடுமுன்னேகோபங்கொண்டு 
கண்களில்‌ இப்பொதியெழப்‌ பெருமூச்செறிக த அதட்டி கானேபோய்‌ இந்த 
கணமே அவன்‌ வல்லபத்தைக்கெடுத்து அவனையும்‌ பிடி,த்‌துக்கொண்டுவர்‌ து 
என்தந்தையினுடைய சமுகத்திலே விடுகிறேன்பார்‌, இது மெய்யாமென்றே 
சொன்னான்‌. இப்படி.ச்சொல்லிக்கொண்டுபோகையில்சேனைகளெல்லாம்‌ அவ்‌ 
விரவாகுசேவரைப்போய்ச்‌ சக்கராகாரமாய்ச்‌ சூழக்‌ துகொண்டன; இலர்‌ தங்‌ 
கள்கையிலிருர்‌த வில்லை வளைத்துப்பாணவருஷம்‌ பொழிக்தனர்‌,ிலர்‌ காஞ்சி 
லெஜிர்தனர்‌, லெர்‌ தண்டும்‌ சூலமும்‌ விசினார்கள்‌, சிலர்‌ மழுப்படை யெறிக்‌ 
தார்கள்‌, லெர்‌ பிண்டிபாலத்தைத்‌ தூர்த்தார்கள்‌, லர்‌ வேலை யேவினர்‌, 
இலர்‌ சக்கரத்தையெடுத்‌ தெதிக்தனர்‌. இதைக்கண்ட வீரவாகுதேவரும்‌ 
ஆயிரமாயிரம்‌ அவுணர்களை யொருசேரப்பிடித்‌ து அவர்‌ குடுமியைக்‌ தமது 
சையாற்பிடித்தப்‌ பூமிமேலும்‌ மலைமேலு மெடுத்தெறிவர்‌, லெனைத்‌ தமது 
பாதத்தால்‌ மிதித்துழக்குவர்‌, லெரை யுதைத்துலாவுவர்‌, சலமா யடித்துக்‌ 
கொல்வர்‌, இலரை அம்மியிலரைப்பதபோ லரைத்‌ அயிர்ந்க்குவர்‌ ; இவ்வாறு 
போர்செய்யவே தேர்களழிக்தன, குதிரைக எழிர்தன, யானைக ளமிர்தன ; 


வச்சிரவாகு வதைப்படலம்‌, ௨௩௫ 


தானவர்கள்‌ போரும்புகழும்‌ கெட்டொழிக்தன, வச்ரெவாகாவுடன்‌ வந்த பல 
அவுணவீரருடைய குமரர்கள்‌ தம்முடன்வர்த ஈாற்படையுடனே வீசவாரு 
தேவருடன்‌ போர்செய்யத்‌ தொடங்கினார்கள்‌. 

அதைக்கண்ட விரவாகுதேவரும்‌ தம்மை யெதிர்ந்காரை யெல்லாம்‌ 
தீங்கையிற்‌ பிடித்த ஆலமரமாகிய சண்டி.னாற்‌ பொருது கின்று இன்னாபின்‌ 
னப்படுத்திச்‌ சாரி வந்தார்‌. இத்தனேபேரு மாண்டசைக்‌ கண்ட வச்ரெவாகு 
வும்‌ ஈமது சேனை யிறர்துபட்ட தல்லவா வென்றே மனம்வருக்தி மிக்க 
கோப மேற்கொண்டு தன்‌ தேர்ச்சாரதியைப்‌ பார்த்து மது தேரை அத்‌ 
தூசன்முன்னே செலுத்த வேண்டுதின்றே னென்று சொல்ல, அச்சாரதியும்‌ 
அப்படியே வச்ரெவாகுவினுடை.ய தேரைவிரைவாக வீரவாகுதேவர்முன்னே 
யோட்டிக்‌ கொண்டுபோய்‌ விட்டான்‌. அதைக்கண்ட வீரவாகு தேவரும்‌ 
மிகவு மனமகதிழ்ச்சயடைர்‌த முழுஅலகளந்த நெடிய இருமாலைப்பார்க்கி 
லும்‌ மிக நீண்ட உருவங்கொண்டு தம்முடைய பாதங்கள்‌ பூமியை யளக்கவும்‌, 
புயங்கள்‌ ஆகாயமுழுதுஞ்சென்று நெருங்கவும்‌, முடிகடக்தபோய்‌ அண்ட 
கோளகையை நெருங்கி முட்டவும்‌, தாம்‌ வடிவங்கொண்ட தன்மையைப்‌ 
பார்த்து ஆதிசேஷன்‌ மதிமயங்கவும்‌, காலடி. பெயர்த்‌. துவைப்பதனால்‌ பூமி 
வெடிக்கவும்‌, இடியும்‌ காணங்கொள்ளும்படி. யாரவாரிச்‌. ௪, முன்னை நாளில்‌ 
புரமடங்கலும்‌ செயங்கொண்ட பாணமே போன்றானாய்‌ இரணியனுடைய 
வரமடங்கலும்‌ உதிரமடங்கலும்‌ வாணாளுட னுரமடங்கலுமுண்ணத்‌ தறியி 
னிடத்தே தோன்றிய ஈரசிங்கமூர்த்தியும்‌ பயப்பட ககைத்தார்‌ ; அப்போது 
வச்சிரவாகு மனங்கலங்கித்‌ தன்‌ முடிகளின்‌ வரிசைகளை யசைத்து ரெருப்‌ 
பெழ விழித்‌அப்‌ பார்த்‌ துக்கோபங்கொண்டு சொல்லத்‌ தொடங்கினான்‌. 

உன்‌ வீரமும்‌, ஆண்மையும்‌, பேரும்‌, பேராற்றலும்‌, நீ பெற்ற இரும்‌, 
நீ கற்ற வித்தையும்‌, நீ செய்யும்‌ போரும்‌ ஈன்று ஆகையால்‌, உனக்கிவ்வார 
வாரம்‌ தக்கதே ! நீயோ உன்னுடன்பொரவர்த வீரரையெல்லாம்‌ கொன்றோ 
மென்றெண்ணங்‌ கொண்டிருக்கின்றாய்‌ ! அ௮தைவிட்டுவிடு ; உன்வல்லபத்தை 
யழிச்து என்தந்தையினிட,த்தே உன்னைக்‌ கைப்பிடியாகப்‌ பிடித்‌ தக்கொண்டு 
போய்‌ விடுகிறேனென்று சொன்னான்‌. அப்படி சொல்லக்கேட்ட வீரவாகு 
தேவரும்‌ உன்னை கான்‌ வெல்ல முயலுகின்றேன்‌, நீயுமென்னை வெல்ல 
முயலவேண்டும்‌ ; காமிருவரும்‌ அதைச்‌ சொல்லி நிற்பதினால்‌ ஒருபயனு 
மில்லை,விரைந்‌து போர்செய்‌, பின்னே வெல்வார்‌ வெல்லுகவென்று சொல்வ 
தற்குமுன்னே வச்சிரவாகுவும்‌ தன்கையில்‌ உள்ள வில்லை வளைத்து காணே 
திட்டு ஆயிரம்‌ பாணங்களைப்‌ பிரயோகஞ்‌ செய்தான்‌. அந்தப்‌ பாணங்கள்‌ 
வீரவாகு தேவர்மேல்‌ வரக்கண்டு அவர்‌ தமது கையால்‌ அவைகளைப்‌ பிடித்‌ 
அப்‌ பொடிப்பொடியாய்ப்‌ போகப்‌ பிசைந்து விட்டார்‌. வச்ரெவொகுவோ, 
தான்‌ செலுத்திய பாணங்கள்‌ பொடிப்பொடியாகவே, கோபங்‌ கொண்டு தன்‌ 
வில்லை. மீண்டும்‌ வளைத்து இலைவடிவத்தையுடைய பாணங்கள்‌ பதினாயிரம்‌ 
அவர்‌ மார்பே இலக்காக கோக்கிவிட்டான்‌. அவரோமுன்னே . தம்முடன்‌ 
போர்செய்தார்‌ கையினின்றும்‌ விழுக்‌இருக்த முசலமொன்றையெடுத்து அவை 


உங ர மகேற்திரகாண்டம்‌. 


கள்‌ இசைதொறுஞ்‌ தெலிப்போரும்படி. செய்ய,பின்னும்‌ பதினாயிரம்‌ பாணங்‌ 
களை விடுக்து அவர்‌ பிடிச்இருக்த முசலத்தைப்‌ பொடிப்‌ பொடியாகச்‌ செய்த 
தல்லாமல்‌ தலையி லாயிரம்‌ கண்ட த்திலாயிரம்‌ தோளிலாயிரம்‌ மார்பிலாயிரம்‌ 
தாளிலாயிரமாகப்‌ பாணங்களைத்‌ தூண்டினான்‌. வீரவாகு தேவரோ தன்‌ 
கையிலிருக்‌ த முசலமுதிர்‌து போகத்‌ தன்மேனி முழுதும்‌ பாணங்கள்‌ தைப்‌ 
பதனாற்‌ திது ரேரமயர்ச்து பின்பு விரைந்துபோய்‌. அவன்‌ தேரைக்‌ காலா 
லுதைக்துச்‌ தள்ளினார்‌. அவ்வுதையால்‌ அத்தேரிற்‌ கட்டிய குதிரைகளு 
மழிர்து சேர்ச்சாரதியு மிறக்துபோய்த்‌ தேரும்பட்ட அ கண்டு, வச்செவாகு 
வேறொரு தேரிலேறி வீரவாகு தேவர்மேல்‌ ஆயிரம்‌ பாணங்களை அவர்‌ 
கெற்றியே யிலக்காக விட்டான்‌. இவ்வாறு அவன்‌ விடக்கண்ட வீரவாகுதேவர்‌: 
தங்கையால்‌ அவனேஜியிருந்‌த தேருடன்‌ அவனை ஆகரயமார்க்கத்தில்விட்‌ 
டெதிக்தஅமல்லாமல்‌ அங்கேயிருந்த தேர்களை யெல்லாம்‌ உதைத்துச்‌ சன்னா 
பின்னப்படும்‌இவிட்டனர்‌. வச்ரெவொாகுவோ பூமிக்‌ லெட்சம்‌ யோசனை தூரம்‌ 
வரையும்‌ ஆகாய மார்க்கத்திற்சென்று பின்னழின்ற தேருடனே போர்க்‌ 
களத்தில்வம்னு விழுக்கான்‌. அப்படி. விழுக்‌ தும்‌ தன்கையிலிருக்த வில்லை வளை 
க்கவெண்ணவே,அவ்வில்லை வலிதுபற்திவிரவாகுதேவர்‌ முறித்துத்தள்ளினார்‌: 
அதைக்கண்ட வச்ரெவாகுவும்‌ மிக்க கோபங்கொண்டு தன்கையில்‌ வாளைக்‌ 
கொண்டு போர்செய்யும்படி. வர, வீரவாகு தேவரும்‌ தம்முடைய இடையிற்‌ 
கட்டியிரும்ச வாளையேக்தி அவன்முன்னேசென்று' அதைத்‌ தன்‌ வாளால்‌ 
விலக்கி அவன்‌ வாளேந்திய கையையறுத்துத்‌ தள்ளினார்‌. தன்‌ கைதையக்‌ 
கண்ட வச்ரெவாகு வேறொரு கையில்‌ தண்டு கொண்டெதிய ; அதையும்‌ 
வெட்டி.க்கள்ளி அவனுடைய பத்துத்‌ தலைகளையுங் கொய்து நிகர்‌. 
இதைக்கண்ட அவுணர்கள்‌ மிகவும்‌ பயக்து அழுதுகொண்டே இசைதோறு 
மோடிப்போனார்கள்‌. சூரியனோ வச்ரெரவாகு இறந்தது கண்டு இங்கே: சக்‌ 
கோஷத்தால்கின்று கொண்டிருப்பேனாயின்‌ சூரபதுமன்‌ கேட்டால்‌ என்ன 
கேடு கோச்‌துவிடுமோ வென்று நினைத்து மறைக்துகொள்பவன்‌ போலவே 
அஸ்சமான மலையைச்‌ சேர்ந்தான்‌. இது கிற்க; 
வச்ரெவாகு வதைப்படலம்‌ 
முற்றிற்று, 


யாளிமுகன்‌ வதைப்படலம்‌. 


சூரபதுமனுடைய மகனாயெ வச்சரவாகு இறந்ததும்‌ தன்னொடு: போர்‌ 
செய்யவருவாரில்லாமையும்‌ ௮வனுடன்வந்தசேனைமுழுதும்‌ இறந்‌தபட்ட அம்‌ 
கண்டு வீரவாகுதேவர்‌ பின்‌ வருமாறெண்ணுவா ராயினார்‌. எமது பெருமா: 
ஓய சண்முகத்‌ தொருவனை நிக்தனைசெய்த இச்சூரபதுமனது மகேக்திர 
ஈகரத்தையு மழித்தேன்‌, என்னோடெதிர்க்த ிலவிரரையும்‌ கொன்று குவித்‌ 
தே என்கோபமுஞ்‌ ஐ.அ தணிர்தேன்‌,என்னோடும்போர்செய்ய யாரும்வசா 
இருக்கன்றனர்‌; சூரியனோ மேற்கடலிற்சென்று ௮ஸ்‌ சமான மலையையடைர்‌ 


யாளிமுகன்‌ வதைப்படலம்‌. உங. 


கான்‌, மாலைக்காலமும்‌ வந்து விட்ட அ,தருமத்தின்வழியே இறிதும்‌ ஈடவா அ 
யாவருக்கும்‌ அன்பன்‌ செய்பவராதிய அவுணர்கள்‌ வடிக்கும்‌ இக்ககரினிட 
ததே அரகனாகவே வந்த யான்‌ இம்மாலைவரையும்‌ எமது சண்முகத்தெய்வ 
மணியை மறக்கலாமோ ! காம்‌ தேவர்கள்‌ துன்பத்தைக்‌ தீர்ப்பதற்காக இவ்‌ 
விடத்தி னின்றும்‌ ௩மது சரவணப்‌ பெருமான்‌ சக்கிசானத்திற்குச்‌ செல்வ 
துசமெனசக்துணிந்து அந்ககரைவிட்டிக்‌ காற்றேபோலவும்‌ கனலேபோலலவும்‌, 
கரலனே போலவும்‌ கொடுங்கூற்றேபோலவும்‌ வீரவாகுதேவர்‌ அவ்வீதிகளின்‌ 
வழியாகச்‌ சென்றார்‌. அவர்‌ அவ்விதி வழியாகச்‌ செல்லக்கண்ட அவுணர்‌ 
கள்‌ இவனோ யமனே போன்றவன்‌, இவனை நெருங்க வேண்டாம்‌, உங்களைக்‌ 
கொன்றே விடுவானென்றுசொல்லிக்கொண்டே யோட்டெடுத்‌ தப்போயீனார்‌. 
இவ்வாறு அவுணர்கலெல்லாம்‌ ஓடிப்போக அவ்விதிகளைக்‌ கடந்து கடைவீதி 
களையுக்‌ தாண்டி... மகேந்திர௩கரையும்‌ கடக்‌ தபோய்‌ ; ஆகாய மார்க்கமாய்வழிக்‌. 
கொண்டுவிரைம்‌ சென்று முருகப்பெருமானை த.துஇித்‌.துக்கொண்டே இலங்கா. 
ஈகரத்தின்‌ வடபாலடைக்தார்‌. அப்போது .௮தன்‌ வடதிசையில்‌ காவல்‌ 
செய்துகொண் டிருக்தவனும்‌ ஆயிரமுகமும்‌ இரண்டாயிரங்‌ கைகளுமுடைய 
வனும்‌, யமபுரத்தின்‌ வாயில்களைப்‌ போன்ற வாயை யுடையவனும்‌, பல வாயு 
தங்களைத்‌ தரித்தவனும்‌, ஊழித்திப்போன்ற கண்களையுடையவனும்‌, கருணை 
யென்பதே சதிதேனு முள்ளத்தில்‌ இருக்கப்‌ பெறுதவனும்‌,பல பாதகங்களே' 
செய்து பமனெவனும்‌,வாள்வலி பெற்றவனுமாகய யாளிமுகனென்று சொல்‌ 
லப்பபெபவன்‌, தான்‌ சூரபதுமனை த்‌ தெரிரிக்கச்சென்று பின்‌ தன்னகரத்தை 
மீண்மெடைக்து தன்மகனாதிய வீரசிங்க னிறந்தது கேட்டு மிகமனம்‌ வருக்இ' 
யிருப்பவனாதலால்‌, மிகவேகமாய்த்தன்னர்தனீயே இவர்வருவதுகண்டு தன்‌ 
னருகேயிருக்காரை நோக்கி ஆகாய மார்க்கமாய்த்‌ தன்னந்தனியே வருகின்‌ 
மூனே இவனாரென்று கேட்க, அவர்கள்டர்ததை முழுதும்‌ சவிஸ்தாரமாய்ச்‌ 
சொல்லினார்கள்‌. 

அதைக்கேட்டயாளிமுகன்‌ மிக்ககோபங்கொண்டு தன்னொடிம்‌ லெவிரர்‌, 
கள்‌ தொடர்க்‌ தவர வாளை யேந்திக்கொண்டு - விரவாகுதேவரை யெதிர்க்து 
போர்செய்யத்தொடங்கனொோன்‌. அவரைச்‌ சேனைகளும்‌ போர்செய்யச்‌ கூழர்‌ ௮, 
கொண்டு பலபடைகளையு மெதிந்தன. வீரவாகு தேவரும்‌ தமது கையில்‌ 
வாளையேக்தி அச்சேனைக எத்தனையும்‌ அழித்து விட்டனர்‌. அதைக்கண்ட. 
யாளிமுகன்‌ தன்னாயிரங்‌ கைகளாலும்‌ யுகமுடி.வில்‌ தோன்றும்‌ இடியேபோல்‌. 
அடித்தான்‌ ; வீரவாகு தேவரும்‌ தம்மையடித்த அக்கைகளாயிரங்களையும்‌. 
வாளினால்‌ அண்டமாக்க,மற்ற ஆயிரங்கைகளால்‌ மலைகளையெலலாம்‌ பிடுங்கி 
யெதிக்தான்‌ ; அவைகள்‌ வீரவாகுதேவர்‌ மேற்பட்டுப்‌ பொடி.ப்பொடி.யாயின: 
வீரவாகுதேவரும்‌ மற்ற கைகளாயிரத்தையும்‌ தமது வான்கொணடேே வறை 
அத்‌ தள்ளினார்‌. பின்பு யாளிமுகன்‌ தன்‌ துதிக்கை கொண்டு வீரவாகு 
தேவனாப்‌ பற்றும்படி. தொடங்க, அவன அ ஆயிரந்தலைகளையு மறுத்துத்‌ 
தள்ளினர்‌. 

யாளிமுகன்‌ வதைப்படலம்‌ 
முற்திற்று, 


_—— 


உங] ம்கேற்திரகாண்டம்‌. 


வீரவாகுதேவர்‌ மிட்சிப்படலம்‌. 


அர்த யாளிமுகளைக்‌ கொன்ற பின்னர்‌, வீரவாகு தேவரும்‌ தமது 
வாளை யுறையிலிட்டு இலங்கையைக்‌ -கடர்கு கக்தமாதன த்‌ தஅடன்‌ கடலையும்‌ 
தாண்டித்‌ இருச்செக்தூரை யடைக்தார்‌. இவர்‌ திருச்செக்துரை யடையக்‌ 
கண்டபோது பூதகணங்கள்‌ சக்திரனைக்கண்ட கடலைப்போல்‌ ஆரவாரித்தன, 
பாரிடவிரரும்‌ விரவாகுதேவரை நெருங்கித்‌ தமது கைகளைக்கூப்பி வணங்க 
மார்பொடு மார்பு பொருர்‌தத்‌ தழுவிக்கொண்டு அன்பால்‌ மனமுருகி கின்றார்‌ 
கள்‌.விரவாகுசேவரும்‌ அவர்களை க்‌ தாமும்‌ தழுவிக்கொண்டு நான்மகேந்திர 
நகரை யடைக்க பாவத்தை உங்களைக்கண்ட தனால்‌ நீங்கனேனென்று பேரன்‌ 
பால்‌ உபசாரவார்த்தைகளை்‌ சொல்லிக்கொண்டே தம்மைவக்‌து வணங்இய 
இலக்கத்‌ தொன்பதின்மரையும்‌ மார்புறத்‌ தழுவிப்‌ பீன்பு அவர்களுடனே 
குமராாயகன்‌ எழுர்தருளிய கோயிலை யடைக்தார்‌, இருமால்‌ பிரம னிக்திரன்‌ 
முதலிய தேவர்கள்‌ தம்மைப்‌ புடைசூழ்க்திருக்கக்‌ குமரகாயகன்‌ எழுர்தருளி 
யிருந்த கோலத்தைக்கண்டு மனமு மென்பும்‌ அழலிடு மெழுகேபோ ஓருகிக்‌ 
கண்களினின்றும்‌ இன்பக்‌ கண்ணீர்‌ பெருக விதிர்விதர்ப்‌ பெய்தி உடல்‌ முழு 
அம்‌ மயிர்‌ பொடி.ப்பக்‌ குமரகாயகன து சேவடிகளை மும்முறை வலம்வந்த 
வணங்கி கின்றார்‌. எம்மையுடைய பெருமானே வீரவாகுதேவரை கோக்க 
நீ மகேக்திர ஈகரை யடைந்த மீண்டகைச்‌ சொல்ல வேண்டுமென்று கேட்க, 
விரவாகுதேவரும்‌ தேவர்களைச்‌ இறைவிடுகலை யேற்றுக்கொள்ளாமையாற் 
போர்க்குச்‌ செல்வதே கடனென்றுஞ்‌ சொல்ல, சர்வபரிபூரணராய்‌ அனைத்த 
முழுதொருங்‌ குணாக்த முத்துக்குமரப்பெருமானோ,நீ அங்கேசெய்தசெய்கை 
யொன்றுஞ்‌ சொல்லாமலிருக்கன்றனையே | அதைச்‌ சொல்லவேண்டுமென்று 
கேட்க,யான்‌ தேவரிரது திருவடிச்‌ தயான பலத்தாலேயே என்னை யெதிரக்‌ 
காரையெல்லாம்‌ வெற்திகொண்டு மீண்டேனென்று சொல்லி முடித்தார்‌. 


குமரகாயகனோ பிரமன்மா லிக்திரன்‌ முதலிய தேவர்கள்‌ முகத்தைப்‌ 
பார்த்தருளி நீ தேவர்களையிட்ட சிறைவிடுத்துப்‌ பிழையென்று தூஅவிடுத்‌ 
கீதிவித்தோம்‌, அவன்‌ அதைச்சிறிதும்‌ மேற்கொள்ளாமலிருக்கின்றான்‌ , இனி 
அவனைப்படுப்பதேவிதியாகையால்‌, காம்‌ அவனொடும்‌ போர்செய்ய காளையே 
மகேக்தரககருக்‌ கெழுக்தருளுனெ்றோ மென்று திருவாய்‌ மலர்க்தருளினார்‌. 
சண்முகங்கொண்ட தாணு இவ்வாறுதருவாய்மலர்க்தருளக்கேட்டுத்‌ தேவர்க 
ளெல்லாம்‌ மிகம௫/ ழ்ச்யெடைம்‌, தனா. வீரவாகுதேவரும்‌ இந்திரனுக்குச்‌ சயம்‌ 
தன்‌ - ல்‌ செய்தியு மற்றையவும்‌ விரித்துச்சொல்லி அவன்‌ மனத்தை 
யும்‌ தேற்றினார்‌. இது கடக்க ; 


லீரவாகுமீட்‌.ப்படலம்‌. 
முற்நிற்று, 


ர்‌ 


சூரனகர்புரிபட்லம்‌. 


விரவா குதேவர்‌ வச்ரெவொகுவைக்‌ கொன்றமையும்‌ அவர்மீ ண்டமையும்‌ 
குரபஅமனிடஞ்சென்று தூ.துவ ரதிவிக்கக்கேட்டுத்‌ அக்கசாகரத்தி லழுந்திக்‌ 
கண்ணினிடத்திலே அன்பக்கண்ணீர்பொழியப்‌ புத்திரசோபத்தால்‌ வருந்தி 
யழுதிரங்கியிருக்தான்‌. அவன்‌ மனைவியாகிய பதுமகோமளையுங்கேட்டு மலரை 
முடித்த கூர்தலவிழ்ர்‌ தலையக்‌ கொங்கைமேற்புடைக்து அழுதுவீழ்க்தோய்க்‌ 
தீனள்‌ ; மற்றமனைவியரும்‌ அழு துகொண்டி.ருக்‌ தனர்‌. அர்ககரமோ தோற்கருவி 
தொளைக்கருவி கரம்புக்கருவிமுதலிய ஓசையகன்று எங்குமழுகுரலோசையே 
மிகுந்திருந்தது. இவ்வாறு ஈகரமுழுதும்‌ வருந்தியிருக்கச்‌ சூரபதுமனிடத்சே 
தருமகோபனென்னு மக்திரிசென்று கைதொழுது யான்‌ சொல்வதைக்கேட்‌ 
டருளுமென்று சொல்லத்தொடங்கினான்‌. 

அத்தருமகோபனே அவுணர்பெருமானே / நீயோ அண்டங்க ளாயிரத்‌ 
தெட்டையும்‌ போரில்வென்றே | பெருக்தருவம்பெற்றிருக்கின்றாய்‌ ! அழிவில்‌ 
லாத வரமும்பெற்திருக்கன்றாய்‌ ! பெரும்புகழும்‌ படைத்‌இருக்கன்றாய்‌ ! இவ்‌ 
வாறு வருர்‌ததலியற்கையோ | கடல்‌ சக்கரவாளகிரியையும்‌ ஆகாயத்தையு 
மூடிக்கொண்டாலும்‌ ௮ண்டங்க எழிக்தாலும்‌ என்றும்‌ அழியாதவச்சிரதேக 
த்தையுடையவிறைவனே | நீ மனத்திற்கொண்ட தண்மையும்‌ குன்றலாமோ | 
யாவரும்வியர்‌தபேசத்தகும்‌த அரசனே | நீயே கோவென்று கதறியழுதாயா 
னால்‌ திரிமூர்த்திகளு ஈகைப்பார்கள்‌, ஈமக்கேவல்செய்கின்ற தேவர்களு ஈகைப்‌ 
பார்கள்‌, உமது புகழும்‌ தேயும்‌ ; பூதப்படையேயல்ல, அத்திரிபுராக்தகனாஇய 
பரமூவன்‌ அளித்த சறுபாலகனேயல்ல,அவனால்விடப்பட்ட தூதன.த புன்‌ 
மையாதியசிறுபோர்க்காற்றுமல்வருந்தலாமோ! தந்‌தையரேஇறக்தாலும்‌தமை 
யன்மார்‌ தம்பிமார்‌ மக்களிறக்தாலும்‌ மற்றும்‌ தம்மைச்சார்க்தவர்‌ யாவரிறக்தா 
லும்‌ சயத்‌ தனையே காடி.யிருப்பவர்‌ மனோதிடங்குன்‌ றுவ அம்மரபோ ; இழவூழ்‌ 
வச்தால்‌ வீரமென்பதேயதியாத மாதர்களும்‌ மகாசுத்தவீரனையும்‌ வெற்றி 
கொள்வார்களே.இதுபற்தியன்றோபெரியோரும்‌ “*யானையெருத்தம்‌ பொலியக்‌ 
குடைகிழந்£ழ்ச்‌ - சேனைத்தலைவராய்ச்‌ செனறோரும்‌ - ஏனை-வினையுலப்ப 
வேறாகிவிழ்வர்‌ தாங்கொண்ட-மனையாளை மாற்றார்கொள.”” என்றுஞ்சொல்லி 
யிருக்கன்றார்கள்‌ ; ஆதலால்‌ வச்சிரவாகுவோ ஆயுள்காள்‌ குறைர்‌துபோன 
தால்தூதனாற்‌ கொல்லப்பட்டவனானான்‌. நீயோ “வினைவலியுக்‌ தன்வலியு மாற்‌ 
முன்வலியும்‌-.துணை வலியும்‌ தரக்கச்செயல்‌,” எனப்‌ பெரியோர்சொல்லி யிருப்‌ 
பதனால்‌ ச௪த்தருக்களுடைய வினையையும்‌ வன்மையையும்‌ கோக்கி அங்கை 
செல்லிக்கனிபோல காடிச்செய்யத்தக்க காரியங்களைச்செய்யாமல்‌ இங்கே 
கின்று வருக்திக்கொண்டிருப்பது சாலத்தகுமோ ! வரங்களு முரங்களும்‌ அள 
வில்லாதனபெற்று ஒருவருக்குமஞ்சாத சூரனென்று பெயர்பெற்ற நீ மனம்‌ 
வருந்தியிருப்பதுஞ்‌ சரியோவென்று நின்றுதேற்றத்‌ தெளிக்த இக்தையனாய்ச்‌ 
-சூரபதுமன்‌ தூதவரைப்பார்‌ த்த என்மகனாகிய வச்சிரவாகுவைக்‌ கொன்று 
'இக்கரத்தை யழித்‌தப்போனானென்று நீங்களே கண்டசெய்தியோ ? அல்லது 
பிறர்‌ உங்களுக்குச்சொல்ல எனக்கதிவித்ததோ ? எனக்குத்‌ தெரியச்சொல்ல 
வேண்டு மென்றான்‌. 


௨௭௦ மகேசக்இரகாண்டம்‌, 


அதைக்கேட்ட தூதர்கள்‌ அக்குமரசாயசன்‌ தரதனாய்வக்தவன்‌ அவனைக்‌ 
கொன்று இர்ககரங்கடஙக்தே இலங்கையை சோக்டு அப்புறம்போய்விட்டான்‌. 
நாங்கள்‌ அதைக்கண்டேவம்‌ தறிவித்தோமென்னச்‌ சூரபதுமன்‌ பின்னும்‌ அரு 
லிருந்த ஒற்றரை ரொக்கப்‌ பிரமனை யழைத்‌ அவாருங்கோளென்றான்‌. அதற்‌ 
கவர்கள்‌ இவ்வண்டத்திலுள்ள பிரமன்‌ மால்‌ இக்திரன்‌ முதலியதேவர்கள்‌ ஈம்‌ 
மொடும்‌ போர்செய்யப்‌ பூதப்படையுட னெழுக்கருளிய அக்குமரகாயகனுக்கு 
அணுக்கத்தொண்டராய்‌ அவனைச்சார்க்‌ திருக்கன்றனரொன்று கண்டவர்சொல்‌ 
லக்‌ கேட்டிருக்கன்றோமென்று சொன்னூகள்‌. சூரபதுமன்கெட்டு இதுவும்‌ 
ஈன்முயிருக்கின்றதென்று குலுங்க ஈகைத்து வேறோரண்டத்திலிரும்‌ அலகத்‌ 
தைப்படைக்கும்‌ பிரமனை விரைவாயழைச்துக்கொண்டு வாருங்களென்ருன்‌. 
அப்படியேசெய்கன் றோம்‌ மகாபாக்கியமென்று அத்தூதர்களோடிச்‌ சென்று 
தங்களரசன்‌ கட்டளையை யெடுத்துச்சொல்லி அவன்‌ முன்னே அப்பிரமனைக்‌ 
கொண்வெக்துவிட்டார்கள்‌, சூரபதுமனோ வேறண்டத்திலிருர்து சுட்டிச்‌ 
தொழில்‌ செய்யும்‌ பிரமனைப்பார்த்த பெருமைகுன்தி யிருக்கும்‌ இம்மகேர்‌ 
இர கரத்தை முன்போலிருக்கச்‌ சிருட்டி.க்கவேண்டுமென்று கட்டளையிட்‌ 
பட்டான்‌. அக்கட்டளையைத்‌ தலைமேற்கொண்டு அவன்விரும்பியவாறே அம்ம 
மெர்திர மரத்தைத்‌ தன்‌ கைத்தொழிலாற்செய்த முடிக்‌ அ அவனது அரண்‌ 
மனையையும்‌ முன்போலவே இறெப்பாகப்புனைக்‌ து கொடுக்க மகிழ்ந்து சூரபது 
மனோதன்னை அவுணர்களெல்லாம்‌ அதித்துவணங்க முன்பொற்டுங்காசனச்‌ 
தில்விற்றிரும்‌ த அப்பிரமனுக்கு விடைகொடுத்‌ தனுப்பிவிட்டான்‌. பிரமனும்‌ 
விடைபெற்றுக்‌ தன்னுலகமேபோய்ச்‌ சேர்ந்தான்‌. 

ஞானகர்புரிபடலம்‌ 


முற்திற்று, 


சூரனமைச்சியற்படலம்‌. 


அத்தருணத்தில்‌ சூரபதுமனுடைய ஏவலை மேற்கொண்டு லெ தூதர்‌ 
கள்‌ கருங்கடலைக்கடர்‌ து திருச்செக்தாரையடைந்து ஸ்ரீபாலசுப்பிரமணியனை 
யும்‌ அவனத சேனையையும்‌ கண்டு தேர்ந்து அவனை வணங்கிச்‌ சொல்வா 
ராயினார்‌. எம்பெருமானே | பிறப்பிறப்பில்லாத பிஞ்ஞக னருளிய பிள்ளை 
இரண்டாயிரவெள்ளம்‌ பூசப்படையும்‌ அப்படைகட்குத்‌ தலைவராகிய நூற்‌ 
றெண்மரும்‌, இலக்கக்கொன்பதின்மராயெ விரரும்‌ தன்னைப்‌ புடைசூழ்க்து 
வாத்‌ சாரகாசுரனையும்‌ இரவுஞ்சமலையையும்பிளக்த வடி. வேலைக்‌ கையிலேக்திக்‌ 
கொண்டு செயக்திகரமென்றும்காமலூசலைவாயென் றும்‌ சம்தனாசலமென்றும்‌ 
சொல்லப்படுகின்ற இருச்செக்குரரி லெழுக்தருளி.த்‌ தானொரு தூதனை யனுப்‌ 
பிச்‌ சன்வரவையதிவித்தான்‌. அவனோம அ மகெக்திர ககரத்க்குவக்ததமே 
யல்லரமல்‌ வழியிலே யாளிமுகனையுங்‌ கொன்று இலங்கையையும்‌ கடலையுங்‌ 
கடர்‌ போனான்‌ ; இனி அக்குமரகாயகனோ கடலைக்கடக்து தன்னைச்‌ சூழ்ந்து 
வரும்‌ பூதகணங்களுடன்‌ இங்கே யெழுக்தருளிப்‌ போர்செய்ய . எண்ணங்‌ 


ரூரனமைச்சியற்படலம்‌, உரக 


கொண்‌ டி.ருக்கிறான்‌. இதுமெய்யென்றே சொல்லி கின்றனர்‌. அதைக்கேட்‌ 
டுச்‌ சன்‌ மந்திரிமாரையும்மக்களையும்‌ சுற்றத்தாரையும்‌ சேனை த்தலைவரைய[!ம்‌ 
ஒரு கணப்போதேவரக்‌ கட்டளையிட்டான்‌ ! அவரும்‌ வந்துசேர்க்து அவளை 
வணங்கி ஒருபுறச்சே சுங்கியிருந் தனர்‌. அவர்களைப்‌ பார்த்துச்‌ ரூரபநுமன்‌ 
மிகக்‌ கோபத்துடன்‌ சொல்லலாயினான்‌. 

தெவர்களையெல்லாம்‌ கான்‌ பிடித்துச்‌ இறைலிட்டது கண்டு வருந்தி 
இந்திரன்‌ வெள்ளத்தைச்‌ சடையிலவைத்த வேததேன்‌ பாதங்களைப்பணிர்‌ த 
தன்‌ முறைகளைச்‌ சொல்லிக்கொண்டான்‌. அக்கடவுட்பெருமானோ தானொரு 
மகனை த்தர்து அவனை ரோக்கி நீசென்று தேவர்கள்‌ றையை விடுவித்துவா 
வென்று ஈம்‌3மேல்‌ அனுப்பியிருக்கன்றனன்‌. அப்பாலகனோ அக்கயிலையையக 
ன்று தன்னைப்பூதகணங்கள்‌ புடைசூழ்க்துவரவும்‌ பிரமன்மாலிக்திரன் முதலிய 
தேவர்கள்‌ வாழ்த்தெடுப்பவும்‌ மண்ணுலகை யடைந்து தாரகனையும்‌ இரவு 
ஞ்ச மலையையும்‌ தன்‌ கையிலேக்திய வேற்படையாற்‌ பிளர்‌து செர்திமாகரத்‌ 
தன்கண்‌ பாசறையில்‌ வீற்றிருந்ததன்றி என்னிடத்தேயோர்‌ தூதனையனுப்பி 
னான்‌. அத்தூதன்‌ இலங்கையைக்‌ கடந்து ஈமது மகேர்திரககரத்தை யடை 
ந்து அத்தாணி மண்டபக்திற்‌ சோக்‌. இதிசேனு மனங்கலங்காமல்‌ தேவர்கள்‌ 
சார்பாகவே இல வார்த்தைகளைப்பேசி இங்கிராம்த சிலவீரரையுங்கொன்று இம்‌ 
ககரத்தையு மழித்தான்‌. அதைக்கண்ட சிலவீரர்கள்‌ அவனைப்போயெதிர் த்த 
னர்‌. அவனோ அவர்களையெல்லாங்‌ கொன்றதன்றி மஈமது வச்சிரவாகுவை 
யுங்‌ கொன்றான்‌. இத்திருககரும்‌ அழிந்தது, அகேகம்‌ சேனைகளுமொழிந்தன, 
பிணக்குவியல்‌ எங்கு மிகுந்தன, பூமியெங்கும்‌ உதிரவாறோடிற்று, என்னா 
ணையுஞ்‌ சாய்க்தது. என்‌: மேன்மையுங்‌ குறைந்தது ; நானோ தன்னந்தனிய 
னாப்த்‌ தூகனாகவந்தவனையும்‌ பிடித்துச்‌ சிறை வைகத்திலேன்‌, அவனைத்‌ அன்ப 
முஞ்செய்ததியேன்‌, எப்படி இனி வசைச்சொல்லுக்கோ முடிவுசொல்வது ? 
இப்படியெல்லாம்‌ ஈமக்கு இங்கேசெய்தபோன தாதன்‌ மது ஈகரத்தைக்‌ 
கடந்து இலங்கையை யடைந்து அர்ககரத்தைக்‌ காவல்கொண்ட யாளிமுக 
னைக்கொன்று கடலைத்தாண்டித்‌ இருச்செர்துரையடைம்‌.து கறைமிடற்றிறை 
வன்‌ காதன்மகனாகிய சண்முகப்பெருமான்‌ சர்கிதான)த்திற்‌ சென்று தெரிரித்‌ 
அக்கொண்‌ டிருக்ன்றான்‌. அம்முருகப்பெருமானே சமுத்திரத்தைக்கடர்‌த 
இங்கே யெழுர்தருளி ஈம்மொடும்‌ போர்செய்ய வெண்ணங்கொண்‌ டிருக்கின்‌ 
ருனென்று சாரணர்‌ சொல்லுகின்றனர்‌. கானோ பூதகணங்களைக்கொன்று 
வீரர்களையும்‌ வென்று குமரஈாயகனையும்‌ போரிற்சயித்து ஏனையோயையும்‌ 
வெற்றிகொண்டுவர வல்லேனோ ! சூரனென்று ஒப்பற்ற பெயரைக்கொண் 
டி.ருக்கன்ற கான்‌ பாலகனொடும்‌ பாரிடவீரரோடும்‌ போர்செய்தாலும்‌ வீரத்‌ 
தன்மை யன்றென்று வதிதிருக்கின்றேன்‌. உலகத்தின்கண்‌ இரமாகவனுபவிக்‌ 
கும்செல்வத்இனும்‌ வலியிலும்‌ சூழ்ச்சியினும்‌ எவ்வகைப்பட்ட பெரியாரே 
யானாலும்‌ தாம்‌ ஒருகாரியத்தைச்செய்ய வெண்ணுவாரேயானால்‌ தமக்கு 
மெய்த்‌ அணையாயுள்ளவரொடுசாவியல்லஅ செய்யவேமாட்டார்கள்‌. ஆதலால்‌ 
யான்‌ உங்களைவருவித்து வினாவினேன்‌, எனக்கிங்கொனள்று சொல்லவேண்டு 

5.31 


௩௭௨. மகேர்‌திரகாண்டம்‌. 


மென்று சூரபதுமன்‌ சொல்ல, அதைக்கேட்டு வணங்க மேதயனென்னும்‌ 
பெயரையுடையவன்‌ சொல்லலாயினான்‌. அவுணர்பெருமானே ! மிகச்றெம்த 
மாயைகள்‌ செய்யவல்ல இரவுஞ்ச மலையையும்‌ இருமாலைச்‌ செயங்கொண்ட 
தாரகாசுரனாயெ உன்தம்பியையும்‌ ஒருகணப்போதிலேகொன்று களைக தவனை 
ரீ பாலனென்றே சொல்லிக்கொண்‌ டி.ருக்கன்தனையே 1 அஃதிருக்கட்டும்‌, 
அத்தாரகனுடைய போர்விரரை யெல்லாங்கொன்ற திரமுடையாரைச்‌ இதி 
அம்வலியிலாத எளியரென்றும்‌ பூதரொன்றுமிகழ்வது௮றிவின்பகுதியோ | இவ்‌ 
வளவு தரமும்‌ கடலைக்கடரதுவர்‌து மது ககரத்தையு மழித்துப்போன தமல்‌ 
லாமல்‌ வச்சிரவாகுவாகிய உமது குமாரனையும்‌ கொன்றுபோனவனைச்‌ சாதா 
ரணமாகவே தூகனென்றுசொல்லவக்‌இர்‌. இது அறிவுடையார்‌ சொல்லத்தக்க 
தொ! நாம்‌ யோடிக்கும்போது இருமாலோ ! பிரமனோ | இர்திரனோ ? இப்படி 
வேற்றுருவங்கெரண்வெம்‌ து போன தல்லாமல்‌ தூதுவந்தவன்‌ சாதாரணமா 
னவனெனப்படுமோ ! எப்போது உன்தம்பியாகய தாரகனையும்‌ ரெவுஞ்சமலை 
யையும்‌ வெற்றிகொண்டானோ ! அப்போதே அத்திரிபுசாந்தகனென்னும்‌ பரம 
சிவனுடைய இருக்குமாரனாயெ குமரகாயகன்மேற்‌ போர்க்கெழவேண்டும்‌. 
அல்லாமற்‌ பொமாயின்‌ உன்சேனையையாவது தூண்டியிருக்கவேண்டும்‌, நீ 
யொன்றுஞ்செய்யாமலே காலதாமதஞ்‌ செய்துவிட்டாய்‌! செருப்பழல்‌ சிறிதே 
யானாலும்‌ அதைச்‌ இறிதென்றுசொல்லி நிச்திப்பார்களா | அதை யவிக்கவே 
முயலுவார்கள்‌, அப்படி. முயலாவிட்டால்‌ உலகமுழுதையும்‌ சிறிதபொ ழுதிற்‌ 
குள்ளேயே யழித்‌ விடும்‌, பகைவர்‌ செய்யுஞ்சூழ்ச்சியே ஈமக்குமாறாக வே 
றொருகிலைமையதே யாயினும்‌ அடைவதற்கு முன்னமே யெதிர்கார்ப்பாரே 
யாயின்‌ அவர்களுக்குத்‌ அன்பம்வம்‌ தடையுமோ | மீங்குவ தரிதாகிய செல்வத்‌ 
தை யனுபவித்து காம்‌ செய்யும்‌ வகைகளை மறந்து வன்மையாளரை யெறிக்‌ 
தாரை இகழ்க்து இவ்வாறு வாழ்வோமானால்‌ இறந்தவர்‌ காமல்லாமல்‌ எவர்‌ ? 
முன்னமே அக்குமரகாயகன்மேல்‌ கோபித்தப்‌ போர்க்குச்‌ சென்றிருப்பா 
யானால்‌ உன்னகரத்திற்குத்‌ தூதுவனும்‌ வர்திறாப்பானோ ! நீயதைச்செய்யா 
தஇிருக்து இப்போ திங்ககரமழிர்ததென்‌ திரங்கலாமா ! உன்மக னிறந்தமையும்‌ 
உன்னகரமழிர்‌தபோனமையும்‌ செய்யவேண்டிய காரியங்களை த்தெரிச்‌தசெய்‌ 
யாத மதிமோசத்தால்‌ வந்த காரியமாம்‌ ? இனிப்போனதற்‌ இரங்குவது அதி 
ஞர்க்கு இயற்கையானதேயல்ல ? போனதெல்லாம்‌ போகட்டும்‌, கானொன்று 
சொல்கின்றேன்்‌கெள்‌ ! அதையிழிக்ததென்‌ றெண்ணவேண்டாம்‌ ! இமையோ 
ரையிற்செய்‌ | அஅவோவேறல்ல, கம்முடைய சேனையுடனே விரைக்துபோய்‌ 
அக்குமரகாயகனை வளைந்து போர்செய்யலாம்‌ ; முன்போல்‌ இனித்‌ தாமதிக்க 
வேண்டாமென்று சொல்லிமுடித்தான்‌. \ 
இவ்வாறு அவன்சொல்லிமுடிக்க, அர்க்குணன்‌ என்பவன்‌ இது ஈன்றா 
யிருக்னெறதேயென்றுகையெலிந்‌து ககைத்துகீகருடனைவாகனமாகக்கொண்டு 
போர்க்குவக்தகள்ளமாமாயன்மேலும்தேவர்கள்மேலும்போர்செய்யச்சென்று 
யில்லை, இனையவரால்‌ வெற்றிகொண்டு இறக்தாய்‌, இப்போதோ ஒருபாலகன்‌ 
மேற்போர்செய்யும்படி போகலாமே, அழிவில்லாத ஆயுளும்‌ ஆணையும்கெடா 


சூரனமைச்சியம்படலம்‌. உம 


'தசெல்வமும்‌ வலியும்‌ வீரமும்‌ பிறவும்‌ தவஞ்செய்தேபெற்றாய்‌, இவ்வளவு ற்‌ 
தும்‌ இறியபாலகன்மேற்‌ போர்செய்வதற்கா ? தம்மைப்‌ பெரும்பவெருத்தப்‌ 
பலியைமிகுதியாகவிரும்பும்‌ பூதகணங்களையும்‌ தூகனையும்தொடாக்து போர்‌ 
செய்யும்படி.யோ போகத்‌ அணிர்தாய்‌ | தேவர்களையெல்லாம்புறங்கொ ண்டோ 
டச்செய்தபுரவலனே ! நீ இப்போது உன்‌ படைச்தலைவரையேவியேலிரவுஞ்௪ 
மலையைத்‌ தன்‌ கைவேலாற்‌ ண்ட குமாகாயகனைப்‌ பூதவெள்ளக்துடன்‌ 
வென்றுவரும்படி. கட்டளையிட்டால்‌ அவர்களேபோய்‌ வெற்றிகொண்டு வரு 
வார்கள்‌ ; இதுவே ஈல்லயோசனையென்றான்‌. 

இப்படி. அவன்சொல்லிமுடி.க்கவே, அவனைக்‌ கையமைத்அத்‌ தரும 
கோபனென்னு மர்இிரி சொல்லத்தொடங்கினான்‌. ஈவமணிபதஇித்‌ துப்‌ பொன்னா 
லாகிய கலப்பையைக்கொண்டு அற்பமாகிய,பயற்றுவருக்கத்தை யாக்கத்தாற 
புலம்பக்துவதுபோலும்‌ நீலைம்பணிர்‌ ச காலையுடைய சறுபாலகனோடு போர்‌ 
செய்யத்துணிந்தது பரமவென்‌, விஷ்ணு, பிரமன்‌, யமன்‌ என்பவரே யல்லா 
விட்டால்‌ நீ பாலகனோட்‌ போர்செய்யத்தொடங்கொற்‌ பயனுண்டோ ? 
இளங்குதலைமொழியையுடைய குழக்தைமேல்‌ போர்செய்ய டர்தாயானால 
அவனோ உன்‌ பேராற்றலைக்கண்டு புதங்கொடுத்து விவெனேயல்லத போர்‌ 
செய்யவும்‌ வல்லமைபடை தத்திருப்பானோ ? தேவர்களைத்தான்‌ ஒப்பாகக்கொ 
ண்டு போர்செய்து பெரிதுமாய்வதும்‌,பூரியராகிய அற்பருடையகடைமையே 
யல்லாமல்‌ அறிவுக்கேற்குமோ. அக்கினிமுகன்‌ இரணியன்‌ முதலிய உன்‌ 
குமாரவர்க்கங்களில்‌ ஒருவனுக்கு அக்குமரகாயகனிடத்தேயிறுக்கிற இலக்கத்‌ 
தொன்பதுவீசரும்‌, பாரிடவீரரும்‌ பூதவெள்ளமும்‌ போதுமோ / ஈகத்தால்‌ 
இள்ளிப்பிடுங்கியெதியத்தக்கதைக்‌ கோடரிகொண்டா களையவேண்டும்‌, ஈம.த 
சேனைகொண்டு முடித்‌ துவிடவேண்டிய அப்பாலகன்‌ முதலானோரை நீயும்‌ 
படையெடுத்‌ துக்கொண்டு போகலாமோ ? செவுஞ்ச பருவதத்தைப்‌ பிளக்தா 
னென்றும்‌ தம்பியைக்‌ கொன்றானென்றும்‌ வச்சிரவாகு தூ.தனாற்‌ கொல்லப்‌ 
பட்டானென்று மெண்ணிக்கொண் டி.ருக்கின்ருயே | இதி.த முன்னடந்தமை 
யை யாராயாமலிருக்கன்‌ தனை ? கங்கையைச்சடையிற்கரர்‌ த கண்ணுதற்பெரு 
மான்தந்த வேலை அப்பாலகன்செலுத்தனமையால்‌ அப்படையை வெல்லும்‌ 
படையொன்தில்லாமலே தம்பி தாரகன்‌ முடிர்தான்‌. அக்சரவுஞ்ச மலையோ 
செர்தமிழாசரியராகிய அகத்தியமுனிவர்‌ சாபமொழியால்‌ இதுதியையடைக்‌ 
௧௫, இதையெல்லாம்‌ அதியாமல்‌சதிய காரியங்களையே செய்யத்‌ அணிக்தாய்‌ | 
வச்செவாகுவோ தவத்திற்பெறாத வில்லைக்கொண்டு போர்செய்யும்படி. தூத 
னொடு சென்றமையாற்‌ கொல்லப்பட்டான்‌ ; இனிப்‌ பலபலசொல்லி யாவ 
தென்ன ? ஈம்முடையசேனையில்‌ ஒருவிரனைல்‌ கூவியழைத்து அவனை கால்‌ 
வகைச்சேனைகளோடும்‌ அனுப்பி முருகனோடே போர்செய்யக்‌ கட்டளையிட்‌ 
டால்‌ அவனே வெற்றிகொண்டுமீள்வான்‌. இதைத்தான்‌ செய்யவேண்டு 
இன்றேனென்று சொல்லி முடித்தான்‌. 

இவ்வாறு தருமகோபனென்னு மந்திரி சொல்லி நிற்க, காலசத்சென்‌ 
அும்பெயருள்ள வேறொருவன்‌ சொல்லுகின்றான்‌. அரசனே ! திருச்செக்‌ 


௨௪௪ மகேத்காகாண்டம்‌. 


தூரில்‌ தருப்படைவீடுகொண் டெழுக்‌ சருளியிருக்கன்ற அக்குமரன்‌ தன்‌ பூச 
வெள்ளமாயெ சே ரல ச்‌ இவ்விடத்தி ற்குவருவானாயின்‌ அவனைச்சயிக்க 
வெண்டினா விரண்டெொ ருவீரரையேவி வெற்றிகொண்டுவிடுவகா யிருக்க இத 
. க MD ௫ » D> ட்‌ ட ்‌ க 1 ன்‌ ச சட 
ற்கு மக்திராலோசனையும்‌ வேண்டுமோ ? இர்‌இிரன்‌ சயர்தன்முதலிய தேவர்க 
ளையுஞ சயங்கொள்ளக்துணிர்தகாலத்தில்‌ அதற்கு “மந்திராலோசனை யில்லா 
மல்‌ வெற்றிகொ ண்டு இறக்க ஊணபால்மணங்கமமும்வா யைபுடைய இறுபாலக 
னொடு போர்செய்ய இற்றைகாளின்‌ மந்திராலோசனை செய்யும்படி. துணிந்து 
வும்‌ மடிமயக்கமென்றே யெண்ணுகின்றேன்‌. ௭ னக்குல்‌ கட்டளை யிடுவை 
யயர னால்‌ நமானேபோய்‌ அக்குமரனிட கீதேசென்று அவனையும்‌ அவனொடும்‌ 
ட . 

போந்த ரர டக யம்‌ காலபாசத்காற்‌ பிடித்துக்‌ கட்டிக்கொண்டு வரு 
இன்றெனென்று சொல்லிமுடி.ச்கான்‌. 


அப்படி. அவன்சொல்லவே கண்டனென்னும்‌ பெயருள்ளவன்‌ விரைந்து 
சூரபஅமணக்குச்‌ சொல்லத்தொடங்னொன்‌. அவுணர்பெருமானே ! மிக்க பச 
கோய்வருச்சு வருந்தும்‌ பூசவிரரும்‌ இளம்பிள்‌ளையாகிய ரகுமானும்‌ அவனுக்‌ 
குத்‌ துூரையாகவர்க சிலரும்‌ மிக்க சூழ்ச்சியையுடையரோ ? அவர்களுக்காக 
மீ மக்திராலோசலோ செய்யத்தொடங்கனை ? உம்முடைய கட்டளைபிறவாமை 
யால்‌ இதுவரையும்‌ தாமசமாக விருக்கேன்‌, அது இப்போது கிடைக்கப்பெற்‌ 
றதனால்‌ கானேபோய்ப்‌ பூகரையும்‌ அப்படையுடன்வர்க குமரனையும்‌ பிறரை 
யும்‌ கொன்று களையவெ என்னை யெவவேண்டுதி2றன்‌, நானிமையோரை 
யிற்சென்று திரிமூர்த்திகளேவம்‌துதடுத்தாலும்‌ அவர்களையும்‌ வெற்திகொண்டு 
பூகப்படையுடனே குமரனையும்‌ புறங்கண்டு மீள்வேனென்று சொன்னான்‌. 

அதைக்கேட்டிருர்த அனலியென்பவ னெழுக்து ட பில்‌ 
சொல்வானாயினான்‌, அரசே!கம்பாற்பகைத்‌துவக்தவன்‌ சிறுவனேயாயினும்‌ 
படைத்திறங்கொண்டு ஈம்மொடுபோர்செய்யும்படி. யெதிர்க்‌தவருவனேயாயின்‌ 
அவனொடும்‌ பபோர்செய்ய மேற்செல்லாமலே எங்களோடி.ருக்து மக்திராலோ 
சனைசெய்வதுர்‌ தகுதிியாவென்று சொல்லிமுடத்தான்‌. பின்பு சங்கனென்ப 
வன்‌ எரிசொமியுங்கண்ணையுடையனாய்ட்‌' பெருூச்செறிக்‌து மனங்கன்தி வாயி 
லிசழைக்கவ்விக்கொண்டு சொல்லுகின்றான்‌. அரசனே ! நீ மிக்கபேராற்றலை 
யுடைய விரரைக்கொன்றமையும்‌ இப்போது மரக்திராலோசனைசெய்யத்தொட 
ங்யெமையும்‌ மனத்தற்கொண்ட சூழ்ச்சியும்‌ இதிரகுமரனாகய சயந்தனைவெற்்‌ 
திகொண்டபானுகோபனுடைய பெருந்திறலைச்‌சிர்தவேண்ணியென்றே தணிய 
வேண்டும்‌. எல்லாவண்டத்தி லிருப்போரும்‌ சத்துருக்களாகியே வரட்டும்‌ ; 
அவர்களெல்லாரையும்‌ கானொருவனே தன்னக்தனியனாகச்சென்று அவர்களை 
யெல்லாம்‌ வெற்றிகொள்வேன்‌ ; உனக்குக்‌ குற்றேவல்செய்யும்‌ என்வலிமை 
யைச்‌ இதிதேனும்‌ எண்ணலைபோலும்‌ ; கானே என்வலிமையைச்சொல்வத 
மரபேயன்று, என்னைப்‌ போர்க்குச்செல்லென்‌ நனுப்புவையேயாயின்‌ கால்‌ 
வகைச்செனையுடன்‌ சென்று உன்மேற்‌ பகைகொண்டிருக்கே அத்‌. தனைபேரை 
யும்‌ கொன்றுகளைந்து மீள்கின்றேன்‌ என்றான்‌. இவ்வாறே அங்கிருந்த மக்திரி 
மாரெல்லாரும்‌, படைவீரரும்‌ பிறரும்‌ தங்களுக்குத்‌ தேன்‌ ஜியவண்ணமெல்‌ 
லாம்‌அவுணர்‌ பெருமானாய்‌ கூரபதமனுக்கெதீரேகின்று சொல்லிமுடித்தனர்‌. 


சூரனமைச்சியற்படலம்‌. உது 


மற்றைய மம்‌ திரிமாரும்‌ பிறரும்‌ இவ்வாறே யெடுத்துச்‌ சொல்லப்‌ பாணு 
கோபன்‌ தன்‌ தந்தையை வணங்க்‌ சொல்ல லாயினான்‌. ஐயாவே தன்‌ 
பால்‌ எவ்வகைப்பட்ட ௮அருர்‌ சுவ முடையாரும்‌ அடைக்க காலத்தில்‌ அவர 
களை யெல்லாம்‌ மயக்கும்‌ அக்ரெவுஞ்சமலையையும்‌ காரகனாயே என்சிகிய தா 
தையையும்‌ அக்குமரன்‌ கொன்று களைக்‌ கானென்‌ முல்‌ அற்றைப்‌ ௦ பாழுதே 
என்னை யழைத்து விடுக்காமல்‌ இன்று நீர்மர்திராலோசனே செய்யத்‌ தொடங்‌ 
கியது கேர்த்தியாக விருக்கன்றசே, எல்லாருள்ளக்துங்‌ கரந்த கள்வனாகய 
அப்பரமவென்‌ அளித்த பாலகன்‌ அனுப்பியதூதனே வந்து இங்கேபோர்செய்‌ 
கானென்றுல்‌ பற்களின்னமும்‌ தோன்றாத பிள்ளையையா அவன்‌ தாகனாக 
விடுக்‌இருப்பான்‌ ; எல்லாமறிக்த உனக்கு இது கெரியாதிருப்பது என்ன மதி 
மோசம்‌ | இழிக்க தாதனால்‌ அன்பப்பட்டா யென்ற பழிச்சொல்‌ மேற்‌ 
கொண்டிருக்கன்றாயே! என்‌ தம்பியாகிய வச்சிரவாருவையும்‌ கொல்வித்‌ 
காயே ! ஈகரத்தனையும்‌ ர்‌ கெடுத்தாயே! இவ்வளவும்‌ ஈடந்தது உன்னதியா 
மையாலென்றே அணியவேண்டும்‌, பொருளல்லாத கொன்றைப்பொருளாகக்‌ 
கொண்டு பயப்பவெதம்‌ வினய மறியாமல்‌ ஒரு செய்கையை விரைந்து 
செய்து வருந்தி வாழ்வதும்‌ பெரியவர்கள்‌ கடமையா மோ ! இவ்வளவும்‌ அதி 
யாமையென்றே சொல்லப்படு மன்றே ! கானே சென்று கன்றையும்‌ சிறிய 
தந்தையையும்‌ வேலேவி வதைத்த அக்குமரனுடைய வெற்றியையும்‌ பூதவிர 
ருடைய பேராற்றலையும்‌ தூதனாகவர்தவன அ நிலைமையையும்‌ அழித்‌ தவிட்டு 
அவர்களை யென்பாசத்தாற்‌ பிணித்துக்‌ கட்டிக்கொண்டு வருகின்றேன்‌. இது 
வரையிலும்‌ ஆயிரத்தெட்டண்டங்களுக்கும்‌ காயகம்பூண்ட இறைவனே! பரம 
சிவனுடைய குமாரனொடு போர்க்குதித்‌ தெழுவது றந்த தன்றென்றே 
அணிக்தென்னையேவ வேண்கென்றேன்‌ ; அதனால்‌ நீ வெற்றி பெறுவது 
இண்ணம்‌, என்னைப்‌ போர்க்கனுப்பினையே யாயின்‌ கானே போர்செய்து என்‌ 
னொடும்‌ போர்க்கு வருன்றவரையெல்லாம்‌ வெல்வதல்லாமல்‌ அங்கிருக்கும்‌ 
தேவர்களையும்‌ வெற்றிகொண்டு மீள்சன்றேனென்று சொல்லி முடித்தான்‌. 

. இவ்வாறு பானுகோபன்‌ சொல்லி முடித்தவுடனே இரணிய னென்னும்‌ 
மற்ற குமார னெழுர்‌து தந்தையாகிய சூரபதுமனை மும்முறை வலம்வந்து 
பணிந்து சொல்லுகின்றான்‌. ஐயாவே ! கான்‌ சொல்வதைக்கேள்‌ ; வள்ளற்‌ 
றன்மையும்‌ பெருர்திறலுமுடைய சூரபதுமன்‌ ஒருசிறு குழக்சையினுடைய 
போர்வலிக்‌ ரெங்கனானென்ற சொற்‌ பிறக்‌. தால்‌ உன்னை கெஞ்சிலே கினைத்தா 
லும்‌ ஈகெடுங்கி நிற்கும்‌ ௪,த்‌அருக்களும்‌ நிர்திப்பதற்டெமாய்‌ விடுமே. நீ ஆலோ 
சனை செய்யத்தொடங்கெதையே விட்டுவிடு,மணிமிடற்றொறாவன்பயர்தமுத்‌ 
அக்குமரப்பெருமான்‌ நிலத்தில்‌ வந்தானென்ற சொற்கேட்ட காலத்திலேயே 
என்னையனுப்பிப்‌ போர்செய்ய விடுக்காமற்‌ போய்விட்டாயே ! என்னை யாது 
காரணமாக வெறுத்தாய்‌ ! கானேதேனும்‌ குற்றஞ்செய்‌ தண்டோ ! நீலகண்‌ 
டத்து நின்மலன்‌ பயக்‌ தபரலன்மேலும்‌ பச) கோய்க்காக மாமிச,த்தைவிரும்பி 
யுழலுகின்ற பூதர்மேலும்‌ மற்றவர்மேலும்‌ என்‌ சமையனாகிய பானுகோபனை 
அனுப்புவது: வசையை யுண்டாக்‌இவிடுமே ! கானே நால்வகைப்‌ படையுடன்‌ 


௨9 மகேந்திரகாண்டம்‌. 


பொர்க்குச்‌ செல்கின்றேன்‌. கானே சென்று போர்செய்து பகைவர்‌ கூட்‌ 
டத்தை யெல்லாம்‌ கொன்று செவர்களையு முடித்து வருனெறேன்‌, இன்று 
எனக்கு விடைகொடுக்க வேண்டுமென்று கேட்டான்‌ ; இவ்வாறு இரணியன்‌ 
சொன்னதைக்கெட்டி.ருந்கத அக்கினிமுகாசுரன்‌ சொல்வ 


( சீ ஆ ள்‌ ௪. . . டி . ப்‌ 
ிதாவே। மீயோ ஆயிரத்தெட்‌ டண்டங்களையும்‌ ஒரு குடைகிழலிலாள்‌ 
சின்ற பெருஞ்செல்வம்‌ பெற்றிருக்கன்றாயே ! உனக்குத்‌ துணையாக ஆயிரஞ்‌ 
சிங்கமுகங்கொண்ட என்‌ரிறியபிகாவைப்பெற்றிருக்கின்றனையே ! உமதுமக்க 
ளாகவொ கணக்கில்லாச பானுகோபனெ முதலாகிய பேர்களிருக்கனெறோம்‌, 
யாளை,ருதிரை,தேர்‌, காலாள்‌ முதலிய ௮வுணப்‌ படைகளோகணக்கில்லா தன 
இக அதக ப்‌ நக்கன்‌, ப 19 
விருக்கின்றன. அழிவில்லாத பாரும்‌ தேரும்‌ வில்லும்‌ அதுவேயுமன்தி 
ஒழியாத பாணங்களும்‌ அப்பாணங்க ளடங்கியிருக்கன்ற அம்பறாத்‌ தூணியும்‌ 
பலவிதப்‌ படைகளு மீருக்கின்றன. இதுவேயு மன்றி ஆக்கினா சக்கரமு 
மிருக்கின்றது. இது மிற்க ; ஆயிரத்தெட்‌ டண்டங்களையும்‌ ஒரு கொடியிற்‌ 
போய்‌ மிண்டு வருகின்ற இந்திர ஞாலத்தேரும்‌ அதிற்பூட்டி. யிருக்கின்ற இங்‌ 
சங்களூ மிருக்கன்றன. மேலும்‌ கள்ளமாமாயப்‌ பிரானு மதிமயங்கும்‌ மாயை 
சன்‌ பலவும்‌ கை றானை குய்‌, இப்படிப்பட்ட பெருஞ்செல்வ மடை 
கீது வாழ்கின்ற உன்னைப்போன்றவர்‌ இவ்வுலக த்தின்கண்‌ யாரிறாக்கின்றார்கள்‌. 
அப்படிப்பட்ட ம ஒருபாலகன்‌ அனுப்பிய தாகனுடைய பராக்கிரமத்திற்கஞ்டி 
உள்ளங்கவல்வ அம்‌ அகுதியா யிருக்கன்‌ நதோ! அவனையும்‌ அவனைச்கூழ்க்த 
பூசகிரரையும்‌ வெற்றி பெற்று வரத்தக்கவரையெல்லா மனுப்பாமல்‌ நீ அதற்‌ 
காக திராலோசனையும்‌ செய்யவேண்டிமாோ ! கான்‌ என்தம்பியைக்கொன்ற 
அந்தத்தூரதனைப்‌ பழிக்குப்‌ பழிவாங்கி அவனேவிய பரலகனையும்‌ அவனைச்‌ 
சூழ்ந்த பூகசேனைகளையும்‌ கொன்று வருகின்றேன்‌ ; அப்படி செய்யாமல்‌ இந்த 
மகேந்திர ககரத்திற்குத்‌ திரும்பவே மாட்டேனென்று சொல்லி முடித்தான்‌. 


இப்படி. ௮க்கினிமுகாசுரன்‌ சொல்லவே, அருகேயிறாந்த தம்பியாகியசிங்க 
முகாசுரன்‌ சன்‌ சமையனாகிய சூரபதுமனுடைய முகத்தைப்பார்த்துச்‌ சொ 
லலுகின்றான்‌. அண்ணா ! மக்திரிமார்களும்‌ சேனைக்‌ கவைவர்களும்‌ மது மக்க 
ளூம்‌ சங்கடங்களுக்கியன்‌ற வல்லமையே யெடுத்‌அச்சொன்னார்களே யல்லா 
மல்‌ இந்திரதிருவம்பெற்ற உனக்கியன்ற சொல்லைச்‌ றிதேனும்‌ சொல்லாமற்‌ 
போய்விட்டார்கள்‌. மிக்க செல்வத்திற்றோன் றிய கோபம்‌ கற்றவருடைய 
அறிவையும்‌ கடக்கும்‌, அது முடிவதன்முன்னே அன்புடையவராயிருப்பவர்‌ 
கள்‌ அவர்களுக்குத்‌ தகுந்த வார்த்தைகளைச்‌ சொல்லி யுணர்த்தவேண்டும்‌. 
அரசாளெடயில்‌ ரெருப்புமடுத்தாற்போல ஈல்லகெதியைத் தருகின்ற கடுவா கய 
நீதியைச்சொல்பவராகிய மக்திரிமார்கள்‌, துணைவர்கள்‌, மேலோர்கள்‌. அவர்கள்‌ 
பசைவர்‌ விரும்பாவண்ணம்‌ சொல்கின்றார்கள்‌. முடியவருவதைத்‌ தொடங்கு 
வதுமன்னதாம்‌, அதனால்வரும்‌ பயன்களும்‌ பிறவுமாராய்க்தே தெற்றென 
வணர்‌ அ பின்னே பலவற்றையும்‌ செய்வாராயின்‌ குற்றமென்பது அவரிட 
தச ருறகுமோ! இதுரிற்க ; நீ மேல்வருவதை யாலோயொமலே யிருக்‌. 


சூரனமைச்சியற்பட லம்‌. உ 


இன்றனை | இந்திரன்‌ முதலாய இறைவர்களையும்‌ தேவாகளையும்‌ வருத்திய 
கொடி.யவர்கள்‌ தாங்கள்‌ பெற்ற செல்வத்தொடும்‌ முடிவதே யல்லரமல 
பிழைத்தவர்கள்‌ இவர்களென்று சொல்லவும்‌ போமோ |! தேவர்களெல்லா' 
ரையும்‌ கடலிலிருக்கின்ற மீனைப்பிடி.ச்‌ து வரத்தகாதவண்ணம்‌ கட்டளையிட்டு 
வருத்தினையே! இததகுதியான செய்கையாகத்‌ கோன்றுகின்றதோ! இப்படிப்‌ 
்‌ பட்ட காரியத்தை உயிர்மேல்‌ விருப்பமில்லாதவரே யல்லாமல்‌ வேதியார்‌ 
இதைச்செய்யத்‌ அணிவார்கள்‌. இந்திரனுக்குச்‌ துன்பத்தைப்‌ பெருக்கி அவ 
னுடைய பெருவாழ்வினை யழித்துவிட்டாயே ! அஅவேயுமன்றி அவன த 
பெரும்‌ பதத்தையும்‌ நீறாக்கிவிட்டாயே! தேவர்க ளெல்லாரையும்‌ இநையிலு 
மிட்டாயே! அப்படிப்பட்ட தேவர்களாலேதான்‌ ஈமக்கிப்படிப்பட்ட அன்ப 
கெர்க்து விட்டது ; இதை மெய்யென்றே மனத்திற்‌ கொள்ளாமலு மிருக்கின்‌ 
றணை, பித்தரைப்போலு மதிமயங்கிப்‌ பேதைமையு மடைக்தாய்‌! நீ பொன்னக 
ரத்தையழித்த காலத்தில்‌ உன்கையிலகப்பட்ட தேவர்களை யெல்லாம்‌ இன்ன 
மும்சிறையினின்று நீக்காமலிருக்கின்றாுய்‌; இரக்கமும்‌ இல்லாமற்போனாய்‌ ! ஈம 
க்குப்‌ பரமவென்‌ எழுர்தருளிவர்‌து வரமளித்த காலத்தில்‌ நீங்கள்‌ நூற்றெட்டு 
யுகம்பெருஞ்‌ செல்வச்‌ துடன்‌ அரசாண்டுவருவீரென அருளிச்‌ செய்தான்‌. அப்‌ 
படிசொன்ன காலமும்குறுகயெ அ; அதைச்சிதீதேனும்‌ தேறாம லிருக்கன்றாயே; 
விதி வலியைக்‌ கடப்பவர்‌ உலகின்கண்‌ யாவரே ! இதுபற்றி, யன்றோ பெரி 
யோரும்‌ “ஊழிற்‌ பெருவலியாவுள மற்றுன்னாஅ சூழினுக்கான்‌ முர்துறும்‌! என்‌ 
றுஞ்‌ சொல்லி யிருக்கன்றார்கள்‌. . எப்படிப்பட்டவரும்‌ உங்களை வெல்லவே 
மாட்டார்கள்‌. பரமசிவன்‌ எமது சத்தியே வென்றிபெறு மென்றான்‌ அத 
ஞலேயல்லவோ குமரகாயகன்‌ விட்ட வேற்படைசென்று நமது தம்பியாயெ 
தாரகனையு முயிருண்டது, பேதைகளாகிய தேவர்களைச்‌ சிறையிட்டாய்‌ ; 
ஆதலால்‌ உனக்கானதே தஅன்பம்‌,அதையல்லாமல்ஏ அமோர்பயனில்லதாதிய 
சிறிய தொழிலைச்‌ செய்து வேதனைப்‌ படுவது மேலோர்கடனாமோ ! உலகத்‌ 
தன்கண்‌ குரவரையும்‌ று பாலரையும்‌ மாதர்களையும்‌ குறைவற்ற விரதத்‌ 
தொழில்‌ பூண்டவணாயும்‌ மேலோரையும்‌ அருமறை யுணர்க்த அர்தணாளரை ' 
யும்‌ வருத்தினவரே யன்றோ வேதாக மங்களிற்‌ சொல்லப்பட்ட ஈரக வகை 
களை யெல்லாம்‌ சென்று கூழ்குகன்றவர்கள்‌. தேவர்களை யிட்ட இறையை 
நீக்விடுவையே யாயின்‌ குமரகாயகன்‌ இங்கேவர்‌ த ஈம்மொடு போர்‌ செய்யும்‌ 
படி கருதவேமாட்டான்‌.,ஈம்முடைய சிறுபிழையையும்தன னளத்திற்‌ கொள்ள 
மாட்டான்‌. காளையே வடகயிலாய மலையை யடைந்து விடுவான்‌. நீ மேலோர்‌ 
களாக விருக்கின்ற தேவர்களைச்‌ இறையினின்றும்‌ விடுக்காமல்‌: இருப்பா 
யாயின்‌ முப்புரம்‌ பொடித்த முதல்வன்‌ பாலகனாகிய குமரகாயகன்‌ ஈம்மு 
டைய குலத்தை யெல்லாம்‌ அறக்களைக்து நின்னையும்‌ கொன்று விடுவான்‌; 
இதுவே யுண்மையென்று சொல்லி முடித்தான்‌. 

இப்படி சொன்ன இங்கமுகாசுரனைப்‌ பார்த்துச்‌ சூரபதுமன்‌. கையொடு 
கையறைக்து பெருமூச்செறிக்‌து கோபககை யுண்டாக ஈகைத்துப்‌ பற்களை 
இதழுடன்‌ கவ்விக்கொண்டு தன்‌ தலையை அசைத்துக்‌ சொல்வானாயினான்‌. 


உ] மகெற்கிரகாண்டம்‌. 
அடாதம்பி ஏிங்கமுகளே ! ஈமக்கேவல்‌ செய்து கொண்டு இன்னமு மொளிக்‌ 


2 ப ்‌ பச) ்‌்‌ ‘ ட . . ன்‌ ‘ 
1] ந்கெொண்டுி திரியும்‌ இந்திரனுக்கும்‌ தேவர்களுக்கும்‌ குமரணுககும்‌ அவ 


கோச்‌ சூழ்ந்த கயிலையைக்‌ காக்கும்‌ பூதர்கட்கும்‌ உள்ளங்கலங்கிவிட்டாய்‌ 
பொலும்‌! கானோ பரமடெவென்‌ நாற்றெட்டு யுகம்‌ அரசாண்ட பின்‌ ஈமது 
ஏத்தி உங்களை வெல்லு மென்பதாகக்‌ கேட்டறியென்‌. அப்படியானால்‌ 
அவனளித்த அழியாத பெ ரரும்பேற்றை யாராலேதான்‌ அழிக்கக்கூடும்‌. ௮ 
பிழைபடு2மா! ஆதியாயகனாகய பரமவென்‌ எமது பெருஞ்‌ சத்தியேயல்லா 
மல்‌ அன்னியர்‌ வெல்ல மாட்டாரென்றாுலும்‌ சக்தியும்‌ இறைவனும்‌ பேதமோ; 
வரம்‌ கொடுக்இருந்தகவன்‌ அழிப்பானென்றது பிழையாமே ! நீ சொல்லிவந்த 
வழக்கமும்‌ உண்மையாவ தல்லவே! ஈம்போற்‌ பழுதடையாமலும்‌ வேள்வி 
யையும்‌ செய்யாமலும்‌ அழிவில்லா தவரம்‌ பெற்திலன்‌, ஆகையால்‌ தம்பியாகிய 
காரகன்‌ அன்று குமரனால்‌ மரண்டான்‌ ; பேதையாகிய குழந்தை யாகை 
யால்‌ வச்சிரவாருவும்‌ தாகன்கையிற்‌ பொன்தினான்‌. இதுவும்‌ குறையோ ! 
ஆமிரத்தெட்‌ டண்டங்களையும்‌ ஒரு குடைகிழலி லரசாளும்‌ பெருஞ்‌ செல்வ 
மும்‌ கான்‌ பெற்றிருக்கிறென்‌. தேவர்க ளெல்லாரும்‌ எனக்குக்‌ குற்றேவல்‌ 
செய்து ஈ௫டுங்கும்‌ பெரும்பாக்கியமு மடைந்திருக்கன்றேன்‌. யார்‌ என்னு 
டஉன்வர்து போர்செய்தாலும்‌ அழியாத வச்செதேகமும்‌ பெற்திருக்கன்றேன்‌ ; 
அப்படிப்பட்ட எனக்கொப்பானவரும்‌ உலகத்தில்‌ ஒருவர்‌ இருக்கன்றார்களா ? 
தவத்தைச்‌ செய்துமலுகின்ற தேவர்களிலும்‌ அரக்கரிலும்‌ அவுணரிலும்‌ 
ஆயிரத்தெட்‌ டண்டங்களையும்‌ ஆண்டுவரும்‌ தனி யரசாட் யைப்‌ பெற்று 
வாழ்ந்தவரும்‌ எனக்கு நேராக யாரேனு மிருப்பாரா ! மாலே பிரமனே முத 
லானோர்‌ யான்‌ தேவர்களை அகேக காலமாகச்‌ இதையிட்டி.ருப்பதைக்கண்டு 
மிகவும்‌ அஞ்சி கநெடுங்கி யிருந்தார்களே யென்றால்‌ நேற்றுச்‌ வெபிரா 
னுடைய ரெற்றியிற்‌ றோன்திய சிறுபாலகனோ அழியாத வச்சரெதேகத்தை 
யுடைய என்னைக்கொன்று களைபவன்‌. என்னை அ௮ச்சிறுபாலகனும்‌ கொல்வா 
னென்பது ஆகாயத்திற்‌ செல்லுகின்ற சூரியனேயோர்‌ கனியென விரும்பிக்‌ 
கண்ணிலாக்‌ குருடன்‌ காட்டக்‌ கையில்லாதவன்‌ பேராசையால்‌ எண்ணிப்‌ 
மிடிக்கதை யொக்திருக்குமென்‌ திப்படி சூரபதுமன்‌ சொல்ல, இது றந்த 
தல்லவென்று இங்கமுகாசுரன்‌ கேட்டு கானின்னமும்‌ ஓன்று சொல்லுகின்‌ 
றேன்‌ கேளென்று சொல்லத்‌ தொடங்கினான்‌. 

அண்ணாவே ! நிலாவணிக்க நீண்முடியும்‌ பவளமலைபோலுக்‌ இருமேனி 
யும்‌ சோமருரியாக்னியென்னு மூன்றுகண்களும்‌ நீலமணிபோலும்‌ கண்ட 
மும்‌ காற்பெருர்தொளுங்கொண்டு பசம்பரன்கிற்கின்றனன்‌. அப்பரம்பொருள்‌ 
என்னகாரணமாக இவ்வாதுருக்கொண்‌் டிருககன்றனனென்பதைச்‌ சிறிதுமதி 
யாமலிருக்கன்றாப்‌ ; அவனென்னகரரணமாக இவ்வாறு திருவுருக்கொண்‌ 
ஒருக்கின்றா னென்பையாயின்‌ இருட்டி. இதி சங்காரம்‌ இரோபவம்‌ அனுக்ரெக 
மென்னும்‌ பஞ்சகருத்‌இயங்களைச்‌ செய்து நித்தியமாயெ உயிர்வருக்கத்தின்‌ 
பாசப்‌ தங்களை முழுதுமகற்தி விடுபே நளிக்கவேண்டுமென்றெண்ணிய பெரு 
ங்கருணேயென்றே அதுணியவேண்டுகென்றேன்‌, அப்படிப்பட்ட பரமசவனை 


சூரனமைச்சியற்படலம்‌. ௨௫௯ 


யுள்ளக்தி லெண்ணியே அளப்பருங்‌ காலம்‌ அரறாம்தவஞ்‌ செய்ப , அது 
கண்டு கான்வெளிப்பட்டுத்‌ தனக்கொப்பேயில்லாத வரங்களையுதவி அவ்வரங்‌ 
சுளொழிவினையு மதிவித்து மிருக்ன்றான்‌. அதை நீயுமறியாமலிறுக்கன்றாய்‌, 
பெறலருக்திருவமுடைய மீ அறத்தை விரும்பி முறைபுரியாது உன்வல்ல 
மையால்‌ தேவர்களைப்பகைத்து வருக்திக்கொண்டிருப்பதையலிம்து உன்வலி 
யைக்கெடுத்‌ அன்னையுமிறுதிசெய்யத்‌ இருவுள்ளங்கொண்டே இறைவன்‌ குமர 
னாகத்திருவுருவங்‌ கொண்டி.ருக்கன்றுன்‌. இவனை மனிதரிலும்‌ விலங்கிலும்‌ 
பறவைகளிலும்‌ மற்றும்‌ தாழ்வுள்ளனவா யுழுலும்பிறவிகளிலும்‌ பிறந்தவரே 
போல கினைக்கவேண்டாம்‌, வேதங்களுங்கடந்த . தனிருதல்‌ . பரஞ்சுடரா 
சிய பசமிவனுடைய நெற்றிக்‌ கண்ணினிடத்தே தஇிருவவசாரஞ்‌ செய்தான்‌. 
அண்ணா! ஒழுக்க மற்றவராலதிவரிய இற்பரனாயெ கந்தப்‌ பெருமானை 8 
பாலனென்றே சொல்லி விட்டாயே? அவனிடத்தே பலபொருளும்‌ மேலை 
காள்‌ வம்‌ அதித்தமை இறுமீன்‌ சனேயினு நுண்ணிதாகிய ஆலச்தின்விை 
யில்‌ இலை தளிர்‌ பூ காய்‌ கனி சாகை விருக்ஷ முதலியன வடங்க யிருப்பன 
போன்று யாவுக்கோன்றி அப்படிதோன்றியவண்ணமே மீளவுமொடுங்கிவிமம்‌. 
அவனோ அருவமாயு மிருப்பான்‌, உருவமாயு மிருப்பான்‌, அருவுருவங்‌ 
கடந்த சன்மையனாயு மிருப்பான்‌, ஊழின்‌ கருமமாயு மவற்கி னிமித்த 
மாயு மிருப்பான்‌ ; இப்படிப்பட்டவன்‌ திருவிளை... யாடலை யாவரே இத்சன்‌ 
மையென வெடுத்துச்‌ சொல்ல வல்லவர்‌? வேதவளவைக்கும்‌ உபகிடதங்‌ 
கீளினுடைய உச்சியில்‌ விரித்துக்‌ கூறப்பட்டபோதவளவைய்முங்‌ காண்பதற்‌ 
கருமையாயுமிருப்பான்‌. அவனோ “முப்பானிளையவன்‌ முன்னவன்பின்னவன்‌? 
என்றபடி, தனக்குப்‌ பின்றோன்றிய உடம்பினை யுடையார்‌ யாவரும்‌ மூப்ப 
வும்சான்‌ என்று நிலைபெற்ற கட்டிளமை யுடையானும்‌, எவ்வகைப்‌ பட்டவர்‌ 
யாக்கைக்கும்‌ முன்னே தன்னிச்சையாற்‌ கொள்ளப்பட்ட கழிபெரு மூப்பா 
சிய திருமேனி யுடையாலும்‌ முடிவிற்கு முடி.வாயும்‌ ஆதிக்காதியாயும்‌ உயிர்க்‌ 
குயிராயுமிருப்பான்‌. அந்த ஞானத்‌ இருமேனியுடையவனிலக்கணச்சை யானு 
நீயுமாயிருக்‌ த சொல்வதாயின்‌ ௮ஃதெளிகாமோ / மோன நீங்காத முனிவரும்‌ 
இன்னமுசக்தேரு தருக்கன்றனர்‌. அவனைத்‌ “தன்பெருமை தானஜியாத்‌ தத்து 
வன்‌” எனப்‌ பெரியாரும்‌ பணித்தமையால்‌ தானும்‌ தன்பெருமையை இணைத்‌ 
தென்‌ நதியான்‌. தத்தஞ்‌ சொல்லாலே நிறுத்துகன்ற சமயிகள்‌ பலரும்‌ கத்து 
இன்ற புன்சொற்களை வினவினல்லதஅ, ௮வன்செயலையே காணார்கள்‌. வா.துள 
முதலிய வாகமத்‌ தொகுதிகளை ஆராய்ச்ததியும்‌ மெய்யுணர்ச்சி யுடையாரே 
யொருரிறிதறிவர்‌. காட்சி, காட்வொன்‌, காண்பவன்‌, காட்சிப்‌ பொருளாயெ 
ஈரன்கையும்‌ ஐவகைப்பொறியும்‌ இருவினைகளும்‌ காலமும்‌ இடமும்முறையாக 
முற்றும்‌ பயனுமாகவு மிருக்னெறனன்‌. தாம்பிரமமென்று தம்மைக்‌ கண்டு காம்‌ 
பீரமமென்று கூறும்‌ பிரமன்‌ மால்‌என்னும்‌ இருவரும்‌ ௮வன.து மாயை வழிப்‌ 
பட்டா ராஜன்றனரே ! மூலமாகிய தத்துவ முழுவதுங்‌ கடர்து மேலோங்கிய 
தனிமுதலோ அவனல்லதியாவர்‌ ? அவன்‌ மண்முதல்‌ சுத்தமாயை யீறாயுள்ள 


புவனங்களு முயிர்களும்‌ பல பொருள்சளுமா (| பிருகத்‌ அவை 
3. 92 


௨௫௦ மகெந்திரகாண்டம்‌. 


யல்லவுமாயு மிருக்டின்தனன்‌, அவனது மாயைக்கடந்தா சொருவருமிலர்‌, 
வேதங்க மவன துமாயையை யுணராமலே மயங்கா நின்றன. இத்தன்மைய 
னாகிய பாம்பரனைப்‌ பாலனென்றிகழ்ர்தே கூறுன்றனை ! அவனோ அவுணர்‌ 
கள்ளெயை யெல்லா மகழ்க்து நின்னையுங்‌ களைக்‌ து ஒரிமைப்போதி னிரப்பு 
ன்ற தன்கருணேத்‌ இறத்தைக்‌ காட்டவே போர்க்கெழும்‌ தருளினான்‌. 
நீயோ ஆயிரத்தெட்டண்டம்‌ பெற்திருக்கன்றனை யென்றே வியர்‌து கொண்டி. 
ருக்கன்நனையே! தத்துவபோத முழுஅமறிக்தாயல்லையே, புவனங்களேர அள 
வில்லாசனவுள, மற்றபுவனங்களைக்‌ கேட்பாயாயின்‌ மருள்கொள்வை, சுத்த 
மாயையிருக வாரியே முதலாகக்‌ கூடியுள்ள ௮ண்டங்களோ அளவில்லாதன 
வென்பார்கள்‌ ; ஒன்றோடொன்று பொருக்இ யுள்ளதாகிய புவனத்தின்‌ இறப்‌ 
பையாரே யதியவல்லவர்‌, காமுடிவடையாதபொருளை முடி.வுபெறக்கூறவல்ல 
கோ! அன்ன தன்மையாகிய புவனங்கள்‌ பல கோடி.களையும்‌ தன்னாணையா 
லோரிமைப்போதிற்றசவும்‌ பீன்னேமாற்றவும்‌ வல்லானாயெ ஆதிகாயகன்‌ போ 
லா விளையாட்டாகச்செய்தற்கே செர்திமாஈகரத்தில்‌ விற்திருக்கன்றான்‌. இது 
இடெக்க, நீ வச்செதேகம்‌ பெற்றோமென்று நின்னை மீ மதிக்கும்‌ இர்தச்ரெத்தை 
யைவிட்டுவிடு, உயிர்களோ இருவினேக்டேோ யுடம்பெடுத்திறப்பனவென்ற அறி 
ஞர்‌ மிச்சயிப்பாமாயின்‌ மீதான்‌ முடி.வில்லாம லிருப்பையோ ! வானிலும்‌ நிலத்‌ 
இலும்‌ பெற்றிருக்கின்ற இருவகை யானதேகமும்‌ உண்மையாகவே இறந்து 
விடும்‌. உன்வச்‌ரெதேகமும்‌ பிருதிவி சம்பர்கமாகையால்‌ அஅமாத்திர மழியா 
இருக்குமோ | அழியாத வரம்‌ பெற்றிருக்கன்றேோமென்று நினைத்‌ துக்கொண்‌ 
டிருக்கின்றுயே ! அதற்கு கான்‌ சொல்லுகிற மியாயம்‌ கேள்‌ | இரிவிதவுலகத்தி 
னும்‌ உள்ள மற்றவுயிர்களைப்போல்‌ லெகாலத்திந்கெடாது பலகாலத்திற்‌ பெரு 
ஓவாழுக்‌ தன்மையை கோக்கி அச்சுதன்‌ அயன்‌ அமரர்‌ முதலானோர்க்கும்‌ 
உள்ள பெயர்கள்‌ உபசாரமாகக்‌ கூறப்பட்டவாறேபோல உன்னுடைய வச்ரெ 
தேசமும்‌ அழிவிலாத வரமும்‌ மூவுலகமுக்‌ தொழும்படி. பலயுக மிருப்பதா 
முடியும்‌, வானில்‌ வரிக்கன்ற தேவர்களை நீ வருத்தவதஜிந்தே எவ்வுயிர்க்கு 
முயிராமொருவன்‌ தான்‌ கொடுத்திருக்கன்ற வரத்தைத்தானே தவிர்ப்பா 
னாயின்‌ ஏனப்படி. செய்தனையென்றவனைக்‌ கேட்பாரு மொருவருமிலர்‌. கெடு 
தலில்லாக செல்வத்தொடு நீயும்‌ கின்‌ சுற்றமும்‌ வெகுகால முயிரொடு வாழ 
லாமென்‌ றெண்ணியே இன்னன லெ சொற்கள்‌ கூறினேன்‌. நீ தேவர்களை 
யெல்லாம்‌ இறையினின்றும்‌ விடுவிக்க வேண்டு மென்று இங்கமுகாசுரன்‌ 
விண்ணப்பஞ்‌ செய்தான்‌. 

இவ்வாறு இங்கமுகாசுரன்‌ சொல்லி முடித்தவுடனே சூரபதுமனோ தன்‌ 
மணிமுடியை யசைத்து தன்‌ காதில்‌ நெருப்புச்‌ சொரிக்தாற்போலக்‌ கோபித்‌ 
கெழுர்து சொல்கின்றான்‌. தம்பி இங்கமுகனே | காற்தினால்‌ தள்ளுண்டு . 
நெருப்பினால்‌ சூடுண்டு கங்கை யாற்தினால்‌ தாக்குண்டு சரவணம்‌ புகுக்தலை 
யுண்டு கார்த்திகைமுதலிய' அறுவர்‌ முலையுண்டு அழுது விளையாடும்‌ கேந்துக்‌ 
குழந்தையாகிய குமரனையோ பரம்பொருளென்று கினைத்து விட்டாயே! 
கடத்கிற்‌ பிரதி பலனமாயெ சூரியன்‌ பல தோற்தினாற்போல பிரமமாதிய ஒரு 


சூரனமைச்சியற்படலம்‌. ௨௫௩ 


பொருள்‌ உயிரென்று சொல்லப்பட்டு பல வுருக்கொண்டு தன்மரயையாலே 
அளவில்லாத கருமபேதங்களைச்‌ செய்யும்‌, கடர்தகர்ர்க போதோ அவற்தி 
இுள்ளவெளி அவ்வெளியிற்கலர்தாற்போன்று தேகவகைகளனைத்‌ அம்‌ முடிக்த 
காலத்தே கொன்மைபோல வாக்குமனங்கடக்த பரம்பொருள்‌ பேதமாரும்‌ 
பிரமமே இவர்கள்‌, இவர்களல்லரென்று பேதித்து இருதிறமாகக்‌ கொள்ள 
வேண்டாம்‌, உடம்போவேறு, பிரமமாகிய உயிரெல்லா மொன்றேயாம்‌, இது 
பொன்னும்‌ பணியும்போலு மென்றே, துணி, வெற்றியும்‌ வல்லமையுமில்லாத 
வர்‌ தாழ்வர்‌, மேலோரே யோங்குவர்‌, இது உலகமிகழ்ச்‌ி! என்று முடிவில்‌ 
லாத பெரியோன்‌ யான்‌, தியோன்‌ ஆறுமுகங்கொண்ட குமரன்‌, ஆதலால்‌ 
யான்‌ அவனைவெல்வதுகிச்சயம்‌. கூட்டமாகிய/ஈமதுபெரியோர்பலருயிரையும்‌ 
தொலைத்த பகைவராகையால்‌ சான்‌ அர்தத்தேவர்களை யெல்லாம்‌ சிறையில்‌ 
வைத்தேன்‌. இது குற்றம்‌ செய்வதாமோ அரசன்‌ தண்டம்‌ விதிப்பது மனு 
முதலியோர்‌ கூதிய நூற்றுணிவு; இஅபற்றியே பெரியாரும்‌ “கொலையிற்‌ கொடி 
யாரை வேந்தொறுத்தல்‌ பைங்கூழ்‌-களைகட்‌ டதனொடு ரேர்‌.” எனவும்‌ பணித்‌ 
இருக்கின்றனர்‌. நானோ தேவர்களைக்காவலினின்றம்‌ விடவேமாட்டேன்‌, அத்‌ 
தேவேர்திரனையும்‌ பெறாஞ்றையி லிடுவேன்‌, ஏக காயகனாயெ இறைவனேவக்‌ 
தாலும்‌ எதிர்ர்‌ து போர்செய்வேன்‌, ஆகையால்‌ இச்சிறு தேவரில்‌ அயர்ம்‌ தவிடு, 
இனிசொல்வ தென்னவிருக்கன்ற.து. ஒருவயிற்றென்னுடன்பிறர்‌த பெருக்க 
மடைக்தனை ? ஈமதுகுலத்துக்குப்‌ பகைவராயுள்ள அத்தேவர்களை வருத்தாத 
அவர்களிட,ச்தேயிரக்கங்கொண்டனையே? நீயிருக்கவும்‌ வேறொருபகையுமென 
க்கு வேண்டுமோ ? ஆயிரஞ்‌ இங்க்‌ இன்‌ தலைகளும்‌ இரண்டாயிரக்தோள்களும்‌ 
என்ன த்அக்காகப்பெற்திருக்கன்றனை  வன்மையுமுரமும்‌ எங்கேயிழர்தனை? 
பித்தரினும்‌ பேதைமைகொண்டிருக்‌இன்றனை ? தானவர்‌ வழிமுறையும்‌ விட்டு 
விட்டாய்‌, தேவர்கள்போன்று வன்மையு மொழிந்தனை ? வலிமையும்‌ வெற்‌ 
தியுமிழந்தனே ? இனி மோனத்துடனிருரக்‌து அருமையாகிய தவஞ்‌ செய்யப்‌ 
போ ! மறத்தையு மிழக்தாய்‌ ! மானமு நீங்கனை | இறக்திருக்க்ற அவுணர்கள்‌ 
சிறப்பைக்‌ கெடுக்கப்‌ பிறந்தொரு பயனும்‌ பெற்றாயில்லை, இறர்தாயல்லது 
இருக்கின்றாயுமல்லை, நீ எனக்கு மக்திரியாகையால்‌ இதற்கு நீ மனத்தில்‌ பயங்‌ 
கொண்டால்‌ நான்முகங்கொண்ட பிரமர்களைப்போற்‌ படைகளை யெதிக்து 
விட்டுப்‌ பஞ்சாங்கஞ்‌ சொல்லிக்கொண்டி.ருக்க வேண்டுகிறேன்‌. கள்ளி ளை 
யொடு கிளை த்தாற்போலப்‌ பலபல சிங்கமுகங்களும்‌ பெத்திருக்கெறனை ! அகமே 
கம்கைகளையும்‌ சுமர்து கொண்டிருக்கின்றனை? வலியில்லாதவனே! யாத செய்‌ 
யத்துணிதின்றனை ₹ முன்னே உணர்ச்சியில்லா த பருவமாகையால்யமனையும்‌ 
: வருணனையும்‌ விலங்கிட்டனை, தேவர்களையும்‌ இப்போது அறிவு முதிர்க்‌இருக்‌ 
கவும்‌ பேடிபோன்ற நீதான்‌ பெண்டிரைப்போல ஈடுக்கக்கொண்டனையே ? பல 
தலைகளையுடைய பாலனாகின்ற உன்‌ வல்லமையும்‌ ஆண்டன்மையும்‌ கண்ணாற்‌ 
பார்க்க இன்னமு ஈம்மைப்‌ பெற்றதாயாகிய மாயையோ வராதிருக்கின்றாளே ! 
அன்னையினது குறையாமோ இது அருவமான த பகை௫திதே வந்த போதிலும்‌ 
பதைபதைத்தெழுர்து மிகுந்த வெற்றியைச்‌ ரிங்கவேறடையல்‌ கண்டிருக்‌ 


௩௫௨ மகேந்திரகாண்டம்‌. 


ன்றேன்‌, ரி அச்ரிங்கத்தினது பலதலைகளையும்‌ பெற்றதும்‌ விணோ ? பூதர்‌ 
களையும்‌ அப்பூதத்‌ தலைவர்களையும்‌ குமரகாயகனையும்‌ மற்ற பகைவர்‌ யாரை 
யும்‌ யானே வெற்திகொள்ளச்‌ செய்கின்றேன்‌ ரீ மனக்தளர வேண்டாம்‌, உன்‌ 
டைய ஈகரமே போய்ச்சேசென்று சூரபதுமன்‌ கட்டளையிட்டான்‌. 


அதைக்கேட்ட இங்கமுகாகரனோ இவனதிவு ஈன்றாயிருக்கன்றதென்று 
இிரித்துக்‌ கண்களில்‌ திப்பொறிரிதறத்‌ சன்னுள்ளத்தாராயத்‌ தொடங்கினான்‌. 
கரனொோளஎன்தமையனுக்கு உறுதியைகாடியேோயெடுக்‌ அச்சொன்னேன்‌ அவனோ 
என்னை விணாகவே யிகழ்ர்தான்‌. இனி வருவ ததியாமலுமிருக்கிறான்‌. தான்‌ 
சாம்வகையையே காடி.க்கொண்டி.ருக்கன்றுன்‌. எப்போதேனும்‌ யாகொன்றை 
யும்‌ அறிவில்லா,தவருக்குப்‌ புத்திசொல்கின்றவர்‌ அவரைப்‌ பார்க்கிலும்‌ அறி 
வில்லாதவரே யாவார்‌ என்று பெரியோர்‌ கூறுகின்றனர்‌. எட்டி. மரத்தைக்‌ 
சேன்மமை பெய்வித்து வளர்த்தாலும்‌ ௮து சன்கைப்பு நீங்காதிரா.து, இது 
பற்தி3ப பெரியொரும்‌ * உப்பொடு ரெய்பாறயிர்‌ காயம்‌ பெய்திடினும்‌ - கைப்‌ 
பறு பெய்ச்சுரையின்காய்‌” என்றுஞ்‌ சொல்லி யிருக்கின்றார்கள்‌. பிறரால்‌ 
தொலைக்க வருமையான இச்சூரபதுமனுடைய அறிவைக்‌ கலக்கினும்‌ உய்யும்‌ 
வகை கருதவெமாட்டான்‌. காம்‌ அன்பப்பட்டாவதென்ன ? விதி வலியையும்‌ 
சடக்க வல்லமோ, இதுபற்தியே ££ விதிப்பபனை வெல்வதற்கு வேதமுதலா- 
மனைத்தாய நாலகத்துமில்லை ”” என்றும்‌ பெரியோர்‌ சொல்லக்‌ கேட்டிருக்‌ 
கிறோம்‌, கமது பரமசிவன்‌ அளித்த காலமோ முடிந்து போவதாயிருக்கின்‌ 
நத. இங்ருப்பவர்கள்‌ யாவரும்‌ ஈம்மரசனுடனே இறப்பர்‌, இர்திரன்செய்த தவ 
மும்பொய்த்துப்‌ போமோ. அரசனோ இறப்பது மெய்மை, என்னுடைய சொல்‌ 
லையும்‌ கடந்து பேரனொன்‌. வேண்டுமென்று இகழ்ர்தாலும்‌ என்பிழையைப்‌ 
பொறுத்தருள வேண்டுமென்றல்லது இன்னும்‌ மறுத்தெதிர்‌ மொழிய மாட்‌ 
டேன்‌, ஈமதண்ணனே இறைவன்‌ வேலால்‌ இறப்பது நிச்சயம்‌, இங்கே யிருர்‌ 
இன்னமும்‌ பேசுவதோ பிழையாய்‌ முடியும்‌, இவனுக்கு முன்னே காமே முடி. 
வத முறையாமென்று இக்தித்த இங்கமுகாசுரன்‌ தன்‌ ஐம்பெருங்குரவரிலொரு 
வனெனத்தகும்‌ சூரபதுமனுடையபா தங்களை யெட்டுறுப்பு நிலமுறப்பணிர்‌ அ 
யான்‌ செய்த பிழையைப்‌ பொறுத்தருள *வேண்டென்றேன்‌. *இதியோர்‌ 
செய்க இறுபிமையெல்லாம்‌ பெரியோராயிற்‌ பொறுப்பது கடனே? என்பா 
சாகையால்‌ நீர்‌ கோபியாமல்‌ பொறுத்தருளும்‌. கான்‌ இதோ போர்க்குச்‌ 
செல்ன்றேன்‌, பகைவர்மேற்‌ செல்ல விடை கொடுக்க வேண்டுகின்றே 
னென்று தம்பியாகிய இங்கமுகாசுரன்‌ கேட்க, அதைக்கேட்ட சூரபதுமன்‌ 
தம்பியை யருகழைத்து அவனை மார்பொடிறுகத்‌ தழுவி ஐயனே ! கான்திக்கு 
விசயஞ்செய்யச்‌ சென்றபோது அடையாத வெத்திவேதியாவரடைக்‌இருப்பர்‌ ! 
8 முன்னே சொன்னவைகளை யாராயும்போது என்மனத்‌ அணிவும்‌இண்மையும்‌ 
முயற்யெமறியவேயாம்‌; நீமிருகங்களையெல்லா ம்வெற்திகொள்ளும்‌ சங்கவேது 
போன்றவனல்லவோ | இனிப்பகைவர்‌ இறக்கனரென்றே சொல்லவேண்டும்‌, 


சூரனமைச்சியற்பட.லம்‌. உடு௩. 


நீயே போர்க்கெழுர்தால்‌ அவர்களைக்‌ கொன்றபின்னும்‌ அவர்கள்‌ கும்பிட 
டுப்‌ புறமுதட்டோட வென்றபின்னும்‌ அல்லது கோப ரீங்முவையோ ! 
உன்னாற்றலையும்‌ ஈானதியா இருப்பதுண்டோ ? இந்தக்கணமே நின்னகரஞ்‌ 
சென்று அவ்விடத்‌இலுள்ள சேனைகளையெல்லாமொருங்கே சேர்த்துக்கொண் 
டிரா, ரசூமரகாயகன்‌ வந்தால்‌ தெரிவிக்கின்றேன்‌ வாவென்று கட்டளை 
யிட்டான்‌. அதைக்கேட்ட ங்கமுகனோ ஈமது மகேக்திர ஈகரிற்‌ குமரகாய 
கன்‌ வருவானே யாயினும்‌ அவனொடும்‌ போர்‌ செய்யப்‌ போகவேண்டாம்‌, 
எனக்கு ஒரு.தாசனை யனுப்பினால்‌ உடனே சான்வந்து விரைம்‌து போர்செய்‌ 
திறேனென்றான்‌ ; அதற்குச்‌ குரபதமனும்‌ மதிழ்க்து விடை கொடுக்கத்‌ 
தாழ்க்தபோய்த்‌ தன்னகரமே யடைந்தான்‌. பின்னே சூரபதுமன்‌ அச்சபை 
யிலிரு்த மக்கள்‌ மர்திரிமார்‌ பிரதானிமார்‌ இவர்களைத்‌ தத்த மிருக்கைக்‌ 
கனுப்பிவிட்டுத்‌ தான்‌ இர்திர இருவமடைர்திருந்தான்‌. 


சூசனமைச்சியற்‌ படலம்‌, 
முன்றாவது 
மகேந்திரகாண்டம்‌ - முற்றுப்பெற்றது. 


ஸ்ரீகச்யெப்ப வொசாரியர்‌ 
இருவடி வாழ்க. 


வெஞானயோூகள்‌ 
சேவடி.வாழ்க. 


இ 


